235 
கலிங்கத்துப் பரண் 


( மூலமும் , உரையும் ) 


12 


237 


4205 


5FEB 1941 


உரையாசிரியர் : 
ஆ . வீ . கன்னைய நாயுடு 

முன்னைத் தலைமைத் தமிழ்ப் புலவர் 
பச்சையப்பன் உயர் தரப் பாடசாலை , சென்னை . 


C 
C 


0..DFTA , K 
NH - 1 


3616 


தரண வி 


1 5 FEB 1945 


கவிச் சக்கரவர்த்தி 
சயங்கொண்டார் பாடிய 


கலிங்கத்துப் பரணி 


மூலமும் 


திருவேங்கடச் செய்யுட் கோவை , தமிழைப் பிழையின்றி யெழுதும் முறை , 

சங்க காலத்துப் புலவர்கள் , மணிமேகலை சரிதை , சீவகன் சரிதை , 
கர்ணன் சரிதை , அரிச்சந்திரன் சரிதை , - மாணவர் தமிழ் வாசகங்கள் 

முதலிய பற்பல நூல்களின் ஆசிரியரும் 
சென்னைப் பச்சையப்பன் உயர்தரக் கல்விச்சாலை 

முன்னைத் தலைமைத் தமிழ்ப் புலவருமாகிய 


ஆ . வீ . கன்னைய நாயுடு 

இயற்றிய உரையும் . 


சென்னை 


பி . என் . அச்சுக்கூடம் 


எல்லா உரிமைகளும் உரையாசிரியரால் காக்கப்பெற்றன . 


தாரண u ஐப்பசிய 


ககசச 


1944 


முதற் பதிப்பு :-விஷ ஆண்டு ( ககசக ) 
இரண்டாம் பதிப்பு : - தாரண ஆண்டு ( ககசச 


42057 


0-13FJA ,KI 


ilos676 


MABRAS 


ALL RIGHTS RESERVED BY THE ANNOTATOR 


42051 


முகவுரை 


சடகோபர் துதி 

குறள் வெண்பா 
ஆழ்வா ரடியிணையை யன்போ டகத்திருத்தி 
வாழ்வார் வினைமாயு மால் . 


பரணிகள் எல்லா வற்றுள்ளும் கலிங்கத்துப் பரணியே முதன் 
மை பெற்று விளங்குவ தென்பதைத் தமிழ்ப் புலவர் யாவரும் நன் 
கறிவர் . நான் இந்நூலைப் பயிலத் தொடங்கிய போது இதற்கோர் 
உரை யியற்றல் நலமெனக் கருதினேன் . ஆரம்பப் பாடசாலைகட் 
கும் உயர்தரப் பாடசாலைகட்கும் நான் பல நூல்களை எழுத நேர்ந் 
தமையால் , இந்நூலுக்கு உரையெழுத வியலவில்லை . பின்னர் இத் 
தொழிலை முடிக்கக் கருதி என்னிடமுள்ள கலிங்கத்துப் பரணியின் 
பழைய பதிப்பு ஒன்றைப் பல முறை படித்து அவ்வவ் விடங்களில் 
எனக்குத் தோன்றிய எழுத்துப் பிழைகளை ஒருவாறு திருத்திக் 
கொண்டேன் . 

அதன் பின்பு திரு . அ . கோபாலையரவர்கள் பதிப்பித்த நூலையும் 
திரு . வி . கோ . சூரியநாராயண சாஸ்திரியார் , B.A. , அவர்கள் பதிப் 
பித்த நூலையும் ஒப்பு நோக்கிய பின் , சென்னை அரசாங்கத்துப் புத்த 
கச்சாலை ( Oriental Library ) க்குச் சென்றேன் . அங்கே 
பழைய ஏட்டுப் பிரதி ஒன்றும் கையெழுத்துப் பிரதி ஒன்றும் இருந் 
தன. அவைகளில் திரு . சாஸ்திரியார் அவர்கள் பதிப்புப் பெரும்பா 
லும் எட்டுப் பிரதியையும் , திரு . ஐயரவர்கள் பதிப்புப் பெரும்பா 
லும் கையெழுத்துப் பிரதியையும் ஒத்திருந்தன . ஏட்டுப் பிரதியை 
விடக் கையெழுத்துப் பிரதியே பெரிதும் திருத்த முற்றிருந்தது . கை 
யெழுத்துப் பிரதியில் வேறு சில செய்யுட்களும் காணப்பட்டன. 
அவை திருத்த முடியா வண்ணம் எழுத்துப் பிழைகள் மலிந்து 
சீருந் தளையுஞ் சிதைந்து கிடந்தமையால் , அவைகளை விலக்க 
லானேன் . 

சில செய்யுட்களுக்கு ஐயரவர்கள் பதிப்பித்த நூலில் கண்ட 
பாடம் மிகவும் பொருத்தமாய்த் தோன்றியது . அவர் பதிப்பிலும் , 
ககூஉ உ , ககஉவு - ல் எஸ் . எஸ் . எல் . ஸி . பாட புத்தகங்களில் வெளி 
வந்த கலிங்கத்துப் பரணியின் பகுதிகளிலுமுள்ள சிறந்த பாட 
பேதங்களை நான் இதில் தழுவியிருக்கிறேன் . 

இவ்வுரை வரைவதற்குச் சென்னைப் பச்சையப்பன் உயர்தரப் 
பாடசாலைத் தலைமைத் தமிழ்ப் பண்டிதராயிருந்து காலஞ்சென்ற 
வித்வான் . பி . கிருஷ்ணசாமி முதலியார் அவர்கள் எஸ் . எஸ் . எல்.ஸி. 


ச 


வகுப்பிற்குப் பாடமாக வந்திருந்த இராச பாரம்பரியம் , அவ 
தாரம் என்னும் பகுதிகட்கு எழுதிய வுரையும் , திரு . மு . இராகவை 
யங்கார் அவர்கள் எழுதிய கலிங்கத்துப் பரணி யாராய்ச்சி , ஆராய் 
சித் தொகுதி என்னு நூல்களும் , ஐயரவர்கள் எழுதிய குறிப்புரை 
யும் பேருதவியாயிருந்தன . காலஞ் சென்ற திரு.து. அ . கோபிநாத 
ராவ் M.A. , அவர்கள் எழுதிய சோழவமிச சரித்திரமும் , திரு . 
எல் . ஸ்ரீநிவாச ஐயரவர்கள் எழுதிய முதற் குலோத்துங்கன் என்னு 
நூலும் இந்நூலிலுள்ள சோழர் வரலாறுகளை யெழுதப் பெரும் 
பயனளித்தன . இப்பெரியோர்கள் வரைந்து வைத்தவை யனைத்தும் 
என் தொழிலை மிகவும் எளிமையுறச் செய்தன . இதன் பொருட்டு 
நான் அவர்கள் மாட்டுப் பெரிதுங் கடமைப் பட்டுள்ளேன் . 

இது நிற்க , என் வேண்டுகோளுக் கிசைந்து தமக்குரிய பஃ 
மொழிலை விடுத்து இந்நூலின் முதற்பதிப்புக்கு முகவுரை எழுதி 
வழங்கிய திரு . ச.த. சற்குணர் B. A. , அவர்கட்கும் மதிப்புரைகளை 
நல்கிய ஏனைய தமிழ்ப் பேரறிஞர்கட்கும் என் மனமார்ந்த வந்தனஞ் 
செலுத்துகிறேன் . 

இவ்விரண்டாம் பதிப்பில் ஆங்காங்குச் சில விஷயங்களைத் 
திருத்திப் பலவற்றைச் சேர்த்திருத்தலன்றி , இராசபாரம்பரியத்தி 
லும் மற்றுஞ் சில விடங்களிலுமுள்ள சோழ வேந்தர் வரலாறுகளைக் 
காலக் குறிப்புடன் விரிவாய் வரைந்திருக்கிறேன் . இவற்றிற்குப் 
பேருதவியாய் இருந்தவை திருவாளர் . ராபர்ட் சீவல் ( Mr. Robert 
Sewell ) அவர்கள் திரட்டி எழுதிய தென்னிந்தியா கல்வெட்டுச் 
சரித்திரங்கள் ( The Historical Inscriptions of Southern 
India ) என்னும் நூலும் , கும்பகோணம் வாணாதுறை உயர்தரப் 
பாடசாலைத் தமிழ்ப் பண்டிதர் திரு . டி . வி . சதாசிவ பண்டாரத் 
தார் அவர்கள் எழுதிய முதற் குலோத்துங்க சோழன் என்னும் 
நூலுமாம் . இப்பெரியார்களுக்கும் என் வணக்கம் உரித்தாகுக . 
ஆயினும் , 

கரிகாற் சோழனுக்கு முன்னுள்ளோர்காலம் விளங்க 


இப்பதிப்பில் கலிங்கத்துப் பரணி நூலாராய்ச்சி , பலவகை 
அணிகள் , ஒன்பது வகைச் சுவைகள் , பல புறப்பொருள் துறை கள் 
பல பாடபேதங்கள் , அரும்பத அகராதி முதலியன புதியனவாய்ச் 
சேர்க்கப்பட்டுள்ளன. இது நிற்க , பிரம்பூர் ராவ்பகதூர் C.C.C. 
உயர்தரப் பாடசாலைத் தலைமைத் தமிழ்ப் புலவராகிய திருவாளர் 
வே . த . அர்ச்சுன முதலியார் அவர்கள் இவ்வரிய நூலில் இதன் 
உரையாசிரியர் வரலாறு இருத்தல் மிகவும் இன்றியமையாததென 
என்னிடம் வற்புறுத்திக் கூறி , அதனை அவ்வாறே எழுதித் தந்த 
தன்றி , முந்திய பதிப்பைப் போலவே இப்பதிப்பின் அச்சுத் தாள் 
களையும் திருத்தி யருளினார் . சென்னைக் கோவிந்தப்ப நாய்க்கர் 
பாடசாலைத் தமிழ்ப் புலவர் வித்வான் திரு. வே . இராமசாமி 
நாயகர் அவர்களும் இப்பதிப்பின் தாள்களைத் திருத்திப் பேருதவி 
புரிந்தருளினார் . என தாருயிர்த் தோழர்களாகிய இவ்விருவர்கட் 
கும் என் நன்றியறிதலைத் தெரிவித்துக்கொள்கிறேன் . 


டு 


. 


இது நிற்க , தமிழ் மொழியை வளர்ப்பதில் பேராவலும் 
கண்ணுங் கருத்துமுடையவராகிய சென்னைக் கிறிஸ்தவக் கல்விக் 
கழகத்தார் ( The Madras Christian Literature Society ) 
இந்நூல் முதற் பதிப்பின் உரையைப் பாராட்டி ரூபா கஉரு பரிசு 
வழங்கினார்கள் . அக்கழகத்தினர் புரிந்த பேருதவி ஒருபோதும் 
மறக்கற்பாற்றன்று . அவர்கட்கும் என் நன்றியறிதலை மிக்க 
பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் . இந்நூலையும் இதன் 
உரையையும் நன்கு மதித்துச் சென்னைப் பல்கலைக் கழகத்தார் 
மிக்க விரைவில் இதனை வித்துவான் பரீட்சைக்குப் பாடமாக 
வமைத்தமைக்காய் அவர்கட்கும் என் அன்பு மிகுந்த வந்தனம் 
செலுத்துகின்றேன் . 

இவ்விரண்டாம் பதிப்பிலும் பலவற்றை வரையவும் அச்சுத் 
தாள்களைத் திருத்தவும் இதனைப் பதிப்பிக்கவும் சென்னை நகராண் 
மைக் கழகப் பாடசாலை ஆசிரியனாகிய என் புதல்வன் திரு . ஆ . க . 
பாஷியம் நாயுடு எடுத்துக்கொண்ட முயற்சியும் பாராட்டத் தக்கதே . 

இந் நூலுக்கு முதன் முதல் வெளிவந்த வுரை யிதுவே யாத 
லால் , இதில் என தறியாமையாலும் மறதியின் காரணமாகவும் 
சிற்சில தவறுகள் நேர்ந்திருக்கலாம் . அவற்றை உலகம் பொறுக்கு 
மாறு வேண்டுகிறேன் . 


எழுத்தின் றிறனறிந்தோ வின்சொற் பொருளின் 
அழத்தந் தனிலொன் றறிந்தோ - ழழுத்தும் 
பழுதற்ற முத்தமிழின் பாடற் குரையின் 
றெழதத் துணிவதே யான் 13 

( சிலப் - உரைப்பாயிரம் ) 
ஓரா தெழதினே னேருரையை யொண்பொருளை 
ஆராய்ந்து கொள்வ தறிவுடைமை - சீராய்ந்து 
குற்றங் களைந்து துறைபெய்து வாசித்தல் 
கற்றறிந்த மாந்தர் கடன் 

( வீரசோ - அந்தச் சிறப்பு ) 


66 


ஆ . வீ . க . 


தமிழ்ப் பேரறிஞர் மதிப்புரைகள் 


சென்னைக் கிறிஸ்தவக் கல்லூரி முன்னாள் தமிழ் விரிவுரையாளர் 
திரு . ச . த . சற்குணர் , B.A. , அவர்கள் முன்னுரை 

கிறிஸ்தவக் கல்லூரிப் பேராசிரியர் நிலயம் . 

தாம்பரம் . 25-1-1941 . 
அறிவு ஊட்டுவன , ஆற்றல் ஊட்டுவன என நூல்கள் இரு திறத்தன 
என்றும் , அவற்றுள் ஆற்றல் ஊட்டுவனவே இலக்கியம் ஆகும் என்றும் , ஜேர் 
மன் நாடு தன் ஆற்றலை இழந்து தாழ்வுற்றிருந்த காலத்தில் தன் பழைய இலக் 
கியங்களை ஓதியே ஆற்றல் பெற்று உயர்வுற்றது என்றும் பெரியார் பலர் 
கூறியுள்ளார் . 

அதனால் , நல் இலக்கியங்களும் ஆற்றலும் பெற்று ஒரு காலத்தில் உயர் 
வுற்றிருந்த ஒரு நாடு அவ்வாற்றலை இழந்து இழிவுற்றிருக்குமாயின் , அது தன் 
பண்டை இலக்கியங்களை ஓதியே திரும்ப ஆற்றல் பெற்று உயர்வடையக் 
கூடும் என்பது பெறப்படும் . 

அன்றியும் , இக்காலத்திற் சிறந்தனவாகச் சொல்லப்படும் நாடுகள் எல்லாம் 
தோன்றுவதற்கு முன் பல துறைகளிலும் தனிச் சிறப்புற்றிருந்து , நாளனை 
வில் தன் ஆற்றலை இழந்து , இந்நாள் அந்நாடுகள் அனைத்திலும் தாழ்வுற்றிருக் 
கும் நம் நாடு தன் பண்டை இலக்கியங்களை நன்கு கற்றாலன்றித் திரும்பப் 
புதியதொரு நல்லாற்றல் உற்று உயர்வடையாது என்பது வெளிப்படை , 

ஆகையால் , நம் பழைய இலக்கியங்களை நாம் பெறுதற்கும் , அவற்றை 
நாம் எளிதில் நன்கு கற்றற்கும் துணை செய்வார் எவரும் நம் நாடு முன்னேற் 
றம் உறுதற்குத் துணை செய்தாரே ஆவர் . இது நிற்க , 

ஆற்றலும் பல திறப்படும் . அவற்றுள் , நம் நாட்டை விரைவிற் பெற்று 
நாமே அதனைக் காக்கவும் ஆளவும் ஆக்கவும் விரும்பும் நமக்கு இந்நாள் பெரி 
தும் வேண்டுவது வீரம் என்னும் ஆற்றலே . இவ்வீரமே விதந்து புறம் என் 
னப்படும் . தன் உவாத்தி சொல்லால் புறங் கட்டப்பட்டுத் தன் சினந் 
தணிந்து என்னும் சிந்தாமணியும் ( 1090 ) வீரத்தையே புறம் என்றது . 
அத 
னால் , நமக்கு இக்காலத்தில் மற்ற எல்லாத் தமிழ் நூல்களிலும் பெரிதும் 
வேண்டுவன புறப்பொருள் பயின்ற பாடல்களும் , நூற் பகுதிகளும் , நூல்களு 
மேயாம் . பரணி என்பது புறப்பொருள் பயின்றதொரு நூல்வகை . 

தன் கை , கொம்பு , முன்கால் , பின்கால் , வால் என்னும் ஐந்தாலும் 
போரிற் கொல்ல வல்ல களிறு ஒன்றனைக் களத்தில் எறிந்து பெயர்வோனே 
மிக்க வீரன் என நம் முன்னோர் மதித்தன ராயின் , ஆயிரம் களிறுகளைப் 
போரில் எறிந்து போந்தான் ஒருவனது வீரத்தினை அவர் எவ்வளவு மதித் 
திருத்தல் வேண்டும் ! அத்தகைய வீரன் ஒருவன் மேற் பாடிய நூலே பாணியாம் . 
பாணிகள் தமிழிற் பல உள . ஆயினும் , 

ஆயினும் , கலிங்கத்துப் பாணி என் 
னும் இந்நூலே அவை எல்லாவற்றிலும் எல்லா வாற்றாலும் தலை சிறந்தது . 
பாம்பு அறியும் பாம்பின் கால் ; பாணி பாடுவதன் அருமையினைத் தாமே 
பாடி யுணர்ந்த புலவர் பெருமானாகிய ஒட்டக் கூத்தர் இதனைத் தெய்வப் 
பரணி எனப் பாராட்டி யுள்ளாரெனின் , இதன் அருமை பெருமையைச் 
சொல்லவும் வேண்டுமோ ? 


எ 


பண்டைத் தமிழ் மக்களது கூரிய அறிவின் பெருமையை உணர்த்தும் 
இந் நூலின் அமைப்பும் , இதன் எளிய செவ்விய நடையும் , இதன் பாடல்களின் 
இனிய ஓசை விகற்பங்களும் , வீரச்சுவையோடு ஆங்காங்கு விரவி நிற்கும் 
நகை , அழுகை, இழிப்பு , வியப்பு , அச்சம் , வெகுளி , உவகை என்னும் பிற 
சுவைகளும் எவர் மனத்தையும் கொள்ளை கொள்ளும் தன்மையன . 

இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்நூல் பல பதிப்புக்கள் பெற்றும் பெரி 
தும் பிழைகள் மலிந்திருந்த காரணத்தால் பயன்படாதாயிற்று . இதனை 
அறிந்து , பண்டிதர் ஸ்ரீ . அ . கோபாலையாவர்கள் பல திருத்தங்களுடனும் , 
குறிப்புக்களுடனும் ஒரு பதிப்பு வெளியிட்டார்கள் . பின்னர் . ஸ்ரீ மு . இராக 
வையங்காரவர்கள் வேறு பல திருத்தங்களும் , அரிய பெரிய ஆராய்ச்சிக் குறிப் 
புக்களும் தமிழ் உலகிற்குத் தந்து உதவினார் கள் . இப்போது பண்டிதர் 
திரு . கன்னைய நாயுடவர்கள் இந்நூற்குப் பதவுரை எழதியருளினார்கள் . 
இவர்களது தெளிவான உரை தமிழ் மக்கள் அனைவருக்கும் பெரிதும் 
பயன்படும் என்பதிற் சிறிதும் ஐயமில்லை . இவர்கள் ஆற்றிய இத் தமிழ்த் 
தொண்டிற்கு மிக மகிழ்ந்து பெரிதும் நன்றி கூறுகின்றேன் . 

கலிங்கத்துப் பாணியின் பல சுவைகளையும் இவ்வுரையின் வாயிலாகப் 
பருகி மகிழுமாறும் , பயனுறு மாறும் தமிழ் மக்கள் அனைவரையும் வேண்டுதலும் 
செய்கின்றேன் . 
தமிழ்த் தொண்டர் வாழ்க ! தமிழ் வாழ்க ! 

( கை ஒப்பம் . ) ச . த . சற்குணர் . 


தமிழ்ப் பெரும் புலவர் 
திரு . வி . கலியாண சுந்தர முதலியார் அவர்கள் 
கலிங்கத்துப் பாணி ஒரு சிறந்த தமிழ் இலக்கியம் . அது சரித்திரச் 
சார்புடையது ; காதல் வீரஞ் செறியப் பெற்றது ; புலவருக்கு இன்பூட்டுவது . 

இத்துணைச் சிறப்பு வாய்ந்த ஒரு தமிழ் நூல் இக்காலத் தமிழ் மக்க 
ளிடைப் பெரிதும் உலவி வருகிறதா ? இல்லை . ஏன் ? காலத்துக் கேற்ற 
உரையை நூலுக்கு அணிவியாமை என்க . இக்குறை பச்சையப்பன் உயர் 
நிலைப் பள்ளியின் தலைமைத் தமிழாசிரியர் திரு . ஆ . வீ . கன்னைய நாயுடு அவர் 
களின் நன் முயற்சியால் நீங்கும் என்று கூறலாம் . 

திரு . கன்னைய நாயுடு அவர்கள் கலிங்கத்துப் பரணி க்குப் பேருரை 
யொன்று கண்டனர் . அவ்வுரை , பலதிறச் சூழலிடைப் புகுந்துள்ள எனது 
பார்வைக்கும் வந்தது . அதை முற்றிலும் உற்று நோக்குதற்குப் போதிய 
ஓய்வு நேராமை குறித்து வருந்துகிறேன் ; சிற்சில பகுதிகளைப் படித்துப் 
பார்த்தேன் . அவைகள் எனது நெஞ்சைக் கவர்ந்தன. திரு . நாயுடு அவர் 
களின் கலைப் புலமையும் , உழைப்பும் , ஆராய்ச்சியும் , அடைவும் , திறழம் , 
சால்பும் , இன்ன பிறவும் கலிங்கத்துப் பரணிப் பேருரையாக வெளி 
வந்தன என்று கூறல் மீகையாகாது . தமிழாசிரியர் கன்னைய நாயுடு அவர் 
களது பதவுரையும் , விளக்கக் குறிப்பும் , எளிய நடையும் , பிறவும் பொது 
வாக எல்லாருக்கும் சிறப்பாக மாணாக்கர்க்கும் பல வழியிலும் பயன்படும் 
என்பதில் ஐயமில்லை . 

தமிழ்த் தாய்க்குக் காலத்துக்கேற்ற தொண்டாற்றிய உரையாசிரியருக்கு 
எனது வாழ்த்து உரியதாக . 

( கை - ஓ ) -- திரு . வி . க . 


व 


ராவ்சாஹிப் S. வையாபுரிப் பிள்ளை B.A., B.L. அவர்கள் 

Reader in Tamil , Madras University . 
சென்னைப் பச்சையப்பன் கல்லூரித் தமிழாசிரியர் ஸ்ரீ - ஆ . வீ . கன்னைய 
நாயுடவர்கள் பதிப்பித்துள்ள கலிங்கத்துப் பாணி யைப் பார்வையிட்டேன் . 
இப்பதிப்புப் பல வகையினும் திருப்தி யளிப்பதாகவே அமைந்திருக்கிறது . 
பழைய பதிப்பு , வி . கோ . சூரிய நாராயண சாஸ்திரியாரவர்கள் பதிப்பு , 
அ . கோபாலையாவர்கள் பதிப்பு முதலியவற்றை நன்கு ஆராய்ந்து சிறந்த 
பாடங்களைத் தேர்ந்தெடுத்து இப்பதிப்பில் ஆசிரியர் வெளியிட்டிருக் 
கிறர்கள் . 

இப்பதிப்பில் பதவுரை , விருத்தியுரை , இலக்கணக் குறிப்பு முதலியன 
வும் காணப்படுகின்றன . விருத்தியுரையில் பிற நூல்களிலிருந்து ஒப்புமைப் 
பகுதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . இவை யனைத்தும் கற்போருக்கு 
மிகவும் பயன்படுமென்று எண்ணுகிறேன் . 

இதுபோன்று பல நூல்களையும் வெளியிடும்படி இவ்வாசிரியருக்கு ஊக்க 
மளிப்பது தமிழ் மக்கள் கடனாகும் . 
சென்னைப் பல்கலைக் கழகம் , ( கை - ஓ . ) S. வையாபுரிப் பிள்ளை 
( 28-1-41 ) 

தமிழ்த் துறைத் தலைவர் . 


மோசூர் - திரு . கந்தசாமி முதலியார் அவர்கள் , B.A. ,M.R.A.S. 

( Supdt . of Dravidio Studies , Pachaiyappa s College . Member , 
Board of Studies of the Madras Andhra Universities . Chairman of 
the Board of Studdies in Tamil and Kannada ( Andhra University ) 

சென்னைப் பச்சையப்பன் உயர்நிலைக் கல்வி நிலயத்தில் தமிழ்த் தலைமைப் 
புலமை நடத்திவரும் திருவாளர் ஆ . வீ . கன்னைய நாயுடு அவர்கள் கலிங்கத் 
துப் பாணிக்கு எழுதிய உரையினைச் சிற்சில இடங்களில் படித்துப் பார்த்தேன் . 

பொருளின் தெளிவும் , இலக்கணக் குறிப்பும் , அரசர் வாலாறும் , 
கதைச் சுருக்கழம் , அளவான மேற்கோளும் பிறவும் கண்டு மகிழ்ச்சியில் 
திளைத்தேன் . 

இயற்றமிழாசிரியர் கா.ரா. கோவிந்தராஜ முதலியார் மாண வருள் தமிழ் 
ல்களைக் கற்பிக்கும் தேர்ச்சி பல ஆண்டுகளாகப் பெற்றுள்ள திரு . ஆ . வீ . 
கன்னைய நாயுடு அவர்கள் எழுதிய உரை பல்கலைக் கழகத்து வித்துவான் 
பரீட்சைக்குப் படிப்பவர்களுக்கும் , நூல்களைப் பார்க்கும் பயிற்சி விடாத 
உத்தியோகஸ்தர்களுக்கும் பயன்படும் என்பது என் கருத்து . 

களைப்படைந்த போது இந்நூலில் " எடுமெடு மெடுமென எடுத்ததோர் 
( 404 ) என்பது முதலிய சில தாழிசைகளை முடுக்காகச் சில நிமிடம் படிப் 
பேன் . அதனால் களைப்புத் தீர்ந்துவிடும் . 

சென்னை 
29-1-1941 

( கை - ஒ . ) மோசூர் - கந்தசாமி முதலியார் . 


திரு . ரா.பி. சேதுப் பிள்ளை அவர்கள் B.A. , B.L. 
தலைமைத் தமிழ் விரிவுரையாளர் , சென்னைப் பல்கலைக் கழகம் . 

கலிங்கத்துப் பாணி ( மூலமும் உரையும் ) திருவாளர் ஆ . வீ . கன்னைய 
நாயுடு அவர்களால் வெளியிடப்பட்டுள்ளது . பல்லாண்டு தமிழாசிரியராக 
இருந்து பழுத்த தமிழ்ப் புலமை வாய்ந்த நாயுடு அவர்கள் இயற்றியுள்ள 
உரை மிகத் தெளிவாகவும் , சுருக்கமாகவும் இருக்கின்றது . ஒவ்வொரு 
தாழிசைக்கும் கருத்துச் சுருக்கழம் வினை முடிபும் தந்திருத்தல் நல்ல முறை 
யாகும் . அரிய சொற்களுக்கும் கருத்துக்களுக்கும் பல மேற்கோள்கள் 
காட்டப்பட்டுள்ளன . சங்க நூல் முதலாக அண்மையில் எழுந்த சமய 
நூல்கள் ஈறக எல்லா நூல்களிலிருந்தும் மேற்கோள் காட்டி யிருத்தலால் 
உரையாசிரியாது பரந்த இலக்கியப் பயிற்சி விளங்குகின்றது . இயன்ற 
அளவு வரலாற்றுக் குறிப்பும் கூறப்பட்டுள்ளது . கவி நலம் சான்ற கலிங் 
கத்துப் பாணியை அறிந்து இன்புறக் கருதும் தமிழ் மாணவர்க்குத் திருவா 
ளர் கன்னைய நாயுடு அவர்கள் உரை பெரிதும் பயன்படும் என்று எண்ணு 
கின்றேன் . 

( கை - ஓ ) ரா . பி . சேதுப் பிள்ளை . 


திரு . T. P. மீனாக்ஷி சுந்தரம் பிள்ளை அவர்கள் M.A.B.L. , M.O.L. 

Alderman , Corporation of Madras . 
திரு . ஆ . வீ . கன்னைய நாயுடு அவர்கள் கலிங்கத்துப் பாணிக்கு எழுதி 
யுள்ள உரையைப் பார்வையிடும் பேறு பெற்றேன் . தமிழில் வழங்கும் உயி 
ருள்ள நூல்களில் கலிங்கத்துப் பாணியும் ஒன்று . வரலாற்று நூலாராய்ச்சிக் 
குப் பெரிதும் உதவுவது ; இலக்கியச் 

இலக்கியச் சுவை ததும்புவது ; ஆனால் பழைய 
தொரு நூலாகலின் உரையை அவாவி நிற்கின்றது . இதுவரை நடந்துள்ள 
ஆராய்ச்சியின் முடிபுகளை உட்கொண்டு இவ்வுரை விளங்குகிறது . ஆதலின் 
இவ்வுரையாசிரியர் தமிழ்க்குப் பெரியதொரு தொண்டே செய்துள்ளார் . 
தாய்க்குகந்த இத்தமிழ் மகனாரின் இவ்வுரை நீடு விளங்கி நிலைநின்ற பயனைத் 
தமிழர்க்கு உதவுவதாக . 

தமிழகம் , 
சிந்தாதிரிப்பேட்டை 

( கை -ஓ . ) தெ . மீனாக்ஷி சுந்தரன் . 
22-1 . - 1941 . 


திரு . வை . மு . கோபால கிருஷ்ணமாசாரியர் அவர்கள் 
பச்சையப்பன் உயர் தரப் பாடசாலையில் தலைமைத் தமிழ்ப் புலவராயிருக் 
குந் திருவாளர் ஆ . வீ . கன்னைய நாயுடு அவர்கள் எழுதி வெளியிட்ட உரை 
யுடன் கூடிய கலிங்கத்துப் பரணி பிரதியொன்று வந்தது . அதனை முற்றிலும் 
ஊன்றிப் படித்துப் பார்க்க எனக்கு அவகாசமில்லை . ஆதலால் அந் நூலை ஆங் 
காங்குத் தள்ளித் தள்ளிப் படித்துப் பார்த்தேன் . படிப்போர்க்கு நூற் 
பொருள் விளங்குமாறும் , தாம் கூறும் பொருள் மேற்கோள்களையுடைய 
தென்று தெரியுமாறும் மிகவும் உழைத்து அன்னார் உரை யெழுதியுள்ளா 
ரென்பது தெளிவாயிற்று . கலிங்கத்துப் பாணியைக் கற்க விரும்பும் மாண 
வர்க்கு இவ்வுரை பேருதவி யாகுமென்று நினைக்கின்றேன் . 
திருவல்லிக்கேணி 
1-2-41 . ( கை - ஒ ) வை . மு . கோபால கிருஷ்ணமாசார்யன் , 

) . 


40 


சென்னைப் பச்சையப்பன் உயர்கலாசாலை 

முன்னாள் தலைமைத் தமிழாசிரியர் 
திரு . கா.ர.கோவிந்தராஜ முதலியார் அவர்கள் 
கலிங்கத்துப் பாணி என்பது , பாணிக்கோர் சயங்கொண்டான் எனப் 
புகழப்பட்ட பெரும் புலவரால் இயற்றப்பெற்ற ஒரு சிறந்த இலக்கிய நூலா 
கும் . பரணிகளிற் சிறந்ததெனப் புலலர்களால் கொண்டாடப்படுவதும் , கற் 
றோர் மனதைக் கவருவதும் பல கற்பனை களை யுடையதும் சொற்பொருள் 
வளங்களைக் கொண்டதுமாகிய இவ்வரிய நூலுக்குச் சென்னை , பச்சையப் 
பன் உயர் தரப் பாடசாலைத் தலைமைத் தமிழாசிரியர் திரு ஆ . வீ . கன்னைய 
நாயுடு அவர்கள் எழுதிய உரையை நான் நன்கு கவனித்தேன் . 

இவ்வுரை பதவுரை , விளக்கவுரை என்னும் இரண்டு பகுதிகளை உடைய 
தாய் அமைந்திருக்கின்றது . இதன் பதவுரையில் பாட்டிலுள்ள தொடர் 
மொழிகளின் பொருள் , பிறழாதபடி பாட்டின் பொருள் நன்கு விளங்கும் 
படி எழுதப்பட்டிருக்கிறது . விளக்க வுரையில் பாட்டின் நுண் பொருள் 
களும் , இலக்கணங்களும் , சரித்திரக் குறிப்புக்களும் , பிறவும் மேற்கோள் 
களோடு விளக்கப் பட்டிருக்கின்றன . இவர் இந்நூலைப் பல்கால் முயன்று 
ஆராய்ந்து இவ்வுரையை எழுதினர் என்பதை நான் நன்கு அறிவேன் . இவ் 
வரையினால் இவரது சிறந்த இலக்கண இலக்கிய அறிவு தமிழ் உலகிற்கு நன்கு 
விளங்குவதோடு இவரது புகழும் தமிழுலகில் நிலைபெற்று விளங்கும் என்ப 
திற் சிறிதும் ஐயறவில்லை . இந்த உரையைத் தமிழ் மக்கள் யாவரும் ஆதரிப் 
பார்கள் என நம்புகிறேன் . 
நாட்டுப் பிள்ளையார் 

கோயில் தெரு , ( கை - ஓ ) கா . ர . கோவிந்தராஜ முதலியார் . 
சென்னை , 22-1-41 ) 


சென்னைப் பச்சையப்பன் உயர்கலாசாலைத் தமிழாசிரியர் 

வித்துவான் . பண்டித . ரா . நடேச நாயகர் அவர்கள் 
தமிழைக் கற்றறிந்த புலவர்கள் சிறந்ததாகக் கொண்டாடும் தமிழ் நூல் 
களில் பாணியும் ஒன்றாகும் . இது தமிழிலுள்ள தொண்ணூற்றாறு பிரபந்த 
வகைகளுள் ஒன்று . தற்பொழுது பலவகையான பாணி நூற்கள் தோன்றியுள் 
ளன . அவைகளிலெல்லாம் தலைசிறந்த தாயும் முதற்கண் இயற்றப்பட்டதாயும் 
திகழுவது கலிங்கத்துப் பாணியே யாகும் . இந்நூலினை யியற்றிய ஆசிரியர் 
கவிச்சக்ரவர்த்தியாகிய சயங்கொண்டார் என்னும் சீரிய புலவராவர் . தெய்வப் 
பாணி என்று ஒட்டக்கூத்தர் தக்கயாகப் பாணியில் இந்நூலைப் புகழ்ந்திருத்த 
லானும் , பரணிக்கோர் சயங் கொண்டான் என்று பிற சான்றோர் கூறி 
விருத் தலானும் , முறையே இந்நூலின் அருமையும் இந்நூலாசிரியரின் பெரு 
மையும் விளங்குகின்றன . 

மிகவும் சிறப்பு வாய்ந்த இக்கலிங்கத்துப் பரணிக்கு இதுவரை சில பல 
வர்களால் குறிப்புரையும் , ஒரு சில கவிகளுக்கு மாத்திரம் சிறந்த ஆராய்ச்சி 
யுரையும் வந்துள்ளமையால் , 

இந்நூலினுடைய உட்பொருளனைத்தையும் , 
நன்கு கற்றோரேயன்றி மற்றவர் அறிந்துணர் தல் அரிதாக இருந்தது . இத் 
தகைய முட்டுப்பாடு நீங்கவும் , தமிழ்த்தாய் புத்துயிர்பெற்று ஒங்கவும் , இந் 
நூலுக்கு விளக்கவுரை ஒன்று இன்று தோன்றி வந்துள்ளது . 


இது நிற்க , இவ்விளக்கவுரையின் ஆசிரியரைப் பற்றிச் சிறிது ஆராய் 
வோம் . இவர் , தமிழ்ப் புலவர் ஆ . வீ . கன்னைய நாயுடு ஆவர் . இப்பெரியார் , 
தமிழாசிரியர் தொழிலில் சுமார் முப்பதாண்டுகளாக உழைத்து வருகிறார் . தற் 
பொழுது சென்னைப் பச்சையப்பன் உயர் கலாசாலையில் தலைமைத் தமிழாசிரிய 
ராக விளங்குகிறார் . இவர் தம்முடைய ஆசிரியர் தொழிலுக்கிடையே ஓய்வள்ள 
காலங்களில் பலருக்கு இலவசமாகச் சிறந்த தமிழ் நூல்களைப் போதித்தும் , 
பல வசன நூல்களை எழுதியும் , திருவேங்கடச் செய்யுட்கோவை முதலிய 
செய்யுள் நூற்களை யாத்தும் வந்துள்ளார் ; தொல்காப்பியம் , சங்க நூல் முத 
லியவற்றில் மிகவும் ஆர்வமும் பயிற்சியுமுடையவர் . 

தாம் போதிக்கும் நூற்களை மாணவர் மனத்தில் பசுமாத்தறைந்த ஆணி 
போலப் பதியுமாறு போதிக்கும் ஆற்றல் உடையவர் ; கற்றறிந்ததற் கேற்ற 
வாறு அடக்கமும் , விழுமிய ஒழுக்கமும் வாய்ந்தவர் . எனக்குத் தமிழைக் கற் 
பித்த ஆசிரியர் பலருள் , இவரும் ஒருவராவர் . சுமார் இருபத்தைந்து ஆண்டு 
களுக்கு முன்பு , நான் தமிழ் இலக்கண இலக்கிய நூற்களைப் பயில ஆரம்பித்த 
போது , இவர் தாம் எனக்கு முதல் தமிழாசிரியராக அமைந்தார் . அன்று முதல் 
இன்றுவரை அவருடைய சிறந்த குணங்களை அறிந்து வந்திருக்கிறேன் . 

இத்தகைய சிறந்த தமிழ்ப் பேராசிரியர் , இக் கலிங்கத்துப் பரணிக்கு 
உரை எழுதியுள்ளது இத்தமிழுலகிற்கு ஒருசிறந்த பயனாகும் . இந்நூலிலுள்ள 
ஒவ்வொரு தாழிசைக்கும் பதவுரையும் , விளக்கவுரையும் , இலக்கணக்குறிப் 
பும் , ஒப்புமைப் பகுதிகளும் சிறப்பாக அமைந்துள்ளன . இவ்வுரையை 
ஆழ்ந்து நோக்குபவரின் மனதில் , இவ்வுரையாசிரியரின் பலநூல் ஆராய்ச் 
சித் திறனும் இவ்வுரைக்காக இவர் மேற்கொண்ட பேருழைப்பும் தெற் 
றென விளங்கும் . 

இதுபோலவே , இவர் உரையற்ற வேறு பல நூற்களுக்கும் சிறந்த வுரை 
களை எழுதித் தமிழுலகிற்கு நன்மை புரியுமாறு எல்லாம் வல்ல இறைவர் இவ 
ருக்கு அருள் புரிவாராக . 

( கை - ஒ ) ரா . நடேச நாயகர் , 


allies 


- 


5FEB 1945 


அவன் 


முதற்குலோத்துங்கன் வரலாறு 
நாம் வாழும் இந்தியா தேசம் வடஇந்தியா , தென்னிந்தியா வென்னும் 
இரண்டு பிரிவுகளையுடையது . இந்தியாவின் வடக்கிலுள்ள இமயமலை முதல் 
அதன் இடையிலுள்ள விந்தியமலை யளவும் வட இந்தியா வெனவும் , விந்தியமலை 
முதல் தெற்கு முனையிலுள்ள கன்னியாகுமரி யளவும் தென்னிந்தியா வெனவும் 
அறிஞர் வகுத்திருக்கின்றனர் . இவைகளில் தென்னிந்தியாவானது முற்காலத் 
தில் சேரநாடு , சோழநாடு , பாண்டி நாடு என மூன்று பிரிவுகளாகப் பிரிக்கப் 
பட்டிருந்தது . அக்காலத்தில் தென்னிந்தியாவின் மேற்கிலுள்ள மலையாளம் , 
கொச்சி , திருவாங்கூர் முதலியன சேரநாட்டிலும் , தஞ்சாவூர் , திருச்சிராப் 
பள்ளி , தென்னாற்காடு முதலியன சோழநாட்டிலும் , மதுரை , கோயம்புத்தூர் , 
இராமநாதபுரம் முதலியன பாண்டி நாட்டிலும் அடங்கியிருந்தன . இவைகளை 
ஆண்டு வந்த அரசர் முறையே சேர , சோழ , பாண்டியராவார் . இவர்கள் முற் 
கூறிய தமிழ் நாடுகளை யாண்டு வந்தமையால் , இவர்களைத் தமிழ் நாட்டு 
மூவேந்தர் எனவும் அறிஞர் வழங்கலாயினர் . இம் மூவேந்தர்களும் தமிழ் 
மொழியைப் பெரிதும் வளர்த்துப் பெரும் புகழ்பெற்று விளங்கினர் . 

முதற் குலோத்துங்கன் பிறப்பும் , திக்குவிசயழம் : - இம் மூவேந்தர்களில் 
இங்குச் சோழர்களைப் பற்றிச் சிறிது ஆராய்வோம் . பெரும் புகழ்பெற்று 
விளங்கிய சோழர்களில் இராசேந்திர சோழனும் ஒருவனாவான் . 
வடநாடு சென்று அங்குள்ள பல வேந்தரை வென்று கங்கை நீரைத் தன்னாட் 
டிற்குக் கொணர்ந்தனன் . அதனால் அம்மன்னவனுக்குக் கங்கை கொண்ட 
சோழன் என்னும் பேர் உண்டாயிற்று . அவ்விறையவன் தன் புதல்வியாகிய 
அம்மங்கை தேவியைச் சளுக்கிய வேந்தனாகிய இராசராசனுக்குக் கடிமண 
மியற்றியருளினான் . அவ்விருவரும் உயிரும் , உடலும் போல் மிகவும் ஒற்றுமை 
யாய் வாழ்ந்துவந்தனர் . சில்லாண்டு சென்ற பின் , அம்மங்கை தேவி கி . பி . 
காசங - ம் , ஆண்டில் முதற் குலோதுங்கனைப் பயந்தனள் . அவன் தன் இளமையி 
லேயே கல்வியை நன்கு கற்ற தன்றி , படைப்பயிற்சியிலும் சிறந்து விளங்கினான் . 
கங்கைகொண்ட சோழன் மைந்தர்களில் ஒருவனாகிய வீரராசேந்திரன் என்ப 
வனுக்கு அதிராசேந்திரன் என்னும் புதல்வனொருவனிருந்தான் . 

அவன் வீர 
ராசேந்திரன் பட்டத்து மனைவியின் மகனல்லன் . அன்றியும் , அவனுக்குப் 
போதிய அறிவும் ஆற்றலும் இல்லை . அதனால் , வீரராசேந்திரன் தன்னுடன் 
பிறந்தாள் புதல்வனாகிய முதற்குலோத்துங்கனை இளவரசனாக்கினான் . அவ் 
வாசிளங்குமான் தக்க பருவம் எய்தியபின் , திக்குவிசயஞ் செய்யக் கருதி மத்திய 
மாகாணத்திலுள்ள சக்கரக்கோட்ட மணுகினான் . அங்கே தாராவர்ஷன் 
என்னும் அரையனொருவன் செங்கோல் செலுத்தி வந்தான் . முதற்குலோத் 
துங்கன் அவ்வேந்தனை எதிர்த்துக் கடும்போர் புரிந்தான் . அப்போரில் முதற் 
குலோத்துங்கன் வெற்றி யெய்தினான் . இவன் கன்னிப்போர் இதுவேயாம் . 

முடி புனைதல் : இக் கோமகன் வடநாடு சென்றிருந்த காலை , வீரராசேந் 
திரன் உயிர் துறந்தான் . உடனே அதிராசேந்திரன் ஆறும் விக்கிரமாதித்தன் 
என்னும் மன்னவன் உதவியால் , சோழநாட்டு அரசாட்சியைக் கைப்பற்றினான் . 
ஆயினும் அவனுக்குப் போதிய திறமை யின்மையால் , அந்நாட்டில் குழப்ப 
முண்டாயிற்று . இச்செய்தி யனைத்தும் முதற்குலோத்துங்கன் செவிக் 
கெட்டின . உடனே அவன் சோணாட்டையணுகி அதிராசேந்திரனை எதிர்த்துக் 
கொன்றனன் . அந்நாட்டுக் குடிமக்களே அவனைக் கொன்றதாகவும் கூறுப . 
அதன் பின்னர் முதற் குலோத்துங்கன் கி . பி . க 0 எ 0 - ல் , முடிபுனைந்து அரசு 
கட்டிலில் வீற்றிருந்து சோழநாட்டை யாட்சிபுரியலானான் . அவன் வேறு பல 


ககூ 


அவன் 


வேந்தரையும் வென்று தன்னாணைக் குட்படுத்திக்கொண்டான் . 
ஆட்சியில் சோழநாடு மிகவும் செழிப்புற்று விளங்கினது . குடிமக்களனைவரும் 
பசி , பிணி , பகை முதலிய இன்னல்களின்றி , இனிது வாழ்ந்து வந்தனர் . 

கலிங்க வேந்தனைக் கொண்டு வருமாறு கூறல்: - பின்பு முதற் குலோத் 
துங்கன் காவிரிக்கரை மருங்கு வேட்டையாடி முடித்துப் பாலாற்றங்கரையில் 
பரிவேட்டையாடக் கருதிப் புறப்பட்டான் . இடைவழியில் அவ்விறையவன் 
சிதம்பரத்திலுள்ள நடராசப் பெருமானைத் தொழுது பல்வகை வளங்கள் 
கெழுமிய கச்சிமாநகரை நணுகினன் . அங்கே அழகிய அரண்மனை ஒன்றிருந் 
தது . அவ்வரண்மனையில் தென்மேற்குத் திசையில் சித்திர மண்டபம் ஒன்று 
அமைக்கப்பட்டிருந்தது . அதிலுள்ள அழகிய அரியணையில் முதற்குலோத்துங் 
கன் வீற்றிருந்தான் . தியாகவல்லி, ஏழிசைவல்லபி என்னும் அவன் மனை 
வியரிருவரும் அவனுக்கிருபுறத்தும் உட்கார்ந்திருந்தனர் . கருணாகரத் தொண் 
டைமான் , பல்லவ வேந்தன் முதலிய பலர் அக்குரிசிலைச் சூழ்ந் திருந்தனர் . 
பாணர் பலர் பலவகை இனிய பண்களை இன்னிசைக் கருவிகளுடன் பாடினர் . 
பின்னர்த் திருமந்திர ஓலையாள் அக்கொற்றவனைக் குறுகி , " கழற்கால் காவலரே , 
திறைப்பொருளைச் செலுத்தப் பஃறேயத்தரசர் வாயிற்புறத்தே வந்திருக்கின்ற 
னர் . தங்கள் கருத்தியாதோ ? " என வினவினான் . அவ்விறையவன் அவர்க 
ளனைவரையும் உள்ளேவிடுமாறு உத்தரவளித்தான் . உடனே வேந்தரனை வரும் 
உட்சென்று தத்தம் பகுதிப்பொருளைச் செலுத்தி அக்காவலன் கழலிணைகளை 
யிறைஞ்சினர் . அதன் பின்னர் அப்பார்த்திபன் , " திறைப் பொருளைச் 
செலுத்தாத வேந்தர் யாரேனுமுளரோ ? " என வினவினான் . அதற்குத் திருமந் 
திர வோலையாள் , " வெண்குடை வேந்தரே , எல்லா அரசர்களும் தத்தம் 
திறைப்பொருளைச் செலுத்தினர் . ஆனால் கலிங்க வேந்தராகிய அனந்த பத்மன் 
என்பவர் மாத்திரம் தந்திறைப் பொருளை இருமுறை செலுத்தவில்லை என 
விடை பகர்ந்தனன் . உடனே முதற்குலோத்துங்கன் கடுஞ்சீற்ற மெய்தி ,, 
" இப்போதே நமது சேனைகள் சென்று கலிங்கநாட்டை யழித்து அம்மன்ன 
வனையும் பற்றிக்கொணர்க " எனப் பணித்தனன் . அதுகாலை , தானைத் தலை 
வனாகிய கருணாகான் எழுந்து , " நெடுமுடி வேந்தரே , இத்தொழிலை யானே 
செய்து முடிப்பல் என வியம்பி அம்மன்னவன் பால் விடைபெற்றுக் 
கொண்டு நால்வகைச் சேனைகளோடும் துணைத் தலைவர்களோடும் , இரை 
வேட்ட பெரும்புலிபோல் இகன்மேல் சென்றான் . 

எங்கராயன் கூற்று : - பின்னர் அப்பெருஞ் சேனை வயவர் பல நதிகளைக் 
கடந்து சென்று கலிங்கம் புக்கு அங்குள்ள பதிகளுக்கு எரிமூட்டிக் குடிமக் 
களின் பொருள்களைச் சூறையிடலாயினர் . அத்துன்பத்திற் காற்றாத குடிமக் 
கள் பலர் விரைந்தோடிச் சென்று இச்செய்தியனைத்தும் தங் காவலனுக் 
குணர்த்தினர் . அப்போது அக்கொற்றவன் , நான் அபயனாகிய முதற் 
குலோத்துங்கனுக் கன்றி , அவன் தானைக்கும் எளியனோ ? நமது கலிங்க நாடு 
வலிய அரண்களை யுடையதென்பதை அச்சேனை அறியாது போலும் ; நன்று , 

எனப் பெருஞ் சீற்றத்துடன் நவின்றனன் . உடனே அவன் 
அமைச்சர்களில் ஒருவனாகிய எங்கராயன் எழுந்து , " வெற்றிவேல் வேந்தரே , 
நான் சொல்வதைக் கேளுங்கள் . முதற் குலோத்துங்க மன்னர் மிகவும் வலி 
யவர் . அவர் , முன்பு பாண்டியர் ஐவரையும் வென்றதன்றி நவிலை , விழிஞம் , 
அளத்தி முதவிய ஊர்களையும் தம்முடைய ஆட்சிக்குட்படுத்திக் கொண்டனர் . 
இவ்வளவேயோ ! அவர் வேறு பல நாடுகளையும் வென்று வெற்றிமாலை புனைந் 
திருக்கின்றார் . அவர் படைத் தலைவராகிய கருணாகரர் திருமாலின் சக்கரம் 
போன்றவர் . திருமால் சக்கரம் அப்பெருமானுடைய பகைவர்களைத் தவறாமல் 


23 


கருணாகரன் 


வாகை 


அழிக்கும் ; அதுபோல் கருணாகாரும் முதற் குலோத்துங்க வேந்தர் பகைவர் 
களை எளிதில் வெல்வார் . அவரை எதிர்க்க எவராலும் இயலாது . இது காலை 
நீர் என்னைச் சீறினும் , நாளை அச்சேனைகளை எதிர்த்து நிற்கும்போது என்னை 
நினைப்பீர் என்று கூறினான் . 

புனைதல் : - அதற்கு அம்மன்னவன் , நீ என் 
திறமை யறியாமல் இவ்வாறு கூறினாய் ; இளஞ்சீயத்தை வலிய யானை வெல் 
லுமோ ? எனக் கெதிர் மொழியுரைக்க, இமையோரும் வெருவுவர் ; இனி நீ 
இவ்வாறியம்பற்க எனக் கடிந்துரைத்து உடனே போர் தொடங்குமாறு 
தன் படைத் தலைவர்கட்குப் பணித்தனன் . பின்பு கலிங்கச் சேனைகள் பேரார் 
வாரத்துடன் இரைபெறு புலிபோல் போர்க்கள மணுகின . இருதிறத்து 
வீரர்களும் பெரும்போருஞற்றினர் . அப்போரில் அளவிறந்த மள்ளர்கள் உயிர் 
துறந்தனர் . பல்லாயிரம் களிறுகளும் பரிகளும் வெட்டுண்டன . தேர்கள் பல 
உருளை வேறு , அச்சு வேறு , கொடிஞ்சி வேறாய்ச் சிதைந்தொழிந்தன . குருதி 
நீர் ஆறுபோல் பாய்ந்தோடினது . முடிவில் கலிங்கவீரர் தோற்றோடினர் . 
கலிங்க வேந்தனாகிய அனந்த பத்மனும் ஓடியுய்ந்தனன் . பின்பு கருணாகான் 
கலிங்க நாட்டிலுள்ள பலவகைப் பொருள்களைக் கவர்ந்து கொண்டு தன்னாட் 
டை யெய்தி முதற் குலோத்துங்க மன்னனை வணங்கினான் . அவ்விறையவன் 
மட்டற்ற மகிழ்ச்சியுற்றுக் கருணாகானுக்கும் படைவீரர்கட்கும் பல வகைப் 
பரிசுகளை வழங்கினான் . 

முதற் குலோத்துங்கன் மனைவியரும் மக்களும் : - இவ்வேந்தனுக்குத் 
தியாகவல்லி , ஏழிசை வல்லபி என்னும் இருவரைத் தவிர , மதுரர்ந்தகி என் 
பவளும் மனைவியாயிருந்தாள் . மூத்த மனைவியாகிய மதுராந்தகியைப் பற்றிக் 
கலிங்கத்துப் பாணியில் யாதொன்றும் சொல்லப்படாமையால் அவள் கலிங்கப் 
போருக்கு முன்பே உயிர் துறந் திருத்தல் வேண்டுமெனத் தெரிகிறது . இக் 
காவலனுக்கு ஏழு புதல்வர்களும் ஒரு புதல்வியும் இருந்தனர் . 

வேறு பெயர்கள் : - விசயதரன் , சயதுங்கன் , சுங்கந் தவிர்த்தோன் , இரா 
சேந்திரன் , இராச நாராயணன் , விஷ்ணு வர்த்தனன் , கரிகாலன் , திருநீற்றுச் 
சோழன் , விருதராச பயங்கரன் , உலகுய்ய வந்தான் , அநபாய சோழன் முதலியன . 


கருணாகரத் தொண்டைமான் வரலாறு 
கருணாகரத் தொண்டைமான் பல்லவர் மாபில் தோன்றிய சிறந்த வீரனா 
வான் . 

இவன் தன்னிளமையிலேயே கல்வியை நன்கு பயின்ற தன்றி , யானை 
யேற்றம் , குதிரை யேற்றம் , படைப்பயிற்சி முதலியவற்றிலும் வல்லவனானான் . 
பின்பு இவன் முதற் குலோத்துங்க சோழன் அரசியல் ஊழியர்களில் ஒருவனா 
யமர்ந்து , நாளடைவில் அம்மன்னவனுக்கு அமைச்சர் தலைவனும் படைத்தலை 
வனுமாய்த் திகழ்ந்தனன். குலோத்துங்க மன்னன் உதவிப் படைத்தலைவர்களில் 
ஒருவனாகிய பல்லவ வேந்தன் இவனுக்குத் தமையனாம் . கருணாகரன் தன் 
மன்னவன் கட்டளையின்படி கலிங்க நாட்டின் மேல் படையெடுத்துச் சென்று 
கலிங்க வேந்தனை வென்று வாகை மிலைந்தனன் . பின்பு இவன் அந்நாட்டி 
லுள்ள பல வகைப் பொருள்களைக் கவர்ந்து அபயன் அடியிணையை வணங்கி 
னான் . சயங்கொண்டார் என்னும் புலவர் கலிங்கத்துப் பரணியைப் பாடுதற்கு 
இவன் எய்திய கலிங்க வெற்றியே காரணமெனல் மிகையாகாது . அப்புலவர் 
இந்நூலை யியற்றியதால் , அக்கொற்றவன் புகழ் , குன்றிலிட்ட விளக்கைப் 
போல் முன்னையினும் பன்மடங்கு சிறந்து விளங்கலாயிற்று . 

கருணாகான் 


கரு 


எ 


வண்டை , தொண்டை என்னும் ஊர்களை ஆட்சி புரிந்த சிற்றாசனாவான் . இவ 
னைப்பற்றிச் சயங்கொண்டார் தாமியற்றிய கலிங்கத்துப் பாணியில் , கலிங்க 
மெறிந்த கருணாகரன் ( தா - சுச ) எனவும் , உலகுபுகழ் கருணாகரன் ( தா - சசங ) 
எனவும் , பல்லவர் தோன்றலைப் பாடீர் ( தா - குஙச ) எனவும் , கலிங்கப் 
பாணிநங் காவலன்மேல் , சூட்டிய தோன்றல் ( தா - ருகூரு ) எனவும் 
சிறப்பித்துப் பாடியள்ளமை காண்க. விக்கிரம சோழன் உலாவில் , மான 
வாச ரிரிய வடகலிங்கத் , தானை துணித்த வதிகனும் , ( விக்கிர - உலா 

உ ) என இவனைப் பற்றிக் கூறியுள்ளமையால் , இவன் முதற் குலோத்துங்கன் 
புதல்வனாகிய விக்கிரமசோழன் காலத்தும் இருந்தானெனத் தெரிகிறது . இக் 
கருணாகரனைப் பற்றி , 
பண்டை யொர் நாளையி லோரேழ் கலிங்கப் பரணி கொண்டு 
செண்டைய மேருவில் தீட்டுவித் தோன்கழற் செம்பியன் செய் 
தொண்டை நன் னடுபு ரக்கின்ற கோனந்தித் தோன்ற லெங்கள் 
வண்டையர் கோனங் கருணா கான் தொண்டை மண்டலமே 

( தொண்டைம - சத - சஉ ) 
எனத் தொண்டைமண்டலச் சதகத்தும் , 
அவிக்கா தரங்கூர் புனிதர்மகிழ்ந் தருள்வன் னியரை யாம்புகழச் 
செவிக்கா ரழத மெனக்கேட்டுச் சிந்தை யுவந்து சீர்தூக்கிப் 
புவிக்கா யிரம் பொன் னிறை நீக்கிப் பொற்றண் டிகைப்பூ டணத்தோடும் 
கவிக்கா யிரம் பொன் பரிசளித்தான் கருணா காத்தொண்டை வன்னியனே 

(சிலையெ - ஙஅ ) 
எனச் சிலையெழுபதினும் கூறியுள்ளமையும் ஈண்டுக் கவனிக்கற் பாற்றாம் . 
முதற் குலோத்துங்கன் கிபி . க 0 எ 0 - ம் , ஆண்டு முடிபுனைந்து கி.பி. ககக அ - ம் , 
ஆண்டு வரை ஆட்சி புரிந்து வந்தமையால் , இவன் காலமும் சற்றேறக்குறைய 
அதுவேயாமென்பது , உள்ளங்கை நெல்லிக்கனிபோல் , தெற்றென விளங்கும் . 


நூலாசிரியர் வரலாறு 
சயங்கொண்டார் பிறப்பும் சமயழம் : - கலிங்கத்துப் பாணியென்னும் 
இந் வலுக்கு ஆசிரியர் சயங்கொண்டார் என்னும் புலவராவார் . இவர் சோழ 
நாட்டில் நன்னிலத்தை யடுத்த தீபங்குடியில் தோன்றினார் . இவர் தம்மிளமை 
யிலேயே தமிழ் இலக்கண விலக்கியங்களை நன்கு கற்றுத் தேர்ந்தார் . இவர் 
ஒருநாள் குலோத்துங்கனைக் காண விழைந்து அவன் அவைக்களமணுகினர் . 
அப்போது அவ்வரையன் இவரை நோக்கி , நும்மூர் யாது ? என வினவினான் . 
உடனே அவர் , 
" செய்யும் வினையு மிருளுண் பதுவும் 

தேனும் நறவு முனுங் களவும் 
பொய்யுங் கொலையு மறழந் தவிரப் 

பொய்தீரறநூல் செய்தார் தமதூர் 
கையும் ழகழ மிதழம் விழியும் 

காலும் நிறழம் போலுங் கமலம் 
கொய்யும் மடவார் கனிவா யுதாம் 

கோபங் கமழந் தீபங் குடியே ( தமிழ்நா - சரி ) 
எனச் செய்யுளால் விடையிறுத்தனர் . அதனைக் கேட்ட அக்காவலன் இவர் 
கல்விப் பெருக்கைக்கண்டு வியந்து , இவரைத் தன் அவைக்களப் புலவராய் 


கசு 


அமர்த்திக்கொண்டான் . இவர் கூறிய செய்யுளில் இரவிலுண்ணாமை , உயிர்க் 
கொலை புரியாமை முதலிய சமண சமயக்கோட்பாடுகளை நன்கு விளக்கி 
யிருத்தலால் , அப்போது இவர் சமணரா யிருந்தனரென்பது தெள்ளிதிற் புலனாம் . 
ஆனால் , இவரியற்றிய கலிங்கத்துப் பாணியில் முதலில் சிவபெருமானையும் , 
பின்னர்த் திருமால் முதலிய தேவர்களையும் வழிப்பட்டிருக்கின்றனர் . இதனால் , 
இவர் முதலில் சமணராயிருந்து குலோத்துங்க வேந்தனை யடைந்தபின் , 
சைவராய் மாறியிருத்தல் வேண்டுமெனத் தெரிகிறது . 

கலிங்கத்துப் பாணியைப் பாடினமைக்குக் காரணம் : - கலிங்கப்போர் 
நிகழ்ந்தபின் , ஒருநாள் சயங்கொண்டாரும் குலோத்துங்க வேந்தனும் பேசிக் 
கொண்டிருந்தனர் . அதுகாலை அவ்விறையவன் , செந்தமிழ்ப் புலவீர் , கலிங்க 
நாட்டைச் சயங்கொண்டமையால் , நானுந் தங்களைப்போல் சயங்கொண்டான் 
ஆயினேன் " 

என வேடிக்கையாய் விளம்பினன் . அதனைச் செவியுற்ற அப் 
புலவர் அங்ஙனமாயின் , சயங்கொண்டானைச் சயங்கொண்டான் பாடுதல் 
சாலத் தகவுடைத்தாம் என வியம்பி , உடனே கலிங்கத்துப் பரணியை 
விரைந்து பாடி முடித்தனரென்ப . 

இவர் பெற்ற பரிசு : - இவர் கலிங்கத்துப் பாணியைப் பாடி முடித்தபின் , 
முதற் குலோத்துங்க மன்னன் அவைக்களத்தில் அதனை அரங்கேற்றஞ் செய்யத் 
தொடங்கினார் . அது காலை அவ்வேந்தன் அப்பாடல்களின் சொற்சுவை , 
பொருட்சுவைகளைக் கண்டு வியந்து , ஒவ்வோர் பாடலுக்கும் ஒவ்வோர் பொற் 
றேங்காயை உருட்டி இவரையும் இவர் தம் நூலையுஞ் சிறப்புறச் செய்தன 
னென்ப . இஃதெவ்வாறாயினும் , சயங்கொண்டாருக்கு அக்கொற்றவன் 
பெரும் பரிசு அளித் திருத்தல் வேண்டுமென்பதில் அணுவளவும் ஐயமின்றாம் . 
கவிச்சக்கரவர்த்தி என்ற பட்டமும் முதற்குலோத்துங்கனால் இவருக்கு 
வழங்கப்பட்டது போலும் . 

இவரியற்றிய நூலின் சிறப்பு : - பாணிகளில் முதன் முதல் தோன்றி 
யது கலிங்கத்துப் பாணியேயாம் . தக்க யாகப் பாணி , இரணியவதைப் பரணி , 
அஞ்ஞவதைப் பரணி முதலியன இந்நூலைப் பின்பற்றித் தோன்றியனவாம் . 
இந்நூலில் பலவகை அணிகள் , ஒன்பது வகைச் சுவைகள் , பிற நூல்களில் 
காண்டற்கரிய புதிய கற்பனைகள் , புறப்பொருள் துறைகள் முதலியவற்றை 
ஆங்காங்குக் காணலாம் . ஒட்டக்கூத்தப் புலவர் தாம் பாடிய தக்கயாகப் 
பாணியில் தென் தமிழ்த் தெய்வப் பாணி ( தக்கயா - எஎசு ) என இந்நூலைச் 
சிறப்பித்துப் பாடியிருக்கிறார் . அடியார்க்கு நல்லார் தாமியற்றிய சிலப்பதிகார 
உரையில் இந்நூலிலுள்ள சில செய்யுட்களை மேற்கோளாகக் கொண்டிருக் 
கின்றார் . இம்மட்டோ ! பிற்காலத்துப் போறிஞரும் , பாணிக்கோர் சயங் 
கொண்டான் என இவரையும் இவர் தம் நூலையும் பெரிதும் பாராட்டி 
யிருக்கின்றனர் . இங்குக் கூறியவற்றால் , இந்நூல் ஏனைய பாணி 

நூல்கள் 
எல்லாவற்றினும் முதன்மை பெற்று விளங்குவதென்பது இனிது புலப்படும் . 

இவர் காலம் : - கலிங்கத்துப் பாணியின் பாட்டுடைத் தலைவனாகிய 
முதற் குலோத்துங்கன் கி . பி . க 0 எ 0 முதல் கககஅ வரை ஆட்சிபுரிந்து வந்தா 
னெனத் தெரிகின்றமையால் , இவர் காலமும் அதுவேயாமென்பது தெளிவாம் . 


9 


உரையாசிரியர் வரலாறு 
வீடு பேற்றை யளிக்கு மிடங்களேழனுள் கடிமதில் சூழ் காஞ்சியம் பாதி 
யைத் தலைநகராகக் கொண்டது சான்றோருடைத் தென்னுந் தொண்டை 

நன்னாடு . அதன்கண் ணமைந்த வூர்கள் பலவற்றுள் 
ஊரும் 

பாலாற்றின் பல் வளங்கெழுமிக் கோட்டை வலத்ததாய் 
பெற்றேரும் மிளிர்வது ஆரணி யென்பதோர் அணி நகரமாம் . பல் 

லாண்டுகட்கு முன்னர் , திரு . ஆ . வீராசாமி நாயுடு அவர் 
களும் அவர் முன்னோர்களும் அதனைத் தமதுறைவிடமாய்க் கொண்டு அங்கே 
வாழ்ந்து வந்தனர் . இவர்கள அந்நாட்டுக் குடிமக்களுள் நாயகடு வகுப்பில் 
பலிஜ குலத்தைச் சார்ந்தவர்கள் . இவர்கள் திருமாலைக் கனவிலும் மறவாத 
வர்கள் . 
திரு . ஆ . 

வீராசாமி நாயுடு அவர்கள் தம்மிருமுதுகுரவர் கருத்துக் 
கேற்ப , தங்குலத்து வந்தவளும் கொண்கன் நினைப்பறிந்தொழுகு நீராளுமான 
மங்கையம்மாள் என்னு நல்லாளை மணந்து இல்லறத்தை நல்லறமாகப் பேணி 
வந்தனர் . இவ்விருவரும் மனமொத்த அன்பினராய்த் தென்புலத்தார் , தெய் 
வம் , விருந்து , ஒக்கல் , தானென்னும் ஐம்புலத்தினுந் தங்கள் கடமையைப் 
பிழையின்றி யாற்றி வந்தனர் . 

முற்கூறிய நாயுடு அவர்கள் வாணிபத்தின் பொருட்டுத் தம் மனைவி 
யோடு சென்னையை யடைந்து சூளைப் பட்டாளத்தில் குடியிருந்தனர் . தம் 
பொரு ளென்பதம் மக்க ளவர்பொருள் , தந்தம் வினையான் வரும் என்பதற் 

கேற்ப , அவர்கள் தம் செய்தவப் பேற்றால் ஆண்மக் 
பிறப்பு 

கள் மூவரையும் பெண்மக்க ளறுவரையும் பெற்றனர் . 

அவர்களில் இளையவரும் இந்நூலின் உரையாசிரி 
யருமாகிய திரு . ஆ . வீ . கன்னைய நாயுடு அவர்கள் சென்னை மாநகரில் 
சுபானு வாண்டு மாசித் திங்கள் இருபத்தொன்பதா நாள் ( கஅ அச ) கூடிய 
நல்லோரையில் பிறந்தார்கள் . 

கல்வி கற்கும் பருவம் வந்ததும் , இவர் பெற்றோர் இவரைப் பள்ளிக் 
கனுப்பினர் . விளையும் பயிர் முளையில் தெரியும் என்றபடி , இவர் தம்மிளமை 

யிலேயே கல்வியை மிக்க ஆர்வத்துடன் கற்று வா 
கல்வி கற்றல் லானார் . இவர் கஅகக - ம் , ஆண்டில் அக்காலத்து 

லோயர் செகண்டரி ( Lower Secondary ) படிப்பிலும் , 
கககக - ம் , ஆண்டில் ஆரம்ப ஆசிரியர் உயர்தரக் கல்வியிலும் , ( Elementary 
Higher Grade ) தேர்ச்சி பெற்றனர் . பின்பு இவர் மக்கள் வாழ்க்கைக்கின்றி 
யமையாத எஸ் . எஸ் . எல்.வி. ( S.S. L. C. ) வரை ஆங்கில அறிவை வளர்த் 
துக் கொண்டார் . தாய் மொழியாகிய தெலுங்கை இவர் ஒருவாறு பயின்ற 
தன்றி , அதன் மூலமொழியாகிய தண்டமிழிலக்கணத்தைச் சென்னைப் 
பச்சையப்பன் உயர்தரப் பாடசாலை முன்னைத் தலைமைத் தமிழ்ப் புலவராகிய 
திரு . கா . ர . கோவிந்தராஜ முதலியார் அவர்களிடமும் , இலக்கியங்களைச் 
சூளை , திரு . வேலு முதலியார் அவர்களிடமும் வேட்கையுள்ளத்தராய்க் கற்று 
வந்தனர் . இவர் தம்மாசிரியர் பால் கற்றுணர்ந்த இலக்கண விலக்கிய நூல்கள் 
மிகச் சிலவேயாகும் . ஆயினும் , இவர் தமதரிய முயற்சியால் தொன்மை கண்ட 
தொல்காப்பியத்தோடு பல்வகை யிலக்கணங்களையும் , பழமை கண்ட சங்க 
நூற்களோடு பல்வகை இலக்கியங்களையுங் கற்று அவைகளில் தெளிந்த அறி 
வைப் பெற்றார் . அன்றியும் , தம்மதத்திற்கேற்ப , வைணவ நூற்களையு மாய்ந்து 
அத்துறையிலும் போறி வெய்தினார் . 


கவு 


இவ்வுரையாசிரியர் தம் முன்னோர்களைப் போல் வளர் பொருளீட்டும் 
வாணிகத்தைச் செய்யாது மக்களின் அறியாமையை யொழிக்கும் அரிய 

தொழிலிலீடுபட்டு , கககஉ - ம் , ஆண்டு சென்னையை 
தொழிலாற்றித் யடுத்த பிரம்பையில் இருந்த சிறுவள்ளூர் ஆங்கிலோ 
தொண்டு புரிதல் வெர்னாகுலர் பாடசாலையில் ஆசிரியராக அமர்ந்தார் . 

பின்பு அப்பள்ளி C. R. C. ஆகவும் , தற்போது C. C. C. 
உயர் தரப் பாடசாலை ஆகவும் மாறிவிட்டது . அப்பள்ளியில் இவர் சுமார் 
எட்டாண்டுகளளவும் தமிழ் ஆசிரியராயிருந்து பின்பு சென்னைப் பச்சையப்பன் 
உயர் தரப் பாடசாலைக்குத் தமிழாசிரியராய் கககக - ம் ஆண்டில் சென்று , சில 
காலம் பொறுத்துத் தலைமைத் தமிழாசிரியரானார் . இவர் அப்பள்ளியில் 
இருபத்திரண்டாண்டுகள் ஊக்கத்துட னுழைத்து அரும்பணிக ளாற்றினர் . 
ககசக- ம் ஆண்டு முதல் இவர் தமது ஆசிரியர் தொழிலிலிருந்து விலகி ஓய்வு 
பெற்றிருக்கின்றார் . இவர் பாடங் கற்பிக்கு முறையில் சிறந்து விளங்கினமை 
யால் , இவரை விரும்பாத மாணவர்கள் இல்லை . 

இவர் தமிழன்னைக்குத் தொண்டாற்றி அவ்வன்னைக்குச் சாற்றிய விலக் 
கண , உரை நடை மாலைகள் பின் வருவனவாம் . அவை தமிழைப் பிழை 

யின்றி யெழுதும் முறை , இளைஞர் சிற்றிலக்கணம் என் 
இயற்றிய னும் இலக்கண நூல்களும் , சங்க காலத்துப் புலவர் 
நூல்கள் 

கள் , மணிமேகலை சரிதை , அரிச்சந்திரன் சரிதை, கர் 

ணன் சரிதை , நீதிக்கதைக் கொத்து முதலிய பல உரை 
நடை நூல்களுமாம் . அன்றியும் , இவர் திருவேங்கடச் செய்யுட் கோவை 
என்னு நூலொன்றை யியற்றியருளினார் . அந்நூல் நால்வகைப் பாக்களும் அவை 
களின் இனங்களும் அகப்பொருள் துறைகளும் தன் கண் செறியப் பெற்றுக் 
கற்பவர் மனத்தைப் பிணிப்பதாய்த் திகழ்கிறது . இவ்வாசிரியரின் உரைநடை 
வன்மையும் உரையின் பெருமையும் இப்பரணி நூலின் உரையைக் கொண்டே 
நன்கறியலாம் . 

முற்காலத்தில் பரிமேலழகர் , நச்சினார்க்கினியர் முதலிய உரையாசிரியர் 
கள் பண்டைய விலக்கியங்களை உரையிட்டு விளக்கினாற் போல , தற்காலத்தில் 
இவ்வுரையாசிரியர் பண்டைய நூலான கலிங்கத்துப் பாணியை யுரையிட்டு 
விளக்கித் தமிழ்நாட்டிற் களித்தமை சாலப் புகழ்தற்குரியதாம் . இவர் இந் 
நூலில் வரும் அணிகளையும் இலக்கணக் குறிப்புக்களையும் ஆங்காங்கு விளக்கி 
யிருக்கின்றார் . அன்றியும் , தற்கால வுரையாசிரியர்கள் எடுத்துக் காட்டாத 
ஒன்பது வகைச் சுவைகளையும் , புறப்பொருள் துறைகளையும் தமதுரை 
யின்கண் வரைந்திருக்கின்றார் . இவையனைத்தும் இந்நூலைக் கற்போர்க்குப் 
பெரும் பயனளிக்கத் தக்கனவாம் . 

இவர் இந்நூலைப் போலவே உரையற்ற வேறுபல வரிய நூல்களுக்கு 
உரை வரைந்து தமிழுலகிற் களிக்குமாறு , இவருக்கு நிறைந்த ஆயுளையும் குறை 
வற்ற செல்வத்தையும் தந்தருளும்படி எல்லாம் வல்ல தமிழன்னையை 
மனமொழி மெய்களால் இறைஞ்சுகின்றேன் . நான் இந்நூலின் அச்சுத் தாள் 
களைத் திருத்துங்கால் , இவ்வுரையின் அருமை பெருமைகளைக் கண்டமை 
யானும் , இவ்வுரையாசிரியர் மாட்டெனக்குள்ள அன்பின் பெருக்கானும் 
இவாது வரலாறு இந் நூலிலிருத்தல் மிக முக்கியமெனக் கருதிச் சுருங் 
கிய முறையில் வரைந்தனுப்பியதைப் பதிப்பிக்க , இவர் ஒருவாறு உடன் 
பட்டமைக்கெனது வணக்க முரிய தாகுக . 
கலவல கண்ணன் செட்டி 

( கை - ஓ ) வே . த . அர்ச்சுன முதலியார் . 
உயர்நிலைப் பள்ளி , பிரம்பை . 
23-10-44 

தலைமைத் தமிழாசிரியர் . 


காம 


கலிங்கத்துப் பரணி நூலின் ஆராய்ச்சிச் சுருக்கம் .. 
இந்நூலிலும் உரையிலுங் கண்ட தேவர், முனிவர் முதலானோர் 

பேர்களும் பிறவும் . 

( எண்- தாழிசையெண் ) 
க . தேவர்கள் : - அசுவினி தேவர் - எக ; இந்திரன் - கஉஎ , உசரு ; 
இராமர் - சுச , உஙஉ , சகச ; உமாதேவியார் - கரு ; கணபதி - கஉஎ , கஅ 0 ; 
கண்ணபிரான் - ங , உஙஉ , உசா , ருசங , ருசச ; காளிதேவி - அஅ . 

அஅ . கஉக ; 
சத்தமாதர் - கஎ ; சந்திரன் - அஎ , கஉங ; சாயாதேவி - எக ; சிவபிரான் - 
க , கஉரு , கஉ அ , உகக ; சூரியன் - எ , எக , கஉங , நகரு , சசுங ; திருமகள் - 
உசஉ , ங 20 ; திருமால் - ச , க அஉ , க அச , க அடு , உஙஉ , உஙச , உசங ; 
கள் ; 

ரு , கஉஎ , க அசு , நாசு , ரு அ o ; முருகக் கடவுள் - கக , 
கஉஎ; வாமனன் உசங ; வீரமகள் 

ககசு , சஉக , சநஎ . 
முனிவர்கள் :- காசிபர் - கஅசு ; நாரதர் - கஎக ; பராசார் - கஅ 0 ; 
மரீசி - கஅசு ; வியாசர் - கஅ 0 . 

அரசர்கள் வரலாறு :- அதிராசேந்திரன் கொலையுண்டமை - உசுச ; 
அனந்தபத்மன் தோல்வியுற்றமை - சசசு ; ஆறாம் விக்கிரமாதித்தன் வீரராசேந் 
திரன்பால் தோல்வியுற்று அம்மன்னவன் மகளை மணந்தமை - உ.சு ; இக்கு 
வாகு அரங்கநாதரைக் கொணர்ந்தமை - கஅஎ ; இராசகேசரி , பாகேசரிகள் 
புலிக்கொடியை ஏற்படுத்தினமை - ககக ; இராச மகேந்திரன் திருவரங்கத்திற் 
பணி செய்தமை - உ o ரு ; இராசராசன் அம்மங்கை தேவியை மணந்து முதற் 
குலோத்துங்கனைப் பயந்தமை - உஙச ; இராசேந்திர சோழன் கங்கை நீர் 
கொணர்ந்தமை - 202 ; இராசேந்திர தேவன் ஆகவமல்லனை வென்று தன் 
மகளை முதற் குலோத்துங்கனுக்கு மணமியற்றினமை - உ.ச ; இராசேந்திர 
மிருத்யுசித் ஆட்சி புரிந்தமை - ககஉ ; உபரிசான் தன் விமானத்தை ஆகாயத் 
திற் செலுத்தினமை - ககச ; ககுத்தன் அசுரரை வென்றமை - கஅ அ ; கரிகா 
லன் இமய மலையில் புலிக்கொடி பொறித்தமை - கஎ அ ; கரிகாலன் காவிரிக் 
குக் கரை கோலினமை - ககஎ ; கரிகாலன் சோ பாண்டியரை வென்று அவர் 
கள் தலையில் எரிவிளக்கேற்றினமை - ககக ; கரிகாலன் நெடுஞ்செழியனையும் 
பெருஞ் சேரலாதனையும் வென்றமை - ககசு ; கரிகாலன் பட்டினப் பாலை 
கொண்டமை ககஅ ; 

கிள்ளி வளவன் நமனுக்கு நீதி யுரைத்தமை - ககஉ ; 
கிள்ளிவளவன் நாகக் கன்னியை மணந்தமை - ககூடு ; சமுத்திரசித் கடல்களை 
ஒன்று சேர்த்தமை - ககங ; சயசிங்கன் தோல்வியுற்றமை - கங , ஙஅடு , ருசுச ; 
சித்திரன் இந்திரனைப் புலிக்கொடியாகக் கொண்டமை - ககங ; சிபிச்சோழன் 
தன் உடலரிந்தமை - கக 0 ; சுரகுரு தூது விட்டமை - கரு எ ; சுராதி ராசன் 
சோழமண்டல மேற்படுத்தினமை - ககக ; சூரவர்க்கன் நாகக்கன்னியை 
மணந்தமை - ககடு ; சேரமான் கணைக்காலிரும் பொறை தோல்வியுற்றமை 
ககூடு ; சோழன் செங்கணான் பொய்கையார் கவியைப் பெற்றமை - ககரு ; 
தருமன் படைக்கு உதவி செய்தவன் - ககச ; தாராவர்ஷன் தோல்வியுற்றமை - 
கசஎ , உருச , ஙஅச ; திரிசங்கு தன் விமானத்தை வானத்திற் செலுத்தினமை - 
ககச ; திரிலோசனன் நெற்றிக்கண் இழந்தமை - கக ; திலீபன் தன் குருதி 
யைச் சிங்கத்திற்களித்தமை - ககங ; தூங்கெயிலெறிந்த சோழன் மூன்று 
அரண்களை யழித்தமை - ககச ; பஞ்சபன் இயக்கர் கட்குத் தன் குருதியை 
யளித்தமை 

ககங ; 

பிருதுலாட்சன் வானவர்க் கமுதளித்தமை - கக 0 ; 
மனுநீதிச் சோழன் முறை புரிந்தமை - கஅஎ ; மாந்தாதா முறை பிறழாமல் 
அரசு புரிந்தமை - கஅக ; முசுகுந்தன் இந்திரனுக்குதவி புரிந்தமை - கஅக : 


உ O 


5 


எ . 


முதலிராசராசன் சதயவிழா வேற்படுத்தினமை - 20 க ; முதலிராசாதி ராசன் 
கம்பிலியில் வெற்றித் தூண் நட்டமை உங; முதற் குலோத்துங்கன் இள 
வாசெய்தினமை - உசசு ; முதற் குலோத்துங்கன் சக்கரக்கோட்டம் வென் 
றமை - உருச ; முதற் குலோத்துங்கன் சோ 

முதற் குலோத்துங்கன் சோ பாண்டியரை வென்றமை - 
நஅக , ஙஅஉ , ஙஅங ; முதற் குலோத்துங்கன் பிறப்பு - உஙஎ ; முதற் சோமேசு 
வான் உயிரிழந்தமை - உ 0 சு ; முதற் பராந்தகன் தன் பகைவரை வென்றமை - 
200 ; வாதராசனைப் பணிகொண்டவன் - ககங ; விகுட்சி வேந்தன் இக்கு 
வாகுவின் புதல்வனென்பது - கஅஅ ; விசயாதித்தன் வேங்கி நாட்டிற்குப் பிரதி 
நிதியாயிருந்தமை - கசஎ ; வீரராசேந்திரன் தன் பகைவரை வென்றமை -20 சு . 

அரசமகளிர் :-அம்மங்கை தேவி - உஙச ; இராச சுந்தரி - ஙஎரு ; 
ஏழிசை வல்லபி - உ அரு ; குந்தவை - உ 0 க , உஙசு ; தியாகவல்லி , மதுராந்தகி 
உஅசு . 

ரு . அமைச்சரும் படைத்தலை வரும் : - எங்கராயன் நஎஎ ; கருணா 
காத் தாண்டமான் நசுங ; பல்லவர்கோன் - நசுச ; முடி கொண்ட சோழன் , 
வாணகோவரையன் - நசுடு . 

புலவர்கள் : - கடியலூர் உருத்திரங்கண்ணனார் , முடத்தாமக் 
கண்ணியார் - ககஅ ; பொய்கையார் ககரு . 

நூல்கள் : - இராமாயணம் - சஎக் ; களவழி நாற்பது - ககூடு ; 
பட்டினப்பாலை - ககஅ ; பாரதம் - கஅ 0 , சஎக ; மனு நூல் - உ 0 , உசக ; 
வேதம் - கஅச , உ 0 அ , உசங , ரு . 

அ . புராண வரலாறு : - இக்குவாகு அரங்கநாதரைக் கொணர்ந்தமை - 
க அ ; கண்ணபிரான் சிசுபாலனைக் கொன்றமை ருகக ; 

கண்ணபிரான் 
தூது சென்றமை - – சச ; கவேரன் காவிரிப்புனல் கொணர்ந்தமை - ககஉ ; 
காஞ்சியில் பொன்மாரி பொழிந்தமை - நகச ; குரங்குகள் கடலையணைத் 
தமை கசு; சிவபெருமான் ந 

நஞ்சுண்டமை - கஉச ; 

சூரவர்க்கன் நாகக் 
கன்னியை மணந்தமை ககரு ; சூரியன் சாயாதேவியைத் தேடினமை - எக 
திரிசங்கு சுவர்க்கம் புக்கமை - ககச ; திருமால் புவி யிரந்தமை - உசங ; திலீ 
பன் சிங்கத்திற்குத் தன் குருதி யளித்தமை- ககங ; தேவர்கள் பாற்கடல் கடைந் 
தீமை 

கஉஉ , ருசஉ . 

ஊர்கள் - அதிகைமாநகர் - உகக ; அளத்தி - ஙஅச ; இலங்கை - 
சுச ; உதகை - உஅக ; கச்சி - ந 00 ; கடாரம் - கருக ; கம்பிலி - உலங ; கலிங் 
கம் - சுங , சுச , சஎக ; சாலை ( காந்தளூர்ச்சாலை ) -ஈசு உ ; குருமி- ககூஅ ; கூடற் 
சங்கமம் - உ 0 சு ; கொப்பை - உ O ச ; கோட்டாறு - கரு ; சக்கரக் கோட்டம் - 
கசசு ; சிங்களம் - கருஉ ; திமிரி - கசக ; தென்மதுராபுரி - கருஉ ; நவிலை - 
ங அரு ; பல்லவநாடு - நசுச ; மணலூர் - ருசுஉ ; மண்ணை - 202 ; மதுரை - 
க o எ ; மயிலை - ருநங ; மலைநாடு - உகஎ ; 

மல்லை - ருநங ; 

மிதிலை - க o க ; 
வண்டைநகர் - ஙசக ; வயிராகரம் - உரு உ ; விழிஞம் - ஙஅஉ ; வெள்ளாறு- கரு . 
க 0 . மலைகள் : - அத்தமன மலை - சசுங ; 

சசுங ; இமயமலை - கஎஅ ; உதய 
மலை - உஅஉ ; திகிரி வரை ( சக்கரவாள மலை ) - 20 எ , மந்தரமலை - கஉஉ ; மேரு 
மலை - ஙகரு ; விந்தமலை - உசச ; வெள்ளிமலை 

நதிகள் : - கங்கை - உகஉ ; காவிரி - ருக ; குசைத்தலை - கொல்லி 
நசுஎ ; குன்றி - ஙசுஅ ; கோ தமை , கோதாவரி , சந்தப்பேர் நதி , ( காயத்திரி ) 
பம்பை - ஙசுக ; துங்கபத்திரை - கங ; பாலாறு - உஎ அ ; பெண்ணை - ஙசுஎ; 
பேராறு ( கிருஷ்ணா தி ) - நசுஅ ; பொருநை ( தாமிர பரணி ) - ருக 2 .; பொன் 

- நசுஎ ; மண்ணாறு - ஙசுஅ ; யமுனை - உகஉ . 


- 


உகக . 


கக . 


முகரி 


க 2 . 


புலி , 


கரு . 


கசு . 


கஎ . 


விலங்குகள் : -ஆ - கஅஎ ; ஒட்டகம் - கசஉ ; குதிரை - உருசு ; 
குரங்கு - கசு ; சிங்கம் - நகஅ ; செந்நாய் - அங ; நரி - ககக ; பகடு - உஎஉ ; 
பன்றி - கசுசு ; 

மான் கஅக ; மேதி - கஎ , 

யானை - சகக ; 
வெள்ளாடு - ருசுஅ . 

பறவைகள் : - அன்னம் -உகசு ; ஆண்டலைப்புள் - ககஉ ; ஆந்தை - 
கச O ; உவணம் கஎ ; ஊமன் 

உ உங ; கழுகு ச எசு ; காகம் - ச . அரு ; 
கிளி- சுஎ ; கோழி - உகங ; துரிஞ்சில் - கச 0 ; பருந்து- கஉ 0 ; புறா- அஉ ; மயில் 
உங ; வண்டு- சுசு . 

மாஞ் செடி கொடிகள் : - ஈகை- எஅ ; ஓமை - எசு ; கதலி , கமுகு 
உகரு ; கள்ளி - எஎ ; காரை- எசு ; கூகை - எஅ ; சூரை - எசு ; துள்ளி - எஎ ; 
தேறு - எஅ ; நெல்லி - எஎ ; பனை - ககூடு ; பாரை , பாலை - எசு ; புன்கு - எஅ ; முள்ளி , 
வள்ளி- எஎ ; வாகை- எ அ ; வெள்ளில் - எள ; வீரை, வேய் - எசு ; வேல் - எஎ . 

கரு . துகிற் கொடிகள் : -அலகை, உவணம் , ஏறு - கஎ ; கலை , கெண்டை , 
கேழல்- க அ ; கோழி - உகங ; சிலை - கஅ ; தோகை - கஎ ; புலி - கவு ; மாசுணம் - 
உகங ; மேதி- கஎ ; மேழி , யாளி , வீணை , கஅ ; வேழம் - கஎ . 

இசைக் கருவிகள் : - காளம் - ஙஉச ; குழல் , தண்ணுமை - ஙஉங ; 
தமருகம் - ககச ; தாளம் - ஙஉச ; துடி - உக ; பணிலம் -உச 0 ; முரசு - உஉங ; 
முழவு - ககக ; யாழ் - ஙஉங ; வயிர் - ஙசச ; வலம்புரி - உ அங ; வளை - ஙசசு ; 
வீணை - நஉங . 

போர்க் கருவிகள் : - அம்பு-500 ; உலக்கை- சஉஎ ; கவசம் - நங ; 
குந்தம் - சகக ; கேடகம் - சங 0 ; சக்கரம் -உசஎ; சவளம் - சநஎ ; சுரிகை - கக ; 
செண்டு - கஎ அ ; தண்டு - உச 0 ; பாராவளை -ருகக ; மழு - சஙக ; வாள் - கரு ; 
வில் , வேல் - சசுச . 

கஅ . ஆபரணங்கள் :-- இரட்டைவாளி- நுகஉ ; ஏகவடம் - நஙச ; ஏகா 
வலி - ருகங ; ஐம்படைத்தாலி - கசக ; கலாபம் - உஎரு ; காஞ்சி - சுங ; குதம்பை 
க ஙஉ ; குழை- ங உ ; சிலம்பு - ரு அ ; சூடகம் - ருக 0 ; பட்டம் - ங ஙரு ; பரிபுரம் - உங ; 
பவள வடம் - ங 0 ; பாகு வலயம் - நகங ; பாடகம் - ருக 0 ; பொன்மாலை - உ அசு ; 
மகாக் குழை - நஙரு ; மணிவடம் - கஙஉ ; முடி - உசுச ; முத்து வடம் - ங 0 ; 
மேகலை - ருங ; வன்ன சரம் - ருகச ; விடுகம்பி - ருகக. 

தொகைப் பொருள்கள் : - அறுவகைத் தொழில் , அறுவகை 
வாழ்த்து -20; உக நான்கு - ரு ; எழுவகைப் பிறப்பு - கஅ உ ; எழிசை- உ அடு ; ஏழு 
கடல் - நருக ; எழுதளை - உஎச ; எழு மேகம்- ஙகச் ; ஏழுலகு - ககக ; ஐம்படை 
200 ; ஐவகைக் கருவி- கூஉ ங ஙஉச ; ஐவகைத் தாய்மார் -உசக , கடல் நான்கு - சு ; 
கால மும்மை - கஎக; குல நான்கு , திசை நான்கு - சு ; திசை மலை - சசஎ ; 
திசை யானை - க 0 ; நவநிதி - சருக ; நவமணி - நநச ; நால்வகைப் பண் - கூஉக ; 
நால்வகை யாண்-ஙஎஎ ; நான்மறை - க அக ; நில நான்கு - சு ; பஞ்ச சயனம் . 
கடுக ; படை நான்கு - உ எக ; பொருள் நான்கு - ரு . 

அருஞ் சொற்களும் சொற்றெடர்களும் : - அங்குலி - உக.அ ; அடுக் 
களை - ருகசு ; அட்டம்- கசஉ ; அமுதவட்டம் - அஎ ; அருவர் - சாரு உ ; அலக்கு 
உஉசு ; அலதிகுலதி -சரு 0 ; அலந்தலை - ஙகக ; அனுக்கை -நசுசு ; இலைப்புரை தட 
வல் - சசுக ; ஈச்சோப்பி -கருரு ; உகிர்கொள்ளி -ருசு ; உரிமை யரிவையர் - ஙகூடு ; 
உவட்டல் - கூடுரு ; உளப்பு எடு ; ஒக்கலை - கசஉ ; ஒடி - சஉச ; ஒறுவாய் - உகள ; 
கடைபோகல்- கஎச ; கருஞ் சேவகம் - சகல ; கருவிக்கட்டு- ரு.அ ; காரண காரி 
யங்கள் - க ; காளையம் - சகஉ ; கிழான் -டுக்க ; கொட்டு-கசக ; கொற்றலம் - 
கஙஎ , சல்லவட்டம் - ருசரு ; சின்னம் - குரு அ ; திமில குமிலம் - சசஎ ; தூசி - நசுடு ; 


கக . 


20 . 


உஉ 


தினகரன் 


தெற்றல் - சகச ; நித்தகாரர் - சஙஉ ; பதம் - ருக 0 ; பரிசை - ருருக ; பரிவிருத்தி - 
காஅ ; பவன பதம் - சகரு ; பாரிபோகம் - உருரு ; புரவிப்படி - ருக ; புளகம் - குரு அ ; 
புளிதம் - ருகக ; புறக்கிடல் நடுங ; மண்டை - டுடு ; மறிபுறம் - கஙக ; மிறைத் 
தல் - சகள ; வட்டணங்கள்- சஉரு ; விடவிகள் - ச 00 ; விடைத்தல் , விழித்தல் 
நருசா; வேளம் - ச 0 . 

வடமொழிச் சொற்களும் சொற்றெடர்களும் : - அகண்டம் 
க அரு ; அகளங்கன் - உக அ ; அகிலம் - ஙசஎ; அட்டகம் - கங அ ; அதா பானம் - நச ; 
அந்தம் - க அங ; அந்தரம் - உஙடு ; அப்ரமேயம்- கஅ உ ; அமலவேதம் - க அச ; அவ 
தாரம் - உஙங ; அனகதான தருமம் - உ அக ; ஆதவம் - அக ; ஆரணம்- க அச ; 
இந்த்ரசாலம்- கசுக ; இரவி குலோத்தமன்- கஉ ; இருக்கு - க அங ; உதயபானு 
உ 0 க ; உதரம் - ச ; உத்தர பூமியர் - ருந 0 ; உத்தரியம் - கஉ அ ; உபய கரம் - உ எக ; 
உபய குலோத்தமன் - உ ; உபய பலம்- சஙஅ ; ஏக வடம் - நநச ; கமல யோளி- 
கஅச ; கர கமலம்- கஉக ; கருணாகரன் - சுச ; கவனம் - ருஉஎ ; கவிகுலம் - சகங ; 
கனக தானம் . உஅக ; காந்தர்- சஎக ; காரண காரியம் . க ; கோகன தம் -உஙசு ; 
குலசேகரன்- உஅரு ; குல தீபன் - சு ; குலதுங்கன் - நகங ; குலோத்துங்கன் - 
ருநங ; சக்கு- க அ அ ; சங்கிதை - க அங ; சயதரன் -20 ; சயதுங்கன் - அ ; சயத் 
தம்பம் - க 0 ; சனபதி- ஙஎங ; சாதன மந்திரம் - கஎசு ; சாதுரங்கம் - ரு 00 ; 
சித்திர மண்டபம் - நகரு ; தளம் - உருசு ; தவளம் - கஉரு ; தனராசி -உருகு ; 
திக்கயம் - கஉச ; திக்கு விஜயம் - உச அ ; திரி புவனம் - உ 07 ; திலகம் , 

கஉங ; தூரக கணம் - சகச ; நவநிதி - சரு அ ; நாபி கமலம் க அசு ; 
பங்கயக் கரம் - ஙகச ; பஞ்ச சயனம் - கருச ; பதயுகளம்- கஉஉ ; பதும முகம் - சாகசு ; 
பரிபுரம் - கஉஉ ; பரிவிருத்தி - காஅ ; பவதி பிட்சாந் தேகி - ருசுங ; பாதவம் - அக ; 
போகம் , பார்த்திபர் - உருரு ; பிரளயம் - நசசு ; பூதகணங்கள் - கடு ; போதம் - 
உசங ; போதகம் - கசசு ; ப்ரியம் - க அஉ ; மண்டலீகர் - ஙஉஎ ; மதுபானம் - ருச ; 
மேதினி - க அஎ ; வதனம்-கஉங ; வருக்கம் - கஅ ங . 
உஉ . ( க ) 

( க ) சிலேடை : - ஙஉ , ருக , எங . 
( உ ) திரிபு : - ருஉ , கஎங , உருச , சஎங , நிலங , ருசுக , எரு 
( ங ) யமகம் : 

யமகம் :-சுங ; சருச ; சக க --ருகை . 
( ச ) இரட்டைக் கிளவி : -- கலகல நகஅ ; சடசட 

சடசட - சஉ O ; 
மொகு மொகு- ககச ; மொடு மொடு - ச 00 ; வெடு வெடு- ஙருச . 

உவமைகள் : -- கடலலைகள் குதிரைகட் குவமை -நருக ; கடலொலி 
ஆயுதவொலிக் குவமை - ஙக அ ; கடல் சேனைகட்குவமை- ங எக ; கடல் நுரை 
குடைகட்கும் சாமரைகட்கு முவமை - நகள ; கரிய மேகம் கரிய பூதத்திற் 
குவமை - ரு 0 க ; சிங்கம் அரசர்கட் குவமை - ச.அ ; செப்புக் கிண்ணம் தனங்கட் 
குவமை - கஉரு ; பேய்களின் கண்களுக்குக் கொள்ளியுவமை - கஙஅ ; பேய்களின் 
கை கால்ளுக்குப் பனை யுவமை - கஙரு ; பேய்களின் நகம் முறங்கட் குவமை - 
கஎஉ ; பேய்களின் நாவிற்கும் உடல் மயிருக்கும் பாம்புகளுவமை - அக , கசை ; 
பேய்களின் பற்கள் மண்வெட்டி யிலைகளையும் , மேழிகளையும் ஒத்தல் கசக ; 
பேய்களின் முதுகு மரக்கலத்தின் அடிப்புறமொத்தல் - கஙக ; மரக்கலந் தேருக் 
குவமை - ஙகக ; மரங்கள் பேய்கட்குவமை - அஅ ; மயில் மகளிர்களுக் குவமை - 
உங ; மலைகள் யானை கட் குவமை - சமஎ முத்துக்கள் கண்ணீர்த் துளிகட்குவமை - 
கஉ ; முத்துக்கள் வியர்வைத் துளிகட்கும் கொப்புளங்கட்கு முவமை- கங ; 
மேகம் யானைகட் குவமை - சநச ; யானை முழக்கத்திற்கு இடியோசை யுவமை 
கூகூசு ; வீரர் கட்குச் சுறாமீன் உவமை - ஙகக ; வீரர்கட்குப் புலியுவமை - 
ச 0 அ ; வீரர் துருத்தியாளரை யொத்தல் - சஙரு , வீரர் மாலுமிகளை யொத் 
தல் - சகக . 


உங் . 


உஎசு - 


- ஙஎரு - கஎக . 


உச . சுவைகள் :-அச்சச்சுவை - கஎந ஙஎக ; -நஎச ; சரு - சாருசு ; அழு 
கைச் சுவை - சஅக -- சஅச ; இழிவுச் சுவை- ஙஎஎ; உவகைச் சுவை 
உஎஎ ; கருணைச் சுவை- உ அக , நகைச் சுவை - ருசு-- ருஎச ; வியப்புச் சுவை - 
கசு உ -- கசுஎ ; நசஎ நச அ ; வீரச்சுவை - காக -- ககங ; நக --நகச ; சகசு 
சகஅ ; சஉக -- சஉச ; சநசு - சசஉ ; வெகுளிச்சுவை 

உரு . புறப்பொருள் வகைகள் : - அவிப்பலி - சக0 ; ஆனந்தப்பையுள் 
ச அக , ச அச ; இருவருந் தபுநிலை - சஙக ; உழபுல வஞ்சி கஉ , உரு உ , நஎ 0 ; 
குற்றுழிஞை - க 00 ; தலையொடு முடிதல் - ச அஉ , ச அங ; நாண்மங்கலம் - 
ருநங ; - 

நூழிலாட்டு - சஙசு ; பேய்நிலை - சஎ அ ; பேராண்முல்லை - சுச ; மழ 
புலவஞ்சி - ஙஎ ; மறப்பாசி - சகஉ ; வஞ்சித் தழிஞ்சி - சச ; வஞ்சி 
யாவம் - நடு அ ; வெருவரு நிலை - ச.அ அ . 

உசு . புதிய கற்பனைகள்: - கடலலைகள் வீசுதற்கும் திசையானைகளின் 
காதுகளிலிருந்து காற்று வெளிப்படுதற்குங் காரணம் - கச ; சூரியன் தேர் 
இரவிற் செல்லாமை - அரு ; தேவர்கள் ஆலவட்டம் பிடித்திருத்தல் - அஎ ; 
தேவர்கள் நிலத்தில் அடியிடாமை - அச ; பேய்களின் உடலமைப்பு - கரு 
கசக ; பேய்களின் உறுப்புக்கள் அழிவெய்தினமை - கசடு -- கரு உ ; மகளிர் 
கொங்கை வேதொற்றி வாய்மருந் தூட்டல் - குரு ; மகளிர் கொங்கை 
வேதொற்றிக் கையால் கட்டுதல் - குசு ; மழையும் பனியும் உண்டாதற்குக் கார 
ணம் - அசு ; முதுபேயின் இந்திரசால வித்தை - கசு உ - கசுஎ, யானை கள் தம் 
துதிக்கைகளைப் பின்னிப் போர் புரிதல் - சகச ; யானைகள் மூன்று துதிக்கை 
யுடையனவாய்த் தோன்றல் சகங ; வெட்டுண்ட யானைகளின் உடல் சம் 
மட்டியை யொத்தல் - சகஎ . 

உஎ . பண்டைய வழக்கங்கள் : -- அரசர்களோடு அரசர்கள் போர் புரி 
தல் - ச 0 அ ; அரசர்கள் தம்மினும் வலிய அரசர்களின் அமைச்சர்பால் குறு 
கல் - ருஙக ; எருமைக் கடாவைத் தேவிக்குப் பலியிடல் - ககச ; ஐவகைத் தாய் 
மார் - உசாக ; ஐவகைப் படுக்கைகள் - கருச ; குழவிகளைத் தேவிக்குப் பலி 
யிடல் - காசு ; தமிழ்ப் புலவர் கன் பண்டை வேந்தரால் நன்கு மதிக்கப்பட் 
டமை - ககூடு , ககஅ ; தமிழ் வேந்தர் தேர்களின் அமைப்பு - ஙருஉ ; தோல்வி 
யுற்ற மன்னர் மனைவியரை வெற்றியுற்றோர் சிறைசெய்தல் -50, சருக ; தோல்வி 
யுற்ற மன்னரும் அவர் தம் மனைவியரும் வெற்றியுற்றோர்க்குக் குற்றேவல் புரி 
தல் நஉரு , ஙஉசு ; தோல்வியுற்ற வேந்தர் எரிவிளக் கேந்தல் - ககக ; நால் 
வகைப் படைகள் - நசஎ ; நால் வகைப் பண்கள் - ஙஉக ; நால்வகை யரண்கள் 
நஎஎ ; நிமித்தம் பார்த்தல் - உஉஉ- உஉச ; பகைவேந்தர் ஊர்களைக் கொளுத்த 
லும் சூறையிடலும் - ஙஎ 0 ; பகைவேந்தர் மதில்களையும் சோலைகளையும் 
அழித்தல் - ஙஎஉ ; 

பண்டைக் காலத்தும் நிலவறை யுண்டென்பது - சுஅ ; 
பாணர்கள் 

பரிசு பெறுதல் - ஙஉச ; மகளிரைத் திறைப்பொருளாகச் 
செலுத்தல் - சக ; மகளிர் உடன்கட்டையேறும் வழக்கமுண்மை - சஅ 0 ; 
மகளிர் கிள்ளைகளை வளர்த்தல் - சுஎ ; 

மகளிர் கூடலிழைத்தல் - ருக ; 
மகளிர் செங்கழுநீர் மலர் புனைதல் - 50 ; மகளிர் தேரிற் செல்லல் - 
உக ; மகளிர் பிடிமேற் செல்லல் 

உ அஎ ; மகளிர் 

போர்க்களமணு 
கல் - சா அக - ச அச ; யானை , குதிரை , ஒட்டகங்களையும் பல வகையணிகளையும் 
சிற்றரசர் திறை செலுத்தல் - ஙஙச- கஙசு ; வீரர்கள் போரில் அஞ்சினார் மேல் 
படை வழங்க நாணல் சசஉ ; வெற்றித் தூண்களை நடுதல் க 0 ; வீரர் தம் 
முறுப்புக்களை யறுத்துத் தேவிக்குப் பலியிடல் - கக , ககக ; வேதியர் 
வேந்தர்க்கு மகுடம் புனைதல் - உசுச . 


பரணி யிலக்கணம் 
பரணி என்பது தொண்ணூற்றாறு வகைப் பிரபந்தங்களில் ஒன்றாகும் . 
இந்நூலில் ஆயிரம் களிறுகளைப் போரில் வென்ற ஆண்மை வாய்ந்த தலைவ 
னொருவனைச் சிறப்பித்துப் பாடுதல் மாபாம் . இதனை , 

ஆனை யாயிர மமரிடை வென்ற 

மானவ னுக்கு வகுப்பது பரணி ( இலக் - வி - அஙஅ ) 
என்றதனாலறிக . அன்றியும் , கடவுள் வாழ்த்து , கடை திறப்பு , காடு பாடுதல் முத 
லிய உறுப்புக்களை அமைத்துப் பாட்டுடைத் தலைவன் இயல்பு , சிறப்பு , வெற்றி 
மேம்பாடு முதலியவற்றை விளக்கி அளவடி முதலாக எனைத்துச் சீரானும் 
ஈரடித் தாழிசைகளால் புறப்பொருள் தோன்றப் பாடுவது இந்நூலின் இலக் 
கணமாம் . இதனை , 

கடவுள் வாழ்த்துக் கடை திறப் புரைத்தல் 
கடும்பாலை கூறல் கொடுங்காளி கோட்டம் 
கடிகண முரைத்தல் காளிக் கதிசொலல் 
ஆடுபேய்க் கவள் சொல லதனால் தலைவன் 
வண்புக ழரைத்த லெண்புறத் திணையுற 
வீட்ட லடுகளம் வேட்ட லிவைமேல் 
அளவடி முதலா வடியிரண்டாக 

உளமகிழ் பாணி யுரைக்கப் படுமே . ( இலக் - வி-அஙக ) 
என்றதனாலறிக . அன்றியும் , காடு கெழு செல்விக்குப் பரணிநாட் கூழுந் 
துணங்கையுங் கொடுத்து வழிபடுவதோர் வழக்குப் பற்றி ( தொல் - செய்யு 
கசசு ) என நச்சினார்க்கினியர் வரைந்திருத்தலையு மிங்குக் கவனிக்க. பாணியி 
னிலக்கணத்தை வெண்பாப் பாட்டியல் , பன்னிரு பாட்டியல் , சிதம்பாப் 
பாட்டியல் என்னு நூல்களிலுங் காணலாம் . 

கலிங்கப் போர்க்களத்தில் பேய்கள் பாணி நாளில் கூழ் சமைத்துத் 
தேவியை வழிபட்டு உண்டு மகிழ்தலால் , இந்நூலுக்குப் பாணி யென்னும் பேர் 
வந்ததென அறிஞர் கூறுவர் ( தா - ருசஎ) . தினைப்புனங் காப்பவர் கிளி முத 
லிய பறவைகளைக் கடியத் தினைப்புனத்தில் பரண்மேலிருத்தல் போல் , களப் 
போரினைச் சிறப்பித்துப் பாடும் புலவன் வெற்றி வேந்தனால் வேல் , வாள் முத 
லிய படைகளால் அமைக்கப்பட்ட பரண்மேலிருந்து பாடுதலால் , இந் நூல் 
பாணி என்னும் பெயர் பெற்ற தெனவுஞ் சிலர் கூறுப . 

* தக்க யாகப் பாணியில் சிந்தடித் தாழிசைகள் வந்துள்ளமை யீண்டுக் 
கவனிக்கற் பாற்றாம் . ( உ - ம் ) உகரு , ருகஉ - முதலிய தாழிசைகளைக் காண்க . 


* 


மேற்கோள் நூல்களின் குறிப்பும் பெயரும் 
அகநா- அகநானூறு 

தஞ்சை- கோ-தஞ்சைவாணன் 
அகப்பொ- அகப்பொருள் விளக்கம் 

( கோவை 
அஞ்ஞவ - அஞ்ஞவதைப் பரணி 

தண்டி- தண்டியலங்காரம் 
அரிசம - அரிசமய தீபம் 

தமிழ்நா- தமிழ் நாவலர் சரிதை 
அரிச்- அரிச்சந்திர புராணம் 

தனிப்பா- தனிப்பாடல் திரட்டு 
அமலனா- அமலனாதிப் பிரான் 

தா- தாழிசை 
அழகாந்- அழகரந்தாதி 

திணைமொழி - திணைமொழியைம்பது 
ஆராய்ச்சி - ஆராய்ச்சித் தொகுதி திருக்கு - திருக்குறள் 
ஆரி - பாகவ - ஆரியப்பப் புலவர் திருக்கோ- திருக்கோவையார் 

[பாகவதம் திருச்சித் - திருச்சித்திரகூட புராணம் 
இரங் - வெ - இரங்கேச வெண்பா திருத்தொண்- திருத்தொண்டத் 
இரத்தி- இரத்தினச் சுருக்கம் 

( தொகை 
இராச - உலா- இராசராச சோழனுலா திருநெடுந் - திருநெடுந் தாண்டகம் 
இலக் - வி- இலக்கண விளக்கம் திருப்பல்- திருப்பல்லாண்டு 
இறை- அகப்- இறையனார் அகப் திருப்பு- திருப்புகழ் 

( பொருள் திருமா- திருமாலை 
உத்தரகா-உத்தா காண்டம் 

திருமுருகு- திருமுருகாற்றுப் படை 
ஐங்கு - ஐங்குறு நூறு 

திருவரங்- திருவாங்கத் தந்தாதி 
கம்பரா - கம்பராமாயணம் 

திருவ - மா - திருவள்ளுவ மாலை 
கலி - கலித்தொகை 

திருவாச- திருவாசகம் 
கல்லா- கல்லாடம் 

திருவாத- திருவாதவூர் புராணம் 
களவழி - களவழி நாற்பது 

திருவாய் - திருவாய் மொழி 
காஞ்சிப்பு- காஞ்சிப் புராணம் 

திருவாரூர் மும் - திருவாரூர் மும்ம 
காரைக்- மூத்த - காரைக்காலம்மை 

( ணிக் கோவை 
( யார் மூத்த திருப்பதிகம் திருவி- திருவிருத்தம் 
கார்நா - கார்நாற்பது 

திருவிளை - திருவிளையாடற் புராணம் 
குசேலோ - குசேலோபாக்கியானம் திருவேங் - கலம்-திருவேங்கடக் கலம் 
குலோத் - உலா - குலோத்துங்க 

( பகம் 
( சோழனுலா * திருவேங் - செ - கோ- திருவேங்கடச் 
குறுங் குறுந்தொகை 

( செய்யுட்கோவை 
கோயில்நான் - கோயில் நான்மணி திருவேங் - மா- திருவேங்கடமாலை 

( மாலை திவ்வியப்பி - திவ்வியப் பிரபந்தம் 
சகலகலா- சகலகலா வல்லி மாலை தேசிகப்பி - தேசிகப் பிரபந்தம் 
சடகோ- அங் - சடகோபரந்தாதி தொண்டைம - சத - தொண்டை 
சிதம்ப - செய் -சிதம்பரச் செய்யுட் 

( மண்டல சதகம் 
( கோவை தொல்கா - தொல்காப்பியம் 
சிலப் - சிலப்பதிகாரம் 

நளவெ - நளவெண்பா 
சிலேடை -சிலேடை வெண்பா 

நற்- நற்றிணை 
சிலையெ - சிலை யெழுபது 

நன் - நன்னூல் 
சிறுபா -சிறுபாணாற்றுப் படை 

நாச்சி நாச்சியார் திருமொழி 
சீகாள - பு - சீகாளத்திப் புராணம் நாலடி நாலடியார் 
சீவகசி - சீவக சிந்தாமணி 

நால்வர் நா - மா - நால்வர் நான்மணி 
சூடாமணி- சூடாமணி நிகண்டு 
சோழவமி - சோழவமிச சரித்திரம் 

நான்மணி-நான்மணிக்கடிகை 
தக்கயா - தக்கயாகப் பாணி 

நீதிநெ - நீதிநெறி விளக்கம் 
உரையாசிரியர் இயற்றியது 


( மாலை 


நெடுநல் - நெடுநல் வாடை 

பெரும்பா - பெரும்பாணாற்றுப் படை 
நைட - நைடதம் 

பொன்வண் - பொன்வண்ணத்தந்தாதி 
பக் - பக்கம் 

மணிமே - மணிமேகலை 
பட்டி - பட்டினப்பாலை 

மதுரைக் - மதுரைக் காஞ்சி 
பட்டினத் - பட்டினத்தார் பாடல் மலைப்படு - மலைபடு கடாம் 
பதிற்று பதிற்றுப் பத்து 

மாறன.மாறனலங்காரம் 
பரிபா - பரிபாடல் 

மீனாட்சி - பி -மீனாட்சியம்மன் 
பழமலை அ - பழமலை அந்தாதி 

( பிள்ளைத் தமிழ் 
பழமொ - பழமொழி 

மு - கு - முதற் குலோத்துங்கன் 
பா - பே - பாட பேதம் 

மு - கு - சோ - முதற் குலோத்துங்க 
பாண் - கோ - பாண்டிக் கோவை 

( சோழன் 
பாரதவெ - பாரத வெண்பா 

மேகவிடு - மேகவிடு தூது 
பிரபுலிங் பிரபுலிங்க லீலை 

மோகவ - மோகவதைப் பரணி 
புறநா - புறநானூறு 

யாப்ப - வி - யாப்பருங்கல விருத்தி 
புறப் - வெ - மா - புறப்பொருள் வெண் விக்கி உலா- விக்கிரம சோழனுலா 

( பா மாலை 

விநாயகபு -விநாயக புராணம் 
பெரியபு - பெரிய புராணம் 

வீரசோ- வீரசோழியம் 
பெருமாள் திரு- பெருமாள் திருமொழி 

H. I.S.I .-- The Historical Inscriptions of Southern India . 
T. T. E. E. Y. A .-- Tamils Thousand Eight Hundred Years Ago . 


கலிங்கத்துப்பரணி 

( மூலமும் உரையும் ) 


கலிங்கத்துப் பரணி : - கலிங்கத்தில் நிகழ்ந்த போரை யுணர்த் 
தும் பரணி யென்னும் நூல் என்பது இதன் பொருளாம் . இஃதிரண்ட 
னுருபும் பயனு முடன் தொக்க தொகை . கலிங்கம் என்பது இ 
வாகு பெயராய்க் கலிங்கப் போரை யுணர்த்தினது . பரணி யென் 
பது தொண்ணூற்றாறு வகைப் பிரபந்தங்களில் ஒன்றாம் . கலிங்க 
நாடு வடசர்க்காரிலுள்ள கோதாவரி நதிக்கு அப்பால் வடக்கிலும் 
மகாநதிக்குத் தெற்கிலுமுள்ளதாம் . விசயதரன் என்னும் முதற் 
குலோத்துங்க சோழன் தனது படைத் தலைவனும் மந்திரத் தலைவனு 
மாகிய கருணாகரத் தொண்டைமானை யேவி , கலிங்க நாட்டை 
யழித்து அந்நாட்டிற்கிறைவனாகிய அனந்த பத்மனை வென்ற செய்தி 
யை இந்நூல் விரித்துக் கூறும் . இதில் ருகூசு தாழிசைகள் அடங்கி 
யிருக்கின்றன. 

கடவுள் வாழ்த்து 
கடவுள் வாழ்த்து : - கடவுளைப் பற்றிய வாழ்த்து எனின் 
இரண்டனுருபும் பயனுமுடன் தொக்க தொகையும் , கடவுளுக்கு 
வாழ்த்து எனின் நான்கன் தொகையும் , கடவுளினது வாழ்த்து 
எனின் ஆறன் தொகையுமாம் . கடவுளைப் பற்றிய வாழ்த்து தலை 
யுணர்த்துஞ் செய்யுட்களின் பகுதி என்பது இதன் பொருளாம் . 
வாழ்த்து என்னும் முதனிலைத் தொழிற் பெயர் தொழிலாகு பெய் 
ராய்க் கடவுளை வாழ்த்துஞ் செய்யுட்களின் பகுதியை யுணர்த் 
தினது . இக்கடவுள் வாழ்த்தில் இந்நூலாசிரியர் உமாபதி , திருமால் , 
பிரமன் , சூரியன் முதலிய தேவர்களைத் துதித்து முடிவில் அந்தணர் , 
மழை , பயிர் , உயிர் , வேந்தன் என்பவர்கட்கு வாழ்த்துக் கூறுகின் 
றார் . இதில் ஆசிரியர் போற்றும் ஒவ்வொரு கடவுளோடும் பாட் 
டுடைத் தலைவனைச் சம்பந்தப் படுத்திக் கூறியுள்ளமை கற்றோர் 
மனத்தைக் கவரத் தக்கதாம் . இதனை அவ்வச் செய்யுட்களின் 
விளக்கவுரையிற் காண்க . 

உமாபதி துதி 
புயல்வண்ணன் புனல்வார்க்கப் பூமிசையோன் 

* தொழில்காட்டப் புவன வாழ்க்கைச் 
செயல்வண்ண நிலைநிறுத்த மலைமகளைப் 

புணர்ந்தவனைச் சிந்தை செய்வாம் . 
உ . அருமறையி னெறிகாட்ட வயன்பயந்த 

நிலமகளை யண்டங் காக்கும் 
உரிமையினிற் கைப்பிடித்த வுபயகுலோத் 
தமனபயன் வாழ்க வென்றே. 


க . 


e 


கலிங்கத்துப் பரணி 


பதவுரை : - அரு மறையின் - உயர்ந்த வேதங்களில் கூறியுள்ள , 
நெறி - நல்லொழுக்கத்தை , காட்ட (உலகத்திலுள்ளவர்களுக்கு ) 
தெரிவிக்க, அண்டம் காக்கும் - உலகத்திலுள்ள உயிர்களைக் காப் 
பாற்றும் , உரிமையினில் - உரிமையினாலே , அயன் பயந்த - பிரமன் 
படைத்த , நிலம் மகளை - பூமி தேவியை , கை பிடித்த - மணம் புரிந்து 
கொண்ட , உபய குலம் - இருவகைக் குலங்களிலும் , உத்தமன் 
சிறந்தவனாகிய , அபயன் - ( முதற் குலோத்துங்க ) சோழன் , வாழ்க 
என்று - ( நெடுங்காலம் சிறப்போடு ) வாழ்வானாக வென்று , 

புவனம் வாழ்க்கை - பூமியில் ( இல்லற வாழ்வினது , செயல் 
வண்ணம் - தொழிலின் முறையை , நிலை நிறுத்த - ( உலகத்திலுள்ள 
வர்களுக்கு நடத்திக் காட்டி அதனை ) நிலைபெறச் செய்ய , புயல் 
வண்ணன் - மேகம் போன்ற கரிய நிறமுடைய திருமால் , புனல் 
வார்க்க - தாரை நீர் வார்க்கவும் , பூ மிசையோன் - செந்தாமரை 
மலரிலுள்ள பிரமன் , தொழில் காட்ட - ( விவாகத்தின் ) சடங்கு 
செய்விக்கவும் , மலை மகளை - மலையரையன் மகளாகிய பார்வதி 
தேவியை , புணர்ந்தவனை - மணஞ்செய்து கொண்டவனாகிய சிவ 
பெருமானை , சிந்தை செய்வாம் - துதிப்போம் . 

விளக்கவுரை : - உலகத்தாருக்கு இல்லற வொழுக்கத்தை நடத்திக் 
காட்டச் சிவபெருமான் பார்வதி தேவியை மணந்தது போல் , உயர்ந்த வேத 
வொழுக்கத்தை உலகினர்க் குணர்த்த முதற் குலோத்துங்கன் நிலமகளை 
மணந்தனனென்பதாம் . நிலமகள் திருமாலுக்கு மனைவியா தலாலும் , திரு 
மாலே முதற் குலோத்துங்கனாய்த் தோன்றி யுள்ளானென்றமையாலும் ( தாழி 
சை - உ ஙஉ ) நிலமகளைக் கைப்பிடித்த என்றார் . சிவபெருமான் திருமணம் 
புரிந்துகொண்ட போது திருமால் தாரைநீர் வார்த்தமையும் , பிரமன் வேள்விச் 
சடங்கு செய்வித்தமையும் , அத்தலை நின்ற மாயோன் .... .... காகநீர் மாரி 
பெய்தான் எனவும் , கற்றநான் முகத்தோன் வேள்விச் சடங்கு நூல் கரைந்த 
வாற்றான் எனவும் (திருவிளை - திருமணப் - கஎஅ , கஅரு ) பாஞ்சோதி முனி 
வர் முறையே கூறியவற்றானறிக . உபய குலம் என்றது தாயின் குலமாகிய 
சூரிய குலத்தையும் தந்தையின் குலமாகிய சந்திரகுலத்தையுமாம் . ( தா - கஉ , 
கஉங ) இதன் விரிவை உஙச - ம் - தாழிசையிற் காண்க . குல + உத்தமன் = 
குலோத்தமன் ; குணசந்தி . என்றே - ஏகாரம் ஈற்றசை ; அபயன் வாழ்க 
வென்று , புணர்ந்தவனைச் சிந்தை செய்வாம் என வினை முடிவு செய்க . பாட 
பேதம் : - * சடங்கியற்ற - அருமறைக ணெறி 

( க- உ ) 
திருமால் துதி 
ந . ஒருவயிற்றிற் பிறவாது பிறந்தருளி யுலகொடுக்குந் 

திருவயிற்றிற் றொரு குழவி திருநாமம் பரவுதுமே. 
ச . அந்நெடுமா லுதரம்போ லருள பயன் றனிக்கவிகை 
இந்நெடுமா நிலமனைத்தும் பொதிந்தினிது வாழ்கவென்றே . 

ரை :-அருள் அபயன் கருணையை யுடைய முதற் 
குலோத்துங்க சோழனது , தனி கவிகை - ஒப்பற்ற குடையானது , 
அ நெடு மால் - அந்தத் திருமாலின் , உதரம் போல் - வயிற்றைப் 
போல , நெடு மா இ நிலம் - மிகப் பெரிய இந்த நிலவுலகத்தையும் , 


க . 


கடவுள் வாழ்த்து 


கூ 


5 


அனைத்தும்- ( இதிலுள்ள சராசரங்கள் ) எல்லாவற்றையும் , பொதிந்து 
( தனக்குள்) அடக்கிக் கொண்டு , இனிது வாழ்க என்று - நன்றாய் 
வாழ்கவென்று , 

ஒரு வயிற்றில் - ( தாய்மார் ) வயிறு ஒன்றிலும் , பிறவாது 
(( வினை வயத்தால் ) பிறவாமல் , பிறந்தருளி - ( தன்னிச்சையாய் ) 
தோன்றி , உலகு ஒடுக்கும் - உலகங்களையும் ( அவற்றிலுள்ள எல் 
லாப் ) பொருள்களையும் (தனக்குள் ) அடக்கிக் கொண்டிருக்கும் ,, 
திரு வயிற்றிற்று - அழகிய வயிற்றை யுடையதாகிய , ஒரு குழவி 
ஒப்பற்ற குழந்தையாகிய கண்ணபிரானுடைய , திரு நாமம் - அழ 
கிய பேர்களை , பரவுதும் - ( சொல்லி ) துதிப்போம் . 
வீ - லை 

-ரை : - கண்ணபிரான் திருவயிறு , எல்லா உலகங்களையுந் தனக்குள் 
அடக்கிக் கொண்டிருத்தல் போல் , முதற் குலோத்துங்கன் கவிகையும் எல்லா 
வற்றையும் தனக்குள் அடக்கிக்கொண்டு வாழ்கவென்பதாம் . பிறவாது பிறந் 
தருளி என்றது திருமால் புரிந்த இராமாவதாரம் , கிருஷ்ணாவதாரம் முதலிய 
வற்றையாம் . திருமால் வினைவயத்தால் ஒரு வயிற்றும் பிறவாது பிறந்தமை 
யை , மனிசரு மற்று முற்றுமாய் மாயப் பிறவி பிறந்த , தனியன் பிறப்பிலி 
தன்னை ( திருவாய் - ங சு ) என ஆழ்வாரும் , மீனவ தார முதலா 
யினவினை யின்றி யிச்சை , ஆனவ தாரறி வாரவ ரேமுத்தர் ( அழகரங் - சுசு3 
என ஐயங்காரும் , குறிபடு திங்க ளொருபதும் புகாது , பொன்பெய ருடை 
யோன் தன் பெயர் கடுப்ப , தூணம் பயந்த மாணமர் குழவி ( கல்லா - ரு ) 
எனக் கல்லாடரும் கூறியவற்றானுணர்க . எல்லா உலகங்களையும் தன் திரு 
வகட்டில் ஒடுக்கிக் கொண்டிருக்கும் சிறப்பு வாய்ந்த கண்ணபிரானாகிய , 
குழவி திருநாமம் பரவுதும் எனவே பெரியோனாகிய திருமால் பெருமை பேச 
வியலா தென்பதாம் . ஒரு வயிற்றிற் பிறவாது பிறந்து என்றதனால் , தாய் 
மார் வயிற்றிற் பிறத்தலால் , எனையோர்க்குள்ள இழிவு இவனுக் கின்றென் 
பதாம் . வயிற்றில் - இதில் இழிவு சிறப்பும்மை விகாரத்தால் தொக்கது . 
வயிற்றிற்று - குறிப்பு முற்று , இங்குப் பெயரெச்சப் பொருளில் வந்தது . 
பரவுதும் - தன்மைப் பன்மை வினைமுற்று . அந்நெடுமால் - உலகங்களை யெல் 
லாந் தன்ன கட்டில் ஒடுக்கிய அந்நெடுமாலென்க . அம் - நெடுமால் எனப் 
பிரித்து அழகிய நெடுமாலெனினுமாம் ; அ - அழகு எனினுமாம் . பித்திகத் 
தவ்வித ழவிழ்பதம் ( நெடுநல் - ச 0 , சக ) எனவும் , அம்மெல் லாக நிறைய 
( குறுந் - கடுக ) எனவும் வருமாறு காண்க . அகரம் பண்டறி சுட்டுமாம் . 
நெடு ஒரு பொருட் பன்மொழி . அபயன் தனிக்கவிகை வாழ்க 
வென்று , குழவி திருநாமம் பரவுதும் என முடிக்க . சம் - தாழிசை உவமை 
யணியாம் . ( உபமாலங்காரம் ) பா - பே : - * ஒரு வயிற்றும் 

நான் முகன் துதி 
ரு . உகநான்கும் பொருணான்கு முபநிடத மொருநான்கு 

முகநான்கும் படைத்துடைய முதல்வனையாம் பரவுதுமே . 
சு . நிலநான்குந் திசைநான்கு நெடுங்கடல்க ளொருநான்குங் 
குலநான்குங் காத்தளிக்குங் குலதீபன் வாழ்கவென்றே. 

ப - ரை : - நான்கு நிலம் உம் - நால்வகை நிலங்களையும் , நான்கு 
திசை உம் - நான்கு திசைகளையும் , ஒரு நான்கு நெடு கடல்கள் 
உம் - ஒப்பற்ற நான்கு பெரிய கடல்களையும் , நான்கு குலம் உம் . 


LD IT 


ச 


கலிங்கத்துப் பரணி 


நால்வகைக் குலங்களையும் , காத்து அளிக்கும் - காத்து அருள் புரி 
யும் , குலதீபன் - குலத்தை விளங்கச் செய்பவனாகிய முதற் குலோத் 
துங்கன் , வாழ்க என்று - 

நான்கு உகம் உம் - நான்கு யுகங்களையும் , நான்கு பொருள் 
உம் - நான்கு பொருள்களையும் , ஒரு - ஒப்பற்ற , நான்கு உபநிடதம் 
உம் - நான்கு வேதங்களையும் , நான்கு முகம் உம் - நான்கு தலை 
களையும் , படைத்து உடைய படைத்திருக்கின்ற , முதல்வனை 
( படைப்புத் தொழிலுக்கு ) முதல்வனாகிய பிரமதேவனை , யாம் பரவு 
தும் - நாம் துதிப்போம் . 

வி -ரை : - நான்கு யுகம் முதலியவற்றைப் படைத்துடைய பிரமனைப் 
போல் , நான்கு நிலம் முதலியவற்றைக் காத்தளிக்குங் குல தீப னென்க . நான்கு 
யுகமாவன : - கிருத , திரேதா , துவாபா , கலி யென்பன ; நான்கு யுகம் படைத் 
துடைமையாவது - நான்கு யுகங்களையுங் கடந்து பல்லூழிக்கால மழியாதிருத் 
தல் . நான்கு பொருளாவன - அறம் , பொருள் , இன்பம் , வீடென்பன . 
நான்கு வேதமாவன - இருக்கு , யசுர் , சாம , அதர்வண மென்பன . நான்கு 
நிலமாவன - முல்லை , மருதம் , நெய்தல் , குறிஞ்சி யென்பன . நான்கு கடலா 
வன - கீழ்க்கடல் , மேற்கடல் , வடகடல் , தென்கடலென்பன .. நான்கு தல 
மாவன - பிராமண , க்ஷத்திரிய , வைசிய , வேளாள குலங்களாம் . குலதீபன் - 
( தன் புகழால் தான் பிறந்த ) குலத்தை விளங்கச் செய்பவன் ; ( தா - ருக்க ) 
வலநேமி தனிகோலு குலதீபன் அடலாழி தனியேவு தலதீபன் (தக்கயா - 
உ - சு ) என்றார் ஒட்டக் கூத்தரும் . நான்கும் என்பவற்றிலுள்ள உம்மைகள் 
உகம் முதலியவற்றோடு கூட்டப்பட்டன ;இவை முற்றுப் பொருளை யுணர்த்தின . 
குலதீபன் - வட மொழிப் புணர்ச்சி யாதலால் வலி யியல்பாயிற்று . குல தீபன் 
வாழ்க வென்று , முதல்வனையாம் பரவதும் என வினை முடிக்க . ( ரு - சு ) 

சூரியன் துதி 
எ . பேராழி யுலகனைத்தும் பிறங்கவள ரிருணீங்க 

ஓராழி தனை நடத்து மொண்சுடரைப் பரவுதுமே . 
அ . பனியாழி யுலகனைத்தும் பரந்தகலி யிருணீங்கத் 
தனியாழி தனை நடத்துஞ் சயதுங்கன் வாழ்கவென்றே. 

ப - ரை : - பனி ஆழி - குளிர்ச்சியாகிய கடலால் சூழப்பட்ட , 
உலகு அனைத்தும் 

உலகங்கள் எல்லாவற்றிலும் , பரந்த - பரவி 
யுள்ள , கலி இருள் நீங்க - வறுமையாகிய இருளொழிய , தனி ஆழி 
தனை - ஒப்பற்ற ( தனது ) ஆணைச் சக்கரத்தை , நடத்தும் - செலுத் 
தும் , சயதுங்கன் - முதற் குலோத்துங்கன் , வாழ்க என்று 

பேர் ஆழி - பெரிய கடலால் சூழப்பட்ட , உலகு அனைத்தும் 
உலகங்களெல்லாம் , பிறங்க - 

( தனது ஒளியால் ) விளங்கவும் , 
வளர் இருள் - மிக்க இருள் , நீங்க ஒழியவும் , ஓர் ஆழி தனை 
ஒற்றைச் சக்கரத்தையுடைய ( தன் ) தேரை , நடத்தும்-செலுத்தும் , 
ஒண் சுடரை - ஒளி பொருந்திய சூரியனை , பரவுதும் - வணங்கு 
வோம் . 
வி -ரை : - ஞாயிறு உலகிருள் நீங்க ஓராழி நடத்துதல் போல் , முதற் 

கலியிருள் நீங்கத் தனியாழி நடத்துகிறானென்பதாம் . 


குலோத்துங்கன் 


க . கடவுள் வாழ்த்து 


ந 


[ தா - உசுக) . ஞாயிறு போற்றுது ஞாயிறு போற்றுதும் , காவிரி நாடன் 
திகிரிபோற் பொற்கோட்டு , மேரு வலந் திரிதலான் (சிலப் - க - ச - சு ) என 
இளங்கோவடிகளும் ஞாயிற்றைத் துதித்துள்ளமை காண்க . சூரியன் தேர் 
ஒற்றைச் சக்கரமுடைத்தென்பதை ஒற்றைநெடுந் திகிரியினன் ( வில்லிபா 

ம் போர் - களங ) எனவும் , கொற்ற வெய்யோன் , ஓராழித் தேர்மறைத் 
தானை ( அழகரங் - க ) எனவும் வருவனவற்றாலறிக. சயதுங்கன் - வெற்றி 
யாலுயர்ந்தவ னென்பது . தா - உகக , உகசு , ருசங ) ஓராழி - இதில் ஆழி யென் 
பது சினையாகு பெயராய்த் தேரை யுணர்த்திற்று . ஆழி யுலகு - மூன்றனுருபும் 
பயனுமுடன் தொக்க தொகை . சயதுங்கன் வாழ்கவென்று , ஒண் சுடரைப் 
பாவதும் எனக் கூட்டுக . 

( எ - அ ) 
கணபதி துதி 
காரணகாரியங்களின் கட் டறுப்போர் யோகக் 

கருத்தென்னுந் தனித்தறியிற் கட்டக் கட்டுண் 
டாரணமா நாற்கூடத் தணைந்து நிற்கும் 

ஐங்கரத்த தொருகளிற்றுக் கன்பு செய்வாம் . 
கய . தனித்தனியே திசையானைத் தறிக ளாகச் 

சயத்தம்பம் பலநாட்டி யொருகூ டத்தே 
அனைத்துலகுங் கவித்ததெனக் கவித்து நிற்கும் 

அருட்கவிகைக் கலிப்பகைஞன் வாழ்க வென்றே. 
ப - ரை : - திசை யானை ஏ- ( எட்டு ) திக்குயானைகளே , தனி 
தனி தறிகள் ஆக - தனித் தனித் தூண்களாக , சயம் தம்பம் பல 
நாட்டி - வெற்றித் தூண்கள் பலவற்றை நிலைநிறுத்தி , ஒரு கூடத்து 
ஒப்பற்ற அண்டகோளகையை , கவித்தது என - போர்த்துக் 
கொண்டிருப்பது போல , உலகு அனைத்தும் - உலகங்களெல்லாவற் 
றையும் , கவித்து நிற்கும் - மூடிக்கொண்டிருக்கும் , அருள் கவிகை - 
அருளாகிய குடையையுடைய , கலி பகைஞன் - ( குடிகளின் ) வறு 
மைக்குப் பகைவனாகிய முதற்குலோத்துங்கன் , வாழ்க என்று- , 

நால் ஆரணம் ஆம் - நான்கு வேதங்களாகிய , கூடத்து - 
யானைப் பந்தியில் , அணைந்து - பொருந்தி, காரணம் காரியங்களின் 
உயிரும் உடலுமாகியவற்றின் , கட்டு அறுப்போர் - பந்தங்களை 
யொழிப்பவராகிய யோகிகள் , யோகம் 

கருத்து என்னும் - 
தியானத்தை யுடைய ( தங்கள் ) மனமென்னும் , தனி தறியில் - ஒப் 
பற்ற தூணில் , கட்ட- (தன்னை ) பிணிக்க , கட்டுண்டு - கட்டப்பட்டு , 
நிற்கும் ( அங்கு நிலைத்து ) நிற்கும் , ஐந்து கரத்தது - ஐந்து 
கைகளை யுடையதாகிய , ஒரு களிற்றுக்கு - ஒப்பற்ற யானை முகத் 
தையுடைய விநாயகக் கடவுளினிடத்தில் , அன்பு செய்வாம் - 
அன்பு செலுத்தித் துதிப்போம் . 

வி - ரை : - விநாயகக் கடவுள் ஆரணமாங் கூடத்து யோகியருள்ள 
மென்னுந் தறியிலணைந்து நிற்றல் போல் , அபயன் கவிகை அண்டகோளகை 
யைப் போர்த்தாற்போல உலகங்களெல்லாவற்றையும் கவித்து நின்றதென்க . 
ஆரணமா நாற்கூடத் தணைந்து , கருத்தென்னுந் தனித்தறியிற் கட்டக் 
கட்டுண்டு எனக் கூட்டுக . காரணம் - உயிர் , காரியம் - உடல் ; இதனை , 


மாவது 


கலிங்கத்துப் பரணி 
காரண நிற்க வென்றுங் காரியங் கெடுதல் வீடு ( திருவாத - புத்தரை - சுசச ) 
என்றதனாலறிக . காரண பந்தமாவது - அகப்பற்று ; அதாவது தானல்லாத 
உடம்பைத் தானெனக் கருதி அதன் கண் செய்யும் பற்றாம் . காரிய பந்த 

புறப்பற்று ; அதாவது பெண்டு , பிள்ளை , பொருள் முதலியவற்றின் 
மேல் செலுத்தும் பற்றாம் . இவ்விருவகைப் பற்றுக்களையு மொழித்த யோகிய 
ரென்பதாம் . முற்கால மன்னர்கள் தங்கள் மாற்றாரை வென்ற பின் , தம் 
வெற்றிக் கறிகுறியாகக் கல் தூண் நட்டு அவைகளில் தாம் பெற்ற வெற்றியைப் 
பொறித்த லியல்பு ; அவை சயத்தம்பம் எனப்படும் . ( தா - உங , சஎக ) 
திசையானைத் தறிகளாகச் சயத் தம்பம் பலநாட்டி என்றதனால் , முதற்குலோத் 
துங்கன் திசையுள்ள வளவுஞ் சென்று வெற்றி பெற்றன னென்பதாம் . இஃ 
துயர்வு நவிற்சியணியாம் . எட்டுத் திசை யானைகளாவன : - ஐராவதம் , 
புண்டரீகம் , வாமனம் , குமுதம் , அஞ்சனம் , புட்பதந்தம் , சார்வபூமம் , சுப்ர 
தீபம் என்பன . தண்ணிய வெழிலி தலையா தாயினும் , வயிறுபசி கூர வீயலன் 
( பதிற்று - 20) என்றபடி , வற்கடம் பரந்த காலத்தும் தன் குடிகளைக் 
காப்பவனாதலால் , கலிப் பகைஞன் என்றார் . கலி - துன்பமெனினுமாம் ; 
அறுப்போர் - வினையாலணையும் பெயர் , எழுவாய் ; களிற்றுக்கு - உருபு மயக் 
கம் ; கருத்தென்னுந் தறி , ஆரணமாங் கூடம் - உருவகவணிகள் ( ரூபகாலங் 
காரம் ) . க 0 - ம் - தாழிசையில் உவமையணி யுள்ளமை காண்க . கலிப்பகை 
ஞன் வாழ்கவென்று , ஒருகளிற்றுக் கன்பு செய்வாம் என முடிக்க . ( கூ- க 0) 

முருகவேள் துதி 
கக . பொன்னிரண்டு வரைதோற்கும் பொருவரிய 

நிறம்படைத்த புயமுங் கண்ணும் 
பன்னிரண்டு மாறிரண்டும் படைத்துடையான் 

அடித்தலங்கள் பணிதல் செய்வாம் . 
கஉ . ஓரிரண்டு திருக்குலமு நிலைபெறவந் 

தொருகுடைக்கீழ்க் கடலுந் திக்கும் 
ஈரிரண்டு படைத்துடைய விரவிகுலோத் 

தமனபயன் வாழ்க வென்றே . 
ப - ரை : -- ஓர் இரண்டு திரு குலமும் - ஒப்பற்ற இரண்டு 
மேன்மையாகிய குலங்களும் , நிலை பெற வந்து - ( உலகத்தில் ) 
நிலைத்து நிற்கும்படி தோன்றி , ஒரு குடை கீழ் - ஒப்பற்ற ( தனது ) 
குடை நிழலில் , ஈர் இரண்டு கடலும் ( ஈர் இரண்டு ) திக்கும் - 
நான்கு கடல்களையும் ( நான்கு ) திக்குகளையும் , படைத்துடைய - 
( தனக்கே உரிமையாய் ) படைத்திருக்கின்ற, இரவி குல உத்தமன் 
சூரிய குலத்திற் சிறந்தவனாகிய , அபயன் - முதற்குலோத்துங்க 
சோழன் , வாழ்க என்று 

இரண்டு பொன் வரை இரண்டு மேரு மலைகள் , தோற்கும் 
( ஒப்பாகாமல் ) தோல்வி யடையும் , பொரு அரிய - ( வேறு ) ஒப் 
பில்லாத , நிறம் படைத்த- (சிறந்த ) நிறம் பொருந்திய , பன்னிரண்டு 
புயமும் - பன்னிரண்டு தோள்களையும் , ஆறு இரண்டு கண்ணும் 
பன்னிரண்டு கண்களையும் , படைத்துடையான் படைத்திருப்ப 
வராகிய முருகக் கடவுளின் , அடி தலங்கள் - பாதங்களை , பணிதல் 
செய்வாம் - வணங்குவோம் . 


3 


க . கடவுள் வாழ்த்து 


எ 


-ரை : - முருகக் கடவுள் ஆறிரண்டு புயமுங் கண்ணும் படைத் 
துள்ளமை போல் , முதற் குலோத்துங்கனும் ஈரிரண்டு கடலுந்திக்கும் படைத் 
துள்ளானென்பதாம் . இருபுறத் தோள்களைக் கருதி , இரண்டு வரை என்றார் . 
பொன் மலைகளினும் நிறமும் அழகும் வலிமையும் படைத்த தோளென்பார் , 
பொன் வரை தோற்கும் புயம் என்றார் . முருகக் கடவுள் ஆறு முகமும் பன் 
னிரண்டு தோளும் படைத்தவரென்பதை , ழ விரு முகனு முறைாவின் றொழு 
கலின் ... பன்னிரு கையும் பாற்பட வியற்றி ( திருமுரு - கங - ககஅ ) 
என்றதனாலறிக . செய்வாம் - தன்மைப் பன்மை வினைமுற்று . பொன்னி 
ரண்டு வரை தோற்கும் ... புயம் என்றது இல்பொருளுவமை யணியாம் . 
( அபூதோபமா லங்காரம் ) அபயன் வாழ்க வென்று , படைத்துடையான் அடித் 
தலங்கள் பணிதல் செய்வாம் என முடிக்க . 

( கக - கஉ ) 
நாமகள் துதி 
கரு . பூமாதுஞ் * சயமாதும் பொலிந்து வாழும் 

புயத்திருப்ப மிகவுயரத் திருப்ப ளென்று 
நாமாதுங் கலைமாது மென்னச் சென்னி 

நாவகத்து ளிருப்பாளை நவிலு வாமே . 
கச . எண்மடங்கு புகழ்மடந்தை நல்ல னெங்கோன் 

யானவன்பா லிருப்பது நன் றென்பாள் போல 
மண்மடந்தை தன் சீர்த்தி வெள்ளை சாத்தி 

மகிழ்ந்தபிரான் வளவர்பிரான் வாழ்க வென்றே . 
ப - ரை : - புகழ் மடந்தை - புகழாகிய பெண் , எம் கோன் 
எமது தலைவனாகிய முதற்குலோத்துங்கன் , எண் மடங்கு நல்லன் 
( ஏனைய அரசர்களிலும் ) பல மடங்கு சிறந்தவனாவான் , யான் அவன் 
பால் - ( ஆதலால் ) நான் அவனிடம் , இருப்பது நன்று - இருத் 
தலே நல்லது , என்பாள் போல - என்று கருதி இருப்பவள்போல , 

மடந்தை - நிலமகள் , தன் ( அந்த ) முதற்குலோத் 
துங்கனுடைய , சீர்த்தி - மிக்க புகழாகிய , வெள்ளை சாத்தி - வெள் 
ளாடையைப் புனைந்து ( அவன் பாலிருத்தலால் ) , மகிழ்ந்த பிரான் - 
களிப்படைந்த தலைவனும் , வளவர் பிரான் - சோழநாட்டிலுள்ளவர் 
களுக்கு அரசனுமாகிய அந்த முதற்குலோத்துங்கன் , வாழ்க என்று 
பொலிந்து வாழும் - ( வெற்றியால் ) 

சிறந்து 

விளங்கும் , 
புயத்து - ( முதற்குலோத்துங்கன் ) தோள்களில் , பூமாதும் - செந்தா 
மரை மலரில் வசிக்கும் திருமகளும் , சயம் மாதும் - வீரமகளும் , 
இருப்ப - குடியிருத்தலால் , 

உயரத்து - ( அவ்விருவரினும் ) 
மிகவும் உயர்ந்த விடத்தில் , இருப்பள் என்று - இருப்பவள் என்று 
( யாவரும் ) சொல்ல , சென்னி நா அகத்துள் - ( முதற்குலோத்துங்க) 
சோழன் நாவில் , நா மாதும் - நாமகளும் , கலை மாதும் - கலைமகளும் , 
என்ன இருப்பாளை - என்று சொல்லும்படி வீற்றிருப்பவளாகிய 
சரசுவதி தேவியின் புகழை , நவிலுவாம் - சொல்லித் துதிப்போம் . 

வி - ரை : - பூமாதினுஞ் சயமாதினும் கலைமகள் உயர்ந்த விடத்தி 
லிருத்தல் போல் , அரசர்களில் உயர்ந்தவனாகிய முதற்குலோத்துங்கனிடத்தில் , 
மண்மகள் அவன் புகழாகிய வெள்ளாடை புனைந்து உறைபவளாயின ளென்க . 


மண் 


மிக 


அ 


6 


பண் 


கலிங்கத்துப் பரணி 
பிரமன் நாவிலும் புலவர் நாவிலும் வசித்தலால் நாமக ளெனவும் , கல்விக்குத் 
தலைவியாதலால் கலைமகளெனவும் சரசுவதி தேவியை அறிஞர் கூறுவர் . 
சென்னி நாவகத்து ளிருப்பாள் என்றதனால் , முதற் குலோத்துங்கன் கல்வி 
கேள்விகளில் மிகவும் வல்லவனென்பது விளங்கும் . புகழ் வெண்ணிற மாகக் 
கூறப்படு தலை , வேல்சி வந்தது கீர்த்திவெளுத்ததே ( தா - உருசு ) எனவும் , 
பேர் கறுப்ப னிறஞ்சிவப்பன் கீர்த்தியினால் வெளுப்பன் ( தனிப் - க- ம் - பா 
சொக்கநா -க ) எனவும் வருமாற்றானுணர்க . மண் மடந்தை அவன்பா 
லிருத்தலாவது நிலவலக முற்றும் அவனுக்கே யுரிமையாதல் ; வெள்ளை 
பாகு பெயர் ; ( அவன்பா லிருத்தலால் ) என்றது அவாய் நிலையாய் வருவித்து 
ரைக்கப்பட்டது . என்பாள் - வினையாலணையும் பெயர் . கற்றோர் நாவில் இயல் 
பாய் அமைந்திருக்கும் கலைமகளானவள் பூமாதினும் சயமாதினும் உயர்ந்த 
விடத்தில் வீற்றிருப்பதாய்க் கவி தன் கருத்தை யேற்றிக் கூறியிருத்தலால் , 
இது தற்குறிப்பேற்ற வணியாம் (உத்பிரேக்ஷாலங்காரம்). அடுத்த செய்யுளும் 
இவ்வணியே யாமென்பதை உய்த்துணர்க . வளவர்பிரான் வாழ்க வென்று , 
இருப்பாளை நவிலுவாம் எனக் கூட்டுக . பா - பே : - * செயமாதும் பொருந்தி 
புகழ்மடங்கா. 

( கங - கச ) 
உமையவள் துதி 
கரு . செய்யதிரு மேனியொரு பாதிகரி தாகத் 

தெய்வமுத னாயகனை யெய்தசிலை மாரன் 
கையின்மலர் பாதமலர் * மீதுமணு காநங் 

கன்னிதன் மலர்க்கழல்கள் சென்னிமிசை வைப்பாம் . 
கசு . கறுத்தசெழி யன்கழல்சி வப்பவரை யேறக் 

கார்முகம்வளைத்து தியர் கோமகன்மு டிக்கட் 
பொறுத்தமலர் பாதமலர் மீதணிய நல்கும் 

பூழியர்பி ரானபயன் வாழ்கவினி தென்றே . 
ப - ரை : - கறுத்த செழியன்- கோபித்துப் பகைத்த பாண் 
டியன் , கழல் சிவப்ப- ( தன் ) பாதங்கள் சிவக்குமாறு , வரை 
ஏற- மலைகளிலேறி யோடும்படி , கார்முகம் வளைத்து - வில்லை 
வளைத்து ( அவனை ) வென்று , உதியர் கோமகன் - சேர அரசன் , 
முடி கண்- தலையில் , பொறுத்த மலர் - அணிந்த மலரை , பாதம் 
மலர் மீது - ( தன் ) பாதமாகிய தாமரை மலரில் , அணிய - அணித 
லால் , நல்கும் ( அவனுக்கு ) அருள் புரியும் , பூழியர் பிரான் - 
பாண்டி நாட்டிலுள்ளவர்களுக்குத் தலைவனாகிய , அபயன் - முதற் 
குலோத்துங்க சோழன் , இனிது - நன்றாய் , வாழ்க என்று 

செய்ய திரு மேனி - சிவந்த ( தனது ) அழகிய உடம்பில் , ஒரு 
பாதி கரிது ஆக - ஒரு பாதி யளவு கரிய நிறமுடையதாகும்படி , 
தெய்வம் முதல் நாயகனை - தெய்வங்களுக் கெல்லாம் முதற் கடவு 
ளாகிய சிவபெருமான் மேல் , எய்த - தொடுத்த , சிலை மாரன் - 
( கரும்பூ ) வில்லையுடைய மன்மதனது , கையில் மலர் - கையிலுள்ள 
( கணையாகிய ) மலர்கள் , பாதம் மலர் மீதும் - ( தமது ) பாதமாகிய 
தாமரை மலர்களிலும் , அணுகா - ( சென்று ) 
கன்னி தன் - நமது உமாதேவியாருடைய , மலர் கழல்கள் - தாமரை 


க . கடவுள் வாழ்த்து 
மலர் போன்ற பாதங்களை , சென்னி மிசை வைப்பாம் - ( நமது ) 
தலையில் வைத்து வணங்குவோம் . 

வி -ரை : - மன்மதன் அம்பாகிய மலர் உமாதேவியின் பாதத்திலணுக 
வில்லையாயினும் , சேர வேந்தன் முடிமலர் முதற் குலோத்துங்கன் பாதத்தி 
லணுகலாயின தென்க . ஒரு பாதி கரிதாக என்றது சிவபிரான் இடப் 
பாகத்திலுள்ள உமாதேவியின் கூற்றை ; அப்பெருமான் உடலிற்பட்ட மாரன் 
மலர்க் கணைகள் உமாதேவியின் பாதத்தின் மீதும் படவில்லை யென்பது முன் 
செய்யுளின் பொருளாம் . அதனால் , அவ்வம்மையை , கன்னி யென்றார் 
தன்னை யெதிர்த்த பாண்டியனை வென்று தன்னை வணங்கிய சேரனைக் 
குலோத்துங்கன் காத்தனனென்பது கீழ்ச் செய்யுளின் கருத்தாம் : [ தா - 
உஎ 0 , ஙஅந ) பாண்டியனைத் துரத்தி அவன் நாட்டைத் தனக்குரிமை யாக்கிக் 
கொண்டமையால் சோழனை , பூழியர் பிரான் என்றார் . ( தா - ஈஅக ) 
மீனவன் மீனவ ரேக விடுபடை மான தன் ( தக்கயா - அரு ) என ஒட்டக் 
கூத்தரும் சோழனை மீனவன் எனக் கூறியுள்ளமை காண்க . முள்ளாறுங் 
கல்லாறுந் தென்ன ரோட ( தா - கூரு ) என்பர் பின்னும் . ஏற , அணிய 
இவ்வினை யெச்சங்கள் முறையே காரியப் பொருளிலும் காரணப் பொருளி 
லும் வந்தன . வளைத்து - காரணங் காரியமாக உபசரிக்கப்பட்டது . வாழ்க 
வினி தென்று , சென்னிமிசை வைப்பாம் என முடிக்க . பா - பே : 
* மீதுமணு காத , கன்னிகம லக்கழல்கள் $ வாழ்கவினி யென்றே . ( கரு - கசு ) 

சத்த மாதர்கள் துதி 
கஎ . மேதி புள்ளலகை தோகை யேறுவணம் 

வேழ மென்றகொடி யேழுடைச் 
சோதி மென்கொடிக ளேழி னேழிருது 

ணைப்ப தந்தொழநினைத்துமே. 
கஅ . கேழன் மேழிகலை யாளி வீணசிலை 

கெண்டை யென்றினைய பல்கொடி 
தாழ மேருவிலு யர்த்த செம்பியர்த 

னிப்பு லிக்கொடிதழைக்கவே . 
ப - ரை : - கேழல் - பன்றி , மேழி - கலப்பை , கலை - மான் , 
யாளி - சிங்கம் , வீணை- , சிலை - வில் , கெண்டை - கெண்டைமீன் , 
என்ற இனைய - என்று சொல்லப்பட்ட இவை போன்ற , பல்கொடி 
பலவகை யாகிய ( துகில் ) கொடிகள் , தாழ - தாழ்வடையவும் , மேரு 
வில் - மேருமலையின் மேல் , உயர்த்த - உயர்த்து நிறுத்திய , செம்பியர் 
சோழமன்னரது, தனி புலி கொடி - ஒப்பற்ற புலி வடிவ மெழுதிய 
துகிற்கொடி , தழைக்க - செழிப்புற்று விளங்கவும் , 
மேதி - எருமை , புள் - அன்னப் பறவை , அலகை - பேய் , 

, 
தோகை - மயில் , 

ஏறு - எருது , உவணம் - கருடப் பறவை , 
வேழம் - யானை , என்ற ஏழ் கொடி - என்று சொல்லப்பட்ட ஏழு 
துகில் கொடிகளையும் , உடை - ( தமக்கு உரிமையாக ) உடைய , 
சோதி - ஒளியையுடைய , மெல் கொடிகள் ஏழின் - மெல்லிய பூங் 
கொடிகள் போன்றவராகிய சத்த மாதர்களினுடைய , 

துணை ஏழ் 
இரு பதம் - துணையாகிய பதினான்கு பாதங்களையும் , தொழ நினைத் 
தும் - தொழக் கருதுவோம் . 


all 


க 0 


கலிங்கத்துப் பரணி 


வி - ரை : - சத்த மாதர்கள் மேதி முதலிய கொடிகளை உயர்த்திப் 
பிடித்திருத்தல் போல் , சோழ வேந்தர்கள் ( தம் மாற்றார்களின் கேழல் முதலிய 
கொடிகளைத் தாழ்த்தி ) தமது புலிக் கொடியை மேருவில் உயர்த்தி யுள்ளா 
ரென்பதாம் . சத்த மாதர்களும் அவர்தங் கொடிகளும் பின்வருமாறும் : அவர் 
களில் , சாமுண்டிக்கு எருமையும் , அபிராமிக்கு அன்னமும் , வராகிக்கு அலகை 
யும் , கௌமாரிக்கு மயிலும் , மயேச்சுவரிக்கு எருதும் , நாராயணிக்குக் கருட 
னும் , இந்திராணிக்கு யானையுங் கொடிகளாம் . கேழல் , மேழி முதலியன 
அக்காலத்து மன்னர்களின் துகிற் கொடிகளாம் ( தா - க 0 உ , உகங ) . மென் 
கொடிகள் - அடை யடுத்த உவமை யாகுபெயர் ; ஏழின் - இதில் ஏழு என் 
பது எண்ணலளவை யாகுபெயராய்ச் சத்த மாதர்களை யுணர்த்தினது . என் 
றினைய - நிலை மொழியில் அகரந் தொக்கு நின்றது . தழைக்க - அகரவீற்று 
வினையெச்சம் . கொடி தழைக்க , தொழ நினைத்தும் என முடிக்க . ( கஎ - கஅ ) 

வாழி 
கக . விதிமறை யவர்தொழில் விளைகவே 

விளைதலின் முகின் மழை பொழிகவே 
நிதிதரு பயிர்வள நிறைகவே 

நிறைதலி னுயிர்நிலை பெறுகவே. 
20. * தலமுத லுளமனு வளர்கவே 

சயதா னுயர்புலி வளர்கவே 
நிலவுமிழ் கவிகையும் வளர்கவே 

நிதிபொழி கவிகையும் வளர்கவே . 
ப - ரை : - விதி மறையவர் - ( பல ) நூல்களை யுணர்ந்த வேதி 
யர்களின் , தொழில் - ( வேள்வி ) தொழில் , விளைக - மிகுக , விளை 
தலின் - ( வேள்வித் தொழில் ) மிகுதலினால் , முகில் - மேகங்கள் , 
மழை பொழிக- , நிதி தரு - ( மழை பொழிதலினால் பலவகை ) செல் 
வங்களைத் தருகின்ற , வளம் பயிர் - வளப்பமாகிய பயிர் வகைகள் , 
நிறைக - (நாடெங்கும் ) நிரம்புக , நிறை தலின் - ( பயிர் வகைகள் ) 
நிறைதலால் , உயிர் - (நாட்டிலுள்ள ) உயிர்கள் , நிலை பெறுக 
( நீண்ட காலம் ) நிலைபெற்று வாழ்க . 

தலம் - உலகமும் , முதல் உள - முதன்மையா யிருக்கின்ற , மனு 
வளர்க - மனுநீதியும் மிகுக , சயதரன் - முதற் குலோத்துங்க மன்ன 
னுடைய , உயர் புலி - சிறந்த புலிக் கொடியானது, வளர்க - ( நெடுங் 
காலம் ) வாழ்க , நிலவு உமிழ் - ஒளியை வீசும் , கவிகையும் - ( முதற் 
குலோத்துங்கன் ) வெண்கொற்றக் குடையும் , வளர்க -சிறப்படைக , 
நிதி பொழி - ( இரப்பவர்க்கு ) பொருள் சொரியும் , கவி கையும் - ( கீழ் 
நோக்கி ) கவிந்திருக்கும் ( அவன் ) கைகளும் , வளர்க 

வி -ரை : - இதுகாறுங் கடவுள் வணக்கங் கூறி , இச்செய்யுளில் அறு 
வகை வாழ்த்துக் கூறுகிறார் . முனிவர் , பசு , பார்ப்பார் , அரசர் , மழை, நாடு 
என்பவற்றை வாழ்த்தல் அறுவகை வாழ்த்தாம் . இவற்றுட் சில குறைந்தும் 
வரும் . இங்கே முனிவரும் பசுவு மொழிந்த ஏனைய நான்கு பொருள்களை 
வாழ்த்தினார் . மறையவர் தொழில் என்றதனால் பார்ப்பனரையும் , மழை 
பொழிக என்றதனால் மழையையம் , தலம் என்றதனால் நாட்டையும் , புலி , 
கவிகை என்றதனால் அரசனையும் வாழ்த்தி யுள்ளமை காண்க . வாழ்த்தியல் 


உ . 


கடை திறப்பு 


கக் 


வகையே நாற்பாற்கு முரித்தே ( தொல்கா - செய் - காக 

காக ) என்றமை யீண்டுக் 
கவனிக்கற் பாற்றாம் . விதி - நூல் ; இதனை விதியாற்ற னாக்கிய மெய்க் 
கலவை போல ( பரிபா - எ , 20 ) என்றதனாலறிக . விதி - கட்டளை யெனினு 
மாம் . தொழில் - அறுவகைத் தொழிலுமாம் ; அவை ஓதல் , ஓதுவித்தல் , 
வேட்டல் , வேட்பித்தல் , ஈதல் , ஏற்றல் என்பன . மறையவர் தொழிலால் 
வானம் வழங்கலை உஎக , நிசாம் - தாழிசைகளிலுங் காண்க . தலமுத 
லுளமனு என்றதற்கு உலகத்தில் முதன்மையா யிருக்கின்ற மனுநீதி எனப் 
பொருள் கோடலுமாம் . விளைகவே - வியங்கோள் வினைமுற்று , இதிலுள்ள 
ஏகாரம் அசை ; எனையவற்றிலும் இவ்வாறே கொள்க. கவிகை இரண்டனுள் 
முந்தினது தொழிலாகு பெயரும் பிந்தினது வினைத் தொகையுமாம் . மனு 
கருத்தா வாகுபெயர் ; முன் தாழிசையில் காரண காரியங்கள் முறையா 
யமைந்துள்ளமையால் , அது காரணமாலை யணியும் , ( காரண மாலாலங்காரம் ) , 
பின் தாழிசையில் வளர்க என்னுஞ் சொல் ஒரே பொருளில் வந்துள்ளமை 
யால் , இது சொற்பொருட் பின்வரு நிலையணியுமாம் . (உபயாவ்ருத்தி 
தீபகாலங்காரம் ) பா - பே : - * தலமுழுதினும் , தழைகவே . ( ககூ உ O ) 

கடவுள் வாழ்த்து முற்றிற்று . 


உ . கடை திறப்பு 

- 

:: 
கடை திறப்பு : - இஃதிரண்டன் தொகை ; திறப்பு - புவ் 
விகுதி பெற்ற தொழிற் பெயர் ; கதவைத் திறக்குமாறு வேண்டு 
தலை யுணர்த்துஞ் செய்யுட்களின் பகுதி யென்பது இதன் பொரு 


ளாம் . 


போர்மேற் சென்ற வேந்தனும் , அவன் படைத்தலைவனும் 
குறித்த காலத்து வாராமல் , காலந் தாழ்த்து வரக் கண்ட அவர்தம் 
மனைவியர் முனிவெய்திக் கதவைத் தாளிட்டுக் கொண்டனர் . 
அதனைக் கண்ட புலவ ரொருவர் அம்மடந்தையரை யணுகி , அக் 
காவலன் முதலானோர் வீரச்செயல்களை விரித்துக் கூறித் தாளிட்ட 
கதவைத் திறக்குமாறும் அவர்தம் வெற்றியின் சிறப்பைக் கேட்டு 
மகிழ்வெய்துமாறும் அம்மகளிரை யின் மொழிகளால் வேண்டுதல் 
போல் புனைந்துரைத்தல் கடை திறப்பி னிலக்கணமாம் . அதன்படி , 
பாட்டுடைத் தலைவனாகிய முதற் குலோத்துங்கனும் , அவன் படைத் 
தலைவனாகிய கருணாகரனும் , படைமள்ளரும் கலிங்க நாட்டை 
வென்று மீண்ட செய்தியைப் புலவர் ஒருவர் ஊடிய மகளிர்க் 
கெடுத்தோதிக் கதவைத் திறக்குமாறு வேண்டுகிறாரென்க . இதில் , 
ஊட லுணர்தல் புணர்த லிவைகாமம் , கூடியார் பெற்ற பயன் 
( திருக்கு - ககாக ) என்றபடி , அம்மடவார் தங்கொழுநரோடு 
ஊடினமையும் , அவ்வூடல் நீங்கினமையும் பின்னர் அவரோடு 
கூடினமையும் ஆசிரியர் ஆங்காங்கு எடுத்தோதி , அப்பெண்மணி 
களின் மெல்லிய உறுப்புக்களையும் அழகு பெறக் கூறியுள்ளமை 
வியக்கற்பாலதாம் . 


2 


6 


கஉ 


கலிங்கத்துப் பரணி 


உக . சூதள வளவெனு மிளமுலைத் 

துடியள வளவெனு நுண்ணிடைக் 
காதள வளவெனு மதர்விழிக் 

கடலமு தனையவர் திறமினோ. 
ப - ரை : - சூது அளவு - சூதாடு கருவியின் அளவே , அளவு 
அளவாகும் , எனும் - என்று சொல்லத் தகும் , இளம் முலை 
இளமையாகிய கொங்கைகளையும் , துடி அளவு - உடுக்கையின் 
அளவே , அளவு - அளவாகும் , எனும் - என்று சொல்லத் தகும் , 
நுண் இடை - நுட்பமாகிய இடுப்பினையும் , காது அளவு - காதை 
யளாவும் , அளவு எனும் - அளவு என்று சொல்லத் தகும் , மதர் 
விழி - செருக்கிய கண்களையுமுடைய , கடல் அமுது அனையவர் - 
திருப்பாற் கடலில் தோன்றிய அமுதம் போன்ற பெண்களே , திற 
மின் - ( கதவை ) திறவுங்கள் . 
வி 

ரை : - சூதாடு கருவியின் அளவாகிய கொங்கைகளையும் , உடுக்கை 
யின் அளவாகிய இடுப்பினையும் காதையளாவுங் கண்களையுமுடைய அமுதம் 
போன்ற பெண்களே , கடை திறமின் என்பதாம் . சூது , துடி என்பன ஆகு 
பெயர்களாய் அவற்றின் வடிவங்களை யுணர்த்தின . நீண்டகன்ற கண்களென் 
பார் காதள வளவெனு மதர்விழி என்றார் . காதளவாய் நின்ற கயற்கண் 
ணாள் கலர்போல , சூதளவாய் நின்ற துணைமுலையாள் (சிலேடையுலா 
மங்கை - ககூ - 20 ) என்றார் பிறரும் . அமுது தன்னை யுண்டார்க் கின்பம் 
தருதல் போல் இம்மெல்லியலாருந் தம்மைப் புணரும் தங்கொழுநர்க் கின்பம் 
பயப்பவ ரென்பார் , கடலமு தனையவர் என்றார் . மதர் விழி - வினைத் 
தொகை ; திறமினோ - எவற்பன்னை வினைமுற்று . இதிலுள்ள ஓகாரம் 
ஈற்றசை . இச்செய்யுளில் உவமையணி யுள்ளமை காண்க . பே : 
நுணுகிடை , 
உஉ . புடைபட விளமுலை வளர்தொறும் 

பொறையறி வுடையரு நிலைதளர்ந் 
திடைபடு வதுப்பட வருளுவீர் 

இடுகத வுயர்கடை திறமினோ. 
ப - ரை : - இளம் முலை - இளமையாகிய முலைகள் , புடை 

( மார்பாகிய ) இடத்திற் பொருந்த, வளர் தொறும் - வளரும் 
தோறும் , பொறை - (பிறர் செய்யுந் தீங்குகளை ) பொறுத்தலும் , 
அறிவு உடையரும் - மெய்யறிவு முடையவராகிய யோகியரும் , 
நிலை தளர்ந்து - ( தங்கள் மன ) நிலை குலைந்து , இடை படுவது - 
(உங்கள் ) இடுப்புப் படுந் துன்பத்தை , பட அருளுவீர் - படும்படி 
செய்கின்ற பெண்களே , உயர் கடை - மேலாகிய வாசலில் , இடு 
கதவு - தாளிட்ட கதவை , திறமின் 

வி - ரை : - முற்றும் போந்திலா முலைகளென்பார் , இள முலை என் 
சார் . இளமுலைகளே யோகியரின் மனநிலையைக் குலைக்கு மெனின் , முதிர்ந்த 
முலைகளின் செயலை மொழிய வியலா தென்பதாம் . புடை - இடம் ; புடை 
தலை முதல் வளாகம் , ( சூடா - நிக - ரு - சுரு ) என்றதனாலறிக ; பக்கங்கள் 
எனினுமாம் . இடைபடுந் துன்பமாவது , கொங்கைகளின் பாரத்தைத் தாங்க 
வியலாமல் அது வருந்தல் ; இற்றிடை மெலியச் செம்மாந் தெழுமுலைப் பாரம் 


UT 


பட - 


. 


உ . கடை திறப்பு 


கங் 


( நைட - மணம் - ஙரு ) எனவும் , நித்தமுலை , அறவே பருத்தன நீரோ குழலி 
லமர்ந்து மலர் , நறவேயண் டாடுகின் றீர்நடுப் போம்விண்டு நண்ணுவிரே 
( திருவேங் - கலம் - சசு ) எனவும் வருமாறு காண்க. யோகியரும் நிலைகுலைவா 
தெனின் , ஏனைய ஆடவர் செயலை யியம்பவேண்டுவ தின்றென்பதாம் . பொறை 
யறிவு - உம்மைத் தொகை ; உடையரும் - உம்மை உயர்வு சிறப்பு ; படுவது - 
வினையாலணையும் பெயர் . 

( 2 ) 
உங . சுரிகுழ லசைவுற வசைவுறத் 

துயிலெழு மயிலென மயிலெனப் 
பரிபுர வொலியெழ வொலியெழப் 

பனிமொழி யவர்கடை திறமினோ . 
ப - ரை : - பனி மொழியவர் - குளிர்ச்சியாகிய சொற்களைப் 
பேசும் பெண்களே , துயில் எழும் - தூக்கத்தினின்று எழுகின்ற , 
மயில் என மயில் என - மயில்களின் கூட்டமென்று ( கண்டோர் ) 
சொல்லவும் , சுரி குழல் - சுருண்ட கூந்தல் , அசைவு உற அசைவு 
உற - மிகுதியாய் அசையவும் , பரிபுரம் - (பாதங்களில் அணிந்த) 
கிண்கிணிகளின் , ஒலி எழ ஒலி எழ - ஓசை மிகுதியாய் உண்டாக 
வும் , கடை திறமின் - ( நடந்து வந்து வாயில் ) கதவைத் திறவுங்கள் . 

வி - ரை : - சாயலுக்கும் அழகுக்கும் மயில் மகளிர்க்குவமை ; களிமயிற் 
சாயலும் ( சிலப் - அ - அஎ ) எனவும் , எரிமருள் வேங்கை யிருந்த தோகை, 
இழையணி மடந்தையிற் றோன்று நாட ( ஐங்கு - உகச ) எனவும் , மயிற் 
குழாம் , ஒடி வளைக்கின்ற தொப்ப ( நளவெ - சுயம் - உரு ) எனவும் வருமாறு 

மகளிர் நடக்குங்கால் , கூந்தலசைதலும் காலணி ஒலித்தலுமாகிய 
இயல்பாகிய தன்மையை ஆசிரியர் இதில் மொழிந்துள்ளமையால் ,இது தன்மை 
நவிற்சி யணியாம் ( ஸ்வபாவோக்தியலங்காரம் ) . துயிலெழு மயிலென என் 
றது உவமையணியாம் . அடுக்குகள் மூன்றும் மிகுதிப் பொருளில் வந்தன . ( ங ) 
உச . கூடிய வின்கன வதனிலே 

கொடைநர துங்கனொ டணைவுறா 
தூடிய நெஞ்சினொ டூடுவீர் 

உமது நெடுங்கடை திறமினோ. 
ப - ரை : - இன் கனவு அதனிலே - இனிய கனவில் , கூடிய - 
( உம்மிடம் வந்து ) சேர்ந்த , கொடை ( தன்னைக் கேட்பவர்க்கு 
வேண்டியவற்றை ) கொடுத்தலையுடைய , நர துங்கனொடு 
களிற் சிறந்தவனாகிய முதற் குலோத்துங்கனை , அணைவு உறாது - தழு 
வாமல் , ஊடிய - பிணங்கிய , நெஞ்சினொடு - (உங்கள் ) மனத்தி 
னோடு , ஊடுவீர் - பிணங்குகின்ற பெண்களே , உமது நெடு கடை - 
உமது உயர்வாகிய கதவை , திறமின் 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் தன்காதற் கிழத்தியரைப் பிரிந் 
சென்று குறித்த காலத்து வாராமையால் , அவர் தம் நெஞ்சு அவனைக் கனவிற் 
கண்ட காலத்து அவனோடிேன தென்க . அவ்வேந்தனை நனவிற் காணா விடி 
னும் கனவிலாயினுங் காணப் பெற்றும் , அந்தோ ! அவனைத் தழுவா தொழிந் 
னையே என அத்தையலார் தம் நெஞ்சைத் தாமே வெறுத்தன ரென்பார் , 
நெஞ்சினொ டூடுவீர் என்றார் . பிரிந்து சென்ற கொழுநனைக் காணப் பெற்ற 
கனவா தலின் இன்கனவு எனப்பட்டது . நரதுங்கனொடு - உருபு மயக்கம் . ( ச ) 


காண்க . 


மனிதர் 


கச் 


கலிங்கத்துப் பரணி 


. 


உரு . விடுமி னெங்கடுகில் விடுமி னென்று முனி 

வெகுளி மென்குதலை துகிலினைப் 
பிடிமி னென்றபொருள் விளைய நின்றருள்செய் 

பெடைந லீர்கடைக டிறமினோ. 
ப - ரை : - முனி வெகுளி - வெறுக்குங்கோபத்தோடு , மென் 
குதலை - இனிய குதலைச் சொற்களால் , எங்கள் துகில் விடுமின் விடு 
மின் எம்முடைய ஆடையை விடுங்கள் விடுங்கள் , என்று 
என்று சொல்லி , துகிலினை பிடிமின் - ( எம்முடைய ) ஆடையைப் 
பிடியுங்கள் , என்ற பொருள் விளைய - என்ற பொருள் தோன்றும் 
படி , நின்று - ( அவ்விடம் விட்டகலாமல் ) நின்று , அருள் செய் 
( உங்கள் 

கணவரை நோக்கி ) சொல்லுகின்ற , பெடை நலீர் - 
பெண் அன்னம் போன்ற அழகிய பெண்களே , 

கடைகள் 
திறமின் 

வி ரை :-பள்ளியறையிலுள்ள ஆடவர் ஊடல்கொண்ட தங்காதல் 
மடவார் துகிலினைக் காம வேட்கையால் பற்றி யீர்த்தனர் . அஃதம்மடவார்க் 
கொருபுற மின்பமும் மற்றொரு புறம் நாணமும் விளைத்தலின் அவர்கள் , எங் 
கள் துகில் பிடிமின் என்ற பொருள் தோன்ற அவற்றை , விடுமின் என்றன 
ரென்க . உண்ணிலாய வேட்கையா லூடினாரை யாடவர் , வண்ணமே கலை 
களைப் பற்ற ( சீவகசி - எஉ ) என்றதனால் , ஊடிய மகளிர் துகில் முதலிய 
வற்றை ஆடவர் பற்றி யீர்க்குமாறறிக . கணவர்மாட் டன்புங் காமத்தால் 
நலிவு மெய்திய மகளிர்பால் தோன்றிய மொழியாகலின் , மென்குதலை 
எனப்பட்டது . குதலையை மழலை யென்பர் பரிமேலழகர் . தம்மக்கள் , 
மழலைச்சொல் கேளா தவர் ( திருக்கு -சுசு ) என்ற திற் காண்க . குதலை யென்பது 
பொருள் தோன்றாச் சொல்லெனவும் , மழலை யென்பது ஒருவாறு பொருள் 
தோன்றுஞ் சொல்லெனவுங் கூறுவாரு முளர் . முனி வெகுளி - வினைத் 
தொகை ; 

விடுமின் ......... விடுமின் என்றது விரைவையும் , பிடிமின் 
என்றது மகிழ்ச்சியைய முணர்த்தும் . நல்லீர் - நற்குணமமைந்த பெண்களே 
யெனினுமாம் . பா - பே : - * விளைய நின்றளும் . 
உசு . எனத டங்கவினி வளவ துங்கனருள் 

எனம கிழ்ந்திரவு கனவிடைத் 
தனத டங்கண்மிசை நகந டந்தகுறி 

தடவு வீர்கடைக டிறமினோ. 
ப -ரை :-வளவர் துங்கன் - சோழர்களில் சிறந்தவனாகிய 
முதற்குலோத்துங்கனுடைய , அருள் அடங்க - அருள் முழுதும் , 
இனி எனது - இனி என்னுடையதாம் . என மகிழ்ந்து 
களிப்படைந்து , இரவு கனவு இடை இரவிற் காணுங் கனவில் , 
தனம் தடங்கள் மிசை - (உங்கள் ) கொங்கைகளில் , நகம் நடந்த 
( அம்மன்னவனுடைய கை ) நகங்களால் உண்டான , குறி - நகக் 
குறிகளை , தடவுவீர் - ( நனவில் ) தடவிப் பார்க்கும் பெண்களே , 
கடைகள் திறமின் 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் காதற் கிழத்தியர் அவனை இடை 
விடாமற் சிந்தித் திருந்தமையே , அவன் அவர்கள் 

அவர்கள் கனவில் தோன்றின 
மைக்குக் காரணமாம் . கனவில் நிகழ்ந்த நகக் குறியை அப்பெண்மணிகள் , 


எனறு 


உ . கடை திறப்பு 


கரு 


0 


C 


தனித்தனிக் 


நனவினாற் கண்டது உவு மாங்கே கனவுந்தான் , கண்ட பொழுதே யினிது 
( திருக்கு-கஉகரு ) என்றபடி , கனவிற்கும் நனவிற்கும் வேற்றுமை யறியாமல் , 
அவற்றை நனவில் தடவிப் பார்க்கலாயின ரென்க . நனவினாற் போலு நறு 
துதா லல்கல் , கனவினாற் சென்றேன் ( கலி - கஉ ) என்றமையும் இங்குக் 
கவனிக்க . கனவின் கண் அவன் அவர்களை முயங்கி யின்பம் பயந்தமையின் , 
வளவதுங்க னருளடங்க வினியெனது என அவர்களில் ஒவ்வொருத்தியும் 

கருதி மகிழ்ந்தனளென்க . வளவதுங்கன் , சில விகாரமா 
முயர் திணை (நன் - கருக ) என்றதனால் , நிலைமொழி யீற்றில் மெய்கெட்டது .. 
இஃதேழன் தொகை ; வளவனாகிய துங்கன் எனின் இருபெயரொட்டுப் பண் 
பாம் . கனவில் நிகழ்ந்ததை நனவில் நிகழ்ந்ததாய் அம்மகளிர் மயங்கினமை 
யால் , இது மயக்க வணியாம் . (ப்ராந்தி யலங்காரம் ) 
உஎ . முனிபவ ரொத்திலராய் முறுவல்கி வைத்தலுமே 

* முகிணகை பெற்றமெனார் மகிணர்மணித்துவர்வாய் 
கனிபவ ளத்தருகே வருதலு முத்து திருங் 

கயல்களி ரண்டுடையீர் கடைதிற மின்றிறமின் . 
ப - ரை : - முனிபவர் - (ஊடலினால் நுங் கணவரை ) வெறுப் 
பவர் , ஒத்திலர் ஆய் - ( உம்மை ) ஒப்பவர் ( வேறு ஒருவரும் ) இல் 
லாதவராய் , முறுவல் கிளைத்தலும் - ( அவ்வூடல் நீங்கி ) புன்னகை 
புரிதலும் , முகிழ் நகை - ( முல்லை ) அரும்பு போன்ற பற்களின் நகை 
யை , பெற்றம் எனா - (நாம் ) அடைந்தோம் என்று , மகிழ்நர் - ( உங் 
கள் ) கணவருடைய , மணி துவர் வாய் - அழகிய பவளம் போன்ற 
வாயானது , கனி பவளத்து அருகே - கனிந்த பவளம் போன்ற 
(உமது) வாயின் அருகில் , வருதலும் - ( முத்தமிட்டுத் தழுவ ) வருத 
லும் , முத்து உதிரும் - (களிப்பின் மிகுதியால் ) முத்துப் போன்ற 
நீர்த் துளிகளைச் சொரியும் , இரண்டு கயல்கள் உடையீர் - இரண்டு 
கெண்டை மீன் போன்ற கண்களையுடைய பெண்களே , கடை திற 
மின் திறமின் . 

வி - ரை : - உங்கள் கொழுநரோடு ஊடி , அவ்வூடல் நீங்கிப் பின்பு 
கூடும் பெண்களே , கடை திறமின் என்பதாம் . முனிபவ ரொத்திலராய் 
என்றதனால் , ஊடலும் , முறுவல் கிளைத்தலும் என்றதனால் , அவ்வூடல் 
தணிதலும் , மகிணர் மணித்துவர்வாய் .......... வருதலும் என்றதனால் , கூடலுங் 
கூறினார் . ஊட லுணர்தல் புணர்த லிவைகாமம் , கூடியார் பெற்ற பயன் 
( திருக்கு - ககாக ) என்றார் நாயனாரும் . துவர் வாய் என்பதற்குச் சிவந்த 
வாயெனப் பொருள் கொள்ளினுமமையும் . பெற்றம் - அன்சாரியை பொது 
வந்த தன்மைப் பன்மை வினைமுற்று ; முகிழ் , பவளம் , முத்து , கயல்கள் 
இவை உவமையாகு பெயர்கள் . திறமின் திறமின் 

திறமின் திறமின் - இவ்வடுக்கு விரைவின் 
கண் வந்தது . பா பே : - * முகிழ் நகை மகிழ்நர் 

( எ ) 
உஅ . இத்துயின் மெய்த்துயிலே யென்றுகு றித்திளைஞோர் 

இது புல விக்குமருந் தெனமனம் வைத்தடியிற் 
கைத்தலம் வைத்தலுமே பொய்த்துயில் கூர்நயனக் 

கடைதிற வாமடவீர் கடைதிற மின்றிறமின் . 
ப - ரை : - இளைஞோர் - இளையவராகிய ( உங்கள் ) கணவர் 
கள் , இ துயில் (( நீங்கள் புரியும் ) இந்த ( பொய் ) தூக்கம் , 


4 


கலிங்கத்துப் பரணி 


வி 


3 


மெய் துயிலே - உண்மையாகிய தூக்கமாம் , என்று குறித்து - என்று 
நினைத்து , இது - (நாம் செய்யும் ) இந்தத் தொழில் , புலவிக்கு 
( இவர்கள் கொண்ட ) ஊடலாகிய நோயைப் போக்குதற்கு , மருந்து 
என - மருந்தாகுமென்று , மனம் வைத்து - மனத்தில் நினைத்து , 
அடியில் - ( உங்கள் ) அல்குலில் , கை தலம் வைத்தலும் - ( தங்கள் ) 
கையை வைத்து வருடலும் , பொய் துயில் கூர் - பொய்யுறக்கம் 
மிகவும் புரிகின்ற, கடை நயனம் - கடைக் கண்களையும் , திறவா மட 
வீர்- திறவாத பெண்களே , கடை திறமின் திறமின் 

ரை : - இது என்றது , அடியில் கைத்தலம் வைத்து வருடுதலை ; 
பாந்து மின்னும் தூசுலா மல்தல் தீண்ட ( சீவகசி - ககஅள ) எனத் திருத் 
தக்க தேவரும் , அருக்கு மங்கையர் என்னுஞ் செய்யளில் , கருத்தறிந்த 
பின் அரைதனி லுடைதனை , யவிழ்த்து மங்குள வாசிலை தடவியும் ( திருப்பு ) 
என அருணகிரி நாதரும் , ஆடை நெகிழ்த்துப் புறம்போக்கி , பொங்கு நிதம் 
பத் தடம்வருடிப் புகலுங் காலீ லையும்புரிந்து ( விநாயகபு - இந்திரன் சாப - 
கரு ) எனக் கச்சியப்ப முனிவருங் கூறியுள்ளமை காண்க . அடியில் கைத்தலம் 
வைத்து வருடல் மகளிர்க்கு மின்பம் பயத்தலாலும் , அவர்களும் ஆடவரைப் 
போல் புணர்ச்சி விழைதலாலும் நயனக்கடை திறவாமல் உறங்குவார் போல் 
கிடந்தனரென்க . நயனக்கடை திறவா மடவீர் , வாசற்கடை திறமின் என 
இதில் ஒரு நயந் தோன்றுமாறு காண்க . இளைஞர் - இளைஞோர் ; சிறு 
பான்மை அகரம் ஓகாரமாய்த் திரிந்தது . கைத்தலம் வைத்தலை மருந்து என்ற 
தற்கேற்ப , புலவியை நோயென்னாமை ஏகதேச உருவகமாம் . அடி - இடக் 
கரடக்கல் ; பாதமெனினுமாம் . நயனக் கடை , கடை 

கடை , கடை - இதில் இழிவு சிறப் 
பும்மை விகாரத்தால் தொக்கது . 

( அ ) 
உக . இகலி ழந்தரசர் தொழவ ரும்பவனி 

இரவு கந்தருளு கனவினிற் 
பகலி ழந்தநிறை பெறமுயன்றுமொழி 

பதறு வீர்கடைக டிறமினோ. 
ப - ரை : - அரசர் - (பகை ) அரசர்கள் , இகல் இழந்து - 
( தங்கள் ) வலி தொலைந்து , தொழ - ( தன்னை ) வணங்கும்படி , வரும் 
(வீதியில் ) வருகின்ற, பவனி - ( முதற் குலோத்துங்கன் ) உலாவை , 
இரவு - இராக் காலத்தில் , உகந்தருளு கனவினில் - விரும்பிக் காணுங் 
கனவில் , பகல் இழந்த நிறை - பகற்போதில் இழந்த அடக் 
கத்தை , பெற முயன்று - (மீண்டும் ) பெற முயற்சி செய்து , மொழி 
பதறுவீர் - வாய் குழறப் பேசும் பெண்களே , கடைகள் திறமின் 

வி -ரை : - நிறையாவது - மனத்தில் அடக்க வேண்டியவற்றைப் பிறரறி 
யாம லடக்கல் ; இதனை , நிறையெனப் படுவது மறைபிற ரறியாமை ( கலி - 
கநங ) என்றதனாலறிக . நிறை யிழத்தலாவது - அச்சம் , நாண் முதலியவற் 
றைத் துறத்தல் ; ( தா - ஙங ) மொழி பதறலாவது - சொற்கள் தடுமாறப் 
பேசுதல் ; கனவில் தம்மாட்டணுகிய முதற் குலோத்துங்கனைத் தம்மைவிட்டு 
நீங்கா வண்ணம் வேண்டக் கருதி , அம்மெல்லியலார் தஞ் சொற்கள் குழறப் 
பேசின ரென்பதாம் . கள்ளூரும் பைந் துழாய் மாலை யானை , கனவிடத்தில் 
யான்காண்பன் கண்ட போது , புள்ளூருங் கள்வார் போகே லென்பன் 
( திருநெடுந் -உங ) என்றார் திருமங்கை யாழ்வாரும் . கனவினில் மொழிபதற 
என்றதனால் வாய் குழற வெனப் பொருளுரைக்கப் பட்டது . இழந்தாசர் - 


உ . கடை திறப்பு 


கஎ 


க 


இழந்த அரசர் எனப் பிரித்துப் பெயரெச்சத்தின் ஈறு தொக்க தெனினுமாம் . 
அருளு கனவு - வினைத்தொகை ; அருளு - உகரம் சாரியை . 
ந 0 . முத்து வடஞ்சேர் முகிழ்முலைமேன் 

முயங்குங் கொழுநர் மணிச்செவ்வாய் 
வைத்த பவள வடம்புனைவீர் 

மணிப்பொற் கபாடந் திறமினோ. 
ப - ரை : - முயங்கும் கொழுநர் - (உம்மை ) தழுவுங் கணவர் 
கள் , முத்து வடம் சேர் - முத்து மாலை பொருந்திய , முகிழ் முலை 
மேல் - ( கோங்கின் ) அரும்பு போன்ற (உங்கள் ) கொங்கைகளில் , 
வைத்த - வைத்துச் சுவைத்த , மணி செம் வாய் - அழகிய சிவந்த 
இதழ்களாகிய , பவளம் வடம் புனைவீர் - பவள மாலையையு மணி 
யும் பெண்களே , மணி பொன் கபாடம் - அழகிய பொன்னாலாகிய 
கதவை , திறமின் 

வி - ரை : - இதனால் தனபானங் கூறப்பட்டது . முகிழ் - கோங்கரும்பு ; 
கோங்கரும் பன்ன முலையாய் ( நாலடி - ச 00 ) எனவும் , கோங்கின் , குவி 
முகி ழிளமுலை ( திருமுரு - ஙரு ) எனவும் , கோங்க முகையனைய கொங்கை 
யாள் (விக்கிரம - உலா - உஅரு ) எனவும் ஆன்றோர் கூறியுள்ளமை காண்க . 
முகிழ் - தாமரை யரும்பு எனினுமாம் . உண்ட சோறு என்பது உண்டு 
மிகுந்த சோறு எனப் பொருள்படுதல் போல் , வைத்த செவ்வா யென்பது 
வைத்துச் சுவைத்த செவ்வா யென்னும் பொருள் பயந்து நின்றது . இதனை , 
மெய்யணி பசும்பொற் சுண்ண மேதகு நானம் ( சீவகசி - ககஎ ) என்ப 
தற்கு நச்சினார்க்கினியர் கூறிய வுரையாலறிக. செவ்வாய் வைத்த பவள 
வடம் என்பதற்கு , சிவந்த வாயிலுள்ள பற்களாலமைத்த ( பற்குறி களாகிய ) 
பவள வடம் எனினுமாம் . மணிப்பொற் கபாடம் - இரத்தினங்களைப் பதித்த 
பொற்கத வெனினுமாம் ; பொன் - அழகெனினுமாம் . 

வடம் - 
இதில் இறந்தது தழுவிய எச்சவும்மை விகாரத்தால் தொக்கது . வாய் - 
ஆகுபெயர் - பா - பே : - + வனைபொற் கபாடம் . 

( க 0 ) 
ஙக . தண்கொடை மான தன் மார்புதோய் 

தாதகி மாலையின் மேல்விழுங் 
கண்கொடு போம்வழி தேடுவீர் 

கனகநெடுங்கடை திறமினோ. 
ப - ரை : - தண் கொடை - குளிர்ச்சி யாகிய 

அருளால் 
( தன்னை இரப்பவர்க்கு ) கொடுத்தலையுடைய , மானதன் - முதற் 
குலோத்துங்கனுடைய , மார்பு தோய் - மார்பில் பொருந்திய , தாதகி 
மாலையின் - ஆத்திமாலையின் , மேல் விழும் - மேலே படிகின்ற, 
கண்கொடு - கண்களால் , போம் வழி - ( அவன்) போனவழியை, 
தேடுவீர் - (மீண்டும் அவன் எப்போது வருவானென்று) தேடு 
கின்ற பெண்களே , கனகம் - பொன்னாலாகிய , நெடு கடை - உயர் 
வாகிய கதவை , திறமின் 

வி - ரை : - மகளிர் தங்கொழுநர்களின் மார்பிலுள்ள மாலையை விழைத 
லுண்மையால் , மார்புதோய் ........ கண் என்றார் . வரைபுரை திருமார்பில்,, 
தாரி னாசையின் போயின நெஞ்சமுந் தாழ்ந்தது ( பெரிய திரு - அ - ரு - 2 ) 
எனவும் , நேமியால் , மாலை தந்தவர் பைந்து ழாய்மது மாலை தந்திலர் 


பவள 


க 


கலிங்கத்துப் பரணி 


. 


( திருவரங்- கலம் - உஎ ) எனவும் , கங்குல் , வருவான் கொல் வந்தென் வனமுலை 
மேல் வைகி , தருவான் கொல் மார்பணிந்த தார் ( புறப் - வெ - மா - உங ) 
எனவும் வருமாறு காண்க . மான தன் - மானத்தைக் காப்பவன் ; தா- ஙஉ , க. அ , 
அசு ) மானதன் மான பராயணன் ( தக்கயா - அரு ) எனவும் , மானதன் 
மூரிக் களிறு ( இராச - உலா - ஙஉங கூஉச ) எனவும் ஒட்டக்கூத்தர் கூறியுள்ள 
மையும் இங்குக் கவனிக்க . தம்மை விட்டுப் பிரிந்த முதற் குலோத்துங்கன் 
தம்மிடம் வாராமையால் , அவன் வரும் வழியை மிக்க ஆவலோடு அப்பாவையர் 
எதிர் நோக்கி யிருத்தலைக் கருதி , போம் வழி தேடுவீர் என்றார் . தண்மை - 
பண்பாகு பெயராய் அருளை யணர்த்திற்று ; கண் கொடு - கொடு மூன்றாம் 
வேற்றுமைச் சொல்லுருபு . 

( கக ) 
ந.உ. அஞ்சியே கயல்கெடக் கூடலிற் பொருது சென் 

றணிகடைக் குழையிலே விழவடர்த் தெறிதலால் 
வஞ்சிமா ன தன்விடும் படையினிற் கொடியகண் 

மடநலீ ரிடுமணிக் கடைதிறந் திடுமினோ. 
இச்செய்யுள் முதற் குலோத்துங்கன் படைக்கும் மடவார் கண் 
களுக்கும் சிலேடை . 

படையின் மேல் கூறுங்கால் : -- 

ப - ரை : -- கயல் - மீன் கொடியை யுடைய பாண்டியன் , 
ஞ்சி கெட - பயந்து தோற்றோடும்படி , கூடலில் - மதுரையில் , 
சென்று பொருது - போய்ப் போர்புரிந்து , அணி - ( அவன் ) படை 
வகுப்பு , கடை குழையிலே - இழிவாகிய சேற்றில் , விழ அடர்த்து - 
( ஓடிப் போய் ) விழும்படி நெருக்கி , எறிதலால் - ( அப்படையை ) 
வெட்டுதலால் , வஞ்சி மான தன் 

மானதன் விடும் - வஞ்சிப் பூமாலையை 
யணிந்த முதற் குலோத்துங்கன் ஏவிய , படையினில் - சேனை 
போல - எனவும் , 

கண்களின் மேல் கூறுங்கால் : -- 

கடை - ( உங்கள் ) கடைக் கண்கள் , கூடவில் - ( நீர் உங்கள் 
கணவருடன் ) புணருங் காலத்தில் , கயல் - கெண்டை மீன்கள் , 
அஞ்சி கெட - பயந்து தோற்றோடும்படி , அடர்த்து - ( அவைகளை ) 
நெருக்கி , பொருது - ( அவற்றோடு ) போர் புரிந்து வென்று , அணி 
குழையில் - அழகிய காதணிகளில் , விழ சென்று - ( மோதி ) விழும் 
படி போய் , எறிதலால் - ( ஒளி ) வீசுதலால் , வஞ்சி மான தன் 
விடும் - வஞ்சிப் பூமாலையை யணிந்த முதற் குலோத்துங்கன் ஏவிய , 
படையினில் - வேற்படைபோல , கொடிய கண் - கொடிய கண் 
களையும் , மடம் நல்லீர் - இளம் பருவத்தையு முடைய 
பெண்களே , இடு மணி கடை - தாளிட்ட அழகிய கதவை , 
திறந்திடுமின் 

எனவும் பொருள் கொள்க . 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் சேனைகள் மதுரையிற் புக்குப் 
போர் புரிந்து பாண்டியனை வென்று , அவன் சேனைகள் சேற்றில் போய் விழும் 
படி யெறிந்தன . அம்மெல்லியலார் கண்கள் அவர் தங் கணவரோடு கலவிப்போர் 
புரியங்கால் , தமது பிறழ்ச்சியால் கெண்டைமீனை வென்று காதணிகளில் 


அழகிய 


உ . கடை திறப்பு 


விழுந்து ( அம் மன்னவன் படை பாண்டியனைத் துன்புறுத்தினது போல் ) 
அவர் தங் கொழுநரைத் துன்புறுத்தின வென்பதாம் . இதில் மீனவன் துகிற் 
கயலை மொய் குழலார் கட்கயல் வென்றன வென்னும் நயம் தோன்றுமாறு 
காண்க . பகைவேந்தர் நாட்டைக் கவரக் கருதுங் காவலன் வஞ்சிமாலை 
மிலைந்து சேறல் மாபு. இதனை , வாடா வஞ்சி தலைமலைந்து , கூடார்மண் 
கொளல்குறித் தன்று ( புறப் - வெ - மா - நச ) என்றதனாலறிக . கயல் - 
மும்மடியாகு பெயராய்ப் பாண்டியனை யுணர்த்தினது . இச்செய்யுளில் ஒரு 
வகையாய் நின்ற தொடரில் பல பொருள் அமைந்திருத்தலால் , இது சிலேடை 
யணியாம் . (சிலேஷாலங்காரம் ) . கூடல் - மதுரை , புணர்தல் ; அணி - 
படைவகுப்பு , அழகு ; கடை - இழிவு , கடைக்கண் ; குழை - சேறு , காதணி ; 

சேனை , வேற்படை ; எறிதல் - வெட்டுதல் , ஒளி வீசுதல் எனச் 
சிலேடைப் பொருள் கொள்க . பா பே : சுடர்மணி . 

( கஉ ) 
ந ங . அவசமுற் றுளநெகத் துயினெகப் பவளவாய் 

அணிசிவப் பறவிழிக் கடைசிவப் புறநிறைக் 
கவசமற் றிள நகைக் களிவரக் களிவருங் 

கணவரைப் புணருவீர் கடைதிறந் திடுமினோ. 
ப - ரை :-அவசம் உற்று - (புணர்ச்சிக் காலத்தில் ) பரவச 
மடைந்து , உளம் நெக - (உங்கள் ) மனமிளகவும் , துயில் நெக - 
தூக்கம் தொலையவும் , பவளம் வாய் - பவளம் போன்ற இதழ் 
களின் , அணி சிவப்பு அற - அழகிய செந்நிறம் நீங்கவும் , கடை 
விழி - கடைக் கண்கள் , சிவப்பு உற - செந்நிறமடையவும் , நிறை 
கவசம் அற்று - அடக்கமாகிய காவல் நீங்கி , களி - களிப்பால் , 
இளம் நகை புன்னகை , வர - உண்டாகவும் , களி வரும் - 
( அவற்றைக் கண்டு ) களிப்படையும் , கணவரை புணருவீர்- (உங்கள் ) 
கணவரைத் தழுவும் பெண்களே , கடை திறந்திடுமின் 

வி -ரை : - புணர்ச்சிக் காலத்தில் பரவசமடைதலும் , வாய் வெளுத்துக் 
கண் சிவத்தலு மாதர்க் கியல்பு . ( தா - ருச , சுக ) களியென்பதற்கு இன்ப 
மெனப் பொருள் கொள்ளினும் பொருந்தும் . நீவிர் களிப்புறு தலே யன்றி நுங் 
கொழுநருக்குங் களிப்பூட்டுவீ ரென்பார் , இளநகைக் களிவரக் களிவருங் 
கணவரைப் புணருவீர் என்றார் . காமக் கணிச்சி யுடைக்கு நிறையென்னு, 
நாணுத்தாழ் வீழ்த்த கதவு ( திருக்கு- கஉருக ) என்றபடி , காமவேட்கை யுற்ற 
மகளிர் அச்சம் , நாண் முதலியவற்றை யிழத்தலால் , நிறைக் கவச மற்று என் 
றார் . ( தா - உக ) இதில் புணர்ச்சிக் காலத்தில் நிகழும் இயல்பாகிய தன்மை 
களைக் கூறியுள்ளமையால் , இது தன்மை நவிற்சி யணியாம் . பா - பே : 
* துகினெகப் பவளவாய் . 

( கங ) 
கூச . கலவிக் களியின் மயக்கத்தாற் 

கலைபோ யகலக் கலைமதியின் 
நிலவைத் துகிலென் றெடுத்துடுப்பீர் 

நீள்பொற் கபாடந் திறமினோ. 
ப - ரை : - கலவி - (உங்கள் கணவரோடு) கூடுதலால் உண்டாகும் , 
களியின் மயக்கத்தால் - இன்பமாகிய மயக்கத்தினால் , கலை - ( நீங் 
கள் உடுத்த) ஆடையானது , போய் அகல - (உங்கள் உடலை ) விட்டு 
நீங்க , நிலவு மதியின் கலையை - ஒளியை யுடைய சந்திரனுடைய 


உ O 


கலிங்கத்துப் பரணி 


உங 


கிரணங்களை , துகில் என்று - ஆடையென்று கருதி , எடுத்து உடுப் 
பீர் - (புணர்ச்சிக்குப் பின் ) எடுத்து உடுக்க முயலும் பெண்களே , 
நீள் பொன் கபாடம் திறமின் 

வி - ரை : - கலவிக் களியின் மயக்கம் - கலவியாகிய கள்ளுண்டு களித் 
தலா லுண்டாகு மயக்க மெனினுமாம் . சான்றோர் முகத்துக் களி ( திருக்கு 

கூ ) என்பதில் , களி என்பதற்குப் பரிமேலழகர் இவ்வாறு பொருள் கூறியுள் 
ளமை காண்க . களிமயக் குற்றோர் ஒன்றை மற்றொன்றாகக் கருதுத லியல்பாத 
லால் , கலவிக் களியுற்ற அம்மகளிர் வெண்ணிறமுள்ள தமது கலைக்கும் மதி 
யின் கலைக்குமுள்ள வேற்றுமை யறியாது , மதியின் கலையைத் துகிலாகக் க 

கருதி 
அவற்றை யுடுக்க முயன்றன ரென்பதாம் . திங்கள் சொரி நிலவு ....... காந்தர் 
முயக்கொழிந்தார் கைவறிதே நீட்டுவரால் , ஏந்திழையார் பூந்துகிலா மென்று 
( வீரசோ - கசுடும் செய் - மேற்கோள் ) எனவும் , நலம்விளைத்தனர் நாணி 
வெண் திங்களின் , கலையை மெல்லக் கலையெனச் சேர்த்துவார் ( நைட - 
நகரப் - உஅ ) எனவும் வருமாறு காண்க . நிலவை - இதிலுள்ள ஐகாரம் கலை 
என்பதனோடு கூட்டப்பட்டது . இதில் மகளிர் மதியின் கலையைத் துகிலென 
மயங்கின தாய் மொழிந்துள்ளமையால் , இது மயக்கவணியாம் . ( ப்ராந்தியலங் 
காரம் ) பா - பே : - அகன்ற தறியாமல் . 

( கச ) 
கூரு . நனவினிற் சயதரன் புணரவே பெறினுநீர் 

நனவெனத் தெளிவுறா ததனையும் பழையவக் 
கனவெனக் கூறுவீர் தோழிமார் நகைமுகங் 

கண்டபின் றேறுவீர் கடைதிறந் திடுமினோ . 
ப - ரை : - சயதரன் - முதற் குலோத்துங்கன் , நனவினில் - 
( நீங்கள் ) விழித்திருக்குங் காலத்தில் , புணர பெறினும் - ( உங்களை ) 
முயங்கப் பெற்றாலும் , நீர் - நீங்கள் , நனவு என - ( அது ) விழிப்பில் 
நிகழ்ந்த தென்று , தெளிவு உறாது - தெளிவு அடையாமல் , அதனையும் 
( நனவில் நிகழ்ந்த ) அப்புணர்ச்சியையும் , பழைய - முன்பு நிகழ்ந்த, 
அ கனவு என அந்தக் கனவின் புணர்ச்சியென்று , கூறுவீர் - 
சொல்லுகின்றவர்களாய் , தோழிமார் - தோழிப் பெண்களின் , 
நகை முகம் - புன்னகையுடைய முகத்தை , கண்ட பின் - பார்த்த 
பிறகு , தேறுவீர் - தெளிவடையும் பெண்களே , கடை திறந்திடு 
மின் 

ரை : - இரவு கனவிடைத் தனதடங்கண்மிசை நகந டந்தகுறி 
( தா - உசு ) என்றபடி , முன்பு கனவை நனவாகக் கருதிய மடவார் , ஈண்டு 
நனவைக் கனவாகக் கூறி மயங்கின ரென்பதாம் . அவ்வாறு மயங்கிய அம்மங் 
கையர் மடமையை நோக்கிச் சேடியர் புன்னகை புரிய அதனால் அவர்கள் 
உண்மை யுணர்ந்து நாணின ரென்க . கூறுவீர் - முற்றெச்சம் ; திறந்திடுமின் -- 
ஏவற் பன்மை வினைமுற்று . இதிலுள்ள ஓகாரம் ஈற்றசை . இதில் நங்கைமார் 
நனவுப் புணர்ச்சியைக் கனவுப் புணர்ச்சியாக மயங்கினமையால் , இதுவும் 
மயக்கவணியாம் . 

(( கரு ) 
நசு . மெய்யே கொழுநர் பிழைநலிய 

வேட்கை நலிய விடியளவும் 
பொய்யே யுறங்கு மடநல்லீர் 
புனைபொற் கபாடந் திறமினோ. 


, 


உ . கடை திறப்பு 


( கசு ) 


ப - ரை : - கொழுநர் பிழை - (உங்கள் ) கணவருடைய பிழை 
கள் , மெய்யே நலிய - (ஒரு புறம் உம்மை ) உண்மையாய் வருத்த 
வும் , வேட்கை - ( அவர் பாலுள்ள) விருப்பம் , நலிய - (மற்றொரு 
புறம் ) வருத்தவும் , விடி அளவும் - ( அதனால் ) பொழுது விடியும் 
வரையிலும் , பொய்யே உறங்கும் - பொய்த் துயில் கொள்ளும் , 
மடம் நல்லீர் - இளம் பருவமுடைய அழகிய பெண்களே , புனை 
அலங்கரிக்கப்பட்ட , பொன் கபாடம் - அழகிய கதவை , திறமின் 

வி -ரை : - கொழுநர் பிழையாவது : - களவுப் புணர்ச்சியில் , பெண் 
கொடி யேபிரி யேன்றரி யேனிற் பிரியினுமே (தஞ்சை- கோ -உங ) என்று 
மொழிந்த தங்காதலர் தம்மை விட்டுப் பிரிந்து குறித்த பருவத்தும் வாராமல் 
காலந் தாழ்த்தலாம் . ஒரு புறந் தங்கள் தலைவர் பாலுள்ள முனிவும் , மற்றொரு 
புறம் அவர்பாலுள்ள வேட்கையும் அவர்களை இடைவிடாமல் வருத்த அத்துன்ப 
மிகுதியால் , மெல்லம் புலம்பன் பிரிந்தென , பல்லித முண்கண் பாடொல் 
லாவே ( குறுந் - ரு ) என்றபடி , அத்தோகையர் துயிலின்றிக் கண்களை மூடிக் 
கிடந்தன ரென்பார் , பொய்யே யுறங்கு மடநல்லீர் என்றார் . தொன்னல் 
மிழந்த கண் துயில் பெறல் வேண்டேன்மன் ( கவி- எஎ - கங ) கங்குலும் 
பகலும் கண்டுயி லறியாள் ( திருவாய் - எ - உ - க ) என்பவற்றையுங் கவனிக்க . 
நலிய - இரண்டும் காரணப்பொருளில் வந்த வினையெச்சங்கள் . விடியளவும் 
உம்மை முற்றுப் பொருளது . மெய் நலிய - ( உங்கள் ) உடலை இளைப்பிக்க 
வெனினுமாம் . இப்பொருளில் நலிய வென்பது பிறவினைப் பொருளில் வந்த 
தன்வினையாம் . 
ங எ . போக வமளிக் களிமயக்கிற் 

புலர்ந்த தறியா தேகொழுநர் 
ஆக வமளி மிசைத்துயில்வீர் 

அம்பொற் கபாடந் திறமினோ. 
ப - ரை : - அமளி - படுக்கையில் , போகம் - (கணவரைத் தழு 
வுதலால் விளைந்த ) இன்பமாகிய , களி மயக்கின் - கள்ளுண்டு களித் 
தலால் விளைந்த மயக்கத்தால் , புலர்ந்தது அறியாது - பொழுது விடிந் 
ததையு மறியாமல் , கொழுநர் - ( உங்கள் ) கணவருடைய , ஆகம் 
அமளி மிசை - மார்பாகிய படுக்கையில் , துயில்வீர் - தூங்குகின்ற 
பெண்களே , அம் - அழகிய , பொன் கபாடம் திறமின் 

வி - ரை : - புணர்ச்சி யின்பத்தால் மயங்கிப் பொழுது புலர்ந்ததைய 
மறியாமல் , உங்கள் கேள்வர் மார்பில் துயிலும் பெண்களே , கடைதிறமின் 
என்பதாம் . கோதையர் தங்கேள்வர் மார்பின் மிசைத் துயிறலை , மகிழ்நன் 
மார்பிற் றுஞ்சி ( நற் - 20 ) எனவும் , மார்பின் பாயற் றுஞ்சிய வெய் 
யோள் ( ஐங்கு - உ OG ) எனவும் வருவதனாலறிக . களிமயக்கு - மூன்றனுரு 
பும் பயனு முடன் தொக்க தொகை . அமளி மிசை - மிசை 

ஏழனுருபு . 
பா - பே : - மயக்கத்தே . 

( கஎ ) 
ந.அ. ஆளுங் * கொழுநர் வரவுபார்த் 

தவர்தம் வரவு காணாமல் 
தாளு மனமும் புறம்பாகச் 
சாத்துங் கபாடந் திறமினோ. 


கலிங்கத்துப் பரணி 


ப - ரை : - ஆளும் - (உம்மை அன்பால் ) ஆட்கொள்ளும் , 
கொழுநர் வரவு பார்த்து - (உங்கள் ) கணவருடைய வருகையை 
எதிர் பார்த்து , அவர் தம் வரவு - அவருடைய வருகையை , காண 
மல் - காணப் பெறாமல் , தாளும் - (உங்கள் ) பாதங்களும் , மன 
மும்- , புறம்பு ஆக - வேறுபாடடையும்படி , சாத்தும் - (நீங்கள் ) 
மூடும் , கபாடம் திறமின் 

வி - ரை : -தாள் புறம்பாத லாவது - தங்கள் கணவர் குறித்துச் 
சென்ற பருவம் வந்தமையால் , அவ்வரிவையர் அவர்கள் வருவார் வருவா 
ரெனத் தெரு வாசலில் வந்து பார்ப்பதும் உள்ளே போவதுமா யிருத்தலால் , 
அவர் தஞ் சீறடி சிவந்து நடை தளர்தல் ; மனம் புறம்பா தலாவது - தங்கேள்வர் 
வாவைக் காணாமையால் , அவர்கள் மனத்திற் சோர்வும் வெறுப்பு முண்டாதல் ; 
அவர் தம் - இதில் தம் சாரியை ; தாளும் மனமும் - உம்மைகள் எண்ணுப் 
பொருளில் வந்தன . பா - பே : - * கொழுநன் அவன்றன் . 

( கஅ ) 
ங கூ . உந்திச் சுழியின் முளைத்தெழுந்த 

உரோமப் பசுந்தா ளொன்றிலி ரண் 
டந்திக் கமலங் கொடுவருவீர் 

அம்பொற் கபாடந் திறமினோ. 
ப -ரை :-- உந்தி சுழியின் - உந்தியாகிய நீர்ச்சுழியில் , 
முளைத்து - தோன்றி , எழுந்த - ( மேல் நோக்கி ) எழுந்த , உரோமம் - 
மயிரொழுங்காகிய , பசு தாள் ஒன்றில் - பசுமையாகிய ஒரு தண் 
டில் , அந்தி - மாலைக் காலத்தில் காணப்படும் , இரண்டு கமலம் 
இரண்டு தாமரை அரும்பு போன்ற கொங்கைகளை , கொடு வருவீர் 
( சுமந்து )கொண்டு வரும் பெண்களே , அம்பொன் - அழகிய 
பொன்னாலாகிய , கபாடம் திறமின் 

வி - ரை : - இதில் உந்தியைச் சுழியாகவும் உரோம் ஒழுங்கைப் பசுந் 
தாளாகவும் உருவகப் படுத்தியுள்ளமையால் , இஃதுருவக வணியாம் . உந்திச் 
சுழி - இதனை , நீர்பெயற் சுழியி னிறைந்த கொப்பூழ் ( பொருநரா - ஙஎ) 
எனவும் , ஆற்றிற் , சுழியொன்றி நின்ற தன்ன வுந்தியாள் ( கம்பரா 
டாட்டு - கரு ) எனவும் வருமாற்றானறிக. குளனணி தாமரைப் பாசரும் 
பேய்க்கும் , இளமுலை பாராட்டினாய் ( கலி - உஉ 

( கலி - உஉ ) எனவும் , 

எனவும் , தாமரை , 
முற்றா முகை ரெழுதி முலையென்றீர் (பாண் - அசு ) எனவும் அறிஞர் 
உறியுள்ளமையால் , தாமரை அரும்பு கொங்கைகளுக்கு உவமையாமா றுணர்க . 
திரண்டு குவிந்த தனங்களென்பார் அந்திக் கமலம் எனவும் , உங்கள் மெல் 
லிய நுசுப்பு , கொங்கையாகிய சுமையைச் சுமக்கலாற்றா தென்பார் , கொடு 
வருவீர் எனவுங் கூறினார் . கமலம் - உவமை யாகுபெயர் . 

( கக ) 
10. மீனம்புகு கொடிமீனவர் விழியம்புக வோடிக் 

கானம்புக வேளம்புகு மடவீர்கடை திறமின் . 

ப - ரை : - மீனம் புகு - மீன் வடிவம் பொருந்திய , கொடி 
மீனவர் - கொடியையுடைய பாண்டியர் , விழி அம்பு உக - ( தங் 
கள் ) கண்களிலிருந்து நீர் சொரியும்படி , ஓடி - ( தங்கள் நாட்டை 
விட்டு ) ஓடி , கானம் புக - காட்டில் புகுதலால் , வேளம் புகு 
மடவீர் - வேளத்திற் புகுந்த பெண்களே , கடை திறமின் 


உண் 


உ . கடை திறப்பு 


உங் 


வி - ரை : - விழி அம்பு என்பதற்கு (மாதர் ) விழி போன்ற கணைக 
ளெளனினுமாம் . தோகையர் கண்ணெனச் சுடுசாந் துரக்கும் ( கல்லா - ச 
எனவும் , அம்ம்பவள் வரிநெடுங்கண் ( யாப்ப - விருத்தி - சூ - ங - மேற் 
கோள் ) எனவும் , பகழிபோ லுண்கண்ணாய் ( கார்நா - 6 ) எனவும் , வரு 
மாறு காண்க . வேளம் - வேந்தர்கள் தங்கள் மாற்றாரை வென்ற பின் , தாம் 
சிறைப்பற்றிக் கொணர்ந்த அவர் தம் மகளிர் வாழ்தற்கென வமைக்கப்பட்ட 
தனியிடமாகிய மாளிகையாம் . இவ்வாறு சிறைப்பற்றிக் கொணர்தல் பண் 
டைய வழக்காம் . ( தா - ஙஉசு - சருக ) இதனை , கொண்டி மகளி ருண்டுறை 
மூழ்கி பட்டி - உசசு ) எனவும் , உய்ம்மின் திறைகொணர்ந் தென்றுல 
காண்டவ ரிம்மையே , தம்மின் சுவைமட வாரைப் பிறர்கொளத் தாம் 
விட்டு , வெம்மி னொளிவெயில் கானகம் போய்க்குமை தின்பர்கள் ( திரு 
வாய் : ச - க - உ ) எனவும் , மனையாளை மாற்றார் கொள ( நாலடி - ங 
எனவும் வருமாற்றானறிக . மீனம் - அம் சாரியை . விழியம்பு - முற்கூறிய 
பொருளில் நீக்கப் பொருளில் வந்த ஐந்தன் தொகையும் , பிற் கூறிய பொரு 
ளில் உவமைத் தொகையுமாம் . 

( 20) 
சக . அலைநாடிய புனனாடுடையபயற்கிடு திறையா 

மலை நாடியர் துளுநாடியர் மனையிற்கடை திறமின் . 

ப - ரை : - அலை நாடிய - அலைகள் வீசுகின்ற , புனல் நாடு - 
நீர் வளப்பத்தையுடைய சோழநாட்டை , உடை - ( தனக்கே உரி 
மையாக ) உடைய , அபயன் கு - முதற் குலோத்துங்க சோழ 
னுக்கு , இடு திறை ஆம் - செலுத்தும் பகுதிப் பொருளாகிய , மலை 
நாடியர் - மலை நாட்டுப் பெண்களே , துளு நாடியர் - துளு நாட் 
டுப் பெண்களே , மனையின் - (உங்கள் ) வீடுகளின் , கடை திற 
மின் 

வி - ரை : - கங்கையிற் புனித மாய காவிரி ( திருமாலை - உங ) என 
வும் ,, பொன்னியைப் பொருவங் கங்கை ( கம்பரா - அகலிகை கூஉ ) என 
வும் , தரங்க வார்புனல் சானவி தன்னினும் , வரங்க ளாலுயர் வானதி ( அரி 
சம - பதுமை - க ) எனவும் , ஆன்றோர் கூறியபடி , கங்கையினுஞ் சிறந்த காவிரி 
பாயும் நீர்வளமுடைய நாடாதலின் சோணாட்டை , புனல் நாடு என்றார் . 
திறையா மலைநாடியர் என்றதனால் , இளமகளிரைத் திறைப் பொருளாகச் 
செலுத்தல் பண்டைக் கால வழக்கென இதனால் தெரிகிறது . நாடியர் - இரண் 
டும் அண்மை விளிப்பெயர்கள் . மலை நாடு - சோ நாடு . 

( உக ) 
சஉ . விலையி லாதவட முலையி லாடவிழி 

குழையி லாடவிழை கணவர்தோண் 
மலையி லாடிவரு மயில்கள் போலவரு 
மடக லீர்கடைக டிறமினோ. 

இலாத - விலைமதிக்க முடியாத , வடம் - 
( முத்து , பவளம் , இரத்தினம் முதலிய ) மாலைகள் , முலையில் ஆட 
(உங்கள் ) கொங்கைகளில் அசையவும் , விழி குழையில் ஆட - 
(உங்கள் ) கண்கள் காதணிகளில் தாக்கவும் , விழை கணவர் - (நீங் 
கள் ) விரும்பும் ( உங்கள் ) கணவருடைய , தோள் மலையில் - தோளா 
கிய மலையை , ஆடி - தழுவி , வரும் - ( அம்மலையில் விளையாடி ) வ 
மயில்கள் போல வரும் - மயில்களைப் போல் வருகின்ற , மடம் 


ப - ரை -விலை 


வரும் , 


கலிங்கத்துப் பரணி 


நல்லீர் - இளம் பருவமுடைய அழகிய பெண்களே ; கடைகள் 
திறமின் 

வி - ரை - நீண்டகன்ற கண்களா தலால் , விழி குழையிலாட என் 
றார் . ஆடல் - தழுவல் ; இதனை , தடங்கண்கள் குவளை பூப்பத் தையலோ 
டாடு மன்றே , ( சீவகசி 

(சீவகசி - அஙக ) என்ற தனாலறிக . மடவாரை மயிலென்ற 
தனால் , அவர் கணவர் தோளை மலையென்றார் . மயில்கள் மலையிலாடுதல் போல் , 
அம்மங்கையர் தங்கணவர் தோளைத் தழுவி விளையாடா நிற்பரென்பதாம் . இல் 
லர்த - இதிலுள்ள ஆகாரம் சாரியை ; இதன் பகுதியே எதிர் மறைப் பொருளை 
யுணர்த்து தலா னென்க . தோண்மலை என்றது உருவகவணியும் மயில்கள் 
போலவரு மடநலீர் என்றது உவமையணியுமாம் . 

( உஉ ) 
சங . மழலைத்திரு மொழியிற் சில வடுகுஞ்சில தமிழுங் 

குழறித்தரு கருநாடியர் குறுகிக்கடை திறமின் . 

ப - ரை : -- திரு மழலை மொழியில் - அழகிய மழலையாகிய 
சொற்களால் , சில வடுகும் - சில தெலுங்கு சொற்களையும் , சில 
தமிழும் - சில தமிழ்ச் சொற்களையும் , குழறி தரு - குழறிப் பேசு 
கின்ற , கருநாடியர் - கன்னட நாட்டுப் பெண்களே , குறுகி - ( உங் 
கள் வாசலை ) அணுகி , கடை திறமின் 

வி - ரை : - கன்னட மொழியானது வடுகுந் தமிழுங் கலந்து பேசப் 
படும் மொழியா தலால் , சில வடுகுஞ் சில தமிழும் என்றார் . அவ்வாறு 
பேசினும் , அம்மடவார் மொழி செவிக்கின்பம் பயத்தலால் , மழலைத் திரு 
மொழி என்றார் . மழலை - இதனை உடும்- தாழிசையிற் காண்க . கருநாடியர் - 
அண்மை விளிப்பெயர் ; கருநடம் - கன்னடம் . பா - பே : - * பலவடுகும் . ( ) 
சச . தழுவுங் கொழுநர் பிழைநலியத் 

தழுவே லென்னத் தழுவியகை 
வழுவ வுடனே * மயங்கிடுவீர் 

மணிப்பொற் கபாடந் திறமினோ. 
ப - ரை : - தழுவும் - ( உம்மைத் தங்கள் மார்போடு ) அணைக் 
கும் , கொழுநர் - ( உங்கள் ) கணவருடைய , பிழை நலிய - குற்றம் 
(உம்மை ) வருத்து தலால் , தழுவேல் - ( எம்மை ) அணைக்கவேண்டா, 
என்ன - என்று (நீங்கள் ) பிணங்க , தழுவிய கை - (உம்மை ) 
அணைத்த (உங்கள் கணவர் ) கைகள் , வழுவ - நழுவுதலால் , உடனே 
மயங்கிடுவீர் - அப்போதே மயக்கமடையும் பெண்களே , மணி 
பொன் கபாடம் திறமின் 

வி - ரை : -கொழுநர் பிழையாவது - பணையெழின் மென்றோ ளணை 
இய வந்தாள் , பிழையா வஞ்சினஞ் செய்த , கள்வனுங் கடவனும் புணைவனுந் 
தானே ( குறுந் - நகஅ ) என்றபடி , களவுப் புணர்ச்சியின் போது செய்த 
வஞ்சினம் பொய்த்துப் போர்மேற் சென்ற வீரர் குறித்த பருவத்தும் வாராமை 
யாம் . அதனால் அம்மகளிர் ஊடல் கொள்ளினும் , அவர்கள் தங்கணவர் மாட் 
டுப் போன் புடைமையானும் புணர்ச்சியை விழைதலானும் தம்மைத் தழுவிய 
கை வழுவுதலும் மயங்கினரென்க . நலிய , வழுவ - இவை காரணப் பொரு 
ளில் வந்த வினையெச்சங்கள் : தழுவேல் - எதிர் மறை யேவலொருமை வினை 
முற்று . பா - பே - : * மனங்குழைவீர் . 

( உச ) 


2. கடை திறப்பு 


உரு 


சரு . வேகம் விளைய வருங்கொழுநர் 

மேனி சிவந்த படிநோக்கிப் 
போகம் விளைய நகைசெய்வீர் 

புனைபொற் கபாடந் திறமினோ. 
ப - ரை : - வேகம் விளைய - மிகவும் விரைவாய் , வரும் கொழு 
நர் - (உம்மைக் கருதி ) வரும் ( உங்கள் ) கணவருடைய , மேனி 
சிவந்தபடி - உடல் சிவந்த தன்மையை, நோக்கி - பார்த்து , போகம் 
விளைய - ( அவர்களுக்கு ) இன்பந் தோன்றுமாறு, நகை செய்வீர் 
புன்னகை புரியும் பெண்களே , புனை - அலங்கரிக்கப்பட்ட , பொன் 
கபாடம் திறமின்- 

வி - ரை : -- மைந்தர் மகளிர்பால் விரைந்து வருதலை , கடியக் கடவுதி 
பாக , நெடிய நீடின நேரிழை மறந்தே ( ஐங்கு - சஅச ) எனவும் , பூண்கதில் 
பாகநின் தேரே பூண்டா , ழாக வனமுலைக் கரைவலந் தெறிப்ப , வழுதன 
ளுறையு மம்மா வரிவை ( நற்றி - அக ) எனவும், வருமாற்றானறிக. அம்மகளிர் , 
தங்கேள்வர் தம்பால் விரைந்து வருதலைக் கண்டு அவர்களைப் பரிகசித்துப் 
புரிந்த புன்னகை அவ்வாடவர் வருத்தத்தைப் போக்கி அவர்களுக்குக் 
களிப்பூட்டுதலால் , போகம் விளைய நகை செய்வீர் என்றார் . பா - பே : 
விழிகள் . 

( உரு ) 
சசு . சொருகு கொந்தளக மொருகை மேலலைய 

ஒருகை கீழலைசெய் துகிலொடே 
திருவனந்தலினு முகம லர்ந்துவரு 

தெரிவை மீர்கடைக டிறமினோ. 
ப - ரை : - ஒரு கை கீழ் - ஒரு கையின் கீழே , அலை செய் - 
( காற்றால் ) அசையும் , துகிலொடு - ( மெல்லிய ) ஆடையோடு , ஒரு 
கை மேல் - மற்றொரு கையின் மேல் , கொந்து - பூங் கொத்துக்களை , 

அளகம் - முடிக்குங் கூந்தல் , அலைய - அசையும்படி , 
அனந்தலினும் - ( நீங்கள் ) தூங்குங் காலத்தும் , திரு முகம் - (உங் 
கள்) அழகிய முகம் , மலர்ந்து வரு - மலர்ச்சியுற்றுத் தோன்றும் , 
தெரிவைமீர் - பெண்களே , கடைகள் திறமின் . 

வி - ரை : - துயிலுங் காலத்தும் முகமலர்ச்சியுடன் திகழும் பெண்களே 
கடைதிறமின் என்பதாம் . இத்தாழிசையின் முதலடியின் கருத்து , அகி 
லேந்து கூந்த லொருகையி லேந்தி யசைந்தொருகை, துகிலேந்தி (தஞ்சை - 
கோ - கஎ ) என்பதனோடு ஒருவாறு ஒத்திருத்தல் காண்க . உறங்குங் காலத் 
தும் அத்தெரிவையர் முகமலர்ச்சி யுற்று விளங்குவாரெனின் , விழித்திருக்கும் 
கால் அவர் தம் முகப் பொலிவைப் பற்றிக் கூறவேண்டுவ தின்றென்பதாம் . 
கொத்து - இது கொந்தென மெலிந்து நின்றது . துகிலொடு - ஒடு - உட 
னிகழ்ச்சிப் பொருளில் வந்த மூன்றனுருபு . அனந்தலினும் - உம்மை யிழிவு 
சிறப்பு . பா - பே : - முகம லர்ந்தருளும் . 

( உசு ) 
சள . முலைமீது * கொழுநர்கைந் நகமேவு குறியை 

முன் செல்வ மில்லாத வவர்பெற்ற பொருள் போல் 
கலை நீவி யாரேனு மில்லாவி டத்தே 
கண்ணுற்று நெஞ்சங்களிப்பீர்க டிறமின் . 


சொருகு 


கலிங்கத்துப் பரணி 


கலை - ஆகு 


- ரை : - கொழுநர் கை - ( உங்கள் ) கணவர் கை விரல்களி 
லுள்ள , நகம் - நகங்களால் , முலை மீது - ( உங்கள் ) கொங்கைகளில் , 
மேவு குறியை - பொருந்திய குறிகளை , முன் - முன்பு, செல்வம் 
இல்லாத - பொருளைப் படைத்தறியாத , அவர் பெற்ற - அவ்வறிய 
வர் படைத்த , பொருள் போல் - செல்வத்தைப் போல் , யார் ஏனும் 
ஒருவரும் , இல்லா இடத்து - இல்லாத தனியிடத்தில் , கலை 
கச்சை யவிழ்த்து , கண் உற்று - ( அந்நகக் குறிகளை ) பார்த்து , நெஞ் 
சம் களிப்பீர்கள் - மனத்தில் மகிழ்ச்சி யடையும் பெண்களே , 
திறமின் . 

வி -ரை : - நித்திய தரித்திரருக்கு நிதிக் குவியல் கிடைத்தால் , அவர் 
கள் அச்சத்தின் மிகுதியால் பிறரறியா வண்ணம் அப்பொருட் குவியலைத் 
திறந்து பார்த்துப் பெருமகிழ்ச்சி யுறுதல் போல் , அம்மடந்தையரும் தங்கள் 
கொங்கைகளில் புதியனவாய்த் தோன்றிய தங்கேள்வர் நகக் குறிகளை நாண 
மிகுதியால் பிராறியா வண்ணம் தனியிடத்திற்கண்டு களிப்புற்றன ரென்பதாம் . 
" புருவத்தை நெறித்து என்னுஞ் செய்யுளில் , சரசத்தை விளைத்து முலைக் 
கிரி , புளகிக்க வணைத்து நகக்குறி , தனைவைத்து முகத்தை முகத்துட னுற 
மேவி ( திருப்பு ) . என்றார் அருணகிரி நாதரும் . நகக்குறி , பற்குறிகள் மக 
ளிர்க்கே யன்றி யாடவர்க்கு முரியன வென்பதை , வள்ளுகிர் போழ்ந்தனவும் 
வாளெயி றுற்றனவும் ( கலி - அ அ ) என்றதனாலறிக . கை , 
பெயர்கள் ; வறியவர் மகளிர்க்கும் பொருள் நகக் குறிக்கும் உவமையாகலின் , 
இஃதுவமை யணியாம் . பா - பே : - * கொழுநன்றன் . 

( உஎ) 
ச அ . கடலில் விடமென வமுதென மதனவேள் 

கருதி வழிபடு படையொடு கருதுவார் 
உடலி னுயிரையு முணர்வையு நடுவுபோய் 

உருவு மதர்விழி யுடையவர் திறமினோ 
ப - ரை : - கருதி - ( உயர்வாக) நினைத்து , வழிபடு - (உம்மை ) 
வணங்குகின்ற , மதனவேள் - மன்மதனுடைய , படை ஒடு - ( மலர் ) 
கணைகள் போலவும் , கடலில் விடம் என - திருப்பாற்கடலில் 
தோன்றிய விடம் போலவும் , அமுது என அமுதம் போலவும் , 
கருதுவார் - (உம்மை ) நினைப்பவராகிய உங்கள் கணவருடைய , உட 
லின் உயிரையும் - உடம்பிலுள்ள உயிரையும் , உணர்வையும் - ( அவர் 
கள் ) அறிவையும் , நடுவு போய் உருவும் - நடுவில் ஊடுருவிச் செல் 
லும் , மதர் விழி உடையவர் - செருக்கிய கண்களையுடைய பெண் 
களே , திறமின் 

வி ரை : - மன்மதன் கணைகள் ஆடவர் உயிரையும் உணர்வையும் பிளத் 
தல் போல் , அம்மாதர் கண்களும் அவர் தங் கணவருயிரையு முணர்வையும் ஊடு 
ருவிச் செல்லு மென்பதாம் . அம் மெல்லியலார் கண்கள் , அவர் தங் கேள்வர் 
அவர்களைத் தணக்குங்கால் அவர்கட்கு விடம் போல் துன்பத்தையும் , மணக் 
குங்கால் அமுதம் போல் பேரின்பத்தையும் பயத்தலால் , விடமென வழு 
தென என்றார் . நீங்கிற் றெறூஉங் குறுகுங்காற் றண்ணென்னும் , தீயாண் 
இப் பெற்றா ளிவள் ( திருக்கு - கச) என்னு மாற்றிக. வேளை வென்ற 
முகத்தியர் (கம்பரா - நாட்டுப் - உச ) ஆகலின் , மதனவேள் கருதி வழி 
படு என்றார் . விடமென வமுதென என்பதற்கு விடம் போல் கருமணி 
யம் , அமுதம் போல் வெண்ணிறமுங் கலந்து உருவும தர் விழி யெனினுமாம் . 


உ . கடை திறப்பு 


உஎ 


அது 


நஞ்சிடை யமுதங் கூட்டி நாட்டங்களான ( கம்பரா - கோலங்காண் - கரு ) 
எனக் கம்பரும் , கடுவு மமிர்தமும் விரவிய விழியினர் . ( திருப்பு ) என 
அருணகிரி நாதரும் கூறியுள்ளமை காண்க . மன்மதன் மலாம்புகளாவன : 
தாமரை , முல்லை , அசோகு , மா , நீலம் என்பன . உயிரையு முருவு மதர்விழி 
என்றதற் கேற்ப , கண்ணாலுயி ருண்பீர்கடை திறமின்கடை திறமின் ( அஞ்ஞ 
வதை - கடைதி - க ) எனப் பிறருங் கூறியுள்ளமை காண்க . படையொடு 

உருவு மதர் விழி என்க . கடலில் என்பதை அமுது என்பதனோடுங் 
கூட்டுக . இது முதனிலை விளக்கணியாம் . விடமென , அமுதென , படை 
யொடு - இவற்றிலுள்ள என , ஒடு என்பவை உவம உருபிடைச் சொற்கள் .. 
மதனவேள் - இருபெய ரொட்டுப் பண்புத்தொகை இத்தாழிசையில் 
உவமையணியு முள்ளமை காண்க . 

( உ.அ ) 
சக முறுவன் மாலையொடு தரள மாலைமுக 

மலரின் மீதுமுலை முகிழினுஞ் 
சிறுநி லாவுமதின் மிகுதி லாவுமென 

வருக லீர்கடைக டிறமினோ. 
ப - ரை : - முகம் மலரின் மீது - முகமாகிய தாமரை மலரில் , 
முறுவல் மாலை - ( தோன்றும் ) புன்னகையின் தன்மை , சிறு நிலா 
வும் - இளநிலாவின் ஒளியையும் , முலை முகிழின் ( மீது ) - முலைகளா 
கிய கோங்கரும்புகளில் , தரளம் மாலை - ( அணிந்த ) முத்து மாலைகளி 
னொளி , அதின் - அதைக் காட்டிலும் , மிகு நிலாவும் - சிறந்த நிலா 

ன் ஒளியையும் , என - ( ஒக்கும் ) என்று ( கண்டோர் ) சொல்லும் 
படி , வரு நலீர் - ( நடந்து ) வரும் அழகிய பெண்களே , கடைகள் 
திறமின் 

வி - ரை : - முகத்தில் தோன்றும் புன்னகை இளமதியி னொளியையும் 
கொங்கைகளி லணிந்த முத்துமாலை உவாமதியி னொளியையு மொக்குமென்ப 
தாம் . புன்னகை புரியுங்கால் பற்கள் சிறிது வெளியில் தோன்று தலால் , சிறு 
நிலா எனப்பட்டது . அது - என்றது புன்னகையி னொளியை . முகிழ் - 
கோங்கரும்பு ; கோங்கரும்பைக் கொங்கைகளுக் குவமையாகக் கூறுதலை , 
யாணர் கோங்கி னவிர்முகை யெள்ளி, பூணகத் தொடுங்கிய வெம்மலை 
(சிறுபாண் உரு - உசு ) எனவும் , யாணர் கோங்கின் மென்ழகிழ் முலை 
( ஆரி - பாகவ - கோபியர் துகில் - கங எனவும் வருவனவற்றாலறிக . முகி 
ழென்பதற்குத் தாமரை யரும்பெனப் பொருள் கொள்ளினும் பொருந்தும் . 
இந்நூல் கூ 0 , ஙகூ , தாழிசைகளைப் பார்க்க .) முகமலர் , முலைமுகிழ் - 
உருவக்வணிகள் ; மாலையொடு - ஒடு இசை நிறை ; முகிழினும் - உம்மை 
அசைநிலை . ஒக்கும் என்பது இசையெச்சமாய் வருவித் துரைக்கப்பட்டது . 
இச்செய்யுளில் நிரனிறைப் பொருள்கோள் ( யதாஸங்க்யாலங்காரம் ) அமைந் 
துள்ளமை காண்க . 

(உக ) 
ரு . முருகிற் சிவந்த கழுநீரு 

முதிரா விளைஞ ராருயிருந் 
திருகிச் செருகுங் குழன்மடவீர் 

செம்பொற் கபாடந் திறமினோ. 
ப - ரை : - முருகின் - தேனையுடைய , சிவந்த கழுநீரும் - 
செங்கழுநீர் மலர்களையும் , முதிரா - ( பருவம் ) நிரம்பாத , இளைஞர் . 


உறு 


கலிங்கத்துப் பரணி 


இளையவராகிய (உங்கள் ) கணவருடைய , ஆர் உயிரும் - சிறந்த 
உயிரையும் , திருகி செருகும் - முறுக்கி முடிக்கும் , குழல் மடவீர் - 
கூந்தலையுடைய பெண்களே , செம் பொன் கபாடம் திறமின்- 

வி - ரை : - காமுகராய விளைஞர் மாதர்களின் முகம் , மார்ப , கூந்தல் 
முதலிய உறுப்புக்களைக் கண்டு மனமுருகுவ ராதலால் , அவருயிரைத் திருகிச் 
செருகுங் குழல் எனப்பட்டது . உருகுஞ்சர ருயிருண்டன வுணர்வுண்டன 
வொழுக, திருகுங்குழ லரமங்கையர் திறமின்கடை திறமின் ( தக்கயா - கங) 
என்னுந் தாழிசையின் பொருள் இங்குப் பெரிதும் ஒத்திருத்தலைக் காண்க .. 
மகளிர் தங்கூந்தலில் குவளை மலாணிதலை , குவளை நாறுங் கூந்தல் தேமொழி , 
( நற்றி - உசுஉ ) என்றதனாலறிக. இந்நூல் சுஉ , எச - ம் தாழிசைகளையும் 
நோக்குக . முருகு 

வாசனை யெனினுமாம் . இதிலுள்ள இன் சாரியை ; இளை 
ஞர் - இதிலுள்ள ஞ் - பெயரிடைநிலை ; மடவீர் - விளிப்பெயர் ; இதன் 
முதல் வேற்றுமை மடவார் . இத்தாழிசையில் பல பொருள்கள் பொது 
வாகிய ஒரு தன்மையில் முடிந்துள்ளமையால் , இஃதொப்புமைக் கூட்ட 
வணியாம் . ( துல்ய யோகிதா லங்காரம் ) பா - பே : - * சொருகும் . ( ங O ) 
ருக . மெய்யிலணைத்துருகிப் பையவ கன்றவர்தா 

மீள்வரெனக்கருதிக் கூடல்விளைத்தறவே 
கையில ணைத்தமணற் கண்பனி சோர்புனலிற் 

கரையவி ழுந்தழுவீர் கடைதிற மின்றி றமின் . 
ப - ரை : - மெய்யில் அணைத்து - (உம்மை விட்டுப் பிரியுங்கால் 
உம்மைத் தங்கள் ) மார்பில் அணைத்துக்கொண்டு , உருகி - (உங்கள் 
பிரிவிற்கு மனம் ) குழைந்து , பைய - மெல்ல , அகன்றவர் தாம் - 
( உமக்குத் தேறுதல் கூறிப் போரின் பொருட்டு உம்மைவிட்டு ) நீங் 
கிய (உங்கள் ) கணவர்கள் , மீள்வர் - ( குறித்த பருவத்தில் உம் 
மிடம் ) திரும்பி வருவார் , என கருதி - என்று நினைத்து , கூடல் 
விளைத்து - ( மணலில் ) கூடல் சுழியை ( வட்டமாய் ) வரைந்து , அற - 
( அக்கூடல் சுழி கூடாமல் ) நீங்க, கையில் அணைத்த மணல் - ( அக் 
கூடலிழைக்க உங்கள் ) கையால் சேர்த்த மணலானது , பனி கண் 
சோர் - குளிர்ந்தகண்களிலிருந்து சொரியும் , புனலில் - நீரால் , கரைய - 
கரைந்து போகும்படி , விழுந்து ( அம்மணல்மேல் ) விழுந்து , 
அழுவீர் - அழுகின்ற பெண்களே , கடை திறமின் திறமின் 

வி - ரை : -- தங்கொழுநரைப் பிரிந்த மகளிர் கூடலிழைக்க , அது கூடா 
மற் போகவே பெரிதும் வருந்தினரென்பதாம் . மெய்யி லணைத்துருகி 
என்றதனால் , தலைவர்கட்குத் தலைவியர் மாட்டுள்ள வன்பும் விழுந்தழுவீர் 
என்றதனால் , தலைவியர் கட்குத் தலைவர் மாட்டுள்ள வன்பும் நன்கு புலனாம் . 

. 
கூடல் விளைத்தலாவது - தலைவரைப் பிரிந்த தலைவியர் மணவில் வட்டமாக 
ஒரு கோட்டை வரைந்து அதனுட் புறத்தில் அக்கோட்டைச் சுற்றிப் பல சிறு 
கோடுகள் சுழித்து, இவ்விரண்டாய் எண்ணுங்கால் சுழிகள் ஒற்றையானால் , 
பிரிந்த தலைவர் விரைவில் வாராரெனவும் , இரட்டையானால் அவர் விரைவில் 
வந்து கூடுவாரெனவும் குறி பார்ப்பதாம் . அவ்வாறியற்றி யெண்ணுங்கால் , 
சுழிகள் ஒற்றையானமையால் , அம்மகளிர் வருந்தலாயினரென்க . இதனை 
சிதைக்கின்ற தாழியென் றாழியைச் சீறித் தன் சீரடியால் , உதைக்கின்ற நாய 
கம் ( திருவிரு - நச ) எனவும் , ஒடை மாமத யானையு கைத்தவன் , கூடு 


உ 
. 


கடை திறப்பு 


மாகில் நீ கூடிடு கூடலே ( நாச்சி - திரு- ச ) எனவும் , ; ஆழி திருத்திச் சுழிக் 
கணக் கோதிகை யாமலைய , ( திருக்கோ - கருசு ) எனவும் , குன்றாது கூடுகெனக் 
கூறி முத்த வார்மணல்மேல் , அன்றங் கணியிழையா ளாழி யிழைத்தாளே 
(( சீவகசி - ககஙள் ) எனவும் மைம்ம றந்த நீல வொண்கண் வார்பு னற்சொ ரிந்தி 
யாழ் , கைம்ம றந்த கூட லெண்ணி மெல்விரல்கள் கன்றின ( நைட - கைக் 
கிளை -ச ) எனவும் ஆன்றோர் கூறியவற்றா னுணர்கள் கூடலாவது : - அரிவையர் 
தங் கண்களை மூடிக்கொண்டு மணலில் வட்டமாக ஒரு கோட்டை வரையின் , 
அதன் முதலுங் கடையும் ஒன்று கூடின் , தங்கேள்வர் தம்பால் விரைவின் வந் 
தெய்துவ ரென்பதையும் இல்லையேல் , அவர்கள் வாராரென்பதையு முணர்த்துங் 
குறியெனவும் கூறுவர் . அணைத்தல் - சேர்த்தல் ; இதனை , இணைத்த கோதை 
யணைத்த கூந்தல் ( திருமுருகு - 200 ) என்பதிற் காண்க . மெய் - பொருளாகு 
பெயராய் மார்பைக் குறித்தது ; பொய்யாகிய உடலை மெய்யென்றது மங்கல 
வழக்கு ; மணல் - எழுவாய் ; கையில் , பனலில் இவ்விரண்டும் உருபு மயக்கம் . 
ருஉ , செருவிள நீர்பட வெம்முலைச் 

செவ்விள நீர்படு சேயரிக் 
கருவிள நீர்பட ஆடுவீர் 

கனகநெடுங்கடை திறமினோ. 
ப - ரை : - செரு - ( கலவி ) போர்க்குரிய , வெம் முலை - 
( கண்டோர் ) விரும்பும் ( உங்கள் ) கொங்கைகளாகிய , செவ்விள 
நீர் - செவ்விள நீர்க்காய்களின் , இள ( மை ) நீர் ( மை )பட - இளந் 
தன்மை யழியவும் , செம் அரி படு - சிவந்த கோடுகள் பொருந்திய , 
கருவிளம் - கருவிள மலர் போன்ற கண்களிலிருந்து , நீர்பட - நீர் 
பெருகவும் , ஊடுவீர் - ( உங்கள் கணவரோடு ) பிணங்கும் பெண் 
களே , கனகம் நெடு கடை திறமின் 

வி - ரை : - கொங்கைகளி னிளந்தன்மை யழிதலாவது - அவை பசலை 
நிறமடைதல் ; இளமகளிர் தங்கணவரைத் தணந்தால் கொங்கை , முகம் முத 
லிய வுறுப்புக்கள் பசலை நிறமடைதலும் , அவர்களைப் புணர்ந்தால் அப்பசலை 
நீங்கலு மியல்பு ; இதனை , பொங்கார்மெல் விளங்கொங்கை பொன்னே பூப்ப , 
பொருகயல்கண் ணீரரும்பப் புலவி தந்து ( திருநெடு - கஎ ) எனவும் , ஒரு 
நாள் நீ ரளிக்குங்கால் ஒளிசிறந் தொருநாள் நீர் , பாராட்டாக் கால்பசக்கும் 
நுதல் ( கலி - உரு ) எனவும் ஊருண் கேணி யுண்டுறைத் தொக்க , பாசி 
யற்றே பசலை காதலர் , தொடுவழித் தொடுவழி நீங்கி , விடுவழி விடுவழிப் பசத்த 
லானே ( குறுந் - நகக ) எனவும் வருமாற்றானறிக. முலைச் செவ்விளநீர் - 
உருவகவணி ; வெம்மை - விரும்பல் ; வெம்மை வேண்டல் ( தொல்கா - 
உரி - நகஅ ) என்றமை காண்க . கருவிளம் - உவமையாகு பெயராய்க் கண் 
களைக் குறித்தது . இச்செய்யுளில் திரிபு என்னுஞ் சொல்லணி யுள்ளமை 
காண்க . 
ருகூ . அளக பாரமிசை யசைய மேகலைகள் 

அவிழ வாபரண மிவையெலாம் 
இளக மாமுலைக ளிணைய றாமல்வரும் 

இயன லீர்கடைக டிறமினோ. 
ப - ரை : - அளகம் பாரம் - கூந்தலாகிய 
அசைய - ( தலை ) மேல் அசையவும் , மேகலைகள் அவிழ - ( இடுப்பி 


சுமை , 


மிசை 


கூ 0 


கலிங்கத்துப் பரணி 


லணியும் ) மேகலாபரணங்கள் குலையவும் , ஆபரணம் இவை எலாம் 

- 
( மற்று முள்ள ) ஆபரணங்களோடு இவைகளெல்லாம் , இளக : 
( ஒன்றாய் ) அசையவும் , மா இணை முலைகள் - பருத்த இரண்டு 
கொங்கைகளும் , அறாமல் வரும் - (உம்மைவிட்டு ) நீங்காமல் வரும் , 
இயல் நல்லீர் - தன்மையை யுடைய அழகிய பெண்களே , கடை 
கள் திறமின் 

வி - ரை : - பெண்கள் நடக்குங்கால் , கூந்தல் முதலியன அசைதலியல் 
பா தலால் இவ்வாறு கூறினார் . இளகல் - அசைதல் , இதனை , ஆறுசெல் வம்ப 
லர் காய்பசி தீர , சோறடு குழிசி யிளக விழூஉம் ( பெரும்பா - ககரு - ககசு ) 
என்றதனாலறிக. மேகலை - மகளிர் தமது இடையிலணியும் ஒருவகை யணி ; 
எண்கோவை காஞ்சி யெழுகோவை மேகலை எனவும் , எண்கோவை மேகலை 
காஞ்சி யிருகோவை ( திரு முருகு - அடி - கக - உரை ) எனவும் மேகலையின் 
தன்மை வேறுபட்டு வழங்குமாறு காண்க . மா 
மா - அழகெனினுமாம் . மகளிர் 
நடக்குங்கால் , கூந்தல் முதலியன அசையும் இயல்பாகிய தன்மை இத்தாழிசை 
யில் அமைந்துள்ளமையால் , இது தன்மை நவிற்சி யணியாம் . ( ஙங ) 
டுச . மதுர மானமொழி பதற வாள்விழிசி 

வப்ப வாயிதழ்வெளுப்பவே 
அதர பானமது பான மாகவறி 

வழியு மாதர்கடை திறமினோ. 
ப - ரை : - மதுரம் ஆன மொழி - இனிமையாகிய சொற்கள் , 
பதற - தடுமாறவும் , வாள் விழி சிவப்ப - வாள்போன்ற கண்கள் 
சிவக்கவும் , வாய் இதழ் வெளுப்ப - வாயின் உதடுகள் வெளுக்க 
வும் , அதரம் பானம் - ( நீங்கள் உங்கள் கொழுநர் ) இதழைச் 
சுவைத்தலால் , மது பானம் ஆக - கள்ளைப் பருகினாற்போல , அறிவு 
அழியும் மாதர் - அறிவு குலையும் பெண்களே ,கடை திறமின் 

வி - ரை : - புணர்ச்சிக் காலத்தில் மகளிர்க்கு வாய் வெளுத்தலும் கண் 
சிவத்தலு மியல்பு . செய்ய வாய்வெளுப் பக்கண் சிவப்புற ........... பொய்கை 
காதல்கொ ழுநரும் போன்றதே கம்பரா நீர்விளை 

எனவும் , 
- தடங்கண் சிவப்ப விதழ்விளர்ப்ப ............. முயங்கினாள் [ விநாயகபு - 
இந்திரன் சாப- கஎ ) எனவும் , கலவியிலே தோய்ந்து சிவந்தது மின்னார் 
நெடுங்கண் (தனிப் - க - படிக்காசு - எ ) எனவும் வருமாறு காண்க , வாயிற் 
சிவப்பை விழி வாங்க , மலர்க்கண் வெளுப்பை வாய்வாங்க தா - சுக ) என்பர் 
பின்னும் ; காமமிகுதியாலும் தங்கேள்வர்களின் அதாபானமாகிய மதுவை 
யுண்டமையாலும் அம்மாதர் மொழிபதறி அறிவிழந்தன சென்க . மகளிர் 
மைந்தர்களின் அதாபான மருந்து தலை , சுரர்க ளுக்கமு தங்கொடுத்தவர் 
சோதி வாயமு தங்கொடார் [ திருவரங் கலம் - உஎ ) என்றதனாலறிக . 
வாள்விழி - ஒளியையுடைய கண்களெனினுமாம் . அதரம் = கீழுதடு ; மேலு 
தட்டை ஒட்டமென்ப . மாதர் - அண்டை 

விளி ; 

ஆக - உவம் உருபு . 
பா - பே : -- மதுபானமாகி . 
ருரு . தங்குகண் வேல் செய்த புண்களைத் 

தடமுலை வேதுகொண் டொற்றியுஞ் 
செங்கனி வாய்மருந் தூட்டுவீர் 
செம்பொ னெடுங்கடை திறமினோ. 


உ . கடை திறப்பு 


கூக 


ப - ரை : -- தங்கு கண் - ( கேள்வர் மார்பிற் சென்று ) படிந்த 
( உங்கள் ) கண்களாகிய , வேல் செய்த புண்களை - வேலாயுதத்தால் 
உண்டாகிய ( காமமாகிய ) புண்களை , தட முலை - பருத்த கொங்கை 
களிலிருந்து உண்டாகும் , வேது கொண்டு ஒற்றியும் - வெப்பத்தா 
லழுத்தி , செம் கனி - சிவந்த கோவைக்கனி போன்ற , வாய் 
மருந்து - வாயிலிருந்து சுரக்கும் ( நீராகிய ) அமுதத்தை , ஊட்டுவீர் - 
உண்பிக்கும் பெண்களே , செம் பொன் - சிறந்த பொன்னாலாகிய , 
நெடு கடை திறமின் 

வி - ரை : - புண்பட்டவர்க்கு வேதுகொண் டொற்றி மருந்தூட்டு தத 
லியல்பாதலால் , அம்மடந்தையருந் தங்கண்களாகிய வேல் தைத்தலால் , 
தங்கொழுநர்க் குண்டாகிய காமநோயாகிய புண்களைத் தங் கொங்கை 
வேதினா லொற்றித் தங்கள் வாய் மருந்தூட்டி யாற்றின ரென்க . பாலொடு 
தேன்கலந் தற்றே பனிமொழி , வாலெயி அறியநீர் ( திருக்கு - ககஉக ) 
எனவும், ஊறு நீரழ தேய்க்கு மெயிற்றாய் ( கலி -20 ) எனவும் , முள்ளெயிற் 
றமிழ்த மூறுஞ் செவ்வாய் ( குறுந் - உஅசு ) எனவும் ஆன்றோர் கூறினமை 
யின் வாய் மருந்து என்றார் . முன் செய்யுளில் அரிவையர் அதாபானம் 
நுகர்ந்தமை மொழிந்து , இச்செய்யுளில் அவர்கள் தங்கேள்வர்க்கதனை யூட்டி 
னமை கூறினார் . கூரெயிற்றார் குவிமுலைப் பூணோடு , மார னொப்பார் மார் 
பணி கலவி , 

அரிவைய மிர்த பானம் , உரிமை மாக்க ளுவகையமிர் துய்ப்ப , 
( பரிபா - அ - க்கஅ- கஉக ) என்றமையு மிங்குக் கவனிக்கத் தக்கது . புண்களை - 
புண்களிலென உருபு மயக்கமாய்க் கொள்ளலுமாம் ; முலை வேது , வாய் 
மருந்து - ஐந்தனுருபும் பயனு முடன் தொக்க தொகை ; ஒற்றியும் - உம்மை 

பா - பே : - * ஒத்தியும் மணிக்கடை 
நசு . பொருங்கண் வேலிளைஞர் மார்பினூடுருவு 

புண்க டீ ரவிரு கொங்கையின் 
கருங்கண் வேதுபட வொற்றி மென்கை கொடு 

கட்டு மாதர்கடை திறமினோ. 
ப - ரை : - பொரும் - ( ஒன்றோடொன்று) தாக்கும் , கண் வேல் 
( உங்கள் ) கண்களாகிய வேல்கள் , இளைஞர் மார்பின் - (உங்கள் 
கணவராகிய ) இளையவர்களின் மார்பில் , ஊடுருவு - ஊடுருவிச் 
செல்லுதலா லுண்டாகும் , புண்கள் தீர - ( காமமாகிய ) புண்கள் 
நீங்கும்படி , கரு கண் - கரிய கண்களையுடைய , இரு கொங்கையின் - 
(உங்கள் ) இரண்டு 

இரண்டு தனங்களின் , வேது பட ஒற்றி - வெப்பம் 
பொருந்த அழுத்தி, மென் கை கொடு - ( உங்கள் ) மென்மையாகிய 
கைகளால் , கட்டு மாதர் - தழுவும் பெண்களே , கடை திறமின் 

வி - ரை : - புணர்ச்சிக் காலத்தில் ஆடவர்க்கு மகளிர்க்கு முடல் வெதும்ப 
லுண்மையால் , கொங்கை வேது என்றார் . புண்ணுற்றோர்க்கு வேது 
கொண்டொற்றிப் புண்ணின் மேல் கட்டுத லியல்பா தலால் , அப்பேதையருந் 
தங் கொழுநர்க்குற்ற காமமாகிய புண்ணைப் போக்கத் தங்கொங்கையாகிய 
வேதினா லொற்றித் தங் கைகளால் கட்டின ரென்க . உறைமலி யுய்யாநோ 
யூர் சுணங்கு மென்முலையே தீர்க்கும் போலும் (சிலப் - எ அ ) எனவும் , 
மணங் குழலிவள் வடிக்கண் செய்த மம்மர் வெந்நோய் , சுணங்கணி வன 
முலை யல்லது தீர்க்கலா ( பாண் - கோ - சஉ - ம் செய் - மேற்கோள் ) 
எனவும் வருமாறு காண்க . தன்னோய்க்குத் தானே மருந்து ( திருக்கு - 


அசை நிலை . 


4 


கூ .2 


கலிங்கத்துப் பரணி 


கககஉ ) என்றபடி , அம்மடந்தையர் தங் கணவர்க்குத் தந்த காம நோயைத் 
தாமே போக்கின ரென்பதை இவ்விரு செய்யுட்களிலுங் கூறியுள்ளமை . 
காண்க . இவ்விரு செய்யுட்களும் காரண காரியந் தோன்ற வமைந்துள்ளமை 
யால் , இவை ஏதுவணியாம் . ( ஹேதுவலங்காரம் ) பா - பே : --- ஒத்தி . ( ஙசு ) 
ருஎ . இடையி னிலையரி திறுமிறு மெனவெழா 

எமது புகலிட மினியிலை யெனவிழா 
அடைய மதுகர மெழுவது விழுவதாய் 

அளக வனிதைய ரணிகடை திறமினோ. 
ப - ரை : - மதுகரம் அடைய வண்டுகளெல்லாம் , இடையின் 
நிலை - ( உங்கள் ) இடுப்பு ( நிலை பெற்று ) நிற்றல் , அரிது - அருமை 
யாம் , இறும் இறும் - ( அது ) முறிந்து போகும் , என எழா - என்று 
( மேலே ) எழுந்தும் , எமது புகல் இடம் - எமது அடைக்கலத்திற் 
குரிய விடம் , இனி இலை - இனி ( வேறு ) இல்லை , என விழா - என்று 
( மீண்டு ) விழுந்தும் , எழுவது விழுவது ஆம் - (இவ்வாறு மேலே ) 
எழுவதும் (மீண்டும் ) விழுவது மாகிய , அளகம் வனிதையர் - கூந் 
தலையுடைய பெண்களே , அணி கடை திறமின் 

வி - ரை : - மகளிர் கூந்தலில் வண்டுகள் மொய்த்தலை , வண்டுபடு 
கூந்தல் தண்டழைக் கொடிச்சி ( ஐங்கு - உருசு ) என்றதனாலறிக . அந்தங் 
கையர் தங்கள் கூந்தலில் முடித்த மலரிலுள்ள தேனைப் பருக வந்த வண்டுகள் , 
தனபாரத்தால் அவர் தஞ் சிற்றிடை வருந்தா நின்றமையால் , அவர்கள் கூந்த 
லில் உட்கார்ந்தால் அவர் தம் மெல்லிய நுசுப்பு முறிந்து போமென்றெண்ணி 
அவை மேலே எழுவதும் அவைகளுக்கு வேறு புகலிடமின்மையால் , அவைகள் 
மீண்டும் அக்கூந்தலில் விழுவது மாயினவென்க . நூலொத்த நேரிடை 
நொய்ம்மையெண் ணாது நுண் டேனசையால் , சாலத் தகாதுகண் டீர்வண்டு 
காள் கொண்டை சார்வதுவே ( திருக்கோ - சரு ) என்னுஞ் செய்யுளின் 
கருத்து இங்குப் பெரிதும் ஒத்திருத்தலைக் காண்க . நிலை - நிற்றல் ; இஃதிப் 
பொருள் தருதலை, வெளிறி னோன் காழ்ப் பணைநிலை முனை இ ( புறநா - உரு 
என்றதனா லறிக . இடையின் - இதில் இன் அல்வழிச் சாரியை . இச்செய் 
யளில் வண்டுகள் இயல்பாய் எழுதல் விழுதலை , இடையினிலை ........ என 
விழா எனக் கவி தன் கருத்தை யேற்றிக் கூறியிருத்தலால் , இது தற்குறிப் 
பேற்ற வணியாம் . 

( நஎ ) 
ரு அ . உபய தனமசையி லொடியு மிடைநடையை 

ஒழியு மொழியுமென வொண்சிலம் 
பபய மபயமென வலற நடைபயிலும் 

அரிவை மீர்கடைக டிறமினோ. 
ப - ரை : -- உபய 

அசையில் - (உங்கள்) இரண்டு 
கொங்கைகள் அசைந்தால் , இடை ஒடியும் - (உங்கள் ) இடுப்பு 
முறிந்து போகும், நடையை - ( ஆதலால் நீங்கள் ) நடத்தலை , ஒழியும் 
ஒழியும் - விடுங்கள் விடுங்கள் , என - என்று சொல்வது போலவும் , 
அபயம் அபயம்- , என - என்று முறையிடுவது போலவும், ஒண் 
சிலம்பு - ( உங்கள் கால்களிலணிந்த) ஒளி பொருந்திய சிலம்புகள் , 
அலற - ஒலிக்கும்படி , நடை பயிலும் - நடைபுரியும் , அரிவைமீர் - 
பெண்களே , கடைகள் திறமின் 


தனம் 


உ 
. 


கடை திறப்பு 


கூகூ 


1 


வி - ரை : - தனபாரத்தைத் தாங்காமல் இடை முறிய மாதலால் , மட 
வீர் , நீர் நுமது நடையை யொழியு மெனச் சிலம்புகள் முறையிட லாயின 
வென்பதாம் . வல்லெ னப்புடைக் குந்தன வன்பொறைக் , கில்லெ னக்கரு 
தும்மருங் கிற்றிடும் , மெல்லெ னப்பதம் வைத்துமி தித்து முன் , செல்லெ னப் 
பொற்சி லம்புசி லம்புமால் ( அரிச் - 4 - விவாக கா - உ 0 ச ) எனவும் இழை 
யார் வனமுலை வீங்கி யிடையிறு கின்றது ( பொன்வண் - ருக ) எனவும் வரு 
வன இங்குக் கருதத் தக்கன . இதுவும் தற்குறிப்பேற்ற வணியாம் .. ( நஅ ) 
ருகூ . பூவிரி மதுகர நுகரவும் 

பொருகய லிருகரை புரளவுங் 
காவிரி யெனவரு மடநலீர் 

கனகநெடுங்கடை திறமினோ. 
இச்செய்யுள் மாதர்களுக்குங் காவிரியாற்றுக்குஞ் சிலேடை : -- 
மாதர்கள் மேல் கூறுங்கால் : 

ப - ரை :-- கரம் - (உங்கள்) கைகளால் , விரி பூமது - மலர்ந்த 
மலரிலுள்ள கள்ளை, நுகரவும் - (நீங்கள் ) பருகவும் , பொரு கயல் 
( ஒன்றோடொன்று ) போர் புரியும் கெண்டைமீன் போன்ற ( உங் 
கள் ) கண்கள் , இரு கரை - இரண்டு கரை போன்ற கண்ணிதழ்களி 
னிடையில் , புரளவும் எனவும் , 

காவிரி யாற்றின் மேல் கூறுங்கால் : 

விரி பூ - மலர்ந்த மலரிலுள்ள தேனை , மதுகரம் நுகரவும் 
வண்டுகள் பருகவும் , பொரு கயல் - போர் புரியும் கெண்டை மீன் 
கள் , இரு கரை - இரண்டு கரைகளில் , புரளவும்- , காவிரி என - 
காவிரி நதி போல் , வரு மடம் நலீர் - வருகின்ற இளம் பருவ 
முடைய அழகிய பெண்களே , கனகம் நெடு கடை திறமின் 
எனவும் பொருள் கொள்க . 

ரை : - மடவார் கண் பிறழ்ச்சி , காவிரியில் கெண்டை மீன்கள் 
புரளுதலை யொத்திருந்த தென்பதாம் . கண்ணிதழ்களைத் தடாகத்தின் கரைக 
ளாகவும் கண்விழிகளைக் கயல் மீன்களாகவும் இங்குக் கூறியதற்கேற்ப , செழு 
நீர்த் தடத்துக் கயல்மிளிர்ந் தாலொப்பச் சேயரிக்கண் , அழுநீர் துளும்ப 
வலமரு கின்றன ( திருவிரு - உ ) என்றார் பெரியாரும் . கருங்க யற்கண் 
விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி (சிலப் - எ - உடு ) என்றமையுங் 
காண்க . மதுகரம் - மதுவைப் பருகுங் கை , வண்டு ; கயல் - கண்கள் , கெண் 
டை மீன்கள் ; இருகரை - இரண்டு கரைபோன்ற கண்ணிதழ்கள் ; ( காவிரியின் ) 
இருபுறக் கரைகள் . மாதர் கண்கள் மேல் கூறுங்கால் , கயல் , கரை - யென்பன ஆகு 
பெயராய் முறையே கண்களையும் கண்ணிதழ்களையும் குறிக்கும் . இச்செய்யுள் 
சிலேடையணியாம் . 

( ஙக ) 
• 0 . களப வண்டலிடு கலச கொங்கைகளின் 

மதியெ ழுந்துகனல் சொரியுமென் 
றளக பந்திமிசை யளிகள் பந்தரிடும் 

அரிவை மீர்கடைக டிறமினோ. 
ப - ரை : - களபம் வண்டல் இடு - கலவைச் சந்தனச் சேற் 
றைப் பூசுகின்ற, கலசம் கொங்கைகளில் - குடம் போன்ற தனங் 


கூச 


கலிங்கத்துப் பரணி 


களில் , மதி எழுந்து - சந்திரன் புறப்பட்டு , கனல் சொரியும் என்று 
( தன் கதிர்களாகிய ) நெருப்பைச் சொரிவான் என்று , பந்தி அள 
கம் மிசை - ஒழுங்காகிய கூந்தலின் மேல் , அளிகள் பந்தர் இடும் 
வண்டுகள் பந்தலை யமைக்கும் , அரிவைமீர் - பெண்களே , கடை 
கள் திறமின் 

வி - ரை : - காமநோயால் வருந்துவோர்க்குத் தண்மதி வெம்மையை 
விளைக்கு மா தலால் , மதியெழுந்து கனல் சொரியும் என்றார் . சுடு தியோ 
கடல் தோன்றிய திங்களே . ( கம்பரா - மிதிலைக்கா - என ) எனக் கம்பரும் , 
விதுபுவ னத்தே வருகொடு மைக்கோ வினையேன்மேல் , கதுவ வழற்றீ வட 
வை நிகர்த்தே கதிர்காலும் ( அரிச - பதுமை - சக ) எனக் கீழையூர் - சட 
கோப தாசரும் , குளிர் திங்கள் ஈட்டுமணி , பூணிலா மென்முலைமேல் போரச் 
சொரிந்ததே , நீணிலா வென்னு நெருப்பு நளவெ - சுயம்வர - ககஉ ) எனப் 
புகழேந்தியாரும் கூறினமை காண்க . கலச கொங்கை - உவமைத் தொகை ; 
பந்தர் - பந்தலென்பதன் போலி . இச்செய்யுளில் உவுமையும் , தற்குறிப் 
பேற்றழம் உள்ளமை காண்க . 

( ச O ) 
சுக . வாயிற் சிவப்பை விழிவாங்க 

மலர்க்கண் வெளுப்பை வாய்வாங்கத் 
தோயக் கலவி யமுதளிப்பீர் 

துங்கக் கபாடந் திறமினோ. 
ப - ரை : - வாயின் சிவப்பை - ( பவளம் போன்ற உங்கள் ) 
வாய் இதழ்களின் செந்நிறத்தை , விழி வாங்க - கண்கள் கவரவும் ,, 
மலர் கண் வெளுப்பை - தாமரை மலர்போன்ற கண்களின் வெண் 
ணிறத்தை , வாய் வாங்க (உங்கள் ) வாய் இதழ்கள் கவரவும் ,, 
தோயம் - கடல் போன்ற , கலவி அமுது - புணர்ச்சி யின்பமாகிய 
அமுதத்தை , அளிப்பீர் - ( உங்கள் கணவர்க்கு ) கொடுக்கும் பெண்க 
ளே , துங்கம் - உயர்வாகிய , கபாடம் திறமின் 

ரை : - மகளிர் தங்கொழுநரைப் புணருங்கால் , வாய் வெளுத்தலுங் 
கண் சிவத்தலு மியல்பாதலால் , வாயிற் சிவப்பை வாய்வாங்க என் 
றார் . இந்நூல் ஙங , ருசம் - தாழிசைகளிலும் இக்கருத் தமைந்துள்ளமை 
காண்க . தோயக் கலவி யமுது - இதனை , தோய் அ கலவி அமுது எனப் 
பிரித்து ( உங்கள் கணவர் தோள்களை ) தழுவும் புணர்ச்சி யின்பமாகிய அவ்வழு 
தத்தை யெனினுமாம் ; தோயம் அமுது என வியைத்துத் திருப்பாற் கடலில் 
தோன்றிய வமுதம் எனினும் பொருந்தும். இதில் மலர்க்கண் என்றது உவ 
மையணி ; கலவி யமுது என்றது உருவகவணி ; வாயிற் சிவப்பை .... 
வாய்வாங்க என்றது மாற்று நிலையணி (பரிவர்த்தனையலங்காரம் ) இம்மூன்றும் 
விரவி வந்தமையால் , இது சேர்வையணியாம் , ( சங்கீரணவலங்காரம் ) . ( சக ) 

கூடு மிளம்பிறையிற் குறுவெயர் முத்துருளக் 

கொங்கை வடம்புரளச் செங்கழு நீரளகக் 
காடு குலைந்தலையக் கைவளை பூசலிடக் 

கலவி விடாமடவீர் கடைதிற மின்றி றமின் . 
ப - ரை : - கூடும் - ( இரு நுனியும் ) கூடும் , இளம் பிறையில் - 
இளம் பிறைச் சந்திரனைப் போன்ற நெற்றியில் , குறு வெயர் - சிறு 
வேர்வையாகிய , முத்து உருள - முத்துப் போன்ற நீர்த் துளிகள் 


சுஉ . 


உ . கடை திறப்பு 


கூடு 


உருண்டு ( கன்னங்களில் ) விழவும் , கொங்கை வடம் - தனங்களி 
லுள்ள ( முத்து , பவளம் முதலிய ) மாலைகள் , புரள - ( தமது நிலை 
தடுமாறி ) புரளவும் , செங்கழுநீர் - செங்குவளை மலர்களை யணிந்த , 
அளகம் காடு - கூந்தலாகிய காடு , குலைந்து அலைய குலைந்து 
அசையவும் , கை வளை - கையிலணிந்த வளையல்கள் , பூசல் இ 
ஆரவாரஞ் செய்யவும் , கலவி 

( உங்கள் கணவரை ) புணர்தலை , 
விடா மடவீர் - தவிராத பெண்களே , கடை திறமின் திறமின் 

வி - ரை : - இங்குக் கூறியதற் கேற்ப , அளக பாரம லைந்துகுலைந்திட , 
வதன வேர்வுது லங்கிந லங்கிட , அவச மோகம்வ ளைந்து தளைந்திட ( திருப்பு ) 
என்றார் அருணகிரி நாதரும் . மயிர்ச் செறிவை நோக்கிக் கூந்தலைக் காடென் 
லியல்பு ; முருகவி ழளகக் காட்டை ( மாறன- பொருளணி - ககஎ ) எனவும் , 
அளகக் காடுஞ் சுமக்குங் கரும்பே ( சகல கலா - ) எனவும் தமிழறிஞர் கூறி 
யுள்ளமை காண்க . மகளிர் குவளை மலர்களைத் தங்கூந்தலி லணிதல் பண் 
டைய வழக்காம் .. இதனை , குவளை நாறுங் குவையிருங் கூந்தல் ( குறுந் 
ந 00 ) எனவும் , குவளை யுள்ள கங் கமழுங் கூந்தல் ( ஐங்கு - உஉடு ) எனவும் 
வருமாற்றானறிக . ( தா - 50 , எச ) பிறை , முத்து - உவமையாகு பெயர்கள் . 
புணர்ச்சிக் காலத்தில் மடமங்கையர்க்கு வேர்வை யரும்பல் , வடம் புரளல் முத 
லிய இயல்பாகிய தன்மைகள் இச் செய்யளில் அமைந்துள்ளமையால் , இது 
தன்மை நவிற்சி யணியாம் . பா - பே : - * கோடும் மகளிர் . 
சுங . காஞ்சி யிருக்கக் கலிங்கங் குலைந்த 

கலவி மடவீர் கழற்சென்னி 
காஞ்சி யிருக்கக் கலிங்கங் குலைந்த 

களப்போர் பாடத் திறமினோ. 

ரை : - காஞ்சி இருக்க - ( நீவிர் அணிந்த ) காஞ்சியென் 
னும் இடையணி ( குலையாமல் ) இருக்க , கலிங்கம் குலைந்த - ( உங்கள் ) 
ஆடை குலைதற்குக் காரணமான , கலவி - ( உங்கள் கொழுநரை ) 
புணர்தலையுடைய , மடவீர் - பெண்களே , கழல் சென்னி - வீர 
கண்டையை யணிந்த பாதங்களையுடைய ( முதற் குலோத்துங்க ) 
சோழன் , காஞ்சி இருக்க காஞ்சி புரத்தில் ( தங்கி ) இருக்க , 
கலிங்கம் குலைந்த - ( அவனாணையால் ) கலிங்க நாடு அழிந்து போன , 
களம் போர் - களத்தில் நிகழ்ந்த போரை , பாட - ( யாம் சிறப் 
பித்து ) பாட , திறமின் - ( அதனைக் கேட்டு மகிழுமாறு நீவிர் கதவை ) 
திறவுங்கள் . 

வி - ரை : -- மடவீர் , கலிங்கப் போரைக் கேட்குமாறு கதவைத் திறமின் 
என்பதாம் . காஞ்சி - மகளிர் தமதிடையி லணியும் ஒருவகை யணி ; இவ்வணி 
யின் தன்மையை ருங - ம் தாழிசை உரையிற் காண்க . 

கலிங்கப் போர் நிகழ்ந்த 
காலை முதற் குலோத்துங்கன் காஞ்சிபுரத்தி லிருந்தமையை இந்நூல் ந 00 , 
நகச - ம் தாழிசைகளாலும் , அவன் கருணாகரனுக்குக் கட்டளை யிட்டமையை 
நசஉ - ம் தாழிசையாலு முணர்க . காஞ்சி - ஒரு வகை அணி , காஞ்சிபுரம் ; 
கலிங்கம் - ஆடை , கலிங்கநாடு . கலவி - தொழிற் பெயர் ; கழல் - தானியாகு 
பெயர் ; களப்போர் - ஏழனுருபும் பயனு முடன் தொக்க தொகை . இச்செய் 
யுள் மடக்கு என்னுஞ் சொல்லணியாம் . மடக்காவது : -ஓரடியிற் பலவிடங் 
களிலாயினும் , பலவடிகளிலாயினும் , முன்வந்த எழுத்துத் தொகுதிகளே 
மீண்டும் வந்து பொருள் வேறுபடுவதாம் . மடக்கு எனினும் யமகம் எனினும் 
ஒக்கும் . 

( சங ) 


கூசு 


கலிங்கத்துப் பரணி 


ணாகான் 


சுச . இலங்கை யெறிந்த கருணா கரன் றன் 

இகல்வெஞ் சிலையின் வலிகேட்பீர் 
கலிங்க மெறிந்த கருணா கரன்றன் 

களப்போர் பாடத் திறமினோ. 
ப - ரை : - இலங்கை எறிந்த - இலங்கையிலுள்ள ( இராவணன் 
முதலிய ) அரக்கரைக் கொன்ற , கருணா ஆகரன் தன் - கருணைக் 
கிருப்பிடமாகிய ஸ்ரீராமபிரானுடைய , 

ஸ்ரீராமபிரானுடைய , இகல் வெம் சிலையின் 
வலிமையையுடைய கொடிய வில்லின் , வலி கேட்பீர் - பராக்கிரமத் 
தைக் கேட்க விரும்பும் பெண்களே , கலிங்கம் எறிந்த - கலிங்க 
நாட்டை யழித்த , கருணாகரன் தன் - கருணாகரத் தொண்டைமா 
னுடைய , களம் போர் - களத்தில் நிகழ்ந்த போரை , பாட - ( யாம் 
புகழ்ந்து ) பாட , திறமின் - ( அதனைக் கேட்டுக் களிக்குமாறு நீவிர் 
நுமது வாயில் கதவை ) திறவுங்கள் . 

வி - ரை : - இலங்கை யெறிந்த ......வலி கேட்பீர் , என்றதனால் , 
அம்மாதர்கள் சக்கரவர்த்தி திருமகன்பால் போன்பு பூண்டவர்களென்பது 
நன்கு விளங்கும் . கருணாகரன் வெற்றியின் சிறப்பைக் கருதி 

கருணாகா 
றன் களம் என்றார் . களங்கொள் யானைக் கடுமான் பொறைய ( புறநர் - 
ருங ) என்றமையும் தேன்மி டைந்த தாரினான் செங்க ளஞ்சி றந்ததே 
( சீவகசி - உஎக ) எனத் திருத்தக்க தேவர் மொழிந்தமையும் , இத்துணையும் 
இவன் வெற்றியாகலின் இவன் களமென்றார் என நச்சினார்க்கினியர் அதற் 
குப் பொருள் வரைந்துள்ளமையும் , அமர்க்கள மாசன தாகத் துறந்து 
( சிலப் - உஅ . க 0 ச ) என்றமையும் கவனிக்க . இவ்வாறு களங்கொள்ளுதலைப் 
பேராண்ழல்லை யென்ப . உளம்புகல மறவேந்தன் , களங்கொண்ட சிறப் 
புரைத் தன்று ( புறப் - வெ - மா கஅ 0 ) என்றமை காண்க . இலங்கை - 
இடவாகு பெயர் . இலங்கை யெறிந்த - இலங்கை நகரையழித்த வெனினு 
மாம் . கருணாகரன் - தீர்க்க சந்தி , ஆகரம் - இருப்பிடம் , கருணைக் கிருப் 
பிட மானவன் என்பதாம் . சிலையின் வலிகேட்பீர் என்றது , உடையான் 
வலியை உடைமையின் மேல் வைத்துக் கூறிய உபசார வழக்காம் . ( சச ) 
சுரு . பேணுங் கொழுநர் பிழைகளெலாம் 

பிரிந்த பொழுது நினைந்தவரைக் 
காணும் பொழுது மறந்திருப்பீர் 

கனப்பொற் கபாடந் திறமினோ. 
ப - ரை : - பேணும் - ( நீர் ) விரும்பும் , கொழுநர் - ( உங்கள் ) 
கணவருடைய , பிழைகள் எலாம் - குற்றங்கள் எல்லாவற்றையும் , 
பிரிந்த பொழுது ( அவர்கள் உம்மைவிட்டு ) நீங்கிய காலத்தில் , 
நினைந்து - எண்ணி வருந்தியும் , அவரை காணும் பொழுது - அவர் 
களைக் கண்ட காலத்தில் , மறந்து - ( அவர் குற்றங்களை ) மறந்தும் , 
இருப்பீர் - ( களிப்போடு ) இருக்கும் பெண்களே , கனம் பொன் 
கபாடம் திறமின் 

ரை : - அம்மகளிர் தங்கொழுநர் பால் பேரன்பு பூண்டவராகலின் , 
பேணுங் கொழுநர் என்றார் . அவ்வன்பின் பெருக்கால் , அப்பேதையர் தங் 
காதலர் குற்றங்களைக் கருதாதவராயினும் , அவர்கள் பிரிவுத் துன்பம் அவர் 
களை அவ்வாறு தூண்டியதென்க . தங்கொழுநரைக் கண்டவளவில் அக்குற் 


உ . கடை திறப்பு 


கூஎ 


றங்களை யெல்லாம் மறந்து மீண்டும் பேரன்பும் பெருங்களிப்பு மெய்துவ ரென் 
பார் , மறந்திருப்பீர் என்றார் . காணுங்கால் காணேன் 

தவறாய காணாக் 
கால் , காணேன் தவறல் லவை ( திருக் - கஉ அசு) என்னும் திருக்குறளின் 
கருத்து இச்செய்யுளி லமைந்துள்ளமை காண்க . 

ஊடுவே 

னென்பேன்ம 
னந்நிலையே யவற்காணில் , கூடுவே னென்னுமிக் கொள்கையில் நெஞ்சே 
( கலி - சுஎ ) என்றமையு மிங்குக் கவனிக்க . எலாம் - இது எல்லாம் என்ற 
தன் இடைக்குறை ; இதில் முற்றும்மை விகாரத்தால் தொக்கது . 
சுசு . வாச மார்முலைகண் மார்பி லாடமது 

மாலை தாழ்குழலின் வண்டெழுந் 
தூச லாடவிழி பூச லாடவுற 

வாடு வீர்கடைக டிறமினோ. 
ப -ரை : வாசம் 

வாசனைச் சுண்ணம் பொருந்திய , 
முலைகள் - ( உங்கள் ) கொங்கைகள் , மார்பில் ஆட - மார்பில் குலுங் 
கவும் , மது மாலை தாழ் - தேனையுடைய மலர் மாலைகள் பொருந்திய , 
குழலின் - கூந்தலி லிருந்து , வண்டு எழுந்து - வண்டுகள் (மேலே ) 
கிளம்பி , ஊசல் ஆட - ஊசலைப் போல் ( இப்புற மப்புறம் ) பறக்க 
வும் , விழி பூசல் ஆட - 

ஆட - ( உங்கள் ) கண்கள் ( ஒன்றோடொன்று ) 
போர் புரியவும் , உறவு ஆடுவீர் - (உங்கள் கணவரோடு ) உறவாடும் 
பெண்களே , கடைகள் திறமின் 

வி - ரை : - விழி பூசலாட என்றது , கண்களின் பிறழ்ச்சியா லுண்டா 
கும் பேரழகை ; போர்க்கெண்டை வல்லி யொன்றால் , விலக்குண் டுலா 
கின்று [ திருவிரு - ருஎ ) எனப் பெரியார் பணித்தமையும் அதன் வியாக்கி 
யானமும் 

இங்குக் கருதத் தக்கவை . பே : வண்டு சூழ்ந்து , 
உறவாடு மாதர்கடை . 

( சசு ) 
சுஎ . நேயக் கலவி மயக்கத்தே 

நிகழ்ந்த மொழியைக் கிளியுரைப்ப 
வாயைப் புதைக்கு மடநல்லீர் 

மணிப்பொற் கபாடந் திறமினோ. 
ப - ரை : - நேயம் - அன்பை விளைவிக்கும் , கலவி மயக்கத்து 
புணர்ச்சியா லுண்டாகும் காம மயக்கத்தில் , நிகழ்ந்த மொழியை 
( உங்கள் கணவர்களுக்கும் உங்களுக்கு மிடையே ) நடந்த சொற் 
களை , கிளி உரைப்ப - கிளிகள் சொல்ல , வாயை புதைக்கும் - ( அவை 
களின் ) வாயை ( உங்கள் கையால் ) மூடும் , மடம் நல்லீர் - இளம் 
பருவமுடைய அழகிய பெண்களே , மணி 

இரத்தினங்களைப் 
பதித்த , பொன் கபாடம் - பொன்னாலாகிய கதவை , திறமின் 

வி - ரை : - இரவில் மைந்தரும் மகளிரும் புணருங்கால் , அவர்கள் காம 
மீ தூர மனங்கனிந்து முறை பிறழ்ந்து பேசிய தகுதியற்ற சொற்களை , சொன் 
னதைச் சொல்லுங் கிள்ளை என்றபடி , பகலில் கிளிகள் சொல்லத் தொடங் 

அவற்றைக் கேட்ட அப்பேதையர் பெரிதும் நாணி , அக்கிளிகளை மேல் . 
பேச விடாமல் அவைகளின் வாயைப் புதைத்தன ரென்பதாம் . கள்ளுலா 
நறிய கூந்தல் கலவியி னுரைத்த யாவும் , கிள்ளைகள் மிழற்று மாறு கேட்டிள 
நிலவு காலும் , முள்ளெயி றிலங்கச் செல்வி முகிழ்நகை கோட்டி னாளே 
( நைட மணம் - ருச ) என்றமை இங்குக் கவனிக்க . 

வாயைப் புதைக்கும் 


பா 


கின . 


கூவு 


கலிங்கத்துப் பரணி 


4 


என்பதற்கு , நாமும் நம் கணவரும் தனியாய்ப் பேசியவற்றை இக்கிளிகள் 
பலருமறிய வெளியிடுகின்றனவே , இப்படியு முண்டோ ! என வியந்து , 
அம்மடவார் தமது வாயைத் தாமே புதைத்துக் கொண்டன ரெனினுமாம் .. 
மணிப் பொன் - இரண்டனுருபும் பயனு முடன் தொக்க தொகை ; மணி 
அழகெனினுமாம் . 

( சஎ ) 
சுஅ . பொங்கு மதிக்கே தின நடுங்கிப் 

புகுந்த வறையை நிலவறையென் 
றங்கு மிருக்கப் பயப்படுவீர் 

அம்பொற் கபாடந் திறமினோ. 
ப - ரை : - தினம் - ஒவ்வொரு நாளும் , பொங்கு மதிக்கு 
( ஒளி ) மிகுந்த சந்திரனுக்கு , நடுங்கி - ( மிகவும் ) பயந்து , புகுந்த 
அறையை - ( நீர் உமக்குப் பாதுகாப்பாகக் கருதி ) புகுந்த படுக்கை 
அறையை , நிலம் 

அறை என்று 

என்று - புழுக்கறை யென்று நினைத்து , 
அங்கும் இருக்க - அவ்வறையிலுந் தங்கி இருக்க , பயப்படுவீர் - 
பயப்படுகின்ற பெண்களே , அம் பொன் கபாடம் திறமின் 

ரை : - கணவரைப் பிரிந்த மகளிர் தண்கதிரின் வெப்பம் தாங்கி 
வெளியிலிருக்க வியலாது பள்ளியறையிற் புக , அங்குங் காமவெம்மை வருத்து 
தலால் , அவர்கள் அதனை நிலவறை போல் கருதி வெருவின ரென்பதாம் . 
காம நோயுற்றோரைத் திங்களின் தண்கதிர் வருத்து மென்பதை சு 0 - ம் தாழி 
சையிற் காண்க . மேவுதண் மதியம்வெம் மதியமாலோ , மென்மலர்ப் பள்ளி 
வெம் பள்ளியாலோ ( திருவாய் - கூ - க - ச ) என்றார் பெரியாரும் , நிலவறை - 
பூமிக்குள் அமைக்கப்பட்ட துவாரமில்லாத அறை ; இதனைப் பொதியறை 
அல்லது புழக்கறை எனவும் வழங்குவர் . ஓதிய வேதத் தொளியுறி னல்லது , 
போதார் பிறவிப் பொதியறையோர் (சிலப் க 0 , ககூ , ககக ) எனவும் , 
புழக்கறை பட்டோர் போன்றுளம் வருந்தாது ( மணிமே - ங - கூடு ) என 
வும் வருமாறு காண்க . இதிலடைக்கப் பட்டோர் உடல் வேர்த்து மூச்சுத் 
திணறித் துன்பெய்துவ ரென்பதாம் . அங்கும் - இதிலுள்ள உம்மை இறந்தது 
தழுவிய எச்சவும்மை . நிலவறை - ஏழனுருபும் பயனு முடன் தொக்க தொகை. 
சுக . வருவார் கொழுந ரெனத்திறந்தும் 

வாரார் கொழுக ரெனவடைத்துக் 
திருகுங் குடுமி விடியளவுந் 

தேயுங் கபாடந் திறமினோ. 
ப - ரை :-விடி அளவும் 

அளவும் - பொழுது விடியும் வரையிலும் , 
கொழுநர் - (உங்கள் ) கணவர்கள் , வருவார் என - ( உம்மிடம் ) வரு 
வாரென்று , திறந்தும் - ( கதவை ) திறத்தலாலும் , கொழுநர் - (உங் 
கள் கணவர்கள் , வாரார் என - வரமாட்டாரென்று , அடைத்தும் - 
( அதனை ) மூடுதலாலும் , திருகும் - சுழலும் , குடுமி தேயும் - குடுமி 
யானது தேய்ந்து போகும் , கபாடம் திறமின் 

வி - ரை : - தங் கணவர் குறித்துச் சென்ற பருவம் வந்தமையால் , அம் 
மடந்தையர் தங் கொழுநர் வரவை நாடி இரவு முற்றும் வீட்டிற்கும் வாசலுக் 
குமாய் அலைந்தன ரென்பதாம் . அவர்கள் அடிக்கடி கதவைத் திறப்பதும் 
மூடுவதுமா யிருந்தமையால் , கதவின் குடுமி தேயலாயின தென்க . குடுமிக் 

ஒரு வகைக் கதவு ; வருவார் , வாரார் - முரண்தொடை . ( சக ) 


கபாடம் 


உ . கடை திறப்பு 


எ 0 . ஊடு வீர்கொழுநர் தங்கள் பான் முனிவொ 

ழிந்து கூடுதலி னுங்களைத் 
தேடு வீர்கடைக டிறமி னோவினிய 

தெரிவை மீர்கடைக டிறமினோ. 
ப - ரை : - கொழுநர் தங்கள் பால் - (உங்கள் ) கணவர்களி 
டத்தில் , ஊடுவீர் - ( நீங்கள் சிறிது போது ) பிணங்குவீர்கள் , முனிவு 
ஒழிந்து - ( பின்பு ) அப்பிணக்கு நீங்கி , கூடுதலின் - (உங்கள் கண 
வரை) புணர்தலால் , உங்களை தேடுவீர் - உங்களை ( நீங்களே ) தேடு 
கின்ற பெண்களே , கடைகள் திறமின் இனிய தெரிவைமீர் - 
( காண்போர் கண்ணுக்கு ) இனிய பெண்களே , கடைகள் திற 


மின் 


வி - ரை : - நீண்ட வூடல் கூடலின்பத்தைக் கெடுக்குமாதலின் , சிறிது 
போது என்னுஞ் சொற்கள் வருவிக்கப்பட்டன . உப்பமைந் தற்றாற் புலவி 
யதுசிறிது, மிக்கற்றா னீள விடல் (திருக்கு- கங 02 ) என்றார் நாயனார் . அம் 
மடவார் தங்கொழுநரோடு புணருங்கால் , பேரின்பக் களிமயக்கத்தின் மிகுதி 
யால் , தம்மைத் தாம் மறந்து தமது நிலைகுலைந்தன ரென்பார் , உங்களைத் தேடு 
வீர் , என்றார் . 

ஊடுவீர் - முன்னிலைப் பன்மை வினைமுற்று ; ஊடுபவராய் 
எனப் பொருள் கொண்டு முற்றெச்ச மெனினுமாம் . தேடுவீர் - வினையா 
லணையும் பெயர் . 

( 50 ) 
எக . பண்படு கிளவியை யமுதெனப் 

பரவிய கொழுநனை நெறிசெயக் 
கண்கொடு கொலை செய வருளுவீர் 

கனகநெடுங்கடை திறமினோ. 
ப - ரை : - பண் படு - இராகம் போன்ற , கிளவியை - ( உங் 
கள் ) இனிய சொற்களை , அமுது என 

அமுது என - தேவா முதம் போன்ற 
தென்று , பரவிய - புகழ்ந்து பேசிய , கொழுநனை - ( உங்கள் ) கண 
வனை , நெறி செய - (உங்கள் ) வழிப்படுத்த , கண்கொடு - கண்க 
ளால் , கொலை செய - துன்பஞ் செய்தலை , அருளுவீர் - அருள் புரி 
யும் பெண்களே , கனகம் நெடு கடை திறமின் 

வி - ரை :-காதலி சொல்லிற் பிறக்கு முயர் மதம் ( நான்மணி - ரு 
என்றபடி , மனைவியர் அன்பு கனிந்து மொழியு மினிய சொற்கள் காமவேட் 
கையை மிகுவித்து இன்பம் விளைத்தலால் , ஆடவர் அம்மகளிர் மொழியைப் 
புகழ்ந்தன ரென்பார் , கிளவியை அமுதெனப் பாவிய கொழுநன் எனவும் , 
அவர்தம் கண்பிறழ்ச்சி காமநோயை மிகுவித்துத் துன்புறுத்தலால் , 
கொடு கொலை செய எனவு மியம்பினார் . இருகய விணை விழியே யெனை 
யிடர் செய்தவையே (சிலப் - எ - கரு ) என்றமை காண்க . தங்கண் பிறழ்ச்சியா 
லுண்டாகுந் துன்ப நெறியால் அம்மெல்லியலார் தங்கணவர்க் கின்பமே 
மூட்டுதலின் , அருளுவீர் என்றார் . கொலை - துன்பம் . இதனை , 

இதனை , தன்னை 
யே கொல்லும் சினம் ( திருக்கு - நாடு ) எனவும் கொல்லச் சுரப்பதாங் 
கீழ் ( நாலடி - உஎக ) எனவும் வருவனவற்றிற் காண்க . நெறி செய்தலாவது - 
தங்கணவர் பரத்தையர் பால் விழைந்து செல்லாமல் , அவர்களைத் தம் வய 
பாக்கிக் கொள்ளல் . படு - உவம வுருபிடைச் சொல் . 

( ருக ) 


கண் 


ச O 


நீர் மழை 


கலிங்கத்துப் பரணி 
எஉ . பிழைநி னைந்துருகி யணைவு நாமகிழ்நர் 

பிரித லஞ்சிவிடு கண்கணீர் 
மழைத தும்பவிர றரையி லேயெழுது 

மடக லீர்கடைக டிறமினோ . 
ப - ரை : - மகிழ்நர் - (உங்கள் ) கணவர் , அணைவு உறு ( து ) 
(உம்மோடு ) கூடியிராமல் , பிரிதல் அஞ்சி - (உம்மைவிட்டு ) நீங்கு 
தற்குப் பயந்து , பிழை நினைந்து - ( அவர் செய்த ) பிழையைக் கருதி , 
உருகி - ( மனம் ) தளர்ந்து , விடு - (நீங்கள் ) சொரிகின்ற , கண்கள் 

( உங்கள் ) கண்களிலிருந்து வரும் நீராகிய மழை , 
ததும்ப - மிகும்படி , விரல் தரையிலே எழுதும் - ( கால் ) விரலால் 
நிலத்தில் கீறும் , மடம் நலீர் - இளம் பருவமுடைய அழகிய பெண் 
களே , கடைகள் திறமின் 

வி - ரை : - மகிழ்நர் பிழையாவது - இயற்கைப் புணர்ச்சியில் , மெல் 
லிய லரிவைநின் னல்லகம் புலம்ப , நிற்றுறந் தமைகுவ னாயி னெற்றுறந் , திர 
வலர் வாரா வைகல் , பலவா குகயான் செலவுறு தகவே ( குறுந்- கஙஎ ) 
எனச் சூளுரை மொழிந்த ஆடவர் அம்மொழியை மீறி , தம் மனைவியரைப் 
பிரிந்து போர்க்குச் செல்லக் கருதினமையாம் . அவ்வாடவர் பிரிவைப் பொறா 
மல் , நீரிதழ் புலராக்கண் ணிமைகூம்ப வியைப்வால் ( கலி - எ 0 ) எனவும் , 
பொங்கரி பரந்த வண்கண் , அங்கலிழ் மேனி யசைஇய வெமக்கே ( ஐங்கு 
கஎச ) எனவும் ஆன்றோர் கூறியபடி , அப்பேதையர் அழுதமை கருதி கண் 
--கணீர் மழைததும்ப என்றார் . விரல் தரையிலே யெழுதுதல் என்றது - தங் 
கேள்வர் செலவைத் தவிர்க்க வியலாமல் , அம்மெல்லியலார் திகைப் படைந்து 
தங்கால் விரலால் நிலத்தைக் கீறிச் செயலற்று நின்றமையைக் குறிக்கும் . 
முதல் நாட் போரில் இராம பிரானிடம் தோல்வியுற்ற விராவணன் செயலற்று 
நின்ற நிலையை , நிறங்க ரிந்திட நிலம் விரல் கிளைத்திட நின்றான் ( கம்பரா - 
முதற் போர் - உரு 0 ) எனக் கம்பருங் கூறினார் . அணைவுறா - ஈறுகெட்ட 
எதிர்மறை வினையெச்சம் ; இதனை அவ்வகைப் பெயரெச்சமாய்க் கொண்டு 
பொருள் கூறினும் பொருந்தும் . கண்கணீர் - ஐந்தனுருபும் பயனு முடன் 
தொக்க தொகை . 

( 52 ) 
எங . நக்காஞ் சிக்கும் வடமலைக்கு 

நடுவில் வெளிக்கே வேடனைவிட் 
டக்கா னகத்தே யுயிர்பறிப்பீர் 

அம்பொற் கபாடந் திறமினோ. 
இச்செய்யுள் கருணாகரனுக்கும் மன்மதனுக்கும் சிலேடை : 
கருணாகரன் மேல் கூறுங்கால் : 

காஞ்சிக்கும் சிறந்த காஞ்சிபுரத்திற்கும் , 
வடக்கு மலைக்கும் - வடக்கிலுள்ள இமயமலைக்கும் , நடுவில் 
லுள்ள , அ 

அ கானகத்து - அந்தக் காட்டையடுத்த , வெளிக்கு 
( கலிங்க நாட்டிலுள்ள ) வெற்றிடமாகிய போர்க்களத்தில் , வேடனை 
விட்டு - வேடனைப் போன்ற கருணாகரனை யேவி , உயிர் பறிப்பீர் - 
( பகைவர் ) உயிரைக் கவரும் பெண்களே எனவும் , 

மன்மதன் மேல் கூறுங்கால் : 

ந காஞ்சிக்கும் - சிறந்த காஞ்சி யென்னும் மேகலாபரணத் 
திற்கும் , வடம் - ( முத்து , பவளம் முதலிய ) மாலைகளை யணிந்த, 


க 


ரை : 


நடுவி 


உ . கடை திறப்பு 


கணவ 


அ 


மலைக்கும் - மலைபோன்ற கொங்கைகளுக்கும் , நடுவில் - நடுவி 
லுள்ள , வெளிக்கு - வெற்றிடமாகிய இடுப்பினழகாலும் , கான் - 
கலவைச் சந்தனத்தின் ) மணத்தையுடைய , அ நகத்து - அழகிய 
மலைபோன்ற கொங்கைகளின் அழகாலும் , வேள் தனை விட்டு - மன் 
மதனை யேவி , உயிர் பறிப்பீர் - (உங்கள் கணவர் ) உயிரைக் கவரும் 
பெண்களே , அம் பொன் கபாடம் திறமின் 

எனவும் பொருள் கொள்க . 

வி - ரை : - கருணாகரனை யேவிப் பகைவருயிரைப் பறிப்பது போல் , 
மன்மதனை யேவித் தங்கணவருயிரைப் பறிக்கும் பெண்களென்க . 
ருயிரைப் பறித்தலாவது -மகளிர் தங்கள் இடையழகாலும் கொங்கையழகாலும் 
தங் கொழுநர்க்குக் காமவேதனை மிகுவித்து அவர்களைத் தம் வயமாக்கிக் 
கொள்ளுதலாம் . வேடன் விலங்கு , பறவைகளின் உயிரைக் கவர்தல் போல் , 
கருணாகரன் தன் பகைவர்களின் உயிரைக் கவர்தல் கருதி , அவனை வேடன் 
என்றார் . வெளி ஆகாய மெனினுமாம் ; வெளி இடுப்பிற் குவமையாதலை , 
வெளியன்னதொ ரிடையாள் ( கம்பரா - கங்கைப் - உ ) என்றதனாலறிக . 
அழகு ; [ தா - ச ) வடமலை - முற்கூறிய பொருளில் ஏழனுருபும் பயனு முடன் 
தொக்க தொகையும் , பிற்கூறிய பொருளில் இரண்டனுருபும் பயனு முடன் 
தொக்க தொகையமாம் . வெளிக்கு உருபுமயக்கம் . வேடன் , நகம் - உவமை 
யாகு பெயர்கள் ; இச்செய்யள் சிலேடையணியாம் . 

( ருகூ ) 
எச . செக்கஞ் சிவந்த கழுநீருஞ் 

செகத்தி லிளைஞ ராயிரும் 
ஒக்கச் செருகுங் குழன் மடவீர் 

உம்பொற் கபாடந் திறமினோ. 
ப - ரை : - செக்க சிவந்த - மிகவும் சிவந்த , கழுநீரும் - செங் 
கழுநீர் மலர்களையும் , இளைஞர் ஆர் உயிரும் - இளைய மைந்தர்களாகிய 
( உங்கள் ) கணவர்களின் சிறந்த உயிரையும் , செகத்தில் ( இந்த ) 
உலகத்தில் , ஒக்க செருகும் - ஒன்றாக முடிக்கும் , குழல் மடவீர் - 
கூந்தலையுடைய பெண்களே , உம் - உங்களுடைய , பொன் கபாடம் 
திறமின் 

வி - ரை : - இளைய மைந்தர் மகளிர் எழிலைக் கண்டு காமுற்று , பெண் 
கள்பால் வைத்த நேயம் பிழைப்பரோ சிறியோர் பெற்றால் ( கம்பரா - நாட் 
டுப் - க o ) என்றபடி , பெருங்காதல் நோயுறு தலன்றி தையலார் மயலிற் பட் 
டோர் தமக்கொரு மதியுண் டாமோ ( திருவிளை - இந்திரன் பழி - ச ) என்ற 
படி , தமது மதியையு மிழப்பமாதலின் , இளைஞ ராருயிரும் , திருகிச் செருகுங் 
குழல் மடவீர் எனப்பட்டது . இதனை 50 - ம் தாழிசையிலும் , மகளிர் கழு 
நீர்மலர் புனை தலை ரு 0 , சுஉ - ம் தாழிசைகளிலுங் காண்க . உம்மைகள் இரண் 
டும் எண்ணின் கண் வந்தன ; ஒக்க - இதில் ஒ - பகுதி . இச் செய்யுள் ஒப் 
புமைக் கூட்டவணியாம் . கடை திறப்புச் செய்யுட்கள் பலவற்றில் உவ 
கைச் சுவை செறிந்துள்ளமை காண்க . 30 - ம் தாழிசையிலும் இத்தாழிசை 
யிலும் சொற்கள் சிறிது வேறுபட்டுப் பொருள் ஒன்றாகவே அமைந்திருத் 
தலால் , இவைகளில் ஒன்று இவ்வாசிரியர் இயற்றிய தன்றெனத் தெரிகிறது . 
இப்பகுதியிலுள்ள வேறு சில செய்யுட்களும் இவரியற்றிய தன்றென்ப . ( ருச ) 

கடை திறப்பு முற்றிற்று . 


ஈ . காடு பாடியது 


. 


பொரு 


6 


காடு பாடியது : - இது காட்டைப் பாடியது என விரிதலால் , 
இரண்டன் தொகையாம் . காடு - இங்கே பாலை நிலம் ; பாலை 
நிலத்தைப் பாடிய செய்யுட்களின் பகுதி யென்பது இதன் 
ளாம் . காடென்பது சுடுகாட்டையு முணர்த்து மாகலின் , பா 

பாலை 
நிலத்தின் பகுதியாகிய சுடலையையு மிங்கே கொள்க . இதில் இவ் 
வாசிரியர் பாலை நிலத்திலுள்ள பல்வகை மரங்களையும் , விலங்குகளை 
யும் , பறவைகளையும் சிறப்பித்துக் கூறுகிறார் . 

மாயோன் மேய காடுறை யுலகமும் ( தொல்கா- அகத் 
திணை - ரு ) என்னுஞ் சூத்திரவுரையில் , ஆசிரியர் நச்சினார்க்கினியர் 
சிறப்பு வகையால் பாலைக்குத் தெய்வங் கூறினாரல்லர் . ஆனால் , 
தொல்காப்பியனார் பாலைக்கு நிலம் வேண்டிற்றிலர் ; வேண்டா 
மையின் தெய்வமும் வேண்டிற்றிலர் ; பிறர் பகவதியையும் ஆதித் 
தனையுந் தெய்வமென்று வேண்டுவர் [ இறை- அகப் - சூத் - க 
உரை) என நக்கீரரும் , தெய்வம் ..... 

........பரி 

தியஞ் 
செல்வனும் திகிரியஞ் செல்வியு மெனக் கொள்க (சிலப் பதிகம் - 
க - உ , பக் - கஅ ) என அடியார்க்கு நல்லாரும் , கன்னி விடலை 
காளை மீளி ( அகப்பொ - உக) என்னுஞ் சூத்திரத்தில் பாலைக்குத் 
தெய்வம் துர்க்கை யென நாற்கவிராச நம்பியாரும் கூறியிருக்கின்ற 
னர் . இந்நூலாசிரியர், நிறைவித்தா ளுறையுங் காடு 

தா - எரு 
எனவும் , ஊடுபோ கரிதணங்கின் காடு ( தா - அரு ) எனவும் , அக் 
கொடிய கானகத்துறை யணங்கு ( தா - கஎ ) எனவும் கூறுதலால் , 
அம்மூவர் கருத்தோடு இவர் கருத்து ஒத்திருத்தல் புலனாம் . இவ் 
வாசிரியர் கூறியுள்ள 

பாலை நில 

வருணனையும் இதிலமைந் 
துள்ள தற்குறிப்பேற்ற வணிகளும் கற்றோர் மனத்தைக் கவரத் 
தக்கனவாம் . 
எரு . களப்போர் விளைந்த கலிங்கத்துக் 

கலிங்கர் நிணக்கூழ் களப்பேயின் 
உளப்போ ரிரண்டு நிறைவித்தாள் 

உறையுங் காடு பாடுவாம் . 
ப - ரை : - போர் விளைந்த - ( பெரும் ) போர் நிகழ்ந்த , கலிங் 
கத்து களம் - கலிங்க நாட்டுப் போர்க்களத்தில் , கலிங்கர் - ( இறந்து 
பட்ட ) கலிங்க வீரர்களின் , நிணம் கூழ் - கொழுப்பாலாகிய 
கூழை , உளப்பு - (பசியால் ) வருந்தும் , ஓர் களம் பேயின் - ஒப்பற்ற 
போர்க்களத்திலுள்ள பேய்களின் , இரண்டும் - ( வயிற்றின் ) இரு 
புறமும் , நிறைவித்தாள் - நிரப்பினவளாகிய காளிதேவி , உறையும் 
காடு - வசிக்கும் பாலை நிலத்தை , பாடுவாம் - ( இனிச் சிறப்பித்து ) 
பாடுவோம் . 

வி -ரை : - உளம்பு = வருத்தம் ; இஃதிப்பொருள் தருதலை , இலங் 
கொளி மருப்பிற் கைம்மா வுளம்புநர் ( கலி - ஙஉ ) என்றதனாலறிக. 


ந 


கூ . காடு பாடியது 


சங 


உளம்பு = உளப்பு ; எதுகை நோக்கி வலித்தல் விகாரமாயிற்று . நிணக் கூழ் - 
மூன்றனுருபும் பயனு முடன் தொக்க தொகை ; இரண்டு - இச்சொல் எண்ண 
லளவை யாகு பெயராய் வயிற்றின் இருபுறத்தையு முணர்த்தி நின்றது . நிறை 
வித்தாள் - வினையாலணையும் பெயர் . 
எசு . பொரிந்த காரைக ரிந்த சூரைபு 

கைந்த வீரையெ ரிந்தவேய் 
உரிந்த பாரையெறிந்த பாலையு 

லர்ந்த வோமைக லந்தவே . 

ரை : - பொரிந்த காரை - பொரிந்த காரைச் செடிகளும் , 
கரிந்த சூரை - கரிந்த சூரை மரங்களும் , புகைந்த வீரை - புகைந் 
தெரிந்த வீரை மரங்களும் , எரிந்த வேய் - ( தீப்பற்றி ) எரிந்த மூங் 
கில்களும் , உரிந்த பாரை ( மேல் பட்டை ) உரிந்த பாரை மரங்களும் , 
உலர்ந்த ஓமை - காய்ந்த ஓமை மரங்களும் , கலந்த - ( அப்பாலை 
நிலத்தில் ) கலந்து கிடப்பனவாம் . 

வி - ரை : - பொரிந்த , கரிந்த , புகைந்த முதலிய அடைமொழிகளால் , 
அப்பாலை நிலத்தின் வெம்மையும் அங்குப் பசிய மரம் ஒன்றுமில்லை யென்பதும் 
விளங்கும் . ஏனைய மரங்களைப் போல் காரை , சூரை , ஓமை முதலியன பாலைக் 
குரியன வென்பதை முட்காற் காரை ( புறநா -உடு அ ) எனவும் , தான்றியு 
மொடுவையு முழிஞ்சிலு மோங்கி , கான்றையுஞ் சூறையுங் கள்ளியு மடர்ந்து 
(மணிமே - சு - 40 , அக ) எனவும் ஓமை நீடிய கான் ( நற்றி - ககஅ ) என 
வும் , அலறுதலை யோமை ( ஐங்கு- ஙஉக ) எனவும் , புன்றா ளோமைய சுரன் 
( குறுந் -உசு 0 ) எனவும் வருமாற்றானறிக. பா - பே : - * பொடிந்த வேல் . ( உ ) 
எஎ . உதிர்ந்த வெள்ளிாலு ணங்கு நெல்லியொ 

டுங்கு துள்ளியு லர்ந்தவேல் 
பிதிர்ந்த முள்ளிசி தைந்த வள்ளிபி 

ளந்த கள்ளிப ரந்தவே . 
ப - ரை : - உதிர்ந்த வெள்ளில் - ( கனிகள் உதிர்ந்த ) விளா 
மரங்களும் , உணங்கு நெல்லி - உலர்ந்த நெல்லிமரங்களும் , ஒடுங்கு 
துள்ளி - ( ஓங்கி வளராமல் ) குறுகிய துள்ளிச் செடிகளும் , உ 
வேல் - உலர்ந்த வேல மரங்களும் , பிதிர்ந்த முள்ளி - பிளந்த முள் 
ளிச் செடிகளும் , சிதைந்த வள்ளி - சுழல் காற்றால் ) முரிந்த வள் 
ளிக் கொடிகளும் , பிளந்த கள்ளி - பிளந்த கள்ளி மரங்களும் , 
பரந்த - ( அப்பாலை நிலத்தில் ) பரவி யிருப்பனவாம் . 

ரை : - செறிந்த என்னாது , பரந்த என்றமையால் , இம்மாஞ் 
செடிகள் அப்பாலை நிலத்தில் ஆங்காங்கு ஒரு சிலவே காணப்பட்டன வென்ப 

பாலை நிலத்தில் பராரை நெல்லி ( அகநா - சுக ) என்றதனால் நெல் 
லியும் , பேய்பிளந் தொக்கநின் றுலர்பெருங் கள்ளி ( கம்பரா - தாடகை - அ ) 
என்றதனால் கள்ளி முதலிய மரங்களும் இருத்தலை யறிக . 

பே : 
உணங்கு தும்பை . 

( ங ) 
எஅ . வற்றல் வாகைவ றந்த கூகைம 

டிந்த தேறுபொ டிந்தவேன் 
முற்ற லீகைமு ளிந்த விண்டுமு 
ரிந்த புன்குநிரைந்தவே. 


உலர்ந்த 


பா - 


கலிங்கத்துப் பரணி 


வாகை 


எ 


ப - ரை : - வற்றல் 

உலர் தலையுடைய வாகை மரங் 
களும் , வறந்த கூகை - ( நீர் ) வற்றிய கூகைக் கொடிகளும் , மடிந்த 
தேறு - உலர்ந்த தேற்றா மரங்களும் , பொடிந்த வேல் - சிதைந்த 
வேல மரங்களும் , முற்றல் ஈகை - முதிர்தலையுடைய இண்டங்கொடி 
களும் , முளிந்த விண்டு - உலர்ந்த மூங்கில்களும் , முரிந்த புன்கு 
( சூறைவளியால் ) முரிந்த புன்கமரங்களும் , நிரைந்த - ( அங்கு ) வரி 
சையாய் இருப்பனவாம் . 

வி - ரை : - இம் மூன்று செய்யுட்களிலும் பாலை நிலத்திலுள்ள மாஞ் 
செடி கொடிகளைக் கூறினார் . வேய் , வேல் - இவற்றை ஒருகாற் கிருகாற் கூறி 
னார் ; 

ஏனையவற்றினு மிவை மிக்கிருத்தல் கருதிப் போலும் . இச்செய்யுளி 
லுள்ள வாகை முதலியவற்றில் எண்ணும்மைகள் தொக்கன . 

எசு , எஎ - ம் 
தாழிசைகளிலும் உம்மைகளை விரித்துரைக்க . ( எசு ) கலந்த ( எஎ ) பரந்த 
( எ அ ) நிரைந்த - இவை அன்சாரியை பெறாது வந்த பலவின் படர்க்கை வினை 
முற்றுக்கள் . இவைகளிலுள்ள ஏகாரம் ஈற்றசை . 
எக . தீய வக்கொடிய கான கத்தரைதி 

றந்த வாய்தொறு நுழைந்து தன் 
சாயை புக்கவழி யாதெனப்பரிதி 

தன்க ரங்கொடுதி ளைக்குமே . 
ப - ரை : - தீய கொடிய - மிகவுங்கொடிய , அ கானகம் தரை 
அந்தப் பாலை நிலத்தில் , திறந்த வாய் தொறும் - வெடித்த விடங் 
களிலெல்லாம் , பரிதி - சூரியன் , தன் சாயை - தனது 

( ம 

மனைவி 
யாகிய ) சாயா தேவி , புக்க வழி - புகுந்த விடம் , யாது என - எது 
வென்று , தன் கரம் கொடு - தனது கிரணங்களாகிய ) கைகளால் , 
நுழைந்து - புகுந்து , திளைக்கும் - இடைவிடாது தேடுதலை ஒக்கும் . 

வி - பை : - அப்பாலை நிலத்தின் வெடிப்புக்களில் வெய்யவன் கதிர்கள் 
நுழைதல் , அவன் தன் மனைவியாகிய சாயா தேவியைத் தன் கரங்களால் தேடு 
தலை ஒத்திருந்த தென்பதாம் . திளைத்தல் - ( ஒரு தொழிலை) இடைவிடாது 
பயிலல் ; நகையா டாயத்து நன்மொழி திளைத்து (சிலப் - ரு - ககக ) என 
வும் , கானலம் பெருந்துறைக் கலிதிரை திளைக்கும் ( ஐங்கு - ககஅ ) என 
வும் வருமாறு காண்க . தீய - தீமை யென்னும் பண்படியாய்ப் பிறந்த குறிப் 
புப் பெயரெச்சம் . 

சூரியன் சாயா தேவியைத் தேடிய வரலாறு : 

ஒரு காலத்தில் சூரியனுடைய மனைவியாகிய சம்மியை என்பவள் அவன் 
ஒளியைப் பொறுக்க முடியாமல் , தன் கண்களை மூடிக்கொண்டாள் . 
னால் சூரியன் சினந்து , " பெண்ணே ! உன் வயிற்றில் யாவர்க்கும் அச்சத்தை 
உண்டாக்கும் புதல்வனொருவன் தோன்றுவான் என அவளைச் சபித்தனன் . 
அதன்படி இயமன் பிறந்தான் . உடனே சம்மியை பயந்து தன் சாயையைச் 
சூரியனிடம் வைத்து அவனை விட்டு விலகிப் போனாள் . பின்பு அவள் உத் 
தர குருநாட்டை யடைந்து பெண் குதிரை வடிவம் பூண்டு காலங்கழித்து வந் 
தாள் . சூரியன் தன் மனைவியின் பிரிவைப் பொறாமல் பெரிதும் வருந்தி அவ 
ளைப் பல விடங்களில் தேடி அலைந்தான் . பின்பு அவன் பெண் குதிரை வடிவமா 
யிருப்பவள் சம்மியையே என்றறிந்து ஆண் குதிரை வடிவத்தோடு அவளைத் 
தழுவி அவள் கோபத்தைத் தணித்தான் . அப்போது அவ்விருவருக்கும் 
அசுவினி தேவர்கள் தோன்றின ரென்ப . சம்மியைக்கும் சாயைக்கும் வேற் 
றுமை யின்மை கருதிச் சம்மியையைச் சாயை என்றனர் போலும் . 


அத 


கூ . 


காடு பாடியது 


அ 0 . ஆடு கின் றசிறை வெம்ப ருந்தினிழல் 
அஞ்சி யக்கடுவ னத்தைவிட் 

பரு 
டோடு கின்ற நிழ லொக்கு நிற்குநிழல் 

ஓரி டத்துமுள வல்லவே . 
ப - ரை : - சிறை வெம் பருந்தின் - ( ஆகாயத்தில் வட்டமிடும் ) 
சிறகுகளையுடைய கொடிய பருந்துகளின் , ஆடுகின்ற நிழல் 
அசைந்து செல்லுகின்ற நிழலானது , அஞ்சி - ( அப்பாலை நில வெம் 
மைக்கு ) பயந்து , அகடு வனத்தை விட்டு - அந்தக் கொடிய பாலை 
நிலத்தை விட்டு , ஓடுகின்ற நிழல் ஒக்கும் - ஓடுகின்ற நிழலை ஒத்தி 
ருக்கும் , நிற்கும் நிழல் - நிலைபெற்றிருக்கும் நிழல் , ஓர் இடத்தும் - 
( அங்கு ) ஓரிடத்திலாயினும் , உள அல்ல - உண்டாயிருப்பனவல்ல 

ରବ -ரை : அப்பாலை நிலத்தில் பறக்கும் பருந்தின் நிழல் அந்நிலத்தின் 
வெம்மையை யாற்றாது ஓடுவதை ஒத்திருந்த தென்பதாம் . நிற்கு நிழல் என் 
றதற்கு ( ஓராள் ) நிற்கும் நிழல் எனினுமாம் . இப்பொருளில் நிழலென்பதில் 
இழிவு சிறப்பும்மை விகாரத்தால் தொக்க தென்க. பா - பே : - * நிழலன்றி , 
அல்லவால் . 
அக . ஆத வம்பருகு மென்று நின்றநிழல் 

அங்கு நின்றுகுடி போனதப் 
பாத வம்புனல் பெ றாது ணங்குவன 

பருகு நம்மையென வெருவியே. 
ப - ரை : - ஆதவம் - (வெளியே இருப்பின் அப்பாலை நிலத் 
தின் ) வெப்பம் , பருகும் என்று - ( நம்மை ) உட்கொள்ளும் என் , 
நின்ற நிழல் - ( மரங்களின் கீழ் ) நின்ற நிழலானது , புனல் பெறாது - 
( தமக்கு ) தண்ணீர் கிடைக்காமல் , உணங்குவன - உலர்வனவா 
பாகிய , 
அ பாதவம் - அந்த மரங்களும் , நம்மை பருகும் என - நம்மை உட் 
கொள்ளுமென்று , வெருவி - பயந்து , அங்கு 

வெருவி - பயந்து , அங்கு நின்று - அம்மரங் 
களின் கீழிருந்து , குடிபோனது - நீங்கிப் போயினது . 

வி - ரை : - அப்பாலை நிலத்திலுள்ள வெப்பம் மாத்திரமன்றித் தண்ணீ 
ரின்றி வாடுந் தருக்களும் தங்கள் நிழலைத் தாமே யட்கொள்ளக் கூடுமெனக் 
கருதி அவைகளின் நிழல் அங்கு நின்றும் விலகிப் போயின தென்பதாம் . 
எனவே , மரங்களினடியிலும் நிழலில்லை யென்பது விளங்கும் . நிழலுரு விழந்த 
வேனிற்குன் றத்து , பாலை சான்ற சுரஞ்சேர்ந் தொருசார் மதுரைக்கா 

நகச் எனவும் , விடுசுடர் நடுவுநின் றடுதலி னிழலு , மடியகத் 
தொளிக்கு மாரழற் கானத்து ( திருவாரூர் மும் - கங ) எனவும் வருமாறு 
காண்க ; பாதவம் - வேரால் நீரைப் பருகுவது . இம்மூன்று செய்யுட்களிலும் 
தற்தறிப் பேற்றவணி யுள்ளமை காண்க . 
அஉ . செந்நெருப்பினைத் தகடு செய்துபார் 

செய்த தொக்குமச் செந்தரைப்பரப் 
பந்நெருப்பினிற் புகைதி ரண்டதொப் பு 

பல்ல தொப்புறா வதனி டைப்புறா. 
ப - ரை : -- செம் அ தரை பரப்பு - செந்நிறமாகிய அந்தப் 
பாலை நிலத்தின் பரவிய விடமானது , செம் நெருப்பினை - சிவந்த 


ஙகம் 


கலிங்கத்துப் பரணி 


- 


நெருப்பால் , தகடு செய்து - தகட்டைச் செய்து , பார் செய்தது 
ஒக்கும் - பூமியை அமைத்ததை ஒத்திருக்கும் , அதன் இடை புறா - 
அப்பாலை நிலத்திலுள்ள புறாக்களானவை , அ நெருப்பினில் - அந்த 
நெருப்பிலிருந்து , திரண்டது - ஒன்று கூடினதாகிய , புகை ஒப்பு அல் 
லது - புகையை ஒப்பாவதல்லாமல் , ஒப்பு உறா - (வேறு எவற்றிற் 
கும் ) ஒப்பாகமாட்டா . 

வி - ரை : பாலை நிலம் செந்நிறமுடைய தென்பவாகலின் , செந் 
நெருப்பினைத் தகடு செய்து என்றார் . அரக்குருக் கன்ன செந்நிலன் ( பொரு 
நரா - சங ) எனவும் செங்கில முகுநீர் போல ( பிரபுலிங் - பிரபுதேவர் - கள ) 
எனவும் கூறினார் பிறரும் . புகையைப் புறாக்களுக்கு ஒப்பாகக் கூறுதலை , ஒள்ள 
கிற்பு கைதி ரண்ட தொக்கு மாம ணிப்புறா ( சீவகசி - க - எ 0 ) எனவும் , 
கபோத மொத்தன விடையிடை யெழுஞ்சுடர்த் தூமம் ( வில்லிபா- காண்டவ 
தக - ஙக ) எனவும் வருவனவற்றானறிக . செந்நெருப்பினை - உருப மயக்கம் ; 
இதிலுள்ள அடை இனமில்வாத அடை ; நெருப்பினில் - இன் சாரியை ; இல் ஐந் 
தாம் வேற்றுமை நீக்கப்பொருள் ; இச்செய்யளின் முதலடியில் இல் பொருளு 
வமையணியும் இரண்டாம் அடியில் உவமையணியு முள்ளவா றறிக . இந்தத் 
தாழிசையிலும் அ 0 - ம் தாழிசையிலும் பாலைநிலப் பறவைகளைக் கூறினார் . ( அ ) 

அங . தீயின் வாயினீர் பெறினு முண்பதோர் 
வக்கால் சிந்தை கூரவாய் வெந்து வந்து செந் 

நாயின் வாயினீர் தன்னை நீரெனா 
மான் 

நவ்வி நாவினானக்கி விக்குமே . 
ப - 

மான்கள் , வாய் வெந்து ( அப்பாலை 
நிலத்தின் வெம்மையால் ) வாயானவை வெந்து , தீயின் வாய் - 
நெருப்பில் , இன் நீர் பெறினும் - இனிய நீரைப் பெற்றாலும் , உண் 
பது - ( அதனை ) பருகுவதாகிய , ஓர் சிந்தை கூர - ஒப்பற்ற எண்ணம் 
மிகுதலால் , செந்நாயின் - செந்நாய்களின் , வாயின் நீர் தன்னை 
வாயிலிருந் தொழுகின நீரை , நீர் எனா - தண்ணீரென்று , உவந்து - 
மகிழ்ந்து, நாவினால் - ( தமது ) நாவினால் , நக்கி விக்கும் - நக்கி விக்கா 
நிற்கும் . 

வி - ரை : - நெருப்பிலிருந்து நீர் பிறந்ததென்னுங் கொள்கை பற்றி , 
தீயின் வாயினீர் என்றார் . இதனை , செந்தீச் சுடரிய வூழியும் பனியொடு ,, 
தண்பெய றலை இய வூழியும் ( பரிபா - உ ) என்றதனாலும் அதன் உரையாலு 
மறிக . செந்நாயின் வாயினீர் .......நக்கி என்றதனால் , பாலைநிலக் கருப்பொரு 
ளாகிய செந்நாய்களும் அந்நிலத்தின் வெம்மையை யாற்றாது தம் வாயைத் 
திறந்து நாவை நீட்டி நீரொழுகச் சென்றன வென்பது விளங்கும் . அருந்தத் 
தகாத 

செந்நாயின் வாயினீரை மான்கள் நக்கினமையால் , அவை விக்கலாயின 
வென்க. முல்லைநிலக் கருப்பொருளாகிய மானைப் பாலையில் கூறினமை திணை 
மயக்கம் பற்றி யென்க . திணைமயக் குறுதலுங் கடிநிலை யிலவே ( தொல்கா 
அகத்- கஉ ] என்றதனாற் கொள்க . தீயின் - இதில் இன் சாரியை ; பெறினும் - 
உம்மை எதிர்மறை ; கூர - காரணப் பொருளில் வந்த வினையெச்சம் ; எனா 
செய்யா வென்னும் வாய்பாட் டிறந்தகால வினையெச்சம் .. செந்நாயின் 
வாயினீரை மான்கள் நீரெனக் கருதினமையால் இது மயக்கவணியாம் . 
பா - பே : - வெந்துலர்ந்து . 

( க ) 


ரை : - நவ்வி 


கூ . 


காடு பாடியது 


சஎ 


அச . இந்நிலத்துளோ ரேக லாவதற் 

கெளிய தானமோ வரிய வானுளோர் 
அந்நிலத்தின் மேல் வெம்மை யைக்குறித் 

தல்ல வோநிலத் தடியி டாததே . 
ப - ரை : - மேல் - மேலேயிருக்கும் , அரிய வான் உளோர் 
சிறந்த தேவலோகத்திலுள்ள தேவர்கள் , நிலத்து அடி இடாதது - 
பூமியில் ( தங்கள் ) பாதங்களை வைக்காமலிருப்பது , அ நிலத்தின் 
அந்தப் பாலை வனத்தின் , வெம்மையை குறித்து அல்லவோ - வெப் 
பத்தைக் கருதியே யாம் , ( அவ்வாறிருக்க ) இ நிலத்து உளோர் 
இந்த நிலத்திலுள்ள மனிதர்கள் , ஏகல் ஆவதற்கு - ( அதில் ) செல்லு 
தற்கு , எளிய தானமோ - ( அது ) எளிய விடமாகுமோ! ( ஆகாது ) 

வி - ரை : தேவர்களும் அப்பாலை நிலத்தின் வெம்மையைக் கருதி 
நிலத்தில் அடியிட அஞ்சுவரெனின் , மனிதர் அதில் செல்ல வல்லவ ரல்ல ரென்ப 
தாம் . தானமோ - ஓகாரம் எதிர்மறை. மேல் - இதனை ஏழனுருபாய்க் 
கொள்ளினுமாம் . அல்லவோ 

லவோ - இதிலுள்ள ஓகாரமும் எதிர்மறையே யாம் ; 
இதில் இரண்டு எதிர்மறைகள் சேர்ந்து ஆம் என்னும் உடன் பாட்டுப் பொரு 
ளைப் பயந்து நின்றன . இயல்பாய் நிலத்தில் தோயாத தேவர்களின் பாதங்கள் 
அப்பாலையின் வெம்மையைப் பற்றியே அதில் பதியவில்லை யென ஆசிரியர் கார 
ணங் கற்பித்துக் கூறியுள்ளமை காண்க . பா - பே : 

பே : * கானமோ . ( க 0 ) 
அரு . இருபொழுது மிரவிபசும் புரவிவிசும் 

பியங்காத தியம்பக் கேண்மின் 
ஒருபொழுதுந் தரித்தன்றி யூடுபோ 

கரிதணங்கின் காடென் றன்றோ. 
ப - ரை : - இரவி பசும் புரவி - சூரியனுடைய பச்சைக் 

குதி 
ரைகள் , இரு பொழுதும் - ( பகல் , இரவு என்னும் ) இரண்டு வேளை 
களிலும் , விசும்பு இயங்காதது - ஆகாயத்தில் செல்லாத காரணத் 
தை , இயம்ப கேண்மின் - சொல்லக் கேளுங்கள் , ஒரு பொழுதும் 
( இரவாகிய ) ஒரு வேளையாயினும் , தரித்து அன்றி - தங்கி ( இளைப் 
பாறி ) அல்லாமல் , அணங்கின் காடு ஊடு - காளி தேவியின் பாலை 
நிலத்தின் நடுவில் , போகு அரிது - ( மீண்டும் ) போதல் அரிது , என்று 
அன்றோ - என்று நினைத்தல்லவோ ! ( அவ்வாறு நினைத்தே யாம் ) 

வி - சை : - சூரியன் குதிரைகள் இரவில் செல்லா திருத்தல் , பகலில் அப் 
பாலை நிலத்தைக் கடக்கும் போது அதன் வெம்மையாலுண்டான களைப்பைத் 
தணித்துக் கொள்ளுதற் பொருட்டேயா மென்பதாம் . 

இருபொழுது ....... 
இயங்காது என்றதனால் , ஒரு பொழுதே யியங்குமெனவும் , அதற்குக் காரணங் 
கூறியுள்ளமையுங் காண்க . இரு பொழுதும் - உம்மை முற்றும்மை ; ஒரு 
பொழுதும் - உம்மை இழிவு சிறப்பாம் . பாலைக்குத் தெய்வம் தேவியாகலின் , 
அணங்கின் காடு என்றார் . பா - பே : - * கேளிர் . 

( க்க ) 
அசு . * காடிதனைக் கடத்துமெனக் கருமுகிலும் 

வெண்மதியுங் கடக்க வப்பால் 
ஓடியிளைத் துடல்வியர்த்த வியர்வன்றோ 

உகுபுனலும் பனியு மையோ . 


கலிங்கத்துப் பரணி 


ப - ரை : - கரு முகிலும் - கரிய மேகங்களும் , வெண் மதியும் - 
வெண்மையாகிய சந்திரனும் , காடு இதனை -பாலை நிலமாகிய இதனை ,, 
கடத்தும் என கடந்து செல்வோமென்று , அப்பால் ஓடி கடக்க - 
அப்புறம் ஓடிக் கடந்து செல்கையில் , உகு புனலும் பனியும்- ( அவற் 
றினின்று முறையே ) சொரிந்த மழை நீரும் பனி நீரும் ,உடல் 
இளைத்து - ( அவைகளின் ) உடல் இளைத்தலால் , வியர்த்த வியர்வு 
அன்றோ - வேர்த்தொழுகிய வேர்வை நீரே யல்லவோ ! ( வேர்வை 
நீரே யாமென்பது ) ஐயோ - 

வி - ரை :-- கருமுகிலும் வெண்மதியும் அப்பாலை நிலத்தின் வெம்மை 
யைப் பொறுக்க லாற்றாமையால் , அவை மெல்லச் செல்லாமல் ஓடலாயின 
வென்க . கருமுகில் ஓடுகையில் அதன் வேர்வையே மழை நீராகவும் , வெண்மதி 
ஓடுகையில் அதன் வேர்வையே பனி நீராகவும் பெய்யலாயின வென்பதாம் . 
கடத்தும் - தன்மைப் பன்மை எதிர்கால வினைமுற்று . உம்மைகள் எண்ணுப் 
பொருளன . கடக்க - உடனிகழ்ச்சிப் பொருளில் வந்த நிகழ்கால வினையெச் 
சம் . ஐயோ - இரக்கத்தின்கண் வந்த இடைச்சொல் . மதி , முகில் என்பவற் 
றின் எளிய நிலையைக் கண்டு இரங்கிக் கூறியவாறாம் . அடியில் வருஞ் செய்யளி 
லும் இவ்வாறே கொள்க . இதில் முறைநிரனிறை யமைந் துள்ளமை காண்க . 
பா - பே : - * காடு தனை + அம்மா . 

( கஉ ) 
அஎ . விம்முகடு விசைவனத்தின் வெம்மையினைக் 

குறித்தன்றோ விண்ணோர் விண்ணின் 
மைம்முகடு முகிற்றிரையிட் டமுதவட்ட 

வாலவட்ட மெடுப்ப தையோ , 
ப - ரை : - விண்ணோர் - தேவர்கள் , விண்ணின் முகடு - ஆகா 
யத்தின் உச்சியில் , மை முகில் திரை இட்டு - கரிய மேகங்களாகிய 
திரைச் சீலைகளை யமைத்து , அமுதவட்டம் - சந்திரனாகிய , ஆலவட் 
டம் - விசிறியை , எடுப்பது - பிடித்திருப்பது , கடு விசை விம்மு 

வேகம் மிகுந்த , வனத்தின் வெம்மையினை - அப்பாலை நிலத் 
தின் வெப்பத்தை , குறித்து அன்றோ - ( தணித்துக் கொள்ள ) கரு 
தியே யன்றோ ! ( கருதியே யாம் ) ஐயோ- 

வி - ரை : - தேவர்கள் அப்பாலை நிலத்தின் வெம்மையைப் பொறுக்க 
லாற்றாமையால் , அவர்கள் மேகமாகிய குளிர்ந்த திரைச் சீலையிட்டுச் சந்திர 
னாகிய ஆலவட்டத்தால் விசிறிக் கொள்வ ரென்பதாம் . அச - ம் தாழிசையில் 
தேவர்கள் அப்பாலைநிலத்தில் அடியிடவும் அஞ்சுவரெனக் கூறி , இதில் அவர்கள் 
தாமிருந்த விடத்திருந்தும் அதன் வெப்பத்தைப் பொறாராயின ரென்றார் . சந் 
திரன் அமுதம் போல் வெண்மையாயும் , வட்டமாயு மிருத்தல் கருதி அதனை 
அமுத வட்டம் என்றார் . முகில் திரை , அமுதவட்ட வாலவட்டம் - உரு 
வகங்கள் . இந்நான்கு செய்யுட்களிலும் தற்குறிப் பேற்றவணி யுள்ளமை 
காண்க . பா - பே : - அம்முகடு + அம்மா . 

( கங ) 
அஅ . நிலம்புடைபேர்ந் தோடாமே 

நெடுமோடி நிறுத்திய பேய் 
புலம்பொடுநின் றுயிர்ப்பனபோல் 
புகைந்துமரங் கரிந்துளவால் . 


கொ 


டிய 


கூ . காடு பாடியது 


ப - ரை : - நெடு மோடி - சிறந்த காளி தேவி , நிலம் புடை 
பேர்ந்து ஓடாமே - ( இந்த ) பூமியானது மேல் கீழாக ( நிலை மாறி ) 
போகாமல் , நிறுத்திய பேய் - ( அப்பாலை நிலத்தில் ) நிறுத்தி வைத்த 
பேய்களானவை , புலம்பொடு நின்று - தனித்தனி நின்று , உயிர்ப் 
பன போல் - ( வெப்பமாக ) பெருமூச்சு விடுவன போல் , மரம் - 
( அதிலுள்ள ) மரங்கள் , புகைந்து கரிந்து 

கரிந்து உள ( எரிந்து ) புகை 
சொரிந்து கரிந்து கிடப்பனவாம் . 

வி - ரை : - புகைந்து மரங் கரிந்துள என்றதற்கேற்ப , வேரொடு மரம் 
வெம்ப விரிகதிர் தெறுதலின் ( கலி - க 0 ) என்றார் பிறரும் . புடைபேர் தல் 
கீழ்மேலாதல் ; இடம் மாற லெனினுமாம் . நிலம்புடை பெயர்வ தாயினும் 
( புறநா - நச ; நற் - உ அக ) என்றதனாலறிக . பேய்கள் தனித்தனி நிற்றல்போல் 
அம்மரங்களும் ஆங்காங்கு ஒரு சிலவே காணப்பட்டன வென்க . புலம்பு - 
தனிமை ; புலம்பே தனிமை ( தொல் கா - உரி - உரு ) என்றாராகலின் ; இப் 
பொருளில் இதிலுள்ள ஒரு இசை நிறை ; புலம்பொடு நின்று - வருத்தத்தோடு 
நின்று எனினுமாம் . ஓடாமே - எதிர்மறை வினையெச்சம் . 

பேய்கள் மரங் 
கட்கும் அவைகளின் வெப்பமாகிய மூச்சுப் புகைக்கும் உவமை . ( கச ) 
அக . வற்றியபேய் வாயுலர்ந்து வறணாக்கை நீட்டுவபோல் 

முற்றிய நீண் மரப்பொதும்பின் முதுப்பாம்பு புறப்படுமே . 

ப - ரை : - வற்றிய பேய் - ( பசியால் உடல் ) மெலிந்த பேய் 
கள் , வாய் உலர்ந்து - வாயிலுள்ள ஈரம் புலர்ந்து , வறள் 

நாக்கை 
வறண்ட ( தங்கள் ) நாக்குகளை , நீட்டுவ போல் - (வெளியே ) நீட்டு 

போல் , முற்றிய - (நன்றாய் ) முதிர்ந்த , நீள் மரம் பொதும் 
பின் - நீண்ட மரங்களின் பொந்துகளிலிருந்து , முது பாம்பு 
பெரிய பாம்புகள் , புறப்படும் - வெளிப்படும் . 

வி - ரை : - நீர் வேட்கையால் பேய்கள் தங்கள் நாவை நீட்டுதல் போல் , 
மரப் பொந்துகளிலிருந்து பெரிய பாம்புகள் வெளிப்படு மென்க . பேய்கள் 
மரங்கட்கும் , அவைகளின் வாயும் நாவும் முறையே மரப்பொந்துக்கும் பாம்புக் 
கும் உவமையாம் . முதுமை - பெருமை ; அறிவில் முதியோர் என்பதிற் போல . 
பா - பே --- வாழ்நாக்கை , * முதுபாம்பு புறம்படுமே . 

( கரு ) 
கூ 0 . விழிசுழல வருபேய்த்தேர் மிதந்துவரு நீரந்நீர்ச் 

சுழிசுழல வருவதெனச் சூறைவளி சுழன்றிடுமால் . 

ப - ரை : - விழி சுழல - ( கண்டோர் ) கண்கள் சுழலும்படி , 
வரு - ( அப்பாலை நிலத்தில் தோன்றி ) வருகின்ற, பேய்த்தேர் - கான 
லில் , நீர் மிதந்து வரும் - தண்ணீர் மிதந்து வருவது போல் தோன் 
றும் , அ நீர் - அந்தத் தண்ணீரில் , சுழி சுழல - சுழிகள் சுழலும்படி , 
வருவது என வருவது போல , சூறை வளி - சுழல் 

காற்று , 
சுழன்றிடும் - சுழன்று அடிக்கும் . 

ரை : - அப்பாலை நிலத்தில் பேய்த்தேரும் சூறாவளியும் இருந்தன 
வென்பதாம் . பரந்த மணல் வெளியில் பகலில் நின்று பார்த்தால் , நெடுந் தூரத் 
தில் தண்ணீரிருப்பது போல் தோன்றும் . இப்பொய்த் தோற்றத்தைப் பேய்த் 
தேர் எனவும் , கானல் நீர் எனவுங் கூறுவர் . வெந்தழ னிலத்து வெண்டேர் 
மென்புன லெனம யங்க , இந்திர சாலஞ் செய்தது (சீகாள -பு- பொன்மு - ஙக ) 
என்றதனால் பேய்த்தேரின் தன்மை யறிக . மான் , யானை முதலிய விலங்குகள் 


வன 


எ 


ரு . 


கலிங்கத்துப் பரணி 


C 


இப்பொய்த் தோற்றத்தை மெய்யெனக் கருதி , அங்குள்ள நீரைப் பருகச் செல் 
லும் . பொரிமலர்ந் தன்ன பொறிய மடமான் , திரிமருப் பேறொடு தோறேர்க் 
கோட எனவும் , இடுமருப் பியானை யிலங்குதேர்க் கோடு , நெடுமலை நெடுஞ் 
சுரம் ( கலி - கங ) எனவும் , பிணையுங் கலையும்வன் பேய்த்தே ரினைப்பெரு 
நீர்நசையால் , அணையு முரம்பு ( திருக்கோ-202 ) எனவும் வருமாறு காண்க . 
நீர்ச்சுழி சூறாவளிக் குவமையாம் . பா - பே : - 1 சூறைமா ருதஞ்சுழலும் . ( கசு ) 
கக . சிதைந்தவுடற் சுடுசுடலைப் பொடியைச் சூறை 

சீத்தடிப்பச் சிதறியவப் பொடியாற் செம்மை 
புதைந்தமணி புகைபோர்த்த தழலே போலும் 

போலாவேற் பொடிமூடு தணலே போலும் . 
ப - ரை : --சிதைந்த உடல் - ( உயிர் ) 

உடல் - ( உயிர் ) அழிந்த உடலை , சுடு 
சுடலை - சுட்டெரித்த சுடலையிலுள்ள , பொடியை - சாம்பலை, 
சூறை - சுழல் காற்று , சீத்து அடிப்ப - கிளறி யடித்தலால் , சிதறிய 
அ பொடியால் - (நாற்புறமும் ) சிந்தி விழுந்த அந்தச் சாம்பலால் , 
செம்மை புதைந்த மணி - செந்நிறம் மறைந்த இரத்தினங்கள் , புகை 
போர்த்த - புகையால் மூடப்பட்ட , தழல் போலும் - நெருப்பை 
ஒத்திருக்கும் , போலா ஏல் - ( அவ்வாறு ) ஒத்திரா வென்றால் , பொடி 
மூடு - நீறால் மூடப்பட்ட , தணல் போலும் - நெருப்புத் தணலை ஒத் 
திருக்கும் . 

வி - ரை : - சுடலையிலுள்ள சாம்பலால் மறைந்து கிடக்கும் இரத்தினங் 
கள் புகையாலும் நீறாலும் மூடுண்ட தணலை ஒத்திருந்தன வென்பதாம் . பொடி 
மூடு தணல் - நீறு பூத்த நெருப்பென்பது ; புகை சாம்பலுக்கும் தணல் மணிக் 
கும் உவமை ; பொடி மூடு தணல் என்பதற்கும் இவ்வாறே கொள்க . சுடலையி 
லுள்ள மணிகள் பிணங்களின் ஆபரணங்களிலிருந்து உதிர்ந்து கிடப்பனவாம் . 
பிணங்களுக் குரியோர் அவ்வாபரணங்களைக் கழற்றாமற் சென்றமை அவர் தஞ் 
செல்வ மிகுதியினா லென்க . சுடு சுடலை , மூடு தணல் , - வினைத் தொகைகள் ; 
எல் - எனில் என்பதன் மரூஉ . இந்நான்கு செய்யுட்களிலும் உபமான 
மேயங்களை மாற்றிச் சொன்னமையால் , இவை எதிர்நிலை யணியாம் . 
( ப்ரதீபாலங்காரம் . ) 

( கஎ ) 
கூஉ . மண்ணோடி யறவறந்து துறந்தங் காந்த 

வாய்வழியே வேய்பொழியு முத்த மவ்வேய் 
கண்ணோடிச் சொரிகின்ற கண்ணீரன்றேற் 

கண்டிரங்கிச் சொரிகின்ற கண்ணீர் போலும் . 
ப - ரை : - மண் ஓடி - மண்ணளவும் ஓடி , துறந்து , (ஈரம் ) 
நீங்கி , அற வறந்து - மிகவும் வறண்டு , அங்காந்த - (வெடிப்புக் 
களாய் ) திறந்த , வாய் வழியே - இடங்களில் , கண் ஓடி - கணுக்கள் 
வெடித்து , வேய் பொழியும் - மூங்கில்கள் சொரியும் , முத்தம் 
முத்துக்களானவை , அ வேய் - அந்த மூங்கில்கள் , சொரிகின்ற 
கண் நீர் ( போலும் ) - ( இயல்பாய் ) பொழிகின்ற கண்ணீர்த் துளி 
களை ஒத்திருக்கும் , அன்று ஏல் - ( அவ்வாறு ) அன்றெனில் , கண்டு 
இரங்கி - ( அப்பாலை நிலத்தின் வெப்பத்தை கண்டு மனமுருகி , 
சொரிகின்ற கண் நீர் போலும் - ( அவை ) பொழிகின்ற கண்ணீர்த் 
துளிகளை ஒத்திருக்கும் . 


W 


கூ . காடு பாடியது 


ருக 


வி - ரை : - அப்பாலை நிலத்திலுள்ள மூங்கில்கள் முத்துக்களை உதிர்த் 
தல் , அந்நிலத்தின் வெம்மையைக் கண்டு அவை மனமுருகிச் சொரிகின்ற கண் 
ணீரை ஒக்கு மென்பதாம் . போலும் என்றதை முன்னுள்ள கண்ணீர்க்குங் 
கூட்டுக . 

வாய் - இடம் ; இதனை , வாய்குழல் இடம்வாய் மைப்பேர் 
( சூடா - நி - யகர - கஉ ) என்றதனாலறிக . வாய்வழி - வழி , ஏழனுருபு . 
முத்தம் , அம் - சாரியை ; முத்துக்கள் கண்ணீர்த் 

கண்ணீர்த் துளிகளுக் குவமை .. 
பா - பே : - * திறந்தங் காந்த . 

( கஅ ) 
க . வெடித்தகழை விசைதெறிப்பத் தரைமேன் முத்தம் 

வீழ்ந்தனவத் தரைபுழுங்கி யழன்று மேன்மேற் 
பொடித்தவியர்ப் புள்ளிகளே போலும் போலும் 

போலாவேற் கொப்புளங்கள் போலும் போலும் . 
ப - ரை : - வெடித்த கழை - ( சூரிய வெப்பத்தால் கணுக்கள் ) 
வெடித்த மூங்கில்களிலிருந்து , விசை தெறிப்ப - வேகமாய்த் தெறிக்க ,, 
தரைமேல் வீழ்ந்தன முத்தம் - நிலத்தில் ( உதிர்ந்து ) விழுந்தனவாகிய 
முத்துக்கள் , அ தரை புழுங்கி - அந்தப் பாலை நிலம் வருந்தி , அழன்று - 
வெதும்புதலால் , மேல் மேல் - மேலும் மேலும் , பொடித்த - 
( அதன் உடலில் ) தோன்றிய , வியர் புள்ளிகளே போலும் - வேர்வை 
நீர்ப் புள்ளிகளை ஒத்திருக்கும் , போலா எல் - ( அவற்றை ) ஒத்திரா 
வென்றால் , கொப்புளங்கள் போலும்- கொப்புளங்களை ஒத்திருக்கும் . 

வி - ரை : - மூங்கிலிலிருந்து உதிரும் முத்துக்கள் அப்பாலை நிலத்தின் 
உடலில் தோன்றிய வியர்வைத் துளிகளை அல்லது கொப்புளங்களை 
ஒக்கு மென்பதாம் . மூங்கில்கள் தமது கணுக்களிலிருந்து முத்தஞ் சொரி 
தலை , கதிர்சுடக் கண்ணுடைந்து முத்தஞ் சொரியும் , வெதிர் பிணங்கு 
சோலை வியன்கானம் ( திணை மொழி - கஅ ) எனவும் , வேய்க ளோங்கி 
வெண்ழத் துதிர ( காரைக் - மூத்த - அ ) எனவும் , நீதந்த முத்தம் 
வேய்தந்த முத்தாகில் , ( திருவா - கலம் - சுக ) எனவும் வருமாற்றானறிக . 
புழுங்கி அழன்று - ஒரு பொருட் பன்மொழி யெனினுமாம் . முத்தம் - அம் 
சாரியை ; இறுதியிலுள்ள போலும் இசை நிறை . இவ்விரு செய்யுட்களும் 
உவமை யணியாம் . பா பே : - மெய்ம்மேல் . 
கூச . பல்காற்றிண் டிரைக்கரங்கள் கரையின் மேன்மேற் 

பாய்கடல்க ணூக்குமதப் படர்வெங் கானில் 
செல்காற்று வாராமற் காக்க வன்றோ 

திசைக்கரியின் செவிக்காற்று மதற்கே யன்றோ. 
ப - ரை : - பாய் கடல்கள் - ( தண்ணீர் ) பரவிய கடல்கள் , பல் 
கால் - பல முறை , திண் திரை கரங்கள் - வலிய அலைகளாகிய ( தங் 
கள் ) கைகளை , கரையில் , மேல் மேல் - மேலும் மேலும் , நூக்கும் 
அது - செலுத்திக் கொண்டிருக்கும் அத்தொழில் , படர் வெம் அ 
கானில் - பரவிய வெப்பமாகிய அந்தப் பாலை நிலத்தில் , செல் காற்று - 
( வீசி ) செல்லுங் காற்று , வாராமல் - ( தம்மிடம் ) வாராமல் , காக்க 
அன்றோ - காத்துக் கொள்ளவே யன்றோ, திசை கரியின் - ( எட்டு) 
திக்கு யானைகளின் , செவி காற்றும் - காதுகளிலிருந்து வரும் காற் 
றும் , அதற்கே அன்றோ - அதனைத் தடுப்பதற்கே யன்றோ. 


2 


we 


கலிங்கத்துப் பரணி 


. 


வி - ரை : - கடலின் அலைகள் ஓயாமல் வீசுவதும் , திசைக் கரிகளின் 
செவிகளிலிருந்து காற்று வெளிப்படுவதும் அப்பாலை நிலத்திலிருந்து வரும் 
மிகவும் வெப்பமாகிய காற்றுத் தம்மிடம் வராமல் தடுத்தற்கே யாமென்க . இத் 
னால் அப்பாலை நிலக்காற்றின் கொடுமை விளங்கும் . அலைகளைக் கைகளாகக் 
கூறுதல் மரபு ; பொன்னி , திரைக்கையா லடிவருட ( திவ்ய - பெருமாள் 
திரு - க - க ) எனவும் , திரைக்காத்தா லரைப்ப தேய்க்கு மணியாழி ( கம் 
பரா - கடல்காண் - க 0 ) எனவும் , பகிரதி யெனுமன்னை , சஞ்ச ரத்திரைக் 
காங்களா லெடுத்தெடுத்து ( வில்லிபா - சம்பவச் - ச O ) எனவும் வருமாறு 
காண்க . செவிக் காற்று - ஐந்தனுருபும் பயனு முடன் தொக்க தொகை . 
திசைக் கரிகளை க 0 - ம் தாழிசையிற் காண்க . இச்செய்யுள் தற்குறிப்பேற்ற 
வணியாம் . பா - பே : -1 நூக்குவதும் . 

( 20 ) 
கூரு . முள்ளாறுங் கல்லாறுந் தென்ன ரோட 

முன்னொருநாள் வாளபயன் முனிந்த போரின் 
வெள்ளாறுங் கோட்டாறும் புகையான் மூட 

வெந்தவன மிந்தவன மொக்கி லொக்கும் . 
ப - ரை :-வாள் அபயன் - வாளாயுதத்தை யுடைய ( முதற் 
குலோத்துங்க ) சோழன் , முன் ஒரு நாள் - முன்பு ஒரு சமயத்தில் , 
முனிந்த போரின் - கோபித்துச் செய்த யுத்தத்தில் , தென்னர் - பாண் 
டியர்கள் , முள் ஆறும் - முட்களையுடைய வழிகளிலும் , கல் ஆறும் 
பரல் கற்களையுடைய வழிகளிலும் , ஓட - ஓடிப் போகவும் , வெள் 
ளாறும் - வெள்ளாறு என்னு மூரும் , கோட்டாறும் - கோட்டாறு 
என்னுமூரும் , புகையால் மூட - புகையினால் மூடிக் கொள்ளவும் , 
வெந்த வனம் - ( அவ்வூர்களுக்கருகில் ) வெந்த காடுகளின் வெப்பம் , 
இந்த வனம் - இந்தப் பாலை வனத்தின் வெப்பத்தை , ஒக்கில் - ( ஒரு 
வாறு ) ஒப்பானால் , ஒக்கும் - ஒப்பாகலாம் . 

வி -ரை : - வெள்ளாறு என்னும் நதி சேலம் ஜில்லாவிலுள்ள பச்சை 
மலை , கொல்லி மலைகளில் உற்பத்தியாகித் தென்னாற்காட்டின் வழியாய்ப் 
பாய்ந்து வங்காளக் குடாக் கடலில் கலக்கிறது . வெள்ளாறு என்னும் ஊர் 
இந்த நதியைச் சார்ந்திருத்தல் வேண்டுமெனத் தோற்றுகிறது . கோட்டாறு 
என்னும் ஊர் கன்னியா குமரிக்கு வடக்கில் சுமார் பத்து மைல் தூரத்தில் 
உள்ளதென்ப . கோட்டாறு என்றதனால் , இதுவும் ஒருநதியின் பெயரென்பதும் , 
இந்நதியை யடுத்த ஊரே கோட்டாறாயிருத்தல் வேண்டு மென்பதும் தெள்ளி 
தின் விளங்கும் . 

முதற் குலோத்துங்க மன்னன் வட நாடுகளை வென்ற பின் , தென் 
னாட்டை வெல்லக் கருதிப் பாண்டியரோடு போர் புரியலானான் . அப்போர் 
கி - பி - க 0 அங - ல் நிகழ்ந்ததாம் . அப்போரில் பாண்டியனொருவன் உயிர் துறந் 
தான் . பின்பு அவ்விறையவன் முத்துக்கள் ஏராளமாய்க் கிடைக்கும் மன்னார்க் 
குடாக் கடலைச் சார்ந்த நாட்டையும் பொதியிற் கூற்றத்தையும் கன்னியா 
குமரியையும் கோட்டாற்றையும் தனக்குரிமையாக்கிக் கொண்டான் . மீண்டும் 
பாண்டியர்கள் அவற்றைக் கவரா வண்ணம் கோட்டாற்றில் தக்க பாதுகாப் 
பமைத்தான் . அதற்குக் கோட்டாற்று நிலைப்படை என்று பெயர் . H. I. 
S. I. பக் - அ அ ; சோழ வமி - பக் - நக ; மு - கு - சோ - பக் - சஉ 
இக்கொற்றவன் கோட்டாற்றை வென்ற செய்தியை , குறுகலர் குலையக் 
கோட்டா றுட்பட , நெறிதொறு நிலைகளிட் டருளி என்ற அவன் மெய்க் 


கூ . காடு பாடியது 


ருகூ 


4 


கீர்த்தியாலு முணர்க . கொடியார் நெடுமதிற் கோட்டாற் றாண்கொண்ட 
கோன் ( பாண் - கோவை - கூ 0 ) என்றதனால் , ஒரு காலத்தில் பாண்டியரும் 
கோட்டாற்றை வென்றனரெனத் தெரிகிறது . கறுத்தசெழி யன்கழல்சி வப்ப 
வரை யேற ( தா - கசு ) எனப் பாண்டியர் புறமிட்டமையை முன்னுங் கூறி 
னார் . இவ்வரலாற்றை ங அக- ம் தாழிசையிலுங் காண்க . பகைவர் நாட்டை எரி 
மூட்டி யழித்தலை உழ்புலவஞ்சி யென்ப . தா - உருஉ - ஙஎ 0 ) ( உக ) 
கசு . அணிகொண்ட குரங்கினங்க ளலைகடலுக் கப்பாலை 

மணலொன்று காணாமல் வரையெடுத்து மயங்கினவே . 

ப - ரை : -அணி கொண்ட - படை வகுப்புப் பொருந்திய , 
குரங்கு இனங்கள் - குரங்குகளின் கூட்டங்கள் , அலை கடலுக்கு - 
( அலைகளால் ) அசையும் கடலை யணைப்பதற்கு , அ பாலை - அந்தப் 
பாலை நிலத்திலுள்ள , ஒன்று மணல் - ஒரு மணலை , காணாமல் - 
காணப் பெறாமல் , வரை எடுத்து - மலைகளை ( பேர்த்து ) எடுத்து ,, 
மயங்கின - (வருந்தி ) கலங்கின . 

வி - ரை : - அப்பாலை நிலத்து மணலில் ஒன்றைக் கடலி லிட்டால் 
உடனே அதன் நீரெல்லாஞ் சுவறிப் போமாயினும் , அம்மணல் கிடைக்காமை 
யால் , குரங்குகள் கடலை யணைக்க மலைகளைத் தூக்கி வருந்தின வென்பதாம் . 
( தா - சசுச ) குரங்கினங்கள் மணலொன்று காணாமல் மயங்கின என்றமையால் , 
மணலைக் கண்டால் அவை மயங்க மாட்டா வென்க . இதிலோர் , நுண்மணல் 
தெறித்துவிழி னும்பிரள யப்புனலை நுங்கி விடுமால் ( அரிச் - விவாக - 
கக 0 ) என்றமை காண்க . அணி - திரளெனினுமாம் . அயமிழி யருவிய வணி 
மலை நன்னாட ( கலி - சசு ) என்றதிற் காண்க . மயங்கல் - அறிவு கலங்கல் ; 
இதனை , மயக்குமென் பதுபோய் மாயை மயங்கும் ( பிரபுலிங் - பிரபு தேவர் - 
கஅ ) என்றதனாலறிக. அலை கடல் - வினைத்தொகை . இதில் உயர்வு நவிற்சி 
யணி யுள்ளமை காண்க . 

கடலை யணைத்த வரலாறு : - ஸ்ரீராமர் மனைவியாகிய சீதாதேவியை 
இராவணன் இலங்கைக்குக் கவர்ந்து சென்ற பின்பு, அவர் தமது மனைவியை 
மீட்கக் கருதி வானரப் படைகளைக் கொண்டு கடலை யணைத்து இலங்கைக்குச் 
சென்று இராவணனைக் கொன்று அவ்வம்மையை மீட்ட செய்தி யாவரும் 
நன்கறிந்ததாம் . 

( உஉ ) 


காடு பாடியது முற்றிற்று . 


க 


கோயில் பாடியது 


கோயில் பாடியது : - இது கோயிலைப் பாடியது என விரித 
லால் , இரண்டன் தொகையாம் . கோயில் என்றது - இங்கே பாலை 
நிலத்தை படுத்த சுடலையிலுள்ள காளி தேவியின் கோயிலை யென்க . 
இக்கோயில் ஏனைய கோயில்களைப் போலன்றிப் போரிற் பட்ட 
மன்னர் , மள்ளர் முதலியவர்களின் தசை , குருதி , என்பு முதலிய 
வற்றா னியன்றதா மென்ப . இக்கோயிலுக்கு எதிரில் வீரர்கள் தங் 
கள் உறுப்புக்களை பரிந்து தேவியைப் பரவுதல் , ஓமத்தீ வளர்த்தல் 
முதலியவற்றை இதில் புலவர் புனைந்துரை வகையாற் கூறியிருப்பது 
வியக்கற்பாலதாம் . 
கூஎ . ஓதி வந்தவக் கொடிய கானகத் 

துறைய ணங்கினுக் கயன்வ குத்தவிப் 
பூத லம்பழங் கோயி லென்னினும் 

* புதிய கோயிலுண் டதுவி ளம்புவாம் . 
ப - ரை : - ஓதி வந்த - ( இது காறும் ) சொல்லி வந்த , அ 
கொடிய கானகத்து - அந்தக் கொடிய பாலை வனத்தில் , உறை 
அணங்கினுக்கு - வசிக்கின்ற காளி தேவிக்கு , அயன் வகுத்த - 
பிரமனால் படைக்கப்பட்ட , இ பூதலம் - இந்த உலகம் , பழமை 
கோயில் என்னினும் - பழமை யாகிய கோயிலா யிருந்தாலும் , 
புதிய கோயில் உண்டு - புதியதாகிய கோயில் ( ஒன்று ) இருக்கிறது , 
அது விளம்புவாம் - ( இனி ) அதைச் சொல்வோம் . 

ரை : - பூதலம் பழங்கோயில் என்றதனால் , இவ்வுலக முற்றும் 
அந்தத் தேவிக்கே உரியதென்பது விளங்கும் . அண்டமெலாந் தன்னுடைய 
வகத்தடக்குந் திருமேனி யம்மை ( தேவி உட்சோலை - கசு ) என மோக 

கவதைப் 
பரணியில் வருமாறு காண்க . பூ தலம் - இருபெயரொட்டுப் பண்புத்தொகை ; 
ஆறன் தொகை யெனினுமாம் . கோயில் - இலக்கணப் போலி ; உண்டு 
குறிப்பு வினைமுற்று . பா - பே : - * புதிய கோயிலொன் றது .. 
கூ அ . வட்ட வெண்குடைச் சென்னி மான தன் 

வாளின் வாயினான் மறலி வாயிடைப் 
பட்ட மன்னர் தம் பட்ட மங்கையர் 

* பரும ணிக்கருத் திருவிருத்தியே . 
ப - ரை : - வட்டம் - வட்டமாகிய , வெண் குடை - வெண் 
கொற்றக் குடையையுடைய , சென்னி மானதன் - 

மானதன் - சோழனாகிய 
முதற் குலோத்துங்கனுடைய , வாளின் வாயினால் - வாளாயுதத்தின் 
விளிம்பினால் , மறலி வாய் இடை - யமன் வாயில் , பட்ட மன்னர் 
தம் - ( போர்க்களத்தில் இறந்து ) பட்ட அரசர்களுடைய , பட்டம் 
மங்கையர் - பட்டத்துத் தேவிமார்களின் , திரு பரு மணி - ( ஆப 
ரணங்களின் ) அழகிய பெரிய இரத்தினங்களால் , கரு இருத்தி - 
( அக்கோயில் சுவருக்கு ) அடித்தள மமைத்து , 


யமன் 


न 


ச . கோயில் பாடியது 


ருரு 


வி ரை : - முதற் குலோத்துங்கன் தன்மாற்றாசரைக் கொன்று அவர் தம் 
மனைவியர்களின் ஆபாணங்களிலுள்ள சிறந்த ரத்தினங்களை அப்புதிய கோயி 
லுக்கு அடித்தளமாக அமைத்தன னென்பதாம் . அடித்தளத்தைக் கடைக்கா 
லெனவும் வழங்குவர் . மானதன் - மானத்தைக் காப்பவன் ; ( தா - ஙக , ஙஉ , 
ரு அசு ) கட்டடம் புதிதாகக் கட்டுவோர் கடைக்காலில் பொன் , மணிகளைப் 
• பெய்த லியல்பாதலால் , பரும ணிக்கருத் திருவி ருத்தி என்றார் . திருக் கரு 
வென வியைத் துப் பொருள் கோடலுமாம் . வாயிடை - இடை - ஏழனுருபு . 
வாளின் வாய் - வாய் = விளிம்பு ; இதனை , வாயருது வந்தொசிந்து மறிய 
(சீவகசி - ருகூடு ) எனவும் வாளின் வாய்களை யீவளைக் கின்றன ( கம்பரா - 
கான்வதை - எக ) எனவும் வருமாற்றானறிக . பட்ட மன்னர் தம் பட்ட மங்கை 
யர் என்னுந் தொடர் , பட்ட மன்னர் பட்ட தெங்கள் பதிபு குந்து பாரடா 
( திருவா . கலம் - ருங ) என்பதனோடு ஒருவாறு ஒத் திருத்தல் காண்க . பட்ட 
மன்னர் - இறந்த காலப் பெயரெச்சத் தொடர் ; பட்ட மங்கையர் - நான்க 
னுருபும் பயனு முடன் தொக்க தொகை . இரண்டனுருபும் பயனு முடன் 
தொக்க தொகை யெனினுமாம் . இது முதல் கால - ம் தாழிசை யளவும் தேவி 
யின் கோயிலமைப்பை ஆசிரியர் மொழிந்துள்ளமை காண்க . பா - பே : 
பணிமணி . 

( உ ) 
கூகூ . துவர்நிறக்களிற் றுதிய ரேவலிற் 

சுரிகை போர்முகத் துருவி நேரெதிர்த் 
தவர்நிணத்தொடக் குருதி நீர்குழைத் 

தவர்கருந்தலைச் சுவரடுக்கியே . 
ப - ரை : -- துவர் நிறம் - செந்நிறத்தை யுடைய , களிறு உதி 
யர் - யானைப் படைகளையுடைய சேர வேந்தர்களின் , ஏவலின் - 
கட்டளையினால் , போர் முகத்து - போர்க்களத்தில் , சுரிகை உருவி - 
( தமது ) வாளாயுதத்தை உருவி , நேர் எதிர்த்தவர் - நேரில் எதிர்த்த 
அச்சேர வீரர்களின் , நிணத்தொடு - கொழுப்பாகிய 

சேற்றை , 
குருதி - ( அவர்கள் உடலிலிருந்து பெருகும் ) இரத்தமாகிய , அ நீர் 
குழைத்து - அந்த நீரால் குழைத்து , அவர் - அந்தச் சேர வீரர் 
களின் , கரும் தலை - பெரிய தலைகளாகிய கற்களால் , சுவர் அடுக்கி - 
சுவரை யெழுப்பி , 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் தன்னை யெதிர்த்த சேர வீரர் 
களைக் கொன்று அவர் கொழுப்பாகிய சேற்றை அவர் உதிரமாகிய நீரால் 
குழைத்து அவர் தலைகளாகிய கற்களால் சுவரை யெழுப்பி அக்கோயிலை 
அமைத்தன னென்க . அவன் சேர வேந்தரை வென்றமையை ஙஅஉ , ஙஅங - ம் 
தாழிசைகளிற் காண்க . போர்க்களத்திலுள்ள யானைகளின் உடல் குருதி 
வெள்ளத்தில் மூழ்கிச் சிவத்தலால் , துவர்நிறக் களிறு என்றார் . கருந்தலை 
பசுந்தலை யெனினுமாம் . சூர்த்துக் கடைசிவந்த சுடுநோக்குக் கருந்தலை 
( சிலப் - ரு - அச ) என்றமை காண்க . ஏவலின் - ஐந்தனுருபு ஏதுப்பொரு 
ளில் வந்தது . நிணத்தொடு - உருபு மயக்கம் . நிணம் , தலை , குருதி நீர் - 
உருவக வணிகள். 
க 00 . அறிஞர் தம்பிரா னபயன் வாரணம் 

அரசர் மண்டலத் தரண றப்பறித் 
தெறித ரும்பெருங் * கணைம ரங்கள் கொண் 
டெழுது தூணொடுத் திரமி யற்றியே . 


ருசு 


கலிங்கத்துப் பரணி 


( ச ) 


ப - ரை : - அறிஞர் தம்பிரான் - ( கல்வி கேள்விகளில் வல்ல ) 
அறிவாளிகளுக்குத் தலைவனாகிய , அபயன் வாரணம்- ( முதற் குலோத் 
துங்க சோழனுடைய யானைகள் , அரசர் மண்டலத்து - ( பகை ) 
அரசர் 

நாடுகளிலுள்ள , அரண் அற - காவற் காடுகள் அழி 
யும்படி , பறித்து எறிதரும் - (தங்கொம்புகளால் ) பிடுங்கி எறியும் , 
பெரும் கணை மரங்கள் கொண்டு , - பெரிய கணைய மரங்களால் ,, 
எழுது தூணொடு - பதித்த தூண்களும் , உத்திரம் இயற்றி - உத்தி 
ரங்களும் அமைத்து , 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் தன் பகைவர் நாடுகளிலுள்ள காவற் 
காடுகளை அழித்து அவற்றிலுள்ள மரங்களால் அக்கோயிலுக்குத் தூண்களும் 
உத்திரங்களும் அமைத்தன னென்பதாம் . கணைய மரம் - இரண்டு மதயானைகள் 
ஒன்றோடொன்று போர் புரியுங்கால் , அவற்றைத் தடுப்பதற்கு அவைகளின் 
நடுவிலிடப்படும் வலிய மரமாம் . கணை = கணையம் ; கடைக் குறை . அரசர் 
மண்டலத் தாண் என்பதற்கு - அரசர் கூட்டங்களின் கோட்டைகள் எனினு 
மாம் . பகை வேந்தர்களின் அரணழித்தலைக் குற்றுழிஞை என்ப . இதனை , 
கருதாதார் மதிற்குமரிமேல் , ஒருதானாகி யிகன்மிகுத்தன்று . ( புறப் - 
வெ - மா - க o எ ) என்ற தனாலறிக . பா - பே : - * கணைய மம்பு . 
கபக . கடித ழிந்துபோர் மிதிலை யிற்படுங் 

கரிம ருப்பினைத் திரடு லாமெனும் 
படிப ரப்பியப் பரும யானையின் 

பழுவெ லும்பினிற் பாவடுக்கியே . 
ரை : - மிதிலையில் - மிதிலை யென்னும் நகரில் , போர் - 
(நிகழ்ந்த போரில் , கடிது அழிந்து படும் - விரைவாய் இறந்துபடும் , 
கரி மருப்பினை - யானைகளின் கொம்புகளை , திரள் துலாம் எனும் 
படி - திரண்ட துலாம் என்று சொல்லும்படி , பரப்பி - பரப்பி 
வைத்து , அ பருமம் யானையின் - அந்தப் பெரிய யானைகளின் , பழு 
எலும்பினில் - விலாவெலும்புகளால் , பா அடுக்கி - பாவை யடுக்கி , 
வி . 

ரை :-மிதிலை நகரப் போரில் இறந்து பட்ட யானைகளின் 
கொம்புகளைத் துலாமாகவும் அவைகளின் விலா வெலும்புகளைப் பாவாகவும் 
அமைத்து அக்கோயில் கட்டப்பட்ட தென்பதாம் . பரும யானை அலங்கரித் 
தலையுடைய யானைகளெனினுமாம் . அப்பரும யானை - என்றது போரில் 
இறந்து பட்ட யானைகளை யென்க . கடிது - குறிப்பு முற்றெச்சம் . பா - பே : -- 
பழுவ யானையின் 
க 0 உ . மீளி மாவுகைத் தபயன் முன்னொர் நாள் 

விருத ராசரைப் பொருது கொண்டபோர் 
ஆளி வாரணங் கேழல் சீயமென் 

றவைநிரைத்துநா சிகையி ருத்தியே . 
ப - ரை : -அபயன் ( முதற் குலோத்துங்க ) சோழன் , 
முன் ஒர் நாள் - முன்பு ஒரு சமயத்தில் ,மீளி மா உகைத்து- (தனது ) 
வலிய யானைகளைச் செலுத்தி , விருத ராசரை - வெற்றிச் சின்னங் 
களையுடைய அரசர்களோடு , பொருது - போர் புரிந்து , கொண்ட - 
( அவர்களிடமிருந்து கவர்ந்து ) கொண்ட , போர் - போரைப் புரியும் , 


ச . கோயில் பாடியது 


ருஎ 


ஆளி - யாளிக் கொடியும் , வாரணம் - யானைக் கொடியும் , கேழல் 
பன்றிக் கொடியும் , சீயம் -சிங்கக் கொடியும் , என்ற அவை - என்று 
சொல்லப்பட்ட அந்தக் கொடிகளை , நிரைத்து - வரிசையாக வைத்து , 
நாசிகை இருத்தி - மேல் முகடு அமைத்து , 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் தன் பகை வேந்தரை வென்று அவர் 
கள் யாளி , யானை முதலிய துதிற் கொடிகளால் அக்கோயிலின் மேல் முகட்டை 
யமைத்தன னென்பதாம் . துலாம் , பா , நாசிகை - என்பன உத்திரத்தின் 
மேல் அமைக்கப்படும் ஒருவகை உறுப்புக்கள் . விருத ராசர் - குறிப்புப் பெய 
ரெச்சத் தொடர் ; விருது -வெற்றிச் சின்னம் ; விருது என்பது அகரச் சாரியை 
பெற்றதெனினுமாம் . விருத ராசரைப் பொருதமை அடுத்த செய்யுளிற் காண்க . 
ஆளி - இது யாளி என்பதன் மரூஉ . ஆளி , வாரணம் முதலியன ஆகுபெயர் 
கள் . ( தா -கஅ , உங ) என்றவை - நிலை மொழியீற்றில் அகரந் தொக்கது ; 
இதனை ஒரு சொல்லாய்க் கொண்டு வினையாலணையும் பெயரெனினுமாம் . ( சு ) 
காங . துங்க பத்திரைச் செங்க ளத்திடைச் 

சோள சேகரன் வாளெ றிந்தபோர் 
வெங்க தக்களிற் றின்ப டத்தினால் 

வெளிய டங்கவே மிசைக விக்கவே . 
ப - ரை : - சோளர் சேகரன் - சோழவரசர்களுக்கு மகுடம் 
போன்றவனாகிய முதற் குலோத்துங்கன் , துங்கபத்திரை - துங்கபத் 
திரை நதியைச் சார்ந்த , செம் களத்திடை -சிவந்த போர்க்களத்தில் , 
வாள் எறிந்த- ( தன் பகைவர்களை ) வாளால் கொன்ற , போர் - போரில் 
கவர்ந்த , வெம் கதம் - கொடிய கோபத்தையுடைய , களிற்றின் 
படத்தினால் - யானைகளின் முகப் போர்வையால் , வெளி அடங்க - 
வெற்றிடம் மறையும்படி , மிசை கவிக்க - ( அம்முகட்டின் மேலே 
போர்த்து , 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் போரில் கவர்ந்த யானைகளின் 
முகப் போர்வையால் அக்கோயிலின் முகட்டை மூடின னென்பதாம் . வெளி - 
ஆகாய மெனினுமாம் . உதிரம் நிறைந்த களமா தலின் செங்களம் என்றார் . 
சோள சேகரன் - சோழ குலத்திற்கு மகுடம் போன்றவ னெனினுமாம் . 
சோளர் - இது சோழர் என்பதன் போலி . 

முதற் குலோத்துங்கன் ஆட்சி புரிந்த காலத்தில் ஆறும் விக்கிரமாதித்தன் 
என்பவன் குந்தள நாட்டை யாண்டு வந்தான் . குலோத்துங்க வேந்தன் அவன் 
மேல் படையெடுத்துச் சென்று , அவனையும் அவன் தம்பி சயசிங்கனையும் 
வென்று அவர்களைத் துங்கபத்திரை நதிக்கப்பால் தூரத்தி , அவர்கள் தலை 
நகரமாகிய கலியாண 

புரத்தைத் தனக்குரிமையாக்கிக் கொண்டான் . 
( தா - ஙஅரு - ருசுச ) அதனால் , அவ்வேந்தனுக்கு விருதராச பயங்கரன் 
( தா - கசஎ , உருசு ) என்னும் பேர் உண்டாயிற்று . ( முதற் குலோ - பக் - உச ) 
இப்போர் கி . பி . கஅக - ல் நிகழ்ந்த தென்ப . இவ்வரலாற்றால் , முற்கூறிய 
வேந்தரிருவர்க்கும் விருதராசர் என்னும் பேர் இருக்க வேண்டுமெனத் தெரி 
கிறது . கஉ - ம் தாழிசையில் , விருத ராசரைப் பொருது என்றமையுங் 
காண்க . பா - பே : - * துங்கபத்திரி வெங்க டக்களிற் றின் . 

( எ ) 
கச . கொள்ளிவாய்ப் பேய்காக்குங் 

கோபுரமு நெடுமதிலும் 


ருவு 


கலிங்கத்துப் பரணி 


வெள்ளியாற் சமைத்ததென 

வெள்ளெலும்பி னாற்சமைத்தே. 
ப - ரை : -- கொள்ளி வாய் பேய் , காக்கும் - ( காவல் . ) 
காக்கும் , கோபுரமும் - கோபுரங்களையும் , நெடு மதிலும் - பெரிய 
மதில் சுவர்களையும் , வெள்ளியால் சமைத்தது என - வெள்ளியால் 
கட்டி முடித்தாற்போல , வெள் எலும்பினால் - ( இறந்துபட்ட வீரர் 
களின் ) வெண்ணிறமாகிய எலும்புகளால் , சமைத்து - ( அக்கோ 
யிலை ) கட்டி முடித்து , 

வி - ரை : - அக்கோயிலின் கோபுரமும் மதில் சுவர்களும் எலும்பினால் 
சமைக்கப்பட்டன வென்பதாம் . வெள்ளெலும்பு எனப் பொதுப்படக் கூறி 
னமையால் , போரில் இறந்துபட்ட யானை , குதிரைகளின் எலும்புகளையுங் 
கொள்க . கொள்ளி வாய்ப் பேய் - ஒருவகைப் பேய் ; கொள்ளி போல் 
சிவந்த வாயையடைய பேய் என்பதாம் . ( தா - ககக ) சுழலு மழல்விழிக் 
கொள்ளிவாய்ப் பேய் ( திருவாலங் - மூத்த திருப் - எ ) எனவும் ; கொள்ளி 
வாய் நெடும் பேய் தக்கயா - ருகூஉ ) எனவும் வருமாறு காண்க . 

இச்செய் 
யுள் உவமையணியாம் . 

( அ ) 
காரு . காரிரும்பின் மகரதோ ரணமாகக் கரும்பேய்கள் 

ஓரிரண்டு கானாட்டி யோரிரும்பே மிசைவளைத்தே . 
ப - ரை : - கரும் பேய்கள் - கரிய நிறத்தையுடைய பேய்களா 
னவை , கார் இரும்பின் - கரிய இரும்பால் , ஓர் 

கரிய இரும்பால் , ஓர் இரண்டு கால் 
நாட்டி - ஒப்பற்ற இரண்டு தூண்களை நட்டு , ஓர் இரும்பு , ஓரிரும்பை , 
மிசை 

( அத்தூண்களின் ) மேல் , மகரம் தோரணம் ஆக 
றாமீன் வடிவம் போன்ற தோரணமாக , வளைத்து வளைத்து வைத்து , 

வி - ரை : - பேய்கள் அக்கோயிலின் வாசலுக்கு எதிரில் இரும்புத் தூண் 
களை நட்டு அவைகளின் மேல் ஓர் இரும்பை மகர தோரணமாக 
வைத்தன வென்பதாம் . மகரம் - சுறாமீன் . இது முதலாகு பெயராய் அதன் 
வடிவை யுணர்த்தினது . மகர தோரணம் - உவமைத் தொகை . பா - 

பா - பே : 
கதப் பேய்கள் . 

( கூ ) 
கசு . மயிற்கழுத்துங் கழுத்தரிய மலர்ந்த முகத் 

தாமரையு மருங்கு சூழ்ந்த 
எயிற்கழுத்து நிணக்கொடியு மிளங்குழவி 

பசுந்தலையு மெங்குந் தூக்கி . 
ப - ரை : - மயில் கழுத்தும் - மயில் தலைகளையும் , கழுத்து அரிய 
(வீரர்கள் தமது ) கழுத்தை அரிகையில் , மலர்ந்த முகம் தாமரை 
யும் - (களிப்பின் மிகுதியால் ) மலர்ந்த முகமாகிய தாமரை மலர் 
களையும் , மருங்கு சூழ்ந்த - ( அக்கோயிலின் நான்கு பக்கங்களிலும் 
சூழ்ந்திருக்கின்ற, எயில் கு - மதில்களில் , அழுத்து நிணம் கொடி 
யும் - பதிக்கும் கொழுப்பாலாகிய கொடிச் சீலைகளையும் , இளமை 
குழவி - மிக்க இளங் குழந்தைகளின் , பசுமை தலையும் - பச்சிளந் 
தலைகளையும் , எங்கும் தூக்கி - ( அக்கோயிலின் ) எல்லா விடங்களி 
லும் தொங்கவிட்டு , 


சு 


வளைத்து 


ச . கோயில் பாடியது 


ருகூ 


கால 


வி - ரை : - அக்கோயிலில் மயில் தலைகள் முதலியன தொங்கவிட்டிருந் 
தன வென்பதாம் . வீரர்கள் தங்கள் தலைகளை யரிதல் தேவிக்குப் பலியிடற் 
பொருட்டாம் . இளங் குழவிகளின் பசுந்தலைகள் தேவிக்குப் பலிக்கடன் 
செலுத்துவோரால் தொங்கவிடப் பட்டவை . மாசில் கற்பின் மடவோள் 
குழவி , ஒய்ய வாங்கக் கைவிட் டாங்கு ( நற்றி - கரு ) என்றார் பிறரும் . தேவி 
கோயிலா தலின் , நிணக் கொடிகளே துகிற் கொடிகளா யமைந்தன வென்க . 
மயில் தலைகள் தொங்குதற்குக் காரணம் நன்கு விளங்கவில்லை . ஆடு , கோழி 
களைத் தற்போது சிலர் தேவிக்குப் பலி யிடுதல் போல் , மயில்களைப் பலியிடல் 
முற்கால வழக்குப் போலும் . அரிய -உடனிகழ்ச்சிப் பொருளில் வந்த நிகழ் 

வினையெச்சம் ; அரி - பகுதி ; நிணக் கொடி - மூன்றனுருபும் பயனு 
முடன் தொக்க தொகை ; நிணமாகிய கொடியெனப் பொருள் கொள்ளின் 
பண்புத் தொகையாம் . கழுத்து - சினையாகு பெயராய்த் தலையை யுணர்த் 
தினது . முகத்தாமரை - உருவகவணி . 

( க 0) 
களை . பணியாத வழுதியர்தம் பாய்களிற்றின் 

செவிச்சுளகு பலவுந் தூக்கி 
மணியூச லெனமதுரை மகரதோ 

ரணம்பறித்து மறித்து நாட்டி . 
ப - ரை : - பணியாத - ( தன்னை ) வணங்காத , வழுதியர் தம் - 
பாண்டிய மன்னருடைய , பாய் களிற்றின் - ( பகைவர்மேல் தாவி ) 
பாயும் யானைகளின் , சுளகு செவி - முறம் போன்ற காதுகள் , பல 
வும் தூக்கி - பலவற்றை ( மாலையாக ) தொங்கவிட்டு , மதுரை மக 
ரம் தோரணம் - மதுரையிலுள்ள சுறாமீன் வடிவம் போன்ற 
தோரணத்தை , பறித்து - ( அங்கிருந்து ) பிடுங்கி , மணி ஊசல் என 
இரத்தினங்களைப் பதித்த ஊசலைப் போல் , மறித்து நாட்டி - ( அக் 
கோயிலுக்கு எதிரில் ) மீண்டும் நட்டு , 

வி -ரை : - முதற் குலோத்துங்கன் பாண்டிய மன்னரை 
( தா - கசு , கரு , ஙஅக ) இறந்துபட்ட அவர் தம் யானைகளின் காதுகளை மாலையாகத் 
தொங்கவிட்டு , அவர்கள் தலை நகராகிய மதுரையிலுள்ள மகர தோரணத்தை 
ஊசலாக வமைத்தன னென்பதாம் . மணியூசல் - அழகிய 

லெனினு 
மாம் . இது காறும் ஆசிரியர் தேவியின் கோயிலமைப்பை யியம்பி , இனித் 
தேவியை வழிபடுவோர் தன்மையை மொழியத் தொடங்குகிறார் . ( கக ) 
கலஅ . பரிவிருத்தி யலகிட்டுப் பசுங்குருதி 

நீர்தெளித்து நிணப்பூச் சிந்தி 
எரிவிரித்த வீமவிளக் கெம்மருங்கும் 

ஏற்றியதோ ரியல்பிற் றாலோ . 
ப - ரை : - பரிவிருத்தி - ( அக்கோயில் ) சுற்றும் , அலகு இட்டு 
பெருக்கிச் சுத்தஞ்செய்து , பசுமை குருதி - பச்சிரத்தமாகிய , நீர் 
தெளித்து - தண்ணீர் தெளித்து , நிணம் பூ சிந்தி - கொழுப்பாகிய 
மலர்கள் தூவி , எரி விரித்த - ஒளியைப் பரப்புகிற , ஈமம் விளக்கு 
( சுடலையில் பிணங்களைச் சுடுவதால் எரியும் ) - விறகடுக்காகிய விளக் 
கை , எ மருங்கும் - எல்லாப் பக்கங்களிலும் , ஏற்றியது - ஏற்றி 
வைக்கப்பட்ட தாகிய , ஓர் இயல்பிற்று - ஒப்பற்ற தன்மை யுடையது . 


வென்று 


ஊச 


சு o 


கலிங்கத்துப் பரணி 


தூக்கி 


குளகம் 


வி - ரை : - தேவியை வழிபடுவோர் அக்கோயிலைப் பெருக்கி இரத்த 
மாகிய நீரைத் தெளித்துக் கொழுப்பாகிய மலரைத் தூவி யீமமாகிய விளக்கை 
யேற்றி வைத்தன ரென்க . ஈம விளக்கு எம்மருங்கும் ஏற்றியது என்றத 
னால் , தேவியின் கோயில் சுடலையின் நடுவிலுள்ள தென்பது விளங்கும் . பரி 
விருத்தி - இதனைப் பரிவு இருத்தி எனப் பிரித்து ( தேவியை வழிபடுவோர் 
அவ்வம்மை பால் ) அன்பு செலுத்தி யெனினுமாம் . குருதி நீர் , நிணப் பூ , ஈம 
விளக்கு - உருவக வணிகள் . க . அ - ம் செய்யுள் முதல் இச்செய்யுள் வரையு 
முள்ள பதினொரு செய்யுட்களும் ஒரு தொடர் . 

( அ ) இருத்தி ( கூக ) அடுக்கி ( க 00 ) இயற்றி ( க 0 க ) அடுக்கி ( க 02 ) 
இருத்தி (கஈ ) கவிக்க (கச ) சமைத்து ( காரு ) வளைத்து ( காசு ) 
( கஎை ) நாட்டி ( க 0 அ ) அலகிட்டு , தெளித்து , சிந்தி ஏற்றியதோ ரியல்பிற்று 
என வினை முடிவு செய்க . இவ்வாறு வருதலைக் குளகம் என்பர் .. 
பலபாட் டொருவினை கொள்ளும் ( தண்டி - பொது - ங ) என்பது விதி . 
இனி வருமிடந்தோறும் இவ்வாறே கொள்க . இயல்பிற்றாலோ - ஆல் , ஓ - 
இரண்டும் அசைகள் . பா - பே : - பைங்குருதி . 

( கஉ ) 
காக . சலியாத தனியாண்மைத் தறுகண் வீரர் 

தருகவரம் வரத்தினுக்குத் தக்க தாகப் 
பலியாக வுறுப்பரிந்து தருது மென்று 

பரவுமொலி கடலொலிபோற் பரக்கு மாலோ 
ப - ரை : - சலியாத - (சிறிதும் மனம் ) தளராத , தனி ஆண் 
மை - ஒப்பற்ற பராக்கிரமத்தையும் , தறுகண் வீரர் - அஞ்சாமை 
யையு முடைய வீரர்கள் , வரம் தருக- ( தேவியே நாங்கள் விரும்பிய ) 
வரத்தைத் தருவாயாக , வரத்தினுக்கு தக்கது ஆக - ( நீ கொடுக் 
கும் ) வரத்திற்குத் தகுதியுடையதாக , உறுப்பு அரிந்து - ( எங்கள் ) 
அவயவங்களை அறுத்து, பலி ஆக தருதும் - ( உனக்கு ) பலியாகக் 
கொடுப்போம் , என்று பரவும் ஒலி - என்று ( அந்த வீரர்கள் ) துதிக் 
கும் ஓசை , கடல் ஒலி போல் பரக்கும் - கடலோசைபோல் (நான்கு 
திசைகளிலும் ) பரவா நிற்கும் . 

ரை : - தேவியை வழிபடும் வீரர்கள் அவ்வம்மையைத் துதிக்கும் 
ஒலி கடலொலிபோல் முழங்கு மென்க . சூரனுக்கு , சேர்ந்த மாணஞ் சிறு 
துரும்பு ( தனிப் - க - ஔவை - சுரு ) என்றபடி , தங்கள் உயிரைத் துரும் 
பென மதிக்கும் வீரராகையால் , சலியாத தனியாண்மைத் தறுகண் வீரர் 
எனச் சிறப்பித்துக் கூறப்பட்டனரென்க . தருதும் - தன்மைப் பன்மை எதிர் 
கால வினைமுற்று . இதில் தன்னிடத்துள்ள தொரு பொருளைக் கொடுத்துப் 
பிறிதொரு பொருளைக் கொள்வதாய் மொழிந்துள்ளமையால் , இது மாற்று 
நிலை யணியாம் . இதனீற்றில் உவமையணியு முள்ளமை காண்க . ( கங ) 
ககள் . சொல்லரிய வோமத்தீ வளர்ப்ப ராலோ 

தொழுதிருந்து பழுவெலும்பு தொடர வாங்கி 
வல்லெரியின் மிசையெரிய விடுவ ராலோ 

வழிகுருதி நெய்யாக வார்ப்ப ராலோ . 
ப - ரை : - தொழுது இருந்து - ( தேவியை ) வணங்கி உட் 
கார்ந்து , சொல்ல அரிய - ( ஒருவராலும் சிறப்பித்து ) சொல்ல முடி 
யாத , ஓமம் தீ - யாகத்திற்குரிய நெருப்பை , வளர்ப்பர் - மூட்டு 


6 


ச . கோயில் பாடியது 


சுக 


வார்கள் , பழு எலும்பு - ( பின்பு தங்கள் ) விலாவெலும்பை , தொடர 
( ஒன்றோடொன்று ) தொடர்ந்திருக்கும்படி , வாங்கி - ( தங்கள் 
உடலிலிருந்து ) பிடுங்கி , வல் எரியின் மிசை - வலிய நெருப்பில் , 
எரிய - (விறகாக) எரியும்படி , இடுவர் - வைப்பார் , வழி குருதி 
( தங்கள் உடலிலிருந்து பெருகி ) வழியும் இரத்தத்தை , நெய் ஆக 
வார்ப்பர் - ( அதில் ) நெய்யாக ஊற்றுவார்கள் . 

வி - ரை : - தேவியை வழிபடுவோர் தங்கள் விலா வெலும்புகளை விற 
காக இட்டும் இரத்தத்தை நெய்யாகச் சொரிந்தும் வேள்வி புரிவ ரென்பதாம் . 
ஒமத் தீ - அக்கினி பூசைக்குரிய நெருப்பு எனினுமாம் . ஊழி முடிவில் எல் 
லாப் பொருள்களையும் அழிக்க வல்ல தீயா தலால் , வல்லெரி என்றார் . 
பா - பே : - விறகாக . 

( கச ) 
ககக . * அடிக்கழுத்தி னெடுஞ்சிரத்தை யரிவ ராலோ 

அரிந்தசிர மணங்கின்கைக் கொடுப்ப ராலோ 
கொடுத்தசிரங் கொற்றவையைப் பரவு மாலோ 

குறையுடலங் கும்பிட்டு நிற்கு மாலோ . 
ப - ரை : - நெடும் சிரத்தை - ( தங்கள் ) பெரிய தலைகளை , அடி 
கழுத்தின் - கழுத்தினடியில் , அரிவர் - ( தேவியை வழிபடுவோர் ) 
அறுப்பார்கள் , அரிந்த சிரம் - ( அவ்வாறு ) அறுத்த தலைகளை , அணங் 
கின் கை கொடுப்பர் . தேவியின் கையில் கொடுப்பார்கள் , கொடுத்த 
சிரம் - ( அவ்வாறு ) கொடுத்த தலைகள் , கொற்றவையை - தேவியை , 
பரவும் - துதிக்கும், குறை உடலம் - (தலை ) குறைந்த உடலானவை , 
கும்பிட்டு நிற்கும் - ( தேவியை ) வணங்கி நிற்கும் . 

வி - ரை : - தேவியை வழிபடுவோர் தங்கள் தலைகளை யறுத்துத் தேவி 
கையிற் கொடுப்பார் ; அவை அந்தத் தேவியைத் துதிக்க , தலை குறைந்த 
உடல்கள் அவ்வம்மையை வணங்கி நிற்குமென்க . அச்சம தறத்தம துயிர்க் 
கொடை யளித்தவ ரறுத்த தலை ( அரிச் - விவாக - கஉக ) எனவும் , தலை 
யரிந்து விடுவா ருயிர்விடார் ( தக்கயா - சுக ) எனவும் வருமாறு காண்க . 
அடிக் கழுத்து - இலக்கணப் போலி ; உடலம் - அம் சாரியை . பா - பே : 
* அடிக்கழுத்தி னுடன் . 

( கரு ) 
ககஉ . நீண்டபலி பீடத்தி லரிந்து வைத்த 

நெடுங்குஞ்சிச் சிரத்தைத்தன் னினமென் றெண்ணி 
ஆண்டலைப்புள் ளருகணைந்து பார்க்கு மாலோ 

அணைதலுமச் சிரமச்ச முறுத்து மாலோ . 
ப - ரை : - பலி - பலிக்கடனைச் செலுத்தும் , நீண்ட பீடத் 
தில் , அரிந்து வைத்த - ( தேவியை வழிபடுவோரால் ) அறுத்து 
வைக்கப்பட்ட , நெடும் குஞ்சி நீண்ட குடுமியை யுடைய , 
சிரத்தை - தலைகளை , தன் இனம் என்று எண்ணி - தனது இன 
நினைத்து , ஆண்டலை புள் 

யென்னும் 
ஒருவகைப் பறவை , அருகு அணைந்து பார்க்கும் - ( அந்தத் தலை 
களின் ) அருகில் சேர்ந்து பார்க்கும் , அணைதலும் - ( அந்தப் பறவை ) 
வந்து சேர்தலும் , அ சிரம் - அந்த ( அறுபட்ட ) தலைகள் , அச்சம் 
உறுத்தும் - ( அந்தப் பறவையை ) பயமுறுத்தும் . 


மென்று 


ஆண்டலை 


கலிங்கத்துப் பரணி 


வி - ரை : - பலி பீடத்தி லரிந்து வைத்த வீரர்களின் தலைகளை ஆண்ட 
லைப் புட்கள் அணுக , அவை அப்பறவைகளை வெருட்டி யோட்டு மென்ப 
தாம் . ஆண்டலைப் புள் இது பாலை நிலத்திற்குரிய ஒருவகைப் பறவை ; 
இது ஆண்மக்களின் தலை போன்ற வடிவ முடைய தென்பர் . அழுகுாற் 
கூகையோ டாண்டலை விளிப்பவும் ( பட்டி - உரு அ எனவும் , தூண்டிலுந் 
தொடக்கு மாண்டலை யடுப்பம் (சிலப் கரு - உகக எனவும் ஊண்டலை 
துற்றிய வாண்டலைக் குரலும் ( மணிமே - சு - எஎ ) எனவும் ஆண்டலை 
வழங்குங் கானுணங்கு கடுநெறி ( பதிற்று - உரு - அ ) எனவும் , வருமாறு 
காண்க . இவை நள்ளிரவில் கூட்டமாக வந்து பிராணிகளின் ஊனைக் கொத் 
தித் தின்னுமென்ப . வீரர்களின் உடலிழந்த தலைமாத்திர மிருந்தமையால் , 
அத்தலைகளை அப்பறவைகள் தம்மினமெனக் கருதலாயின வென்க . அறுபட்ட 
தலைகள் அப் பறவைகளை அச்சுறுத்தி ஓட்டு தல் அவை தம்மைக் கொத்து 
மெனக் கருதியாம் . இதனாலும் அவ்வீரர்களின் ஆண்மை விளங்கும் . 
இவ்விரு தாழிசைகளையும் அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகார உரையில் மேற் 
கோளாகக் காட்டி யிருக்கின்றனர் . (சிலப் - டு - அச ) முன்புள்ள தாழிசை 
களிலும் இத்தாழிசையிலு முள்ள ஆல் - ஒ இரண்டும் அசைகள் . ஆண்டலைப் 
புட்கள் வீரர் தலைகளைக் கண்டு தம்மின மென மயங்கினமையால் , இது மயக்க 
வணியாம் . பா - பே : - + நெறிகுஞ்சித் தலையை . 

( கசு ) 
ககக . கடன மைந்ததுக ருந்தலைய ரிந்த பொழுதே 

கடவ தொன்றுமிலை யென்றுவிளை யாடு முடலே 
உடல்வி ழுந்திடினு கர்ந்திடவு வந்த சிலபேய் 

உறுபொரும்பசியு டன்றிடவு டன்றி ரியுமே . 
ப - ரை : - கரும் தலை - ( தமது ) பெரிய தலையை யுடைய 
கழுத்தை , அரிந்த பொழுதே - அறுத்த அப்பொழுதே , 

கடன் 
அமைந்தது - ( தேவிக்குச் செலுத்த வேண்டிய பலியின் ) கடமை 
முடிந்தது , கடவது - (இனி ) செய்ய வேன்டுவது , ஒன்றும் இலை 
என்று - யாதொன்று மில்லை யென்று , உடல் விளையாடும் - ( வீரர் 
களின் ) குறையுடல்கள் (களிப்பால் துள்ளி ) விளையாடும் , உடல் 
விழுந்திடின் - ( அந்த ) உடல்கள் ( நிலத்தில் ) விழுந்தால் , நுகர்ந்திட 
உவந்த - ( அவற்றை ) புசிக்க விரும்பிய , சில பேய்- , உறு பெரும் 

( தமக்கு இயல்பாக ) பொருந்திய பெரிய பசி , உடன்றிட 
( தம்மை ) வருத்த, உடன் திரியும் - ( அக்குறை யுடல்களோடு ) ஒக் 
கத் திரியும் . 

ரை : - பலிக்கடன் செலுத்துவோர் தங்கள் தலைகளை யரிந்த பின் , 
களிப்பால் துள்ளும் உடல்களைப் பேய்கள் அணுகவஞ்சி அவை நிலத்தில் விழு 
மளவும் அவற்றைத் தொடாலாயின வென்பதாம் . தலை - இது முதலாகுபெய 
ராய்க் கழுத்தை யுணர்த்தினது . உறு பெரும் பசி , உறுபசி - வினைத்தொகை , 
மிகவும் பெரிய பசி யெனினுமாம் ; இப்பொருளில் உரிச்சொற்றொடர் . ஒன் 
றும் 

இதிலுள்ள உம்மை இழிவு சிறப்பாம் . காகம் - தாழிசை முதல் இது 
காறுமுள்ள ஐந்து தாழிசைகளிலும் வீரச்சுவை செறிந்துள்ளமை காண்க . 
பே : - * உவந்து சிலபேய் . 

( கஎ ) 
ககச . பகடி டந்துகொள்ப சுங்குருதி யின்று தலைவீ 

பலிகொ ளென்றகுர லெண்டிசைபி ளந்துமிசைவான் 


ச . கோயில் பாடியது 


முகடி டந்துருமெ றிந்தெனமு ழங்க வுடனே 

மொகுமொ கென்றொலிமி குந்தமரு கங்கள் பலவே . 
ப - ரை : - தலைவீ - தேவியே , இன்று - இப்போது , பகடு 
இடந்து கொள்-எருமைக் கடாவைப் பிளந்து எடுத்துக் கொண்ட , 
பசும் குருதி - பச்சிரத்தத்தை, பலி கொள் - ( நீ ) பலியாக ஏற்றுக் 
கொள் , என்ற குரல் - என்ற ( வீரர்களின் உரத்த குரலொலிகள் , 
உரும் எறிந்தென - பேரிடி யிடித்தாற் போல , எண் திசை பிளந்து 
எட்டுத் திக்குகளையும் பிளந்து , மிசை - மேலேயுள்ள , வான் முகடு 
இடந்து - ஆகாயத்தின் உச்சியையும் பிளந்து , முழங்க - ஒலிக்க, 
உடனே - ( அவ்வொலி) உடனே , மொகு மொகு என்ற ஒலி - 
மொகு மொகு என்ற ஓசையானது , மிகும் - அதிகமா யெழும் , 
தமருகங்கள் பல தோற்கருவிகள் மிகப் பலவாம் . 

வி - ரை : - தேவியை வழிபடுவோர் குரலொலியும் பலவகை வாச்சியங் 
களின் ஒலியும் பேரிடி யிடித்தாற் போல முழங்கின வென்பதாம் . எறிந்தென - 
எறிந்தாலென்ன வென்பதன் தொகுத்தல் . என்ன - உவம உருபிடைச் சொல் .. 
என்றொலி - பெயரெச்சத்தின் ஈறு தொக்கது . தமருகம் - உடுக்கை ; பம்பை 
யெனினுமாம் . மொகுமொ கெனல் - இரட்டைக் கிளவி [ தா - சமக ) அடர்ந் 
தளிகள் மொதமொ கெனும் ( வில்லிபா - கஅ - ம் போர் - உஙஎ ) எனவும் , 
கறுக்கு மஞ்சன விழியிணை என்னுஞ் செய்யுளில் , நிரைத்த தெண்டிரை 
மொத மொத மொதவென ( திருப்பு ) எனவும் வருமாறு காண்க . இச்செய் 
யுளில் உயர்வு நவிற்சியணியும் , உவமை யணியு முள்ளமை காண்க . ( கஅ ) 
ககரு . தமரு கங்கடரு கின்றசதி யின்கண் வருவார் 

அமரி யின்புறும நாதிவரு சாத கர்களே . 
ப - ரை : - அமரி - தேவியால் , இன்பு உறும் - விரும்பப்படும் , 
அநாதி வரு - தொன்று தொட்டு வருகின்ற , சாதகர்கள் - சாதகர் 
கள் என்பவர்கள் , தமருகங்கள் தருகின்ற - தோற்கருவிகளி 
லிருந்து உண்டாகின்ற , சதியின் கண் - தாள வொற்றின் ஒலி 
யால் , வருவார் - ( தேவியை வணங்க ) வருவார்கள் . 

ரை : - சாதக ரென்பார் தோற் கருவிகளின் ஒலியைக் கேட்டுத் 
தேவியை வணங்க வருவாரென்பதாம் . தோற் கருவிகளாவன: - பறை , பம்பை , 
முழவு முதலியன . சாதகர் - பேய்களில் ஒரு வகையினர் ; இவர்கள் தேவியின் 
மெய் காப்பாளர்கள் . ( தா - சஅக ) அமரி - போரை விரும்புகிறவள் ; சதியின் 

( கக ) 
ககசு . படைவ லங்கொடுப சுந்தலையி டங்கொ டணைவார் 

1 இடைமொ ழிந்திடைநு டங்கவரு யோகி னிகளே . 
ப - ரை : - இடை மொழிந்து - இடை யிடையே பேசிக் 
கொண்டு , இடை நுடங்க - ( தங்கள் ) இடுப்புத் துவள , வரு 
யோகினிகள் - ( தேவியிடம் ) வருகின்ற யோகினிப் பெண்கள் . 

வலம் கொடு - வாளாயுதத்தை வலக்கையில் பிடித்துக் 
கொண்டு , பசும் தலை - பசுமையாகிய தலைகளை , இடம் கொடு - 
இடக்கையில் பிடித்துக்கொண்டு , அணைவார் - ( வந்து ) சேர்வார்கள் . 


கண் 


உருபு மயக்கம் . 


படை 


சுச 


கலிங்கத்துப் பரணி 


வி - ரை : - யோகினி மாதர்கள் ( தா - கஎஉ ) வாளாயுதத்தை வலக்கை 
யிலும் ( வீரர்களின் ) பசிய தலைகளை இடக்கையிலும் கொண்டு தேவியிடம் 
வருவாரென்பதாம் . இம் மாதர்கள் தேவியின் பரிவாரமகளிராம் . இவர்கள் 
எழுவ ரெனவும் ஒன்பதின்ம ரெனவும் பன்னிருவரெனவங் கூறப்படுவார் . தேவி 
யைச் சூழ்ந்திருக்கும் யோகினி கணத்தார் சுச கோடி என்பர் ... இடையென் 
னுஞ் சொல் வெவ்வேறு பொருளில் வந்தமையால் , இது சொற்பின் வருநிலை 
யணியாம் . ( சப்தாவ்ருத்தி தீபகாலங்காரம் ) பா - பே :- உடையொழிந்திடை . 
ககஎ . வீங்குதலை * நெடுங்கழையின் மிசைதோறுந் 

திசைதோறும் விழித்து நின்று 
தூங்குதலை சிரிப்பனகண் டுறங்குதலை 

மறந்திருக்குஞ் சுழல்கட் சூர்ப்பேய். 
ப - ரை : - வீங்கு நெடு கழையின் - பருத்த நீளமாகிய மூங் 
கில்களின் , தலை மிசைதோறும் - நுனிகளிலெல்லாம் , தூங்கு தலை 
தொங்குகின்ற (வீரர்களின் ) தலைகள் , திசை தோறும் - ஒவ்வொரு 
திசையிலும் , விழித்து நின்று - கண் இமையாமலிருந்து , சிரிப்பன 
கண்டு - சிரிப்பவற்றைப் பார்த்து , சுழல் கண் - சுழல்கின்ற கண் 
களையுடைய , சூர் பேய் - ( கண்டோர்க்கு ) அச்சத்தை யுண்டாக் 
கும் பேய்கள் , உறங்குதலை - ( பொழுது விடியுமளவும் தாம் ) தூங்கு 
தலை , மறந்து இருக்கும் - ஒழித்திருக்கும் . 

வி - ரை : - மூங்கிலின் நுனியில் தொங்குகின்ற வீரர்களின் தலைகளைக் 
கண்டு , பேய்கள் பயந்து உறங்காம லிருக்கு மென்பதாம் . மூங்கிலிலுள்ள தலை 
கள் பலிக் கடன் செலுத்துவோரால் அறுத்துத் தொங்கவிடப் பட்டவை 
யென்க . உலையா வுள்ளமோ டுயிர்க்கடனிறுத்தோர் , தலைதூங்கு நெடுமரம் 
( மணிமே சு - 50 - ருக ) என்றார் பிறரும் . இவ்வடியின் குறிப்புரையில் , 
இவர்களை 

மயான வாசினியது மந்திர சாதகரான பைாவ வேஷதாரிகளென் 
றுங் காபாலிக மதத்தின ரென்றுங் கூறுவர் என வரைந்திருத்தலைக் கவனிக்க . 
யாவருக்கும் அச்சத்தை விளைக்கும் பேய்களும் அத்தலைகளின் அருகிற் செல்ல 
வஞ்சித் துயிலொழிந் திருந்தமையின் , அவைகளின் எளிய நிலைமையைக் கண்டு 
அத்தலைகள் சிரித்தன வென்க ; அவை தங்கள் வெகுளி தோன்ற நகைத்தன 
வெனினுமாம் . பேயின் கண்கள் சுழற்சி யுடையன வென்பதை சுழல்கட் 
பேய் ( புறப் - வெ . மா - கசக ) எனவும் , சுழலு மழல்விழிக் கொள்ளி 
வாய்ப் பேய் ( திருவால - மூத்த - எ ) எனவும் , துள்ளிய சுழல்கட் பேய்க , 
டோள் புடைத் தார்ப்ப ( கம்பரா - அட்ச குமாரன் - கஎ ) எனவும் வருமாற்றா 
னறிக . பா - பே : - * நெடுங்கழியின் . 

( உக ) 
ககஅ . அரிந்த தலை யுடனமர்ந்தே யாடுகழை 

அலைகுருதிப் புனலின் மூழ்கி 
இருந்தவுடல் கொளக்கால னிடுகின்ற 

நெடுந்தூண்டி லென்னத் தோன்றும் . 
ப - ரை : - அரிந்த தலை உடன் - (பலிக்கடன் செலுத்துவோ 
ரால் ) அறுக்கப்பட்ட தலைகளோடு , அமர்ந்து - பொருந்தி , 
கழை - ( இரத்த வெள்ளத்தில் காற்றால் ) அசையும் மூங்கில்க 
ளானவை , அலை குருதி புனலின் - அலையும் இரத்தமாகிய நீரில் , 
மூழ்கி இருந்த - மூழ்கிக் கிடந்த , உடல் கொள - உடல்களைக் 


3 


ச . கோயில் பாடியது 


சுடு 


கவர்ந்து கொள்ள , காலன் இடுகின்ற - யமனானவன் போட்டிருக் 
கின்ற , நெடும் தூண்டில் என்ன தோன்றும் - பெரிய தூண்டிலைப் 
போலத் தோன்றும் . 

வி ரை : - வீரர்களின் தலைகளையுடைய மூங்கில்கள் சில , பாரத்தால் 
வளைந்து இரத்தப் பெருக்கில் மூழ்கியிருத்தல் , யமன் இறந்துபட்ட வீரர்களின் 
உடல்களைக் கவர் தற்குப் போட்ட தூண்டிலைப் போல் தோன்று மென்பதாம் . 
மூங்கில்களைத் தூண்டிலெனவே , அவற்றிலுள்ள தலைகளைத் தூண்டிலி லிட்ட 
உணவாகவும் , வீரர்களின் நீண்ட வுடலை மீனாகவும் , குருதிப் புனலை நதியாக 
வும் , யமனைத் தூண்டிற்காரனாகவுங் கொள்க . கழைக்கோல் , குரங்கின் வன் 
பறழ் பாய்ந்தென விலஞ்சி , மீனெறி தூண்டிலி னிவக்கு நாடன் ( ஐங்கு - 
உஎ அ ) என மூங்கிலைத் தூண்டிலுக் குவமையாகப் பிறருங் கூறி யிருத்தலைக் 
காண்க . ஆடு கழை - அலை குருதி - வினைத் தொகைகள் . 

( உஉ ) 
ககக . கொல்வா யோரி முழவாகக் 

கொள்ளி வாய்ப்பேய் குழவிக்கு 
நல்வாய்ச் செய்ய தசைதேடி 

நரிவாய்த் தசையைப் பறிக்குமால் . 
ப - ரை :-கொள்ளி வாய் பேய் - கொள்ளி வாய்ப் பேய்க 
ளானவை , கொல் வாய்- (உயிர்களை ) கொல்லும் வாயையுடைய , ஓரி 
கிழ நரிகளின் ஒலி , முழவு ஆக - பறை யோசையாக , குழவிக்கு 
( தமது ) குட்டிகளினுடைய , வாய் - வாய்க்கு , நல் செய்ய தசை 
தேடி - இனிமையாகிய சிவந்த இறைச்சியைத் தேடித் திரிந்து , நரி 
வாய் தசையை - நரிகளின் வாயிலுள்ள இறைச்சியை , பறிக்கும் - 
பிடுங்கிக் கொள்ளும் . 

ரை : - கொள்ளிவாய்ப் பேய்கள் ( தா -கச ) தம்முடைய குழந்தை 
களுக்கு உணவை நாடி நரிகளின் வாயிலுள்ள இனிய தசையைப் பறித்துச் 
செல்லுமென்பதாம் . தேவி வாழுஞ் சுடலையில் நரிகளின் ஒலி மிக்கிருந்த தென் 
பார் , ஓரி முழவாக என்றார் . கொல்வா யோரி முழவாக என்றதற் கேற்ப , 
( வெவ்வா யோரி முழவாக 

( சீவகசி நாக ) எனக் கூறியுள்ளமை காண்க . 
ஓரி , முழவு - ஆகு பெயர்கள் .. 

( உங ) 
கஉ O. நிணமுந் தசையும் பருந்திசிப்ப 

நெருப்பும் பருத்தி யும்பொன்று 
பிணமும் பேயுஞ் சுடுகாடும் 

பிணங்கு நரியு முடைத்தரோ . 
ப - ரை : - நிணமும் கொழுப்பையும் , தசையும் - மாமிசத் 
தையும் , பருந்து இசிப்ப . பருந்துகள் ( கொத்தி ) இழுக்கும்படி , 
பொன்று பிணமும் - இறந்த பிணங்களையும் , நெருப்பும் - (பிணங் 
களைச் சுடும் ) நெருப்பையும் , பருத்தியும் - செம்பருத்திச் செடிகளை 
யும் , பேயும் - பேய்களையும் , சுடுகாடும் - சுடுகாட்டையும் , பிணங்கு 
நரியும் - ( ஒன்றொடொன்று ) சண்டையிடும் நரிகளையும் , உடைத்து - 
( அக்கோயில் தன்னைச் சுற்றும் ) உடையது . 

வி - ரை : - பிணங்களைப் பிடுங்கித் தின்னும் பருந்துகள் , பேய்கள் 
லியன அக்கோயில் சுற்றுமிருந்தன வென்பதாம் . சுடலையானது பாலை நிலத்தின் 


و 
ما 


சுசு 


கலிங்கத்துப் பரணி 


ஒரு பகுதியாதலால் , அதனையும் இங்குச் சேர்த்துக் கூறினார் . நரிகள் சண்டை 
யிடுதல் சுடலையிலுள்ள பிணங்களைத் தாந்தாங் கவர வேண்டுமென்னும் ஆசை 
யின் மிகுதியா லென்க . சுடலையில் நரியுங் கழுகு மிக்கிருத்தலை அலத்தக மூட்டிய 
வடி நரி வாய்க்கொண்டு எனவும் காய்ந்தபசி எருவை கவர்ந்து ணோதையும் 
மணிமே 

ககஎ ) எனவும் , புலால் வெண் டலையைப் புறமே நரி 
கௌவ எனவும் , கழகும் பேயுமா யிடுவெண் டலையும் ( காரைக்கா - மூத்த 
திருப் - ங , - க எனவும் வருமாற்றானறிக . உம்மைகள் எண்ணின் 
வந்தன . அரோ - ஈற்றசை . இவ்விரு செய்யுட்களும் தேவியின் கோயிலைச் 
சூழ்ந்துள்ள சுடலையைக் குறித்தனவாம் . பா - பே : - நெறியும் . ( உச ) 


சு 


ககம் 


கண 


கோயில் பாடியது முற்றிற்று. 


ரு . தேவியைப் பாடியது 

அ 
தேவியைப் பாடியது - ( பாலை நிலத்தில் முற்கூறிய கோயிலில் 
வீற்றிருக்கும் ) காளி தேவியைச் சிறப்பித்துப் பாடிய பாடல்களின் 
பகுதி யென்பது இதன் பொருளாம் . இதில் அந்தத் தேவியின் 
அவயவங்களை அழகுபெற வருணித் துள்ளமை காண்க. 
கஉக . உவையுவை யுளவென் றெண்ணி 

உரைப்ப தெனுரைக்க வந்த 
அவையவை மகிழ்ந்த மோடி 

அவயவம் விளம்பல் செய்வாம் . 
ரை : -உவை உவை - உவ்வுப் பொருள்கள் , உள என்று 
எண்ணி - ( தேவிக்கு வேறாய் ) இருக்கின்றன வென்று நினைத்து , 
உரைப்பது என் - சொல்வதால் யாது பயன் , உரைக்க வந்த - 
சொல்லத் தகுந்த, அவை அவை - அந்தந்தப் பொருள்களை ( எல் 
லாம் ) , மகிழ்ந்த - ( தனக்குள் அடக்கி ) மகிழ்ச்சி கொண்ட , மோடி 
காளி தேவியின் , அவயவம் - உறுப்புக்களின் அழகை , விளம்பல் 
செய்வாம் - சொல்வோம் . 

வி -ரை : - எல்லாப் பொருள்களையும் தனக்குள் அடக்கிக் கொண்டிருக் 
கும் காளி தேவியின் அவயவங்களின் அழகைச் சொல்லுவோம் என்பதாம் . 

நடுவிடத்திலுள்ள பொருள்கள் ; உவையுவை யென நடுவிலுள்ள 
பொருள்களையும் , அவையவை யெனத் தூரத்திலுள்ள பொருள்களையும் கூறி 
னமையால் , அருகிலுள்ள பொருள்களாகிய இவையும் அவ்வம்மைக்குள் அடங் 
குமென்க ; உள - பலவின் படர்க்கைக் குறிப்பு வினைமுற்று . 

( க ) 
கஉஉ . ஒருமலை மத்துவலத் துலவுக யிற்றினுமற் 

றுலகுபரித்தபணத் துரகவ டத்தினுமப் 
பருமணி முத்து நிரைத் துடுமணி தைத்தவிணைப் 

பரிபுரம் வைத்த தளிர்ப் பதயுக ளத்தினளே . 


ரு . தேவியைப் பாடியது 


சுஎ 


ப - ரை : -மத்து ஒரு மலை - ( தேவர்கள் திருப்பாற்கடலைக் 
கடைய அமைத்துக் கொண்ட ) மத்தாகிய ஒப்பற்ற மந்தர மலையை , 
வலத்து - ( தன் ) வலிமையால் , உலவு - சுழற்றிய , கயிற்றினும் - 
(வாசுகியாகிய ) கடை கயிற்றினும் , மற்று- பின்னும் , உலகு பரித்த - 
உலகத்தைச் சுமக்கின்ற , பணத்து உரகம் - ( ஆயிரம் ) படங்களை 
யுடைய ( ஆதிசேஷன் என்னும் ) பாம்பாகிய , அ வடத்தினும் - அந் 
தக் கயிற்றினும் , பருமணி முத்து நிரைத்து - பெரிய பரற் கற்களா 
கிய முத்துக்களை வரிசையா யமைத்து , உடு மணி தைத்த - நட்சத் 
திரங்களாகிய இரத்தினங்களைப் பதித்த , இணை பரிபுரம் வைத்த 
இரண்டு சிலம்புகளை யணிந்த , தளிர் உகளம் பதத்தினள் - இளந் 
தளிர் போன்ற இரண்டு பாதங்களை யுடையவளும் , 

வி - ரை : - காளி தேவியானவள் வாசுகி , ஆதிசேஷனென்னும் இரண்டு 
பாம்புகளாகிய கயிறுகளில் முத்துக்களாகிய பாற் கற்களை நிரப்பி நக்ஷத்திரங் 
களாகிய இரத்தினங்களைப் பதித்த இரண்டு சிலம்புகளைத் தன் பாதங்களில் 
அணிந்தவ ளென்பதாம் . தேவர்கள் மந்தர மலையை மத்தாகவும் வாசுகியைக் 
கடைகயிறாகவுங் கொண்டு திருப்பாற் கடலைக் கடைந்தமையை , 
யொன்று நிறுவி யாவொன்று பிணித்து , கடறட வாக மிடலொடும் வாங்கி , 
திண்டோ ளாண்ட தண்டா வமரர்க்கு ( கோயில் நான் - கஉ ) என்றதனா 
லறிக . தளிர்ப் பதம் - உவமைத் தொகை ; உகளத்தினள் - இதிலுள்ள 
விகுதி பிரித்துப் பதம் என்பதனோடு கூட்டிப் பொருளுரைக்கப் பட்டது . 
எகாரம் - ஈற்றசை . ஒருமலை மத்து , உரக வடம் , பருமணி முத்து , உடு மணி 
உருவக வணிகள் ; தளிர்ப் பதம் - உவமையணி . பா - பே :-- மத்து வலித்து . 

தேவர்கள் திருப்பாற் கடலைக் கடைந்த வாலாறு : - முன்னொரு காலத் 
தில் துருவாச முனிவர் சாபத்தின்படி இந்திரனுடைய செல்வ மனைத்தும் 
திருப்பாற் கடலில் புக்கு மறைந்தன . அதனால் , இந்திரன் பெருந்துன்ப மெய்தி 
னன் . பின்பு தேவர்கள் திருமாலை வேண்டினர் . உடனே திருமாலானவர் 
மந்தர மலையை மத்தாகவும் வாசுகியை நாணாகவுங் கொண்டு திருப்பாற் கடலைக் 
கடையுமாறு தேவர்கட்குப் பணித்தனர் . அவர்கள் அவ்வாறே கடையுங்கால் , 
வாசுகி யென்னும் பாம்பு வலி பொறுக்க மாட்டாமல் விஷம் கக்கத் தொடங் 

உடனே சிவபெருமானார் தேவர்களைக் காக்கக் கருதி அக்கொடிய 
விஷத்தை யுட்கொண்டனர் . அப்போது அவ்விஷம் அவர் கழுத்தில் தங் 
கினது . அதனால் அவர் கழுத்துக் கருநிற மடைந்தது . அதன் பின்பு தேவேந் 
திரன் முன்பு தான் இழந்த பொருள்களைப் பெற்றதன்றி அமுதமும் பெற்று 
இன்புற்றன னென்பதாம் . 
கஉ ங . அருமறை யொத்தகுலத் தருணெறி யொத்தகுணத் 

தபயனு தித்தகுலத் துபயகு லத்து முதல் 
திருமதி யொக்குமெனத் தினகர னொக்குமெனத் 

பதிகழ்வதனத்தினிடைத் திலகவ னப்பினளே. 
ப - ரை : - அரு மறை ஒத்த - சிறந்த வேதங்களைப் போன்ற , 
குலத்து - உயர் குடிப் பிறப்பையும் , அருள் நெறி ஒத்த - அருளை 
யும் நீதியையும் போன்ற , குணத்து - குணங்களையு முடைய , அப 
யன் உதித்த - ( முதற் குலோத்துங்க சோழன் பிறந்த , குலத்து 
சிறந்தனவாகிய , உபயம் குலத்து - இருவகைக் குலங்களில் , முதல் - 
முதலாகிய , திருமதி ஒக்கும் - அழகிய சந்திரனுக்கு ஒப்பாகும் , 


கினது . 


சுவு 


கலிங்கத்துப் பரணி 


என ( திகழ் ) - என்று சொல்லும்படி விளங்குகின்ற , வதனத்தின் 
இடை - முகத்தில் , தினகரன் ஒக்கும் - இளஞ் சூரியனுக்கு ஒப்பா 
கும் , என திகழ் - என்று சொல்லும்படி விளங்கும் , திலகம் - சிந் 
தூரத்தை யணிந்த , வனப்பினள் - அழகை யுடையவளும் , 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் தந்தையின் குலமாகிய சந்திரனைப் . 
போன்ற நெற்றியில் , அவன் தாயின் குலமாகிய சூரியனைப் போன்ற சிந்தூ 
பொட்டை யணிந்தவள் காளிதேவி யென்பதாம் . உபய குலம் என்றது 
சூரிய சந்திர குலங்களையாம் . ( தா - உ , கஉ ) முதற் குலோத்துங்கன் தந்தை 
சந்திர குலத்தின னாகையால் , உபய குலத்து முதல் எனச் சந்திரனைச் சிறப் 
பித்துக் கூறினார் . அம்மன்னவன் குலத்தின் வரலாற்றை உஙசம் - தாழிசை 
யுரையிற் காண்க . வட்ட வடிவமும் செந்நிறமும் பற்றி இளஞ் சூரியன் சிந்தூரத் 
திற்குவமை . அருணெறி - உம்மைத் தொகை . இதில் நிரனிறைப் பொருள் 
கோளும் , உவமை யணியு முள்ளவாறறிக . பா - பே : - திருவதனம் . (ங ) 
க உச . அரவொடு திக்கயமப் பொழுதுப ரித்தவிடத் 

தடியிட வுட்குழிவுற் றசைவுறு மப்பொழுதில் 
தரணித ரித்ததெனப் பரணிப ரித்தபுகழ்ச் 

சயதரனைப்பரவிச் சதிகொண டத்தினளே. 
ப - ரை : - அரவொடு திக்கு கயம் - ஆதிசேடனும் ( எட்டு ) 
திசை யானைகளும் , பரித்த - தாங்கிய , அ பொழுது - அக்காலத்தில் , 
இடத்து - பூமியில் , அடி இட - (காளிதேவி தன் ) பாதங்களை 
( பேர்த்து ) வைக்க, உள் குழிவு உற்று - ( பூமி ) உள்ளே குழிந்து, 
அசைவு உறும் அ பொழுதில் - அசையத் தொடங்கிய அச்சமயத் 
தில் , தரணி தரித்தது என - ( முதற் குலோத்துங்கன் தோன்றி ) பூமி 
யைத் தாங்கினாற் போல , பரணி பரித்த புகழ் - பரணியையும் தாங் 
கிய புகழை யுடைய , சயதரனை பரவி - முதற் குலோத்துங்க சோழ 
னைப் புகழ்ந்து , சதி கொள் - தாளவொற்றைக் கொண்ட , நடத்தி 
னள் - நடனத்தைப் புரிபவளும் ,, 

வி ரை : - ஆதிசேஷனும் எட்டுத் திசையானைகளும் , தாங்க முடியாத 
பூமியை முதற் குலோத்துங்கன் தோன்றி எளிதில் தாங்கின னென்பதாம் . 
தா - ருஉஅ - ருசக ) தேவி அடியிடப் பூமி குழிந்தமை , அவ்வம்மையின் 
பாதப் பொறையைத் தாங்கு மாற்றல் ஆதிசேஷனுக்கும் திசையானைகளுக் 
கும் இன்மையா லென்க . அவைகளால் தாங்க முடியாத பாரத்தை முதற் 
குலோத்துங்கன் எளிதில் தாங்கினமையால் , தேவி அவனாற்றலைப் புகழ்ந்தன 
ளென்பதாம் . திக்கயம் - ( தா - க 0 , கச ) . பாணி - ஒரு வகைப் பிரபந்தம் ; 
இதனிலக்கணத்தை இந்நூலின் முகவுரையில் பாணியி னிலக்கணம் என்னும் 
தலைப்பின் கீழ்க்காண்க . அரவொடு - ஒடு எண்ணுப் பொருளது ; என 
உவம உருபிடைச்சொல் , இதில் உயர்வு நவிற்சியணியும் , உவமையணியும் 
உள்ளமை காண்க . 
கஉரு . தணிதவளப்பிறையைச் சடைமிசை வைத்தவிடைத் 

தலைவர்வ னத்தினிடைத் தனி நுகர் தற்குநினைத் 
தணிதவ ளப்பொடியிட் டடையவி லச்சினையிட் 
டமுதமி ருத்தியசெப் பனையத னத்தினளே , 


ரு . தேவியைப் பாடியது 


சுகூ 


ப - ரை : -தணி - (உலகத்தின் வெம்மையை ) தணிக்கின்ற , 
தவளம் பிறையை - வெண்மையாகிய பிறைச் சந்திரனை , சடை 
மிசை வைத்த - ( தமது ) சடையிலணிந்த , விடை தலைவர் 

எருதை 
( வாகனமாகக் கொண்டு ) செலுத்தும் தலைவராகிய சிவபெருமானார் , 
வனத்தின் இடை - சுடலையில் , தனி நுகர்தற்கு நினைத்து - தனிமை 
யாய் அநுபவித்தற்கு எண்ணி , அணி தவளம் பொடி - அழகிய 

வண்ணீற்றை , அடைய இட்டு - முழுவதும் பூசி , இலச்சினை 
இட்டு - முத்திரை யமைத்து , அமுதம் இருத்திய - அமுதத்தை 
(நிரப்பி ) வைத்த , செப்பு அனைய - செப்புக் கிண்ணம் போன்ற , 
தனத்தினள் - கொங்கைகளை யுடையவளும் , 

வி - ரை : - சிவபெருமான் சுடலையில் தனியாயிருந்து நுகர்தற் 
பொருட்டு அமைத்த செப்புக் கிண்ணம் போன்ற இரண்டு கொங்கைகளை 
யுடையவர் அவ்வம்மையார் என்பதாம் . பொருளைச் சேமித்து வைப்போர் 
அதற்கு முத்திரை இட்டுப் பாதுகாத்தல் போல் , அவ்வம்மையாரும் தம் 
கொங்கைகளைச் சிவபெருமானுக் கென்றே பாதுகாப்பவ ரென்பார் , இலச் 
சினை இட்டு என்றார் . அவ்வம்மையார் தமது தனங்களில் வெண்ணீற்றை 
மிகுதியாகப் பூசியிருத்தல் செப்புக் கிண்ணத்தில் பால் நிரப்பி வைத்தாற் 
போலுள்ள தென்பதாம் . செப்புக் கிண்ணம் தனங்களுக்கும் பால் வெண் 
ணீற்றுக்கு முவமை . செப்புக் கிண்ணந் தனங்களுக்கு உவமை யாதலை , 
முலையும் , சூழிமென் முகஞ் செப்புட னெதிரின ( அகநா - ஙஉடு - க - 2 ) 
எனவும் , செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் ( திவ்ய - திருப் 
பாவை - 20 ) எனவும் , செப்போ தனஞ்செழுந் துப்போசெவ் வாய் 
( அழகர - 20 ) எனவும் , செப்பிளங் கொங்கைமீர் ( நளவெ - சுயம்வர - 
க 0 ச ) எனவும் , வருமாற்றானறிக . விடைத் தலைவர் - இரண்டனுருபும் பயனு 
முடன் தொக்க தொகை . இத்தாழிசையி னீற்றில் உவமையணி யுள்ளமை 
யுணர்க . 
கஉசு . பரிவக லத்தழுவிப் புணர்கல விக்குருகிப் 

படர்சடை முக்கணுடைப் பரமர்கொ டுத்தகளிற் 
அரிமிசை யக்கரியிற் குடரொடு கட்செவியிட் 

டொருபுரி யிட்டிறுகப் புனையுமுடுக்கையளே. 
ப -ரை :-படர் 

- பரவிய சடையையும் , முக்கண் 
உடை - மூன்று கண்களையுமுடைய , பரமர் - சிவபெருமானார் , பரிவு 
அகல - ( தமது காமநோயாகிய ) துன்பம் நீங்கும்படி , தழுவி 
( தம்மை ) அணைத்து , புணர் கலவிக்கு - ( அவ்வம்மையார் ) புணர்ந்த 
கலவி யின்பத்துக்கு, உருகி - மனமிளகி , கொடுத்த - ( அவ்வம்மை 
யாருக்கு ) கொடுத்த , களிறு உரி மிசை - யானைத் தோலாகிய ஆடை 
யின் மேல் , அ கரியின் குடரொடு , அந்த யானையின் குடலோடு , 
கட்செவி இட்டு - பாம்பைச் சேர்த்து , ஒரு புரி இட்டு - ஒரு புரி 
யாக முறுக்கி , இறுக புனையும் - அழுந்த அணியும் , உடுக்கையள் 
இடைக் கச்சை யுடையவளும் , 

வி - ரை : - காளிதேவி யானைத் தோலைப் புனைந்து , அதன் குடலோடு 
பாம்பைச் சேர்த்து முறுக்கிக் கச்சாக அணிந்தவ ளென்பதாம் . ஆனைத் 
தோல் போர்த்து , ( சிலப் - கஉ ) எனவும் வெங்கரி யுரித்திடை புனைந்த 


ந 


சடை 


எ 


கலிங்கத்துப் பரணி 


வனை 


வள் ( அரிச் - விவாக - ககஉ ) எனவும் , ஆன்றோர் கூறியுள்ளமை காண்க . 
குடல் - குடர் , மொழியிறுதிப் போலி . 
கஉஎ . கலைவள ருத்தமனைக் கருமுகி லொப்பவனைக் 

கரடத டக்கடவுட் கனகநிறத்தவனைச் 
சிலைவளை வுற்றவுணத் தொகைசெக விட்டபரித் 

திறலவ னைத்தருமத் திருவுத ரத்தினளே . 
ப - ரை : - கலை வளர் உத்தமனை - (நான்கு 

உத்தமனை - ( நான்கு வேதங்களையும் 
கற்ற கல்வியால் மேன்மை யடைந்த பிரமனையும் , கரு முகில் ஒப்ப 

கரிய மேகத்திற்கு ஒப்பாகிய நிறமுடைய இந்திரனையும் , தட 
கரடம் கடவுள் - பெரிய மதச்சுவட்டை யுடைய கடவுளாகிய , 
கனகம் நிறத்தவனை - பொன்போன்ற நிறமுடைய விநாயகரையும் , 
சிலை வளைவுற்று - வில்லை வளைத்து , அவுணர் தொகை - அரக்கர் 
களின் கூட்டம் , செக விட்ட - அழியும்படி ( கணைகளை ) தொடுத்த, 
பரி திறலவனை - மிக்க பராக்கிரம முடையவராகிய முருகக் கட 
வுளையும் , தரும் அ திரு உதரத்தினள் - பெற்ற அத்தகைய அழகிய 
வயிற்றை யுடையவளும் , 

வி - ரை : - தேவியானவள் பிரமன் , இந்திரன் , விநாயகர் , முருகர் என் 
னும் நால்வரையும் பெற்ற வயிற்றை யுடையவ ளென்பதாம் . இந்திரன் கருகிற 
முடையவ னென்பதை , பொருங்குலிசப் படைகமஞ்சூல் முகிலினிடை விளங்கு 
மின்னிற் பொலிவு காட்ட ( நைட- இந்திரப் - க 0 ) எனவும் , வில்லா லொளிர் 
மே கமெனப் பொலிவான் ( கம்பரா - சரபங்கர் - கக ) எனவும் வருவனவற்றா 
லறிக , கருமுகி லொப்பவன் - திருமாலெனினுமாம் . விநாயகர் யானைமுக 
முடையவ ராதலால் , காடதடக் கடவுள் என்றார் . பரி = மிகுதி ; இதனை , 
பக்க நீங்குமின் பரிபுலம் பினர் (சிலப் - க - உஉசு ) எனவும் , பரிபுலம் 
பின்னிவன் 

ருஎ ) எனவும் வருமாற்றா னுணர்க . 
தனிமை யெனினுமாம் . பரிபுலம் பலைத்த நும் வருத்தம் வீட ( மலைபடு - 
சசுஎ ) என்பதிற் காண்க . கலை வளர் - மூன்றன் தொகை ; அவுணர் தொகை = 
அவுணத்தொகை ; நிலைமொழியின் ஈற்றுமெய் கெட்டு 

மிக்கது . 
நன் - கருக ) 

( எ ) 
கஉஅ . கவளம தக்கரடக் கரியுரி வைக்கயிலைக் 

களிறுவி ருப்புறுமக் கனகமு லைத்தரளத் 
தவளவ டத்திடையிற் பவளமொ டொத்தெரியத் 

தழலுமி ழுத்தரியத் தனியுர கத்தினளே . 
ப - ரை : - கவளம் - கவளத்தை யுட்கொள்ளுதலையும் , மதம் 
கரடம் - மதத்தைப் பொழியும் சுவடுகளையுமுடைய , கரி உரிவை - 
யானைத் தோலை யணிந்த, கயிலை களிறு - கயிலாய மலையில் வீற்றிருக் 
கும் யானை போன்றவராகிய சிவபெருமானார் , விருப்பு உறும் 
விரும்புதல் பொருந்தும் , கனகம் - பொன்னாபரணங்களை யணிந்த , 
அ முலை - அழகிய கொங்கைகளில் , தவளம் தரளம் வடத்து இடை 
யில் - வெண்மையாகிய முத்து மாலைகளின் நடுவில் , பவளம் ஒடு 
பவள மாலைகளும் , ஒத்து எரிய - ஒன்றாய் ( ஒளி வீசி ) விளங்க, 
தழல் உமிழ் - நெருப்புப் போன்ற ( கொடிய ) விஷத்தைச் சொரி 


( மணிமே 


கசு 


பரி - 


வலி 


( 


ரு . தேவியைப் பாடியது 


எக் 


யும் , உத்தரியம் - மேலாடையாகிய , தனி உரகத்தினள் - ஒப்பற்ற 
பாம்பை யணிந்தவளும் , 

வி - ரை : - தேவி பொன்னணிகளும் முத்து மாலைகளும் , பவள மாலை 
களும் பாம்பாகிய உத்தரீயமும் அணிந்தவ ளென்பதாம் . சிவபெருமானைக் 

கயிலைக் களிறு என்றதற் கேற்பத் தேவியைப் பிடியாகக் கொள்க . 
பொருப்பரையன் மடப்பிடியி னுடன் புணருஞ் சிவக்களிறு ( பெரியபு - அப் 
பூதி - ச ) எனவும் , பின்றாழ் நறுங்கூந்தல் பிடி தழீ இ மால்யானை , கன்றீனு 
முக்கட் களிறு ( சிதம்ப 

( சிதம்ப - செய் நஉ ) எனவும் வருமாறு காண்க . கயிலைக் 
களிறு - அடையடுத்த உவமையாகு பெயர் . கனகம் - முதலாகு பெயர் ; 
அ = அழகு ; அலந்தினையு மவ்வளைத் தோளி ( புறப் - வெ - மா - உருஎ ) என 
ஆன்றோர் கூறினமை காண்க . அகரத்தைச் சுட்டாகக் கொள்ளினுமாம் . ( அ ) 
கஉகூ . அரியுமி டற்றலையிட் டலைகுரு திக்கெதிர்வைத் 

தறவும டுத்தசிவப் பதனைமு ழுத்திசையிற் 
கரிகர டத்தொளையிற் கலுழியி டைக்கழுவிக் 

கருமைப டைத்தசுடர்க் கரகம லத்தினளே. 
ப - ரை : - அரியும் மிடறு - ( வீரர்கள் தேவிக்குப் பலியாக ) 
அறுக்கும் கழுத்திலிருந்து (பெருகி ), அலை இட்டு - அலைகளை வீசி , 
அலை குருதிக்கு - ததும்பும் இரத்தத்தில் , எதிர் வைத்து - ( தேவி தன் 
கையை ) செவ்வையாக வைத்து , அறவும் மடுத்த - முற்றும் அள்ளிக் 
குடித்த , சிவப்பு அதனை - செந்நிறத்தை , முழு திசையின் கரி 
எட்டுத் திசை யானைகளின் , கரடம் தொளையின் - மதச் சுவடுகளின் 
தொளைகளிலிருந்து பாயும் , கலுழி இடை - ( மத நீராகிய ) வெள்ளத் 
தில் , கழுவி - கழுவுதலால் , கருமை படைத்த - கருமை நிறமடைந்த , 
சுடர் - ஒளி வீசுகின்ற , கரம் கமலத்தினள் - கைகளாகிய தாமரை 
மலர்களை யுடையவளும் , 

வி - ரை : - தேவி வீரர்களின் உதிரத்தை யள்ளிக் குடித்துச் சிவந்த தன் 
கைகளைத் திசை யானைகளின் மத நீரிற் கழுவ , அவை கருமை நிறமடைந்தன 
வென்க . இதனால் யானை மதம் கருநிறமுடைய தெனத் தெரிகிறது . [ தா - 
சகங ) முழுமை - எல்லாம் , முழுத் திசை - எல்லாத் திசைகளும் ; எனவே 
எட்டுத் திசைகளாம் . எட்டுத் திசை யானைகளை காம் - தாழிசையிற் காண்க . 
வீரர்கள் தங்கள் கழுத்து முதலிய உறுப்புகளைத் தாமே யரிதலை , என்னுறுப்பை 
யானே யறுத்திட் டிழிகுருதி , முன்னியற்ற வல்லேன் முகில்வண்ணா 
( பாரதவெ சசஅ ) 

எனப் 

பெருந்தேவனார் கூறியதனாலு மறிக . 
( தா - காக ககக ) 
க x0 . சிமையவ ரைக்கனகத் திரளுரு கப்பரவைத் 

திரைசுவ றிப்புகையத் திசைசுடு மப்பொழுதத் 
திமையவ ரைத்தகைதற் கிருளுமி டற்றிறைவற் 

கினியத ரத்தமுதக் கனியத ரத்தினளே . 
ப - ரை : - சிமையம் கனகம் வரை - உச்சியையுடைய மேரு 
மலையும் , திரள் உருக - ( மற்றுமுள்ள மலைகளின் ) கூட்டங்களும் 
உருகவும் , திரை பரவை - அலைகளை வீசும் கடல் நீர் , சுவறி புகை 

புகைய - 
வற்றிப் புகையெழவும் , திசை சுடும் - ( எட்டு ) திசைகளிலுமுள்ள 
உயிர்களைச் சுட்டு வருத்தும் , அ பொழுது - ( ஆலகால விஷம் 


எ 


கலிங்கத்துப் பரணி 


தோன்றிய ) அக்காலத்தில் , இமையவரை - தேவர்களை, தகைதற்கு 
( அந்தத் துன்பத்திலிருந்து ) காப்பதற்கு , இருளும் மிடறு இறை 
வற்கு - ( அந்த நஞ்சை உண்டதனால் ) கரிய கழுத்தையுடைய சிவ 
பெருமானுக்கு , அமுதம் இனிய தரத்து - அமுதம் போல் இனிய 
தன்மையை யுடைய , கனி அதரத்தினள் - கோவைப்பழம் போன்ற 
(சிவந்த தனது ) அதரபானத்தைத் தருபவளும் , 

வி - ரை : - சிவபெருமான் நஞ்சுண்ட கொடுமையைத் தேவி தனது 
அதர பானமாகிய அமுதத்தால் தணிப்பவளென்பதாம் . தேவர்களைக் காக்க 
வேண்டிச் சிவபெருமானார் நஞ்சையுட்கொள்ள அதனால் அவர் கண்டங் கறுத் 
தமையை , விடமும்வந் தீசன்கோல மிடற்றினில் நீல வண்ண , வடிவுபெற் 
றணிய தாகி வயங்கிற்றுப் பெரிதும் ( ஆரியப் - பாக - கடல்கடைந் - உச ) 
என்றதனாலறிக . சிமயம் = சிமையம் , மொழியிடைப் போலி ; அப்பொழு 
தத்து - அத்துச் சாரியை ; திசை - இடவாகு பெயர் . சிவபெருமான் நஞ் 
சுண்ட வரலாற்றை கஉஉ - ம் தாழிசையிற் காண்க . 

( க 0 ) 
கஙக . உருகுதலுற்றுலகத் துவமைய றச்சுழல்வுற் 

றுலவுவி ழிக்கடைபட் டுடல்பகை யற்றொழியத் 
திருகுத லைக் * கிளவிச் சிறுகுத லைப்பவளச் 

சிறுமுறு வற்றரளத் திருவத னத்தினளே . 
ப - ரை : - உலகத்து - உலகத்தில் , உவமை அற - ( தமக்கு ) ஒப் 
பில்லாமல் , சுழல்வு உற்று - சுழன்று , உலவு - உலாவுகின்ற , விழி 
கடை பட்டு - ( தேவியின் ) கடைக் கண்களின் பார்வை படுதலால் , 
உருகுதல் உற்று - (சிவபெருமான் மனம் ) இளகவும் , உடல் பகை - 
( அவரை) வருத்தும் ( காமமாகிய ) பகை , அற்று ஒழிய - முற்றும் 
நீங்கவும் , திருகு - மாறுபட்ட , தலை - முதன்மையாகிய , சிறு குதலை 
கிளவி - இனிய குதலைச் சொற்களைப் பேசும் , பவளம் - பவளம் 
போன்ற இதழ்களையும் ,சிறு முறுவல் - புன்னகை புரியும் , தரளம் 
முத்துப் போன்ற பற்களையுமுடைய , திரு வதனத்தினள் - அழகிய 
முகத்தை யுடையவளும் , 

வி - ரை : - தன் கடைக்கண் பார்வை படுதலால் , சிவபெருமானுக்குண் 
டாகும் காமமாகிய நோயைத் தேவி தன் இனிய சொற்களால் தணிப்பவ 
ளென்பதாம் . தெய்வ மடந்தையர் அனைவர் சொற்களினும் தேவியின் சொற் 
கள் இன்பம் பயப்பன வென்பார் , திருகு தலைக்கிளவிச் சிறுகுதலை என்றார் . 
உருகுத லுற்று - உற்று - எச்சத் திரிபு ; உடல் பகை - வினைத்தொகை ; பவளம் , 
தாளம் உவமையாகு பெயர்கள் . பா - பே : - தலைத்தொடையற்கு 

( கக ) 
ககூஉ . அண்டமுறு குலகிரிக ளவளொருகா லிருகாதிற் 

கொண்டணியிற்குதம்பையுமாங் கோத்தணியின் மணிவடமாம் 

ப - ரை :-அவள் அந்தத் தேவி , இரு காதில் - ( தனது 
இரண்டு காதுகளில் , ஒரு கால் - ஒரு சமயத்தில் , கொண்டு அணி 
யின் - ( எடுத்து ) கொண்டு அணிய விரும்பினால் , அண்டம் உறு 
உலகத்தில் பொருந்திய , குலம் கிரிகள் - உயர்வாகிய ( எட்டு ) மலை 
களும் , குதம்பை ஆம் - ( அவளுக்கு ) காதணிகளாகும் , கோத்து 
அணியின் - ( அவைகளை மாலையாக ) கோத்து அணிய விரும்பினால் , 


குரவை . 


ரு . தேவியைப் பாடியது 


எங் 


மணி வடமும் ஆம் - ( அவைகளே மற்றொரு சமயத்தில் ) இரத்தின 
மாலைகளு மாகும் . 

வி - ரை : - தேவி எட்டுக் குலமலைகளையே காதணிகளாகவும் மாலையா 
கவு மணிபவ ளென்பதாம் . மணி வடம் - முத்து மாலை யெனினுமாம் . எட்டு 
மலைகளாவன : - மாலியவான் , கந்தமாதனம் , நிசதம் , ஏமகூடம் , இமம் , 
நீலம் , சவேதம் , சிருங்கம் என்பன . இவற்றை வேறு வகையா கவுங் கூறுப . 
( தா - உங ) குதம்பை என்பதிலுள்ள உம்மை மணி வடம் என்பதனோடு 
கூட்டப்பட்டது . 

( கஉஉ ) உகளத்தினள் ( கஉங ) வனப்பினள் ( கஉச ) நடத்தினள் ( கஉரு ) 
தனத்தினள் ( கஉசு ) உடுக்கையள் ( கஉஎ ) உதரத்தினள் ( கஉ அ ) உரகத்தினள் 
( கஉக ) கமலத்தினள் ( கங O ) அதரத்தினள் ( கஙக ) வதனத்தினளு மாகிய ( கஙஉ ) 
அவள் எனமுடிக்க . 

( கஉ ) 
கங க . கைம்மலர்மே லம்மனையாங் கந்துகமாங் கழங்குமாம் 

அம்மலைக ளவள் வேண்டினாகாத தொன்றுண்டோ. 
ப - ரை : -- அ மலைகள் - அந்தக் குலமலைகள் , கை மலர் மேல் - 
( தேவியின் ) கைகளாகிய தாமரை மலர்களில் , அம்மனை ஆம் - ( விளை 
யாடுதற்கு ) அம்மனையாகும் , கந்துகம் ஆம் - பந்தாகும் , கழங்கும் 
ஆம் - கழற்காயும் ஆகும் , அவள் வேண்டின் - அந்தத் தேவி விரும் 
பினால் , ஆகாதது - ( அவளுக்கு ) ஆகாத காரியம் , ஒன்று உண்டோ 
ஒன்றேனும் உண்டா ! ( இல்லை யென்பதாம் ) 

வி - ரை : - தேவிக்கு அம்மலைகள் பலவகை விளையாட்டுக் கருவிகளாகு 
மென்க . அம்மனை - மகளிர் விளையாடும் ஒருவகை விளையாட்டுக் கருவி ; 
இக்கருவியால் ஆடும் ஆட்டத்தை அம்மானை என்ப . ( தா - சகக ) மாட் 
டார்மா தரைவிடத்தான் மாலானா சம்மானை ( திருவேங் - கலம் - கக ) என 
வும் ஆகங் கலந்தொருவர் பாகம் பகிர்ந்த பெண் ணம்மானை யாடி யருளே 
( மீனாட்சி - பி - அம்மானை - க ) எனவும் வருமாறு காண்க . கலம்பகம் , பெண் 
பால் பிள்ளைத் தமிழ் முதலிய நூல்களில் இதன் விரிவை யறிக . கழங்கு - மக 
ளிர் சில கழற்காய்களை மேலே யெறிந்து அவைகளை மாறி மாறிப் பிடித்து 
விளையாடும் ஒரு வகை விளையாட்டாம் . இதனை , அல்லிமலர்க் காந்தளின்மே 
லாடுஞ் சுரும்பினங்கள், மெல்லியர் தங் கைக்கழங்காம் வேங்கடமே ( திரு 
வேங் - மா 

சச ) என்றதனாலறிக. கழங்கும் - உம்மை இறந்தது தழுவியது . 
ஆகாதது - வினையாலணையும் பெயர் : உண்டோ - ஓகாரம் எதிர்மறை . ( கங ) 


தேவியைப் பாடியது முற்றிற்று . 


சு . பேய்களைப் பாடியது 


பேய்களைப் பாடியது : - பேய்களின் தன்மையைப் பாடிய 
பாடல்களின் பகுதி என்பது இதன் பெருளாம் . இதில் தேவியை . 
விட்டகலாமல் , அவ்வம்மைக்குக் குற்றேவல் புரியும் பேய்களின் 
உருவம் , செயல் முதலியவற்றை நன்கறியலாம் . அன்றியும் , அப் 
பேய்களின் அழிவெய்திய உறுப்புக்களைக் கூறுவது போல் , முதற் 
குலோத்துங்கன் வெற்றி மேம்பாட்டை ஆசிரியர் இதில் சிறப்பித் 
துக் கூறியுள்ளமையுங் காண்க . பேய்களின் வடிவமைப்பை இவ் 
வளவு விரிவாய் ஏனைய நூல்களில் காண்டலரிதாம் . 
கஙச . எவ்வணங்கு மடிவணங்க விப்பெருமை படைத்துடைய 

அவ்வணங்கை யகலாத வலகைகளை யினிப்பகர்வாம் . 
ப - ரை : -எ அணங்கும் - எல்லாத் தெய்வ மகளிரும் , அடி 
வணங்க - ( தன் ) பாதங்களை வணங்கும்படி , இ பெருமை - இத் 
தகைய பெருமையை , படைத்துடைய - படைத்திருக்கின்ற , அ 
அணங்கை - அந்தக் காளிதேவியை , அகலாத - (விட்டு ) நீங்காத , 
அலகைகளை - பேய்களின் தன்மையை , இனி பகர்வாம் - இனிச் 
சொல்லுவோம் . 

வி - ரை : - தெய்வமகளிர் அனைவரும் தன்னை வணங்கத் தான் ஒரு 
வரையும் வணங்காதவ ளென்பார் , இப்பெருமை படைத்துடைய என்றார் . 
அத்தகைய சிறப்பு வாய்ந்த தேவியைத் தமக்குத் தலைவியாகப் பெற்ற களிப் 
பின் மிகுதியால் , பேய்கள் அவளை விட்டகலாமல் , அவளுக்குப் பணி செய்ய 
லாயின வென்பார் , அகலாத வலகை என்றார் . எவ்வணங்கும் - இதி 
லுள்ள உம்மை முற்றுப் பொருளில் வந்தமையால் , எகர வினா எஞ்சாமைப் 
பொருட்டாம் . பா - பே : -- அடிவருட 

( க ) 
ககரு . பெருநெடும்பசி பெய்கல மாவன 

பிற்றை நாளின் முன் னாளின்மெ லிவன 
கருநெடும்பனங் காடுமு ழுமையுங் 

காலுங் கையுமு டையன போல்வன . 
ப - ரை : - பெரு நெடும் பசி - ( அப்பேய்கள் ) மிகவும் பெரிய 
பசியை , பெய் கலம் - அடைத்து வைத்த கலத்திற்கு , ஆவன - 
ஒப்பாவனவும் , முன் நாளின் - முந்தின நாளைக் காட்டிலும் , பிற்றை 
நாளில் - மறு நாளில் , மெலிவன - ( பசியால் உடல் ) இளைப்பனவும் ,, 
கரு நெடும் - கரிய நீளமாகிய , பனை காடு முழுமையும் - பனைமரங் 
களின் காடுகள் எல்லாவற்றையும் , காலும் கையும் - ( தங்கள் ) கால் 
களும் கைகளுமாக , உடையன போல்வன - உடையவற்றை ஒத் 
திருப்பனவும் , 

வி - ரை : - ஈரல் சுருள முளிபேய்கள் ( தக்கயா -ருஅ) என்பதனாலும் , 
பேய்களின் பசியின் கொடுமை நன்கு விளங்கும் . பேய்கள் நாளுக்கு நாள் 
உண்வின்றி மெலிவெய்தின வென்பார் , பிற்றை நாளின் 

பிற்றை நாளின் முன்னாளின் 
மெலிவன என்றார் . பேய்க் கூட்டத்தின் மிகுதியைக் கருதி பனங்காடு 


5 


சு . பேய்களைப் பாடியது 


எரு 


முழுமையும் என்றார் . பேய்களின் கை கால்களின் கருமையும் நீட்சியும் 
கருதிப் பனைமரங்கள் உவமை கூறப்பட்டன் . ( தா - உஉ அ ] முழுமையும் 
இதிலுள்ள உம்மை முற்றுப் பொருளிலும் , ஏனைய விரண்டும் எண்ணுப் 
பொருளிலும் வந்தன . இதில் உவமையணி யுள்ளமை காண்க . இது முதல் 
கசஙம் - தாழிசை யளவும் பேய்களின் உறுப்புக்களையும் , அவைகளின் தன்மை 
களையம் ஆசிரியர் விளக்குகின்றார் . 
கஙசு . வன்பி லத்தொடு வாதுசெய் வாயின 

வாயி னானிறை யாதவ யிற்றின 
முன்பிருக்கின் முகத்தினு மேற்செல 

மும்மு ழம்படு மம்முழந் தாளின . 
ப - ரை : - வன் பிலத்தொடு - வலிய குகைகளோடு , வாது 
செய் - வழக்காடுகிற , வாயின் - வாயை யுடையனவும் , வாயினால் 
( அத்தகைய பெரிய ) வாயால் , நிறையாத - ( எவ்வளவு உணவு உண்ட 
போதினும் ) நிரம்பாத , வயிற்றின - வயிற்றை யுடையனவும் , இருக் 
கின் - ( அவை ) உட்கார்ந்தால் , முன்பு - ( தமக்கு ) எதிரில் , முகத் 
தின் மேலும் செல - முகத்திற்கு மேலும் செல்லும்படி , மும்முழம் 
படு - மூன்று முழங்கள் பொருந்திய , அ முழந்தாளின - அப்படிப் 
பட்ட முழங்கால்களை யுடையனவும் , 

வி - ரை : -- வன்பிலத்தொடு வாது செய்தலாவது - குகைகள் பேய் 
களின் வாய்களைப் பார்த்துத் தாம் பெரியவை யென்ன , அவ்வாய்கள் அவற் 
றைக் காட்டினுந் தாமே பெரியவை யென்று அவற்றோடு வழக்கிடு தலாம் . 
வாயி னானிறை யாதவ யிற்றின என்றதற் கேற்ப , உண்டு முண்டி லாதபோ 
லிருப்பவே ( தக்கயா - கஉ ) என்றார் பிறரும் . மும்மு ழம்படு மம்முழம் 
தாளின என்றதனால் , அப்பேய்களின் கால்கள் மிகவும் நீண்டு 
வடிவமாயிருந்தன 

வென்பது விளங்கும் . 

. முகத்தினும் இதிலுள்ள 
உம்மையைப் பிரித்து மேல் என்பதனோடு கூட்டுக . 

( ங ) 
கங எ . வெற்றெலும்பைந ரம்பின்வ லித்துமேல் 

வெந்தி லாவிற கேய்ந்தவு டம்பின 
கொற்ற லம்பெறு கூழில மெங்களைக் 

கொள்வ தேபணி யென்றுகு ரைப்பன . 
ப - ரை : - வெறு 

எலும்பை - (ஊன் மெலிந்த ) வெறும் 
எலும்புகளாகிய விறகுகளை , நரம்பின் வலித்து - நரம்புகளாகிய 
கயிறுகளால் பிணித்து , மேல் வெந்து இலா - மேற்புறம் வேகாத , 
விறகு எய்ந்த - விறகு சுமையைப் போன்ற , உடம்பின - உடம்பை 
யுடையனவும் , கொல் தலம் பெறு - போர்க்களத்தில் நாங்கள் ) 
பெறுதற்குரிய , கூழ் இலம் - உணவைப் பெற்றிலோம் , எங்களை 
பணி கொள்வதே - எம்மிடம் தொழில் கொள்வது தகுமோ , 
என்று குரைப்பன - என்று ஒலித்து முறையிடுவனவும் , 

வி - ரை : - வெற்றெலும்பை நரம்பின் வலித்து என்றமையால் , அப் 
பேய்கள் மிகவு மெலிந்து எலும்பும் நரம்புமாய்க் கிடந்தன வென்பதும் , மேல் 
வெந்திலா விறகு என்றதனால் , அவைகளின் உள்ளிடமாகிய வயிறு பசிப்பிணி 
யால் வெந்திருந்த தென்பதும் விளங்கும் . கொற்றலம் - கொல் + தலம் ; 
(பகைவர்களை ) கொல்லு மிடம் ; போர்க்கள மென்பதாம் . எலும்பு , நரம்பு , 


விகார 


எசு 


கலிங்கத்துப் பரணி 


( மாறன 


உருவகங்கள்; இவ்வாறு வருவனவற்றை மாட்டேறில்லாத உருவகம் என்பர் 

பொருளணி உஙசு ) . விறகு காரணவாகு பெயராய் விறகு 
சுமையை யுணர்த்தினது . இலம் - தன்மைப் பன்மை எதிர்மறைக் குறிப்பு 
வினைமுற்று ; கொள்வதே - ஏகாரம் வினா, தேவியை நோக்கிப் பேய்கள் 
வினவுதலின் ; எதிர்மறை யெனினுமாம் . விறகேய்ந்த வுடம்பின - என்றது 
உவமை யணியாம் . பா - பே : -- வேய்ந்தி லாவிறப் பேய்ந்த . 
கஙஅ . உள்ளொடுங்கியி ரண்டுமொன் றாகவே 

ஒட்டி யொட்டுவிடாதகொடிற்றின 
கொள்ளி கொண்டிரண் டேமுழை யுட்புகிற் 

* குன்று தோன்றுவ போலவி ழிப்பன . 
ப - ரை : - இரண்டும் - இரண்டு பக்கங்களும் , உள் ஒடுங்கி 
உள்ளே குழிந்து , ஒன்றாக ஒட்டி - ஒன்றாக ஒட்டிக்கொண்டு, 
ஒட்டு விடாத - ( அந்த ) ஒட்டு நீங்காத , கொடிற்றின - கன்னங்களை 
யுடையனவும் , கொள்ளி - ( இரண்டு ) கொள்ளிக் கட்டைகள் , 
கொண்டு - ( தமக்கு இடமாக ) கொண்டு, ஏம் - (விலங்குகளுக்கு ) 
பாதுகாப்பாகிய , இரண்டு முழை உள் - இரண்டு குகைளில் , புகின் 
புகுந்தால் , குன்று தோன்றுவ போல , - ( குகைகளையுடைய அந்த ) 
குன்றுகள் தோன்றுவன போல , விழிப்பன - ( பேய்கள் தனித்தனி) 
விழித்துப் பார்ப்பனவும் , 

வி - ரை :-பேய்களின் கண்கள் குன்றுகளின் குகைகளில் தோன்றும் 
கொள்ளிக் கட்டைகளைப் போல் விளங்கின வென்பதாம் . குன்று பேய்களுக் 
கும் முழை பேய்களின் கட்குழிக்கும் கொள்ளி அவைகளின் சிவந்த விழிக் 
கும் உவமை . பேய்களின் வாயில் சிறிதும் ஈரமில்லை யென்பார் , ஒட்டு 
விடாத கொடிற்றின என்றார் . இரண்டு என்னுஞ் சொல்லைக் கொள்ளிக்குங் 
கூட்டுக . கொள்ளி......... புகின் என்றது அருமை தோன்ற நின்றது . குகை 
யானது புலி , சிங்கம் முதலிய தீய விலங்குகளுக் குறைவிடமாதல் கருதி 
ஏமுழை எனப்பட்டது . இரண்டும் - எண்ணலளவை யாகுபெயர் . இதி 
லுள்ள உம்மை முற்றுப் பொருளது . கொள்ளி - எழுவாய் ; ஏமம் என்றது 
ஏம் எனக் கடைக்குறையாய் நின்றது . ஏமாரார் கோங்கேறினார் ( பழமொ 
உசஎ ) என்றமை காண்க . இத்தாழிசை உவமை பணியாம் . பா - பே : 
இரண்டே விடை , * குன்றி தோன்றுவ . 
கஙக . வற்ற லாகவு லர்ந்தமு துகுகண் 

மரக்க லத்தின்ம றிபுற மொப்பன 
ஒற்றை வான்றொளைப் புற்றெனப் பாம்புடன் 

உடும்பு முட்புக்கு றங்கிடு முந்திய . 
ப - ரை : - வற்றல் ஆக - வற்றல் போல , உலர்ந்த முதுகுகள் - 
(உணவின்றி காய்ந்த ( அப்பேய்களின் ) முதுகுகள் , மரக்கலத்தின் 
படகுகளின் , மறி புறம் ஒப்பன - திருப்பி வைத்த (பின் ) பக்கத்தை 
ஒப்பாக வுடையனவும் , பாம்புடன் உடும்பும் - பாம்புகளும் உடும்பு 
களும் , ஒற்றை வான் தொளை - ஒரு பெரிய தொளையை யுடைய , 
புற்று என புற்றென்று நினைத்து , உள் புக்கு - உள்ளே புகுந்து , 
உறங்கிடும் - தூங்கும் , உந்திய - கொப்பூழை யுடையனவும் , 


சு . பேய்களைப் பாடியது 


எஎ 


வன 


வி - ரை : - அப்பேய்களின் முதுகு அடிப்புறம் பரந்து மேற்புறங் 
குவிந்து விகார வடிவமாயிருந்தமையால் , மரக்கலத்தின் மறிபுற முவமை கூறப் 
பட்டது . பாம்புப் புற்றுக்குப் பல தொளை களிருப்பினும் , அப்பேய்களுக் 
கிருக்கு முந்தித் தொளை ஒவ்வொன்றே யாதலின் , ஒற்றை வான் தொளைப் 
புற்று . 

என்றார் . மறித்தல் - திருப்பல் ; பைம்மறியாப் பார்க்கப் படும் 
( நாலடி - சஉ ) எனவும் , மிக்கோ யிதனைப் புறமறிப் பாராய் ( மணிமே 

- 
ச - கஉக ) எனவும் வருமாறு காண்க . ஆக - உவம வுருபிடைச் சொல் . இதில் 
எதிர்நிலை யணியும் , மயக்க வணியும் இருத்தலுணர்க . 
கச 0 . பாந்த ணால்வன போலுமு டன்மயிர் 

பாசி பட்டப ழந்தொளை மூக்கின 
ஆந்தை பாந்தியி ருப்பத்து ரிஞ்சில்புக் 

கங்கு மிங்குமு லாவுசெ வியன . 
ப - ரை :-- உடல் மயிர் - ( அப்பேய்களின் ) உடம்பிலுள்ள 
மயிர்கள் , பாந்தள் போலும் - ( கரிய ) பாம்புகளைப் போல் , நால் 

தொங்குவனவும் , பழம் பாசி பட்ட - பழமையாகிய பாசி 
படிந்த , தொளை மூக்கின - தொளைகளையுடைய மூக்குகளை யுடையன 
வும் , ஆந்தை - ஆந்தைகள் , பாந்தி இருப்ப - ( முன்பே ) பதுங்கி 
இருத்தலால் , துரிஞ்சில் புக்கு - துரிஞ்சில்கள் புகுந்து , அங்கும் 
இங்கும் - ( தமக்கிடமின்மையால் ) அப்புறமும் இப்புறமும், உலாவு 
செவியன உலாவித் திரியும் காதுகளை யுடையனவும் , 

வி - ரை : - அப் பேய்களின் உடல் முழுதும் , நீண்டு தடித்த கரிய 
மயிர் மூடிக்கொண்டிருந்தன வென்பார் பாந்தள் நால்வன போலும் என் 
றார் . அங்கும் இங்கும் என்றது வலப்புற இடப்புறச் செவிகளை ; ஆந்தை 
கள் முன்பே சென்று அப்பேய்களின் செவிகளில் குடிபுகுந் திருந்தமையால் , 
துரிஞ்சில்கள் தமக்கிடமின்றி வலப்புற இடப்புறச் செவிகளில் மாறி மாறிச் 
சென்ற வண்ண மிருந்தன வென்பார் , உலாவு செவியன என்றார் . துரிஞ்சில் - 
வௌவால் இனத்தைச் சேர்ந்த ஒருவகைப் பறவை . ஓதியிற் செவித்துளை 
திளைக்குமுத் துடுப்பவே (தக்கயா - கஉங ) என்றார் பிறரும் . இருப்ப - கார 
ணப் பொருளில் வந்த வினையெச்சம் ; போலும் - உம்மை அசைநிலை ; 
இதனை களிறு சென்று கலன கற்றவும் ( புறநா - உசு ) என்பதன் விசேட 
வுரையாலறிக . இச்செய்யுளின் முதலடியில் உவமையணி யுள்ளமை காண்க. ( எ ) 
கசக . கொட்டு மேழியுங் கோத்தன பல்லின 

கோம்பி பாம்பிடைக் கோத்தணி தாலிய 
தட்டி வானைத்த கர்க்குந்த லையின 

தாழ்ந்து மார்பிடைத் தட்டுமு தட்டின . 
ப - ரை : - கொட்டும் - மண்வெட்டி யிலைகளையும் , மேழியும் - 
கலப்பைகளையும் , கோத்த ( ன் ) ன - ( மாறி மாறி ) கோத்து வைத் 
தாற் போன்ற , பல்லின - பற்களை யுடையனவும் , பாம்பு இடை - 
பாம்புகளில் , கோம்பி கோத்து - ஓந்திகளைக் கோத்து , அணி தாலிய - 
அணிந்த தாலிகளை யுடையனவும் , 

தட்டி - ஆகாயத்தை 
மோதி , தகர்க்கும் தலையின - பேர்த்தெறியும் தலைகளை யுடையன 
வும் , மார்பிடை தாழ்ந்து - மார்பில் தொங்கி , தட்டும் - ( ஒன்றோ 
டொன்று ) மோதும் , உதட்டின - உதடுகளை யுடையனவும் , 


வானை 


எவு 


கலிங்கத்துப் பரணி 


வி - ரை : - பேய்களின் பற்களில் சில அகன்று மெலிந்திருந்தமையால் , 
கொட்டு என்றும் , வேறு சில நீண்டு தடித் திருந்தமையால் மேழி என்றும் 
உவமை கூறினார் . கோம்பியைத் தாலியாகவும் பாம்பைத் தாலிச் சாடாகவுங் 
கூறியுள்ளமை இங்குக் கவனிக்க . அப்பேய்கள் வானளாவிய வடிவ முடையன 
வென்பார் , வானைத் தகர்க்குந் தலையின என்றார் . அவைகளின் உதடுகள் மிக 
வும் தடித்து நீண்டு மார்பளவந் தொங்கலாயின வென ஈற்றில் கூறியவாறாம் . 
கோத்தன - கோத்தாலன்ன என்பதன் தொகுத்தல் . இச்செய்யுளில் உவமை 
யணியும் , உயர்வு நவிற்சியணியும் உள்ளமை கவனிக்க . 
கசஉ . அட்ட மிட்டநெடுங்கழை காணிலென் 

அன்னை யன்னையென் றாலுங்கு ழவிய 
ஒட்ட வொட்டகங் காணிலென் பிள்ளையை 

ஒக்கு மொக்குமென் றொக்கலை கொள்வன . 
ப - ரை : - அட்டம் இட்ட ( தமக்கு ) அருகில் பொருந்திய , 
நெடும் கழை காணில் - நீண்ட மூங்கில்களைக் கண்டால் , என் 
அன்னை அன்னை என்று - என் தாயே ( என் ) தாயே என் 

, 
ஆலும் - ஒலிக்கும் , குழவிய - குழந்தைகளை யுடையனவும் , ஒட்டகம் 
ஒட்ட - ஒட்டகங்கள் நெருங்கி வர , காணில் - கண்டால் , என் 
பிள்ளையை ஒக்கும் ஒக்கும் என்று - ( இவை ) என் குழந்தை 
களை மிகவும் ஒத்திருக்கும்என்று சொல்லி , ஒக்கலை கொள்வன 
( தம்முடைய ) இடுப்பில் ( தூக்கி ) கொள்வனவும் , 

வி - ரை : - பேய்கள் நீண்டு வளர்ந்து மெலிந்திருந்தமையால் , அவை 
களின் குழவிகள் தாய் பேய்களுக்கும் மூங்கில்களுக்கு முள்ள வேறு பாட்டை 
யுணராமல் , மூங்கில்களையே தமது தாய் பேய்களாகக் கருதின வென்பதும் , 
அத்தாய் பேய்களின் குழவிகள் ஒட்டகங்களைப் போல் உயர்ந்து விகார வடிவமா 
யிருந்தமையால் , அத்தாய் பேய்கள் தம் அன்பின் மிகுதியால் , அவ்வொட்டகங் 
களையே தங்கள் குழவிகளாகக் கருதின வென்பதும் விளங்கும் . அன்னை - 
அண்மை விளி ; அன்னை அன்னை - என்ற அடுக்கு விரைவின் கண்ணும் , ஒக் 
கும் ஒக்கும் என்றது மிகுதிக் கண்ணும் வந்தன . இதன் முதலடி மயக்க வணி 
யும் இரண்டாம் அடி உவமை யணியுமாம் . 
கசங . புயல ளிப்பன மேலும ளித்திடும் 

பொற்க ரத்தப யன்புலி பின்செலக் 
கயலொளித்தகடுஞ்சுரம் போலகங் 

காந்து வெம்பசி யிற்புறந் தீந்தவும் . 
ப - ரை : - புயல் அளிப்பன - மேகங்கள் (உயிர்களுக்கு உணவு 
முதலியவற்றை ) கொடுப்பவற்றைக் காட்டிலும் , மேலும் 
பொன் அளித்திடும் - ( இரவலர்க்கு ) மிகவும் அதிகமாகப் பொன் 
னைக் கொடுக்கும் , கரத்து - கைகளையுடைய , அபயன் புலி - ( முதற் 
குலோத்துங்க ) சோழனது புலிக் கொடியானது , பின் செல 
பின்னே ( துரத்தி ) செல்ல , கயல் ஒளித்த - (பாண்டியருடைய ) 
கொடி ( ஓடி ) ஒளித்த, கடும் சுரம் போல் - கொடிய பாலை நிலத் 
தைப் போல , அகம் - ( அப்பேய்களின் வயிற்றின் ) உட்பக்கத்தில் , 
காந்து வெம் பசியின் - வருத்துகின்ற கொடிய பசியின் வெம்மை 
யால் , புறம் - வெளிப் பக்கம் , தீந்தவும் - தீந்து கரிந்தனவும் , 


மீன் 


சு . பேய்களைப் பாடியது 


எக 


வி - ரை : - மழை உயிர்களுக்கு உணவு வழங்குதலே யன்றித் தானும் 
நீராயுதவுதலால் அளிப்பன எனப் பன்மையாற் கூறினார் . இதனை , துப்பார்க் 
குத் துப்பாய துப்பாக்கித் துப்பார்க்கு , துப்பாய தூஉ 
மழை ( திருக்கு - கஉ ) 
என்றதனாலறிக . பாண்டியர் முதற் குலோத்துங்கனோடு போர் புரிந்து தோற் 
றோடினமையை, அவர் தம் கொடிகளின் மேலேற்றி , புலி பின்செலக் கய 
லொளித்த கடுஞ் சுரம் என்றார் . ( தா - ஙஅக ) பாண்டியர் ஒளித்த பாலை 
நிலம் மிகவும் வெம்மையா யிருத்தல் போல் , அப்பேய்களின் வயிறு பசியின் 
வெம்மையால் வெந்து , உடல் தீந்து கரிந்திருந்தன வென்பது ஈற்றடியின் 
கருத்தாம் . பொற்கரம் என்பதற்கு அழகிய கை எனப் பொருள் கோடலுமாம் . 
அளிப்பன - வினையாலணையும் பெயர் ; புலி - கயல் , ஆகு பெயர்கள் . இதில் 
உவமையணி யுள்ளமை காண்க . 

( க 0 ) 
கசச . துஞ்சலுக்கணித் தாமென முன்னமே 

சொன்ன சொன்னது றைதொறும் பேயெலாம் 
அஞ்ச லித்தொரு காலக லாமலவ் 

வணங்கி னுக்கரு காகவி ருக்கவே . 
ப - ரை : - பேய் எலாம் - ( இத்தன்மையன வா 

( இத்தன்மையன வாகிய ) பேய்க 
ளெல்லாம் , முன்னமே சொன்ன சொன்ன - முன்பு பலவாறு 
சொல்லிய , துறை தொறும் - இடங்களிலெல்லாம் , துஞ்சலுக்கு 
(உணவின்மையால் தாம் ) உயிர் விடுவதற்கு , அணித்து ஆம் - 
( காலம் ) நெருங்கி விட்டது , என - என்று ( தேவியிடம் ) சொல்லி ,, 
ஒரு கால் அகலாமல் - ஒரு போதும் ( அவ்வம்மையை விட்டு) பிரியா 
மல் , அஞ்சலித்து - ( தங்கள் ) கைகளைக் கூப்பி வணங்கிக் கொண்டு, 
அ அணங்கினுக்கு - அந்தக் காளிதேவிக்கு , அருகு ஆக இருக்க - 
சமீபமாக இருக்கவும் , 

வி - ரை : - பேய்கள் தமது குறையிரந்து தேவிக்கு அருகில் நின்றிருந் 
தன வென்பதாம் . முன்னமே சொன்ன சொன்ன துறை என்றது - 
கோபுரம் , நெடுமதில் முதலிய இடங்களை ( தா - க o ச ) . அணித்தாம் - ஆம் 
அசைச் சொல் . இதுகாறுங் கூறினவை தேவிக்கு அருகிலிருந்து குற்றேவல் 
புரியும் அணுக்கப் பேய்களை யென்க . 

( கஙரு ) மெலிவன , போல்வன ( கஙசு ) தாளின ( கஙஎ ) குரைப்பன ( கஙஅ ) 
விழிப்பன கஙக ) உந்திய ( கச 0 ) செவியன ( கசக ) உதட்டின ( கச ) கொள் 
வன ( கசங ) புறந் தீந்தவுமாகிய ( கசச ) பேயெலாம் , அருகாக விருக்க என 
வினை முடிவு செய்க . 

( கக ) 
கசடு . ஆளைச் சீறுகளிற்றப யன்பொரூஉம் 

அக்களத்தில் ரசர்சி ரஞ்சொரி 
மூளைச் சேற்றில்வ ழுக்கிவி ழுந்திட 

மொழிபெயர்ந்தொரு கான்முட மானவும் . 
ரை : - ஆளை - போர்வீரர்களை , சீறு - கோபித்துக் கொல் 
லும் , களிறு அபயன் - யானைப் படையையுடைய ( முதற் குலோத் 
துங்க ) சோழன் , பொரூஉம் - போர்புரியும் , அ களத்து இடை 
அந்தப் போர்க் களங்களில் , அரசர் சிரம் சொரி - ( பகை ) அரசர் 
களின் தலைகளிலிருந்து சொரிகின்ற, மூளை சேற்றில் - மூளையாகிய 
சேற்றிலே , வழுக்கி விழுந்திட - ( கால் ) வழுவி விழுந்ததனால் , 


40 


கலிங்கத்துப் பரணி 


மொழி பெயர்ந்து - ( அப்பேய்களில் சிலவற்றின் காலிலுள்ள ) 
கணுக்கள் புரண்டு, ஒரு கால் முடம் ஆனவும் - ஒரு கால் நொண்டி 
யாயினவும் , 

வி - ரை : - இத்தாழிசையில் ஆளைச் சீறுக ளிற்றபயன் என்றதற் 
கேற்ப , ஆளையு மடுகளிற் றாளி மன்னவன் ( வில்லி - பா - கங - ம் போர் - 
உசச ) என வருதலைக் காண்க . பொரூஉம் - இன்னிசை யளபெடை . 
மூளைச் சேறு - உருவகவணி ; இது முதல் கரு உ - ம் தாழிசை வரையில் பேய் 
களின் குறை யுறுப்புக்களைக் கூறுவது போல் ஆசிரியர் முதற் குலோத்துங்கன் 
வெற்றிச் சிறப்பை விளம்புகிறார் . பா - பே : - மூளைச் சேற்றுவ ழுக்கலில் 
வீழ்ந்தற . 

( கஉ ) 
கசசு . அந்த நாளக்க ளத்தடு கூழினுக் 

காய்ந்த வெண்பல்ல ரிசியு ரற்புக 
உந்து போதினிற் போதகக் கொம்பெனும் 

உலக்கை பட்டுவ லக்கை சொற் றானவும் . 
ப - ரை : - அந்த நாள் - ( முதற் குலோத்துங்கன் போர் புரிந்த ) 
அக்காலத்தில் , அ களத்து - அந்தப் போர்க் களங்களில் , அடு 
கூழினுக்கு - சமைக்கும் கூழின் பொருட்டு , ஆய்ந்த - ( மணல் , கல் 
முதலியன வின்றி ) ஆராய்ந்தெடுத்த , வெண் பல் அரிசி - வெண்மை 
யாகிய பற்களாகிய அரிசியை, உரல் புக - உரலில் புகும்படி , உந்து 
போதினில் - (பேய்கள்) தள்ளிக் குற்றுங் காலத்தில் , போதகம் 
கொம்பு எனும் - யானையின் 

கொம்புகளென்னும் , உலக்கை 
பட்டு , வலக்கை சொற்று ஆனவும் - வலக்கைகள் குறைந்து 
முடமாயினவும் , 

வி - ரை : - பற்களை அரிசியாகக் கூறுதலை , பல்லைத் தகர்த்துப் பழ 
வரிசி யாகப் பண்ணிக் கொள்ளீரே எனவும் , பல்லரிசி யாவுமிகப் பழவரிசி 
தாமாக ( தா - ருஉச , செடு ) எனவும் , மோகர் தம் பல்லெலா முறியக் 
குத்தி ( மோகவ -- ப - எகரு ) எனவும் , நீளெயி றுதிர் செய் அரிசி புடைத் 
திடித்து ( அஞ்ஞவ - ப - சநங ) எனவும் வருவனவற்றானறிக . யானைக்கொம்பை 
உலக்கையாகக் கொள்ளுதலை – உசு - ம் தாழிசையிற் காண்க . வெண்பல் 
லரிசி - கொம்பெனு முலக்கை - உருவக வணிகள் ; அக்களத் தடுகூழ் என் 
றது பேய்கள் சக்கரக் கோட்டம் ( தா - கசஎ ) மதுராபுரி ( தா - கருஉ ] மண 
லூர் ( தா - ருசுச ) முதலிய களங்களில் அட்ட கூழை யென்க . பா - பே : 
* கோட்டுநீள் , சொட்டானவும் , சொத்தானவும் . 

( கங ) 
கசஎ , விருத ராசப யங்கரன் முன்னொர் நாள் 

வென்ற சக்கரக் கோட்டத்தி டைக்கொழுங் 
குருதி யுங்குட ருங்கலந் தட்டவெங் 

கூழ்தெறித்தொரு கண்குரு டானவும் . 
ரை - முன் ஓர் நாள் - முன்பு ஒரு காலத்தில் , விருத ராசர் - 
வெற்றிச் சின்னங்களையுடைய அரசர்களுக்கு , பயங்கரன் பயத் 
தை யுண்டாக்கினவனாகிய முதற் குலோத்துங்க சோழன் , வென்ற 
சக்கரக் கோட்டத்து இடை - ( தன்னை எதிர்த்த பகையரசர்களை ) 
வென்ற சக்கரக் கோட்டம் என்னும் ஊரிலுள்ள போர்க்களத்தில் , 
குருதியும் - இரத்தத்தையும் , கொழும் குடரும் - கொழுப்பையுடைய 


சு . பேய்களைப் பாடியது 


அக 


3 


குடல்களையும் , கலந்து அட்ட - சேர்த்துச் சமைத்த , வெம் கூழ் 
தெறித்து - வெப்பமாகிய கூழ் தெறித்தலால் , ஒரு கண் குருடு 
ஆனவும் 

வி -ரை : - விருது - வெற்றிச் சின்னம் ; விருத ராசர் என்றதனால் , 
பல போர்களில் வெற்றி யுற்ற வேந்தர் என்பது விளங்கும் . அத்தகையின் 
ராகிய ஆறும் விக்கிரமாதித்தன் , சயசிங்கன் என்னும் இரண்டு வேந்தர்களையும் 
முதற் குலோத்துங்கன் 

வென்றமையால் , ( தா - கங , குசுச ) அவ் 
விறையவன் விருதராச பயங்கான் ( தா - உருசு ) என்னும் பெயர் பெற் 
றனன் போலும் . இவ்வரலாற்றை கங- ம் தாழிசையிற் காண்க . வெங்கூழ் - 
கொதிக்குங் கூழ் ; வெங்கூழ் படுதலால் , பேய்களின் ஒவ்வொரு கண்ணும் 
குருடாயின தென்க . 

வீராசேந்திரன் என்னும் வேந்தன் முதற் குலோத்துங்கனை இளவரச 
னாக்கிய பின் , முதற்குலோத்துங்கன் கிருஷ்ணா , கோதாவரி என்னும் இரண்டு 
நதிகளுக்கும் இடையிலுள்ள வேங்கி நாட்டை ஆட்சி புரிந்து வந்தான் . சில 
காலஞ் சென்ற பின் , அம் மன்னவன் திக்கு விசயஞ் செய்யக் கருதி , தன்னாட் 
டைத் தன் சிற்றப்பனாகிய விசயாதித்தன் என்பவனிடம் ஒப்புவித்து வடதிசை 
நோக்கிச் சென்று மத்திய மாகாணத்தைச் சார்ந்த சக்காகோட்டத்தை 
யடைந்தான் . அங்கே தாராவர்ஷன் என்னும் வேந்தன் குலோத்துங்கனை 
எதிர்த்தான் . அவ்விருவரும் கடும் போர் புரிந்தனர் . இறுதியில் குலோத்துங் 
கன் வெற்றி யெய்தினான் . அது காலை , அக்கொற்றவன் வயிராகரம் என்னும் 
ஊரில் பல களிறுகளைக் கவர்ந்ததன்றி , அவ்வூரையும் எரிமூட்டி யழித்தான் 
( தா - உருச , ந அச் ) . அவனது கன்னிப்போர் இதுவே யாம் ( மு - கு- சோ - பக் 
உச , உரு ; மு - கு - பக் - 20 ) . வீரராசேந்திரன் கி . பி . கசுசு - ம் ஆண்டில் 
உயிர் துறந்தமையாலும் , அது காலை முதற் குலோத்துங்கன் வடநாட்டில் போர் 
புரிந்து கொண் டிருந்தான் என்றமையாலும் ( தா - உரு எ ) இப்போரும் அவ் 
வாண்டிலேயே நிகழ்ந்ததெனக் கொள்க . 
கசஅ . வண்டல் பாய்பொன்னி நாடனை வாழ்த்திமா 

மதுரை வெங்களத் தேமது ரிக்கவட் 
டுண்ட கூழொடு நாவுஞ்சு ருண்டுபுக் 

குள்வி ழுந்தற வூமைக ளானவும் . 
ப - ரை : - வண்டல் - சேற்றினை , பாய் - (விளை வயல்களில் ) 
பாய்விக்கின்ற ,பொன்னி நாடனை - காவிரி நதியை யுடைய சோழநாட் 
டிற்குத் தலைவனாகிய முதற் குலோத்துங்கனை , மா மதுரை - சிறந்த 
மதுரையிலுள்ள, வெம் களத்தே- கொடிய போர்க்களத்தில் ,வாழ்த்தி - 
( பேய்கள் ) வாழ்த்தி , மதுரிக்க - இனிக்கும்படி , அட்டு உண்ட 
( அவை ) சமைத்து உண்ட, கூழொடு - ( கொதிக்கும் ) கூழுடன் , 
நாவும் சுருண்டு - ( அவைகளின் ) நாக்கும் சுருண்டு , உள் புக்கு 
விழுந்து - உள்ளே புகுந்து விழுதலால் , அற ஊமைகள் ஆனவும் - 
முற்றும் ஊமைகள் ஆயினவும் , 

வி - ரை : - புது நீர்ப் பெருக்கால் ஆற்றங் கரைகளிலுள்ள வயல்களில் 
வண்டல் தங்குத லியல்பு . வண்டல் - சேறு ; - வித்திடுபுல மேடாயிற்று 
என்றமைக்கு நாற்றங்கால் வண்டலிட்டு மேடாயிற்று ( பரிபா - எ - ங கு ) 
என உரை வரைந்திருத்தலை இங்குக் கவனிக்க . கூழ் உள்புக்கு விழுதலாவது - 
அது கழுத்தின் வழியாய் உள்ளே புகுந்து வயிற்றில் விழுதல் ; நா உள்புக்கு 


கலிங்கத்துப் பரணி 


விழுதலாவது - நாக்குச் சுருங்கிக் கழுத்துக்குள்ளே இழுத்துக் கொள்ளுதல் . 
பேய்கள் தம் பசியின் கொடுமையாலும் உணவின் மேலுள்ள விருப்பத்தாலும் 
வெங்கூழை யுட்கொண்டமையால் , அவைகளின் நாக்குச் சுருங்கி உள்ளே 
பிழுத்துக் கொள்ளலாயினவாம் . 

பாண்டி நாட்டின் தலைநகரமாகிய மதுரைப் 
போரை ந அக- ம் தாழிசையிற் காண்க . 

( கரு 
கசக . ஆனை சாயவ பெரி யொன்றுகைத் 

தைம்ப டைப்பருவத்தப யன்பொருஞ் 
சேனை வீரர்நின் றார்த்திடு மார்ப்பினில் 

திமிரி வெங்களத் திற்செவி டானவும் . 
பரை : - ஐம்படை பருவத்து - ஐம்படைத் தாலியை யணிந் 
திருந்த இளமைப் பருவத்திலேயே , ஆனை சாய - யானைப் படைகள் 
அழியும்படி , அடு பரி ஒன்று - (பகைவரை) கொல்லும் குதிரை 
ஒன்றை , உகைத்து - செலுத்தி , அபயன் - ( முதற் குலோத்துங்க) 
சோழன் , பொரும் - போர் புரியும் , திமிரி வெம் களத்தில் - திமிரியி 
லுள்ள கொடிய போர்க் களத்தில் , சேனை வீரர் - ( அவன் ) படையி 
லுள்ள வீரர்கள் , நின்று - ( பகைவர்க்கு முதுகு காட்டி ஓடாமல் ) 
நின்று , ஆர்த்திடும் - ஒலிக்கும் , ஆர்ப்பினில் பேரிரைச்சலால் , 
செவிடு ஆனவும் - ( காதுகள் ) செவிடு பட்டனவும் , 

வி -ரை : - இளங் குழந்தைகள் எவ்விதத் தீங்குமின்றி வளருமாறு தி 
மாலின் ஐம்படைகளாகிய சங்கு , சக்கரம் , வில் , வாள் , கதை என்பவற்றின் 
வடிவங்களைப் பொன்னாற் செய்து அவர்கள் கழுத்தில் கட்டுதல் பண்டைய 
வழக்கமாம் . இதனை ஐம்படைத்தாலி என்ப . இதன் விரிவை உச - ம் 
தாழிசையிற் காண்க . உகைத்த என்னும் பெயரெச்சத்தின் ஈறு கெட்ட 
தெனக் கொண்டு , அபயன் சேனை வீரர் ஆர்ப்பினில் திமிரி வெங்களத்தில் 
செவிடானவும் , என்றியைத்துப் பொருள் கோடலுமாம் .. பே :: 
அப்படை . 

( கசு ) 
கரு . பண்டு தென்னவர் சாயவ தற்கு முன் 

பணிசெய் பூதகணங்களனைத்தையுங் 
கொண்டு வந்தபேய் கூடிய போதிலக் 

குமரி மாதர்பெறக்குற ளானவும் . 
ப - ரை : - பண்டு - முன்பு ஒரு சமயத்தில் , தென்னவர் சாய் 
( முதற்குலோத்துங்கனோடு போர்புரிந்து ) பாண்டியர் அழிய , 
அதற்கு முன் - ( அவர்கள் ) அழிவதற்கு முன் , பணி செய் - ( அவர் 
களுக்கு ) குற்றேவல் செய்து வந்த , பூத கணங்கள் அனைத்தையும் 
(பெண் ) பூதங்களின் கூட்டங்கள் எல்லாவற்றையும் , கொண்டு 
வந்த பேய் - ( பிடித்து ) கொண்டு வந்த ( ஆண் ) பேய்கள் , கூடிய 
போதில் - ( அந்தப் பெண் பூதங்களை ) புணர்ந்த காலத்தில் , குமரி - 
இளம் பருவமுடைய , அ மாதர் பெற - அந்தப் பெண் பூதங்கள் 
( குழந்தைகளை ) பெற , குறள் ஆனவும் - ( அவை ) குறுகிய வடிவ 
முடைய பூதங்களாயினவும் , 

வி - ரை : -பெண் பூதங்களை ஆண் பேய்கள் பற்றிப் புணர்ந்தன வென்ப 
தாம் . பூதங்களின் கால்களும் கைகளும் உடலும் பருத்துக் குறுகி யிருக்கும் . 


பா - 


சு . பேய்களைப் பாடியது 


அங . 


( கஎ ) 


இதனை , குறியதாட் குறள் எனவும் , பருஉக் குறுங்கையால் வாரித்தன் 
பெருவயிற்றிடை வைப்ப ( திருவிளை -பு- குண்டோ- கக , கசு ) எனவும் வா 
மாற்றானறிக ; பேய்களுக்கு அவை நீண்டு மெலிந்திருக்கும் ( தா - கஙரு , 
கசக , கஎ 0 ) . மிசைபெறதுதுற ளான கூளிகளும் விம்மி யுள்ள திசை 
செம்மியே , திசைபெறதுதடி யாத பாரிடழம் ( தக்கயா - கஙரு ) என்றதை 
யும் இங்குக் கவனிக்க . குறுகிய வடிவமுடைய பெண் பூதங்களின் வயிற்றிற் 
பிறந்தமையால் , அவைகளின் குழவிகள் குறளாயின வென்க. தென்னவர் 
சாய்ந்தமையை நஅக - ம் தாழிசையிற் காண்க . 
கருக , பரக்கு மோதக்க டாரம ழித்தநாள் 

பாய்ந்த செம்புன லாடியு நீந்தியுங் 
குரக்கு வாதம்பி டித்தவி தத்தினிற் 

குடிய டங்கலுங் கூன் முது கானவும் . 
ப- ரை : - பரக்கும் - ( அலைகள் ) பரவும் , ஓதம்-கடற்கரையை 
யடுத்த , கடாரம் - கடாரம் என்னும் ஊரை, அழித்த நாள்- ( கங்கை 
கொண்ட சோழன் வென்று ) அழித்த காலத்தில் , பாய்ந்த - (தன்னை 
எதிர்த்த வீரர்களின் உடலிலிருந்து ) பெருகிய , செம்புனல் - இரத் 
தத்தில் , ஆடியும் - விளையாடுதலினாலும் , நீந்தியும் - நீந்திச் சென்றத 
னாலும் , குரக்கு வாதம் - குரங்கு வாதம் என்னும் நோய் , பிடித்த 
விதத்தினில் - பிடித்த விதம் போல , குடி அடங்கலும் - (சில பேய் 
களின் ) கூட்டம் முழுதும் , முதுகு கூன் ஆனவும் - முதுகு வளைக் 
தனவும் , 

வி - ரை : - கடாரப் போரில் பெருகி யோடிய உதிர வெள்ளத்தில் சில 
பேய்கள் விளையாடினமையாலும் நீந்தினமையாலும் , அவைகளின் முதுகு கூனா 
பினவென்க.கடாரம் - அது பர்மாதேயத்தின் கடற்கரையை யடுத்ததோர் ஊராம் . 
அதனைச் சங்கிராம விசயோத்துங்க வர்மன் ஆட்சி புரிந்து வந்தான் . முதற் 
குலோத்துங்கன் பாட்டனாகிய கங்கை கொண்ட சோழன் அம்மன்னனை 
வென்று அவன் நாட்டைக் கைப்பற்றிக் கொண்டான் . ( சோழவமி - பக் 
கஅ ) இவன் வரலாற்றை உ 0 உ - ம் தாழிசையிற் காண்க . முதற் குலோத் 
துங்கன் கடார தேசத்தில் போர் புரிந்த தாய்த் தெரியவில்லை . இவன் முன்னோ 
ரும் இவனைப் போலவே பேராண்மை படைத்தவரென்பதை விளக்க , இங்கே 
கங்கை கொண்ட சோழன் வரலாற்றை ஆசிரியர் கூறினார் போலும் . குரக்கு 
வாதம் - ஒருவகை நோய் ; இந்நோயின் தன்மை முதுகு கூனாதலாம் . 
குரங்கு + வாதம் = குரக்கு வாதம் ( நன் - கஅச ) ; எதுகை நோக்கி வலிந்து 
நின்றதெனினுமாம் . இதில் உவமையணி யுள்ளமை கவனிக்க . ( கஅ ) 
கருஉ . சிங்களத்தொடு தென்மது ராபுரி 

செற்ற கொற்றவன் வெற்றிகொள் காலையே 
வெங்களத்தில டுமடைப் பேய்க்குலம் 

வேலை புக்குவி ரல்கடி றந்தவும் . 
ப - ரை : சிங்களத்தொடு - சிங்கள நாட்டையும் , தென் 
மதுராபுரி - ( வடமதுரையே யன்றி ) தென் திசையிலுள்ள மதுரை 

மைசூரில் சிங்கணம் என ஒரு சிறு நாடு உண்டெனவும் , அதனையே 
முதற் குலோத்துங்கன் வென்றனனெனவும் திரு . L. ஸ்ரீநிவாச ஐயரவர்கள் 
கூறுவர் . ( மு . கு.- பச் - உரு .) 


கலிங்கத்துப் பரணி 


மா நகரையும் , செற்ற கொற்றவன் - அழித்த அரசனாகிய முதற் 
குலோத்துங்கன் , வெற்றி கொள் காலை - ( அவைகளை ) வென்ற காலத் 
தில் , வெம் களத்தில் - ( அவ்வூர்களிலுள்ள) கொடிய போர்க் 
களங்களில் , அடு - ( களக் கூழை ) சமைத்துக் கொண்டிருந்த , 
மடை பேய் குலம் - சமையல் செய்யும் (சில ) பேய்களின் கூட்டம் , 
வேலை புக்கு - கடலில் புகுந்து , விரல்கள் திறந்தவும் - (நீந்துதற்குத் 
தங்கள் ) கைவிரல்களைத் திறந்து கொண்ட 

காண்டனவும் , 
வி - ரை : முதற் குலோத்துங்கன் தன் பகைவர் மேல் வழங்கும் 
கொடிய படைகள் தம்மேல் படுமென்றஞ்சிப் பேய்கள் கூழடு தலை விட்டுக் கட 
லில் புக்கன வென்க . நீரில் நீந்துவோர் தங்கள் கைவிரல்களைத் திறந்த வண் 
ணம் நீந்துத லியல்பாதலால் விரல்கள் திறந்த என்றார் . தும்பை தானே 
நெய்தலது புறனே ( தொல்கா - புறத்தி - கச ) என்னுஞ் சூத்திர வரையில் 
நச்சினார்க்கினியர் , நெய்தற்குரிய பெருமண லுலகம் போலக் காடு மலையுங் 
கழனியு மல்லாத களரும் மணலும் பொருகளமாக வேண்டுதலானும் என்ற 
மையால் , நெய்தல் நிலத்தில் களக்கூழ் சமைத்துக் கொண்டிருந்த பேய்கள் 
தமக்கருகிலுள்ள கடலில் புக்கன வென்க . நெய்தல் - கடலும் கடல் சார்ந்த 
விடமுமாம் ; சிங்களத்தொடு - ஒடு எண்ணுப் பொருளில் வந்தது . தென் 
மதுராபுரி - இதில் எண்ணுப் பொருளை உணர்த்தும் உம்மை விகாரத்தால் 
தொக்கது . காலையே ஏகாரம் அசை நிலை ; பேய்க் குலம் - ஒன்றன் 
கூட்டத் தற்கிழமைப் பொருளில் வந்த ஆறன் தொகை . தென் மதுராபுரிப் 
போரை ஙஅக - ம் தாழிசையிற் காண்க . 

( காரு ) முடமானவும் ( கசசு ) சொற்றானவும் ( கசஎ) குருடானவும் ( கச அ ) 
ஓளமைகளானவும் ( கசக ) செவிடானவும் ( கரு ) குறளானவும் ( கடுக ) முதுகா 
னவும் ( கரு உ ) திறந்தவு மாகிய ( கருங ) இவ்வண்ணத்த- என அடுத்த செய்யு 
ளுடன் கூட்டி முடிக்க . 

தென் மதுராபுரி என்றதனால் , முதற் குலோத்துங்கன் பாண்டி நாட் 
டின் வட பகுதியிலும் போர் புரிந்தானெனத் தெரிகிறது . இம்மன்னவன் 
ஆட்சி புரிந்த காலத்தில் பாண்டி நாட்டின் வடபகுதியை நுளம்பப் பாடிப் 
பாண்டியன் என்னும் வேந்தனொருவன் ஆட்சிபுரிந்து வந்தான் . குலோத் 
துங்க சோழன் அம்மன்னவனோடும் பொருது வெற்றி யெய்தினன் . இப் 
போர் கி . பி . க 0 எசு - ல் நிகழ்ந்ததாம் . ( மு - கு - சோ - பக் - 10 ) பா - பே : 
மான தன் . 

( கக ) 
பேய்களைப் பாடியது முற்றிற்று . 


இந்திர சால்ம் 


இந்திர சாலம் என்பது கண்டோர் வியப்புறுமாறு செய்யும் 
ஒருவகை மாய வித்தையாம் . இந்திரசால வித்தையை யுணர்த்தும் 
பாடல்களின் பகுதி என்பது இதன் பொருளாம் . காளிதேவியின் 
சீற்றத்துக்கஞ்சிய முதுபேயொன்று இமயமலைக்குச் சென்று 
அங்கே சிலகாலம் தங்கியிருந்தது . பின்பு அது மீண்டும் தேவியை 
யணுகி , அவ்வம்மையின் கட்டளையின்படி அங்குத் தான் கற்ற 
மாய வித்தையைக் காட்டுதல் இதில் கூறப்படும் . 


எ . இந்திர சாலம் 


அரு 


செந்நிற 


கருங . இவ்வண்ணத் * திருதிறமுந் தொழுதிருப்ப 

எலும்பின் மிசைக் குடர்மென் கச்சிற் 
செவ்வண்ணக் குருதிதோய் சிறுபூதத் 

தீபக்கால் கட்டி லிட்டே . 
ப - ரை : - இ வண்ணத்த - இத்தன்மையனவாகிய பேய்கள் , 
இரு திறமும் - ( தேவியின் ) இரண்டு பக்கங்களிலும் , தொழுது 
இருப்ப - வணங்கிக் கொண்டிருக்க , எலும்பின் மிசை - எலும்புக் 
குவியலின் மேல் , மெல் குடர் - மென்மையாகிய குடல்களாகிய,, 
கச்சின் 

கச்சினால் கட்டப் பட்ட , செவ்வண்ணம் - 
மாகிய , குருதி தோய் - இரத்தம் படிந்த, சிறு பூதம் - சிறு பூதமா 
கிய , தீபக்கால் கட்டில் இட்டு - தீபக்கால் என்னும் ஒருவகைக் 
கட்டில் அமைத்து , 

வி - ரை : - தேவிக்கு எலும்புக் குவியலின் மேல் குடல்களாகிய கச்சி 
னால் கட்டப்பட்ட தீபக்கால் கட்டில் அமைத்தென்க , திறம் - பக்கம் ; பெண் 
ணுரு வொருதிற கின்று ( புறநா - க ) என்றதிற்போலக் கொள்க . 
தோய்கட்டில் , சிறுபூதக் கட்டில் தீபக்கால் கட்டில் என்க ; இது ஒருவகைக் 
கட்டிலாம் . இருதிறமும் - உம்மை முற்றுப்பொருளில் வந்தது . எலும்பு - 
காரணவாகுபெயர் ; வண்ணத்த - குறிப்பு வினையாலணையும் பெயர் . இதனீற் 
றிலுள்ள அகரந் தொக்கு நின்றது . பா - பே : - * இருபுறமும் தூபக்கால் 
தொட்டில் . 
கருச . பிணமெத்தை யஞ்சடுக்கிப் பேயணையை 

முறித்திட்டுத் தூய வெள்ளை 
நிணமெத்தை விரித்துயர்ந்த நிலாத்திகழும் 

பஞ்சசயனத்தின் மேலே . 
ப - ரை : - அஞ்சு பிணம் மெத்தை - ஐந்து பிணங்களாகிய 
மெத்தைகளை , அடுக்கி - (ஒன்றன் மேல் ஒன்றாய் ) அடுக்கி , பேய் 
அணையை - பேய்களாகிய தலையணையை , முறித்திட்டு - முறித்து 
வைத்து , வெள்ளை நிணம் - வெண்ணிறமுள்ள கொழுப்பாகிய , 

மெத்தை - பரிசுத்தமாகிய மெத்தையை , விரித்து - ( பிண 
மெத்தையின் மேல் ) பரப்புதலால் , உயர்ந்த நிலா - சிறந்த நிலா 
வொளி போல் , திகழும் - விளங்கும் , பஞ்ச சயனத்தின் மேலே - 
ஐந்து வகையாகிய படுக்கையின் மேல் , 

வி - ரை : பிணங்களாகிய ஐந்து மெத்தையை யடுக்கி , பேயாகிய 
அணையையிட்டு , கொழுப்பாகிய மெத்தையை விரித்த பஞ்ச சயன மென்பதாம் . 
பஞ்ச சயனம் - ஐவகைப் படுக்கைகள் ; அவை இலவம் பஞ்சு , செம்பஞ்சு, 
வெண் பஞ்சு , மயிர் , அன்னத் தூவி என்பவற்றால் அமைக்கப்படுவனவாம் . 
ஐந்துமூன் றடுத்த செல்வத் தமளி ( சீவகசி - அநஅ ) என்றார் திருத்தக்க 
தேவரும் . மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி ( திவ்விய - திருப் 
பாவை - கக ) என்பதற்கு , பஞ்ச விதமான படுக்கையின் மேலேறி - அதாவது 
அழகு , குளிர்ச்சி , மார்த்தவம் , பரிமளம் , தாவள்யம் ஆகவிவை ......... அஞ்சு 
உருவிட்டுச் செய்த படுக்கை வெனினுமாம் ; பஞ்சாலே செய்த படுக்கை என் 
னவுமாம் என ஆன்றோர் வியாக்கியானம் செய்திருத்தல் இங்குக் கவனிக்கத் 
தக்கது . 

மூவைந் தடுக்கிய வமளி ( நைட - மணம் - உசு ) என்றமையுங் 


தூய 


அசு 


கலிங்கத்துப் பரணி 


காண்க . தேவியின் சயனமாதலால் , பிணங்களே பஞ்ச சயனமாக வமைக்கப் 
பட்டன வென்க . நிலாத் திகழும் - (வெண்மையாகிய ) ஒளியால் விளங்கும் . 
எனினுமாம் . பிணமெத்தை , பேயணை , நிணமெத்தை - உருவகவணிகள் ; 
அஞ்சு - இது ஐந்து என்பதன் போலி . 

( உ ) 
கருரு . கெடாதபடி கெடுஞ்செழியர் கெடும்பொழுதின் 

இடும்பிண்டி பால மேந்தி 
இடாகினிக ளிருமருங்கு மீச்சோப்பிப் 

பணிமாற விருந்த போழ்தின் . 
ப - ரை : - கெடாதபடி கெடும் - அழியாமலே அழிவடையும் , 
செழியர் - பாண்டியர்கள் , கெடும் பொழுதின் - அழிவடையுங் 
காலத்தில் , இடும் - அணியும் , பிண்டிபாலம் பிண்டிபாலம் 
என்னும் ஒருவகை ஆயுதத்தை , 

ஆயுதத்தை , ஏந்தி - ( தேவியானவள் தன் 
கையில் ) பிடித்துக்கொண்டு , இரு மருங்கும் - ( தனது ) இருபுறங் 
களிலும் , 

இடாகினிகள்- , ஈச்சோப்பி - ஈச்சோப்பி என் னுங் 
கருவியால் , பணிமாற வீசிக்கொண் டிருக்கும்படி , இருந்த 
போழ்தின் - ( அவ்வம்மையார் கொலு ) வீற்றிருந்த காலத்தில் , 

வி -ரை : - கெடாதபடி கெடுதலாவது - பின் வருந் தீங்கை யுணராமல் 
தமக்குத் தாமே அழிவு தேடிக் கொள்ளுதலாம் . இங்கே தம்மினும் வலியவ 
னாகிய முதற் குலோத்துங்கனை யெதிர்த்துப் பாண்டியர் அழி வெய்தினமையை 
யுணர்த்தும் ( தா - கரு , களை , கரு உ , ஙஅக ) . தேவி பிண்டிபால மேந்து 
தல் , சோழர்களுக்கு நன்னிமித்தமும் பாண்டியர்களுக்குத் தீய நிமித்தமுமாம் . 
இடாகினி - சுடலையிலுள்ள பிணங்களைத் தின்னும் ஒருவகைப் பேய் ( தா - 
சஅக ) . ஈச்சோப்பி யென்பது - கவரி , ஆலவட்டம் போன்ற ஒருவகைக் கருவி 
யாம் . அகராதியிலுள்ள படி இங்கே ஈக்களைத் துரத்துங் கருவி யன்று . தேவி 
கோயிலில் குடர் , கொழுப்பு , குருதி முதலியன நிறைந் திருப்பினும் , அரும் 
பெறற் பிண்டம் , கருங்கட் பேய்மகள் கைபுடையூஉ நடுங்க , நெய்த்தோர் 
தூஉய் நிறைமகி ழிரும்பலி , எறும்பு மூசா ( பதிற்று - ங - ங o ) என்றபடி, 
அவளாணையால் அங்கு ஈ , எறும்பு , பேய் முதலியன 

முதலியன அவற்றை யுண்ண 
வணுகாவென்க . 

( ங ) 
கருசு . அடனாக வெலும்பெடுத்து நரம்பிற் கட்டி 

அடிக்கடியும் பிடித்தமரின் மடிந்த வீரர் 
குடர்சூடி நிணச்சட்டை யிட்டு நின்ற 

கோயினா யகிநெடும்பேய் கும்பிட் டாங்கே . 
ப - ரை :-அமரில் மடிந்த வீரர் போரில் இறந்துபட்ட 
வீரருடைய , நிணம் சட்டை இட்டு - கொழுப்பாகிய சட்டையை 
யணிந்து , குடர் சூடி - ( அச்சட்டை மேல் அவர்கள் ) குடலாகிய 
மாலையைப் புனைந்து , அடல் நாகம் - ( போரில் மடிந்த) 
யானைகளின் , எலும்பு எடுத்து - எலும்புகளைப் பிரித்தெடுத்து , நரம் 
பில் - ( அந்த யானைகளின் ) நரம்பால் , கட்டி - ( அவற்றை ஒன்றாக ) 
கட்டி , அடிக்கடியும் - இடைவிடாமல் , பிடித்து நின்ற - ( அதனை 
ஓர் தடியாகத் தன் கையில் ) பிடித்துக் கொண்டு நின்ற , கோயில் 
நாயகி கோயிலில் எழுந்தருளியிருக்கும் காளி தேவியினது , நெடும் 


வலிய 


எ . இந்திர சாலம் 


அஎ 


பேய் - பெரிய பேயானது , ஆங்கு கும்பிட்டு - அப்பொழுது ( அந் 
தத் தேவியை ) வணங்கி , 

வி - ரை : - பேய்க ளெல்லாவற்றிற்கும் தலைமைப் பேயா தலால் , நெடும் 
பேய் என்றார் . நின்ற நெடும் பேய் எனக் கூட்டுக . கோயில் நாயகி 
இடைப் பிறவால் . வேத்திரத் திருக்கைச் சேனை நாயகன் ( அரிசம - பது 
மை - காசு ) என்றபடி , திருமால் சந்நிதியில் சேனை முதலியாரும் , வேத்தி 
ரப் படையால் தாக்கி ........... நந்திஎம் பெருமான் திருவிளை - பு - பாயிரம் 
கஎ ) என்றபடி , சிவபெருமான் சந்நிதியில் நந்தி தேவரும் பிரம்பைப் பிடித் 
திருத்தல் போல் , தேவி சந்நிதியில் நெடும் பேய் தடியைப் பிடித்திருந்த தென்க . 
ஆங்கே - அக்கோயிலில் எனினுமாம் . அடனாகம் என்றதை எலும்புக்கே 
யன்றி , நரம்பு என்றதனோடும் , - அமரின் மடிந்த என்றதை வீரர்க்கே 
யன்றி , அடனாகம் என்றதனோடுங் கூட்டிப் பொருள் கொள்க .. இவை 
முறையே முதனிலை விளக்கு ( ஆதி தீபகம் ) , இடைநிலை விளக்கு (மத்திய தீப 
கம் ) என்னும் அணிகளாம் ; நிணச்சட்டை - உருவகவணி ; இச்செய்யுளில் 
இம்மூன்றணிகளும் விரவிவந்தமையால் , இது சங்கீரண 

வணியாம் . 
பே - அடித்தடியும் , * குடர்மாலை சூடிநிணச் சட்டை யிட்ட . ( ச ) 
கரு எ . சுரகுருவின் தூதாகி யமன்பாற் செல்வோன் 

துணித்துவைத்த சிரமன்று தின்றபேயைச் 
சிரமரிய வதற்குறவா யொளித்துப் போந்த 

சிலபேயைத் திருவுள்ளத் தறிதி யன்றே . 
ப - ரை : - சுரகுருவின் - சுரகுரு என்னுஞ் சோழனால் அனுப் 
பப்பட்ட , தூது ஆகி - தூதுவனாய் , யமன் பால் செல்வோன் 
யமனிடம் செல்பவனாகிய ஒரு பேய் மகன் , துணித்து வைத்த- (தான் 
உண்ணுதற்கு ) அறுத்து வைத்த, சிரம் - தலையை , அன்று - ( அவன் 
தூது சென்ற ) அப்போது , தின்ற பேயை - ( களவாடி ) தின்ற 
பேயினுடைய , சிரம் அரிய - தலையை ( நீ ) அறுத்தலால் , அதற்கு 
(களவாடிய ) அந்தப் பேய்க்கு , உறவு ஆய் - சம்பந்தமாயிருந்து , 
ஒளித்து போந்த - (உனக்கும் சுரகுருவுக்கும் பயந்து ) 

பயந்து ) ஒளித்துச் 
சென்ற , சில பேயை - ( வேறு ) சில பேய்களை , திரு உள்ளத்து 
அறிதி - ( நீ உன் ) சிறந்த மனத்தில் அறிவாய் . 

வி - ரை : - சோழர்களுக்குப் பேய்கள் பணிசெய்து வந்தன வென 
இத்தாழிசையால் தெரிகிறது . போந்த - சென்ற ; இதனை யாப்புற வில்லை 
யென முன் போந்து (சிலப் - கசு - கஉஉ ) என்றதனாலறிக . தூது - பண் 
பாகுபெயர் ; செல்வோன் - வினையாலணையும் பெயர் . இச்செய்யுளின் இறுதி 
யிலுள்ள அன்று - ஏ இரண்டும் அசைகள் . 
கரு அ . அப்பேயி னொருமுதுபேய் வந்து நின்றிங் 

கடியேனை விண்ணப்பஞ் செய்க வென்ற 
திப்பேயிங் கொருதீங்குஞ் செய்த தில்லை 

என்கொலோ திருவுள்ள மென்னக் கேட்டே . 
ப - ரை : - அ பேயின் - ( ஒளித்துச் சென்ற ) அந்தப் பேய் 
களில் , ஒரு முது பேய் - ஒரு கிழப் பேயானது , இங்கு வந்து 
தின்று - , அடியேனை - ( உனது ) அடிமையாகிய என்னிடத்தில் , 


의의 


கலிங்கத்துப் பரணி 


அணுகி 


விண்ணப்பம் செய்க - ( நான் வந்த செய்தியை நீ தேவிக்கு ) 
தெரிவிப்பாயாக , என்றது - என்று சொன்னது, இ பேய் - ( இப் 
போது திரும்பி வந்த ) இந்தப் பேய் , இங்கு - (உன் சந்நிதியாகிய ) 
இவ்விடத்தில் , ஒரு தீங்கும் செய்தது இல்லை - ஒரு குற்றமும் 
செய்யவில்லை , திரு உள்ளம் என் கொல் - (உனது ) சிறந்த கருத்து 
யாது , என்ன - என்று ( நெடும் பேய் ) சொல்ல , கேட்டு - ( அதனைக் 
காளிதேவி ) கேட்டு , 

வி - ரை : - சுரகுருவின் காலத்தில் இமய மலையிலோடி யொளித்த பேய் 
முதற் குலோத்துங்கன் காலத்தில் திரும்பி வந்தமை கருதி முதுபேய் எனப் 
பட்டது . என்கொலோ திருவுள்ளம் என்றது , அப்பேயை உன்னிட 
மழைத்து வரலாமா வேண்டாவா 

வேண்டாவா என்னும் பொருளைப் பயந்து நின்றது . 
அடியேனை - குறிப்பு வினையாலணையும் பெயர் . தீங்கும் - உம்மை இழிவு 
சிறப்பு ; என் கொலோ - கொல் , ஓ - இரண்டும் அசைநிலைகள் . 

சு ) 
கடுக . அழைக்க வென்றலும ழைக்க வந்தணுகி 

அஞ்சி யஞ்சியுன தாணையிற் 
பிழைக்க வந்தனம்பொறுத்தெ மக்கருள்செய் 

பெண்ண ணங்கெனவ ணங்கவே . 
ப - ரை : - அழைக்க- ( தேவியானவள் அப்பேயை ) அழைத்து 
வருக , என்றலும் - என்று கட்டளை இட்டதும் , 

அழைக்க 
( நெடும் பேய் முதுபேயை ) அழைத்துச் செல்ல , வந்து 
( அது அத்தேவியின் அருகில் ) வந்து சேர்ந்து , பெண் அணங்கு 
பெண் தெய்வமே , உனது ஆணையின் அஞ்சி அஞ்சி - உனது 
ளைக்கு ( இதுகாறும் ) மிகவும் பயந்து , பிழைக்க வந்தனம் 

(மீண் 
டும் உன்னை யணுகி ) பிழைக்க வந்தோம் , பொறுத்து - (நாங்கள் 
செய்த பிழைகளை ) மன்னித்து , எமக்கு அருள்செய் - எங்களுக்குக் 
கருணை புரிவாயாக, என வணங்க - என்று ( முதுபேய் தேவியை ) 
வணங்க, 

வி - ரை :- முதுபேய் தான் செய்த பிழையைப் பொறுக்குமாறு தேவி 
யை வணங்கினதென்க . அழைக்க - இரண்டினுள் முந்தினது வியங்கோள் 
வினை முற்றும் , பிந்தினது செயவெனெச்சமுமாம் . என்றலும் - வினையெச் 
சம் ; வந்தனம் - உளப்பாட்டுத் தன்மைப் பன்மை வினைமுற்று ; தன்னுடன் 
ஒளித்திருந்த மற்றப் பேய்களையுங் கருதிச் சொல்லுதலின் . அணங்கு-அண்மை 
விளியாதலின் இயல்பாயிற்று . 

( எ ) 
கசு 0. அருத்தி யிற்பிழைநினைத்த கூளியைய 

றுத்த வன்றலைய வன் பெறப் 
பொருத்தி யப்பிழைபொறுத்த னம்பிழைபொ 

றாத தில்லையினியென்னவே . 
ப - ரை : - அருத்தியின் 

அருத்தியின் - ( தலையைக் களவாடும் ) விருப்பத் 
தால் , பிழை நினைத்த கூளியை - குற்றமான காரியத்தை நினைத்துச் 
செய்த பேயின் தலையை , அறுத்து , அவன் தலை - அந்த வலிய 
தலையை , அவன் பெற - ( தூது சென்ற அந்தப் பேய்மகன் 
பெறும்படி , பொருத்தி - அமைத்து , அ பிழை பொறுத்தனம் 


கட் 


எ . இந்திர சாலம் 


அக 


ரை : களவாடிய 


அந்தப் பிழையைப் பொறுத்தோம் , இனி பொறாதது பிழை - இப் 
போது பொறுக்கத் தகாததாகிய குற்றம் , இல்லை என்ன - ( ஒன் 
றும் ) இல்லை என்று ( தேவி ) சொல்ல , 

களவாடிய பேயின் தலையைக் கொய்தமையை , மீளி 
தலைகொண்ட தண்டத்தான் மீளிக்கு , கூளி தலைபண்டு கொண்டகோன் 
( குலோத் - உலா - உக , உஉ ) என்றதனாலறிக . அ + வன் + தலை - அவ்வன் 
தலை ; நன் - கசுங ] இதிலுள்ள வகரமெய் சந்தவின்பப் பொருட்டுத் தொக்கது . 
கூளி முதலாகு பெயராய் அதன் தலையை யுணர்த்தினது . அறுத்தவன் 
தலை - அறுத்து அவன் தலை என இதனைப் பிரித்துப் பொருள் கோடலுமாம் . ( அ ) 
கசுக . உய்ந்து போயினமு வந்தெ மக்கருள 

ஒன்றொ டொப்பனவொ ராயிரம் 
இந்த்ர சாலமுள கற்று வந்தனெனி 

பருந்து காணெனவி றைஞ்சியே . 
ப - ரை : - எமக்கு உவந்து அருள - ( தேவியே நீ ) எங்களுக் 
குக் களிப்பாய் அருள் புரிதலால் , உய்ந்து போயினம் - (நாங்கள் 
அனைவரும் ) பிழைத்தோம் , ஒன்றொடு ஒப்பன - ஒன்று போல்வன 
வாகிய , ஒர் ஆயிரம் இந்த்ர சாலம் உள - பல வகையாகிய இந்திர 
சால வித்தைக ளிருக்கின்றன , கற்று வந்தனென் ( அவைகளை நான் 
இமயச்சாரலில் ) கற்று வந்தேன் , இருந்து காண் - ( நீ அவைகளை ) 
வீற்றிருந்து பார்ப்பாயாக, என இறைஞ்சி - என்று ( அந்த முது 
பேய் தேவியை ) வணங்கி , 

வி -ரை: ஒன்றொ டொப்பன வொராயிரம் ஒன்று போலவே 
அதிசயிக்கத் தக்க பல வித்தைகள் உள என்பதாம் . இந்திர சாலம் - ஒருவகை 
மாய வித்தை ; ஓராயிரம் என்றது மிகப்பல வென்னும் பொருளில் வந்தது . 
ஆயிர மாறுகளுஞ் சுனைகள் பல வாயிரழம் ( திவ்விய - பெரியாழ் 

ச - ங - க 0 ) எனவும் , பேரா யிரந்திண் பெரும்புய மாயிரம் பெய்துள 
வத் , தாரார் முடியாயிரம் ( சடகோ - அந் - சடு ) எனவும் , காலா யிரமுடி 
யாயிரம் ( திருவாங் - கலம் - கூ ) எனவும் , ஆயிரம் பொன் மாமுடியா 
யாயிரமா திரத்தோளாய் ( திருவேங் - செய் - கோ - எரு ) எனவும் வருமாறு 
காண்க . அருள - காரணப் பொருளில் வந்த வினை யெச்சம் . பா - பே : 
இயம்பியே . 

( க ) 
கசுஉ , ஏற நின்னிருதி ருக்கண் வைத்தருள்செய் 

இக்கை யிற்சிலது திக்கைபார் 
மாறி யிக்கையில ழைக்க மற்றவைம் 

தக்கரித்தலைக ளானபார் . 
ப - ரை : - எற நாங்கள்) கடைத்தேறும்படி , நின் திரு இரு 
கண் வைத்து - உனது 
உனது அழகிய இரண்டு 

கண் பார்வையைச் 
செதுத்தி , அருள் செய் - ( எனது இந்திர சாலவித்தையைக் காண ) 
அருள் புரிவாயாக , இ கையில் - இந்தக் கையில் , சில துதிக்கை 
பார் - 

இ கையில் அழைக்க - ( அவற்றை ) இந்தக் கையில் 
அழைத்த வளவில் , அவை - அந்தத் துதிக்கைகள் , மாறி - ( உடனே 
தம் உருவம் ) மாறி , மதம் கரி - மதத்தைப் பொழியும் யானை 


வார் 


க .0 


கலிங்கத்துப் பரணி 


ஏற 


ஆன - 


களின் , 

தலைகள் ஆன - தலைகள் ஆயின , பார் - ( தேவியே நீ) 
பார்ப்பாயாக , 

வி - ரை : கை யிரண்டினுள் முந்தினது வலக்கையும் பிந்தினது 
இடக்கையமாம் . . அருள் செய் என்றது பெரியோரைச் சிறியோர் வேண்டிக் 
கொள்ளும் முறையில் தேவியைப் பேய் வேண்டிக் கொண்ட தென்க . 
வருள் செய் என்றியைத்து மிகுதியாய் அருள் செய் எனினுமாம் . 

. 
பலவின் படர்க்கை வினைமுற்று ; இது முதல் ஆறு செய்யுட்கள் முதுபேயின் 
இந்திரசால வித்தையை யுணர்த்தும் . 

( 30 ) 
கசு . இக்க ரித்தலையின் வாயி னின்றுதிர 

நீர்குடித்துருமி டித்தெனக் 
கொக்க ரித்தலகை சுற்ற மற்றிவைகு 

றைத்த லைப்பிணமி தப்பபார் . 
ப - ரை : - இ கரி தலையின் - (என் இடக்கையிலுள்ள ) இந்த 
யானைத் தலைகளின் , வாயில் நின்று - வாயிலிருந்து பெருகும் , உதிரம் 
நீர் - இரத்தமாகிய நீரை , அலகை குடித்து - பேய்கள் குடித்து , 
உரும் இடித்தென - இடி யிடித்தாற் போல , கொக்கரித்து சுற்ற - 
ஆரவாரித்துச் சுற்றும்படி , மற்று - அந்தத் தலைகளையல்லாமல் ,, 
குறை தலை பிணம் இவை - தலை குறைந்த ( யானைகளின் ) பிணங்க 
ளாகிய இவை , மிதப்ப பார் - மிதத்தலைப் பார் . 

வி - ரை :-தலையறுப்பண்ட யானைகளின் உடல்களைக்கண்டும் உதிர 
வெள்ளத்தைப் பருகியும் பேய்கள் களிப்பின் மிகுதியால் ஆரவாரிக்கலாயின 
வென்பார் கொக்கரித்து என்றார் . கொக்கரித்து - என்பதற்கு ( பேய்கள் 
ஒன்றையொன்று )விளித்து எனினுமாம் . இடித்தென - இடித்தாலென என் 
பதன் தொகுத்தல் ; மிதப்ப - தொழிற் பெயர்ப் பொருளில் வந்தது . இதில் 
உருவவகவணியும் , உவமையணியும் உள்ளமை காண்க . 

( க்க ) 
கசுச . அடக்க மன்றி துகி டக்க வெம்முடைய 

அம்மை வாழ்கவென வெம்மைபார் 
கடக்க மென்றபயன் வென்றி வென்றிகொள்க 

ளப்பெரும்பரணி யின்றுபார் 
ப - ரை : - அடக்கம் அன்று - ( இந்த வித்தை செய்து ) அடங் 
குவது அன்று , இது கிடக்க - ( ஆதலால் ) இது கிடக்கட்டும் , எம் 
முடைய அம்மை - எம்முடைய தாயே, வாழ்க என - (நீவிர் ) வாழ் 
வீராக என்று , எம்மை பார் - எங்களை (கடைக் கண்ணால் ) பார்ப்பா 
யாக , வென்றி அபயன் - வெற்றியை யுடைய ( முதற் குலோத்துங்க ) 
சோழன் , கடக்கம் என்று - ( நாமே ) வெல்வோ மென்று சொல்லி , 
வென்றி கொள் - ( அவ்வாறே ) வெற்றி கொண்ட , களம் பெரும் 
பரணி - போர்க்களத்தின் பெரிய பரணியை , இன்று பார் - இப் 
போது பார்ப்பாயாக . 

வி - ரை : - முதுபேய் தன் பணிவும் தேவியின் பெருமையும் தோன்ற , 
எம்மை பார் என்றது . கடக்கம் - என்றது என்னொடு பொருது மென்ப 
வவரை , ஆரம ரலறத் தாக்கித் தேரோ, டவர்ப்புறங் காணே னாயிற் சிறந்த , 
பேரம ருண்க ணிவளினும் பிரிக ( புறா - எக ) என்றபடி , தம்மை யெதிர்த் 


எ . இந்திர சாலம் 


காணக . 


தோரை வஞ்சியாது எதிர்நின்று வஞ்சினங் கூறிப் பொருதலை யுணர்த்தினது . 
பரணி - இதன் இலக்கணத்தை இந்நூலின் முகவுரையிற் காண்க . அம்மை - 
அண்மைவிளி ; கடக்கம் - தன்மைப் பன்மை வினைமுற்று ; இதனை , கட + 
க + கு + அம் எனப் பிரிக்க ; இதில் கு - சாரியை ; க் - இடைநிலை எதிர்கால 
முணர்த்தினது . அபயன் கடக்கம் - இடவழுவமைதி . இத்தாழிசை முதல் 
நான்கு தாழிசை வரையில் , ஆசிரியர் முதுபேயின் மாய வித்தையைச் சிறப்பிப் 
பது போல் , முதற்குலோத்துங்கன் வெற்றி மேம்பாட்டை மொழிந்துள்ளமை 

( கஉ ) 
கசுரு . துஞ்சி வீழ்துரக ராசி பாருடறு 

ணிந்து வீழ்குறைது டிப்பபார் 
அஞ்சி யோடுமத யானை பாருதிர 

ஆறு மோடுவன நூறுபார் . 
ப - ரை : - துஞ்சி வீழ் - ( போர்க் களத்தில் ) இறந்து விழு 
கின்ற , துரகம் ராசி பார் - குதிரைகளின் கூட்டங்களைப் பார் , 
துணிந்து வீழ் - அறுப்புண்டு விழுகின்ற , குறை உடல் - (வீரர் 
களின் தலை ) குறைந்த உடல்கள் , துடிப்ப பார் - துடித்தலைப் பார் , 
அஞ்சி ஒடு - ( போரில் ) பயந்து ஓடுகின்ற, மதம் - மதத்தைப் பொழி 
யும் , யானை பார் , ஓடுவன 

, ஓடுவன - விரைந்தோடுவனவாகிய , நூறு உதி 
ரம் ஆறும் பார் - பல இரத்த ஆறுகளையும் பார் . 

வி - ரை : தன் மாய வித்தையால் போரில் இறந்துபட்ட குதிரைகளை 
யும் , வெட்டுண்டு துடிக்கும் வீரருடல்களையும் பயந்தோடும் யானைகளையும் , 
பெருகியோடும் உதிர வெள்ளத்தையும் காணுமாறு முதுபேய் தேவியை வேண் 
டின தென்பதாம் . நூறு - இங்குப் பல வென்னும் பொருளைப் பயந்து நின் 
றது ( தா - கசுக ) . துஞ்சி மங்கல வழக்கு ; ஆறும் - உம்மை இறந்தது 
தழுவியது . 
கசுசு . அற்ற தோளிவைய லைப்ப பாருவைய 

ராத நீள்குடர்மி தப்பபார் 
இற்ற தாணரியி ழுப்ப பாரடியி 

ழுக்கு மூளையில்வ ழுக்கல்பார் . 
ப - ரை : - அற்ற (உடலிலிருந்து அறுப்புண்டு ) 
தோள் இவை - தோள்களாகிய இவற்றை , அலைப்ப பார் - ( இரத்த 
வெள்ளம் ) அலைத்துச் செல்லுதலைப் பார் , அறாத - அறுபடாத , நீள் 
குடர் உவை 

உவை - நீண்ட குடல்களாகிய உவை , மிதப்ப பார் - ( இரத்த 
வெள்ளத்தில் ) மிதத்தலைப் பார் , இற்ற தாள் - முறிந்து விழுந்த கால் 
களை , நரி இழுப்ப பார் - நரிகள் ( தம் வாயில் கௌவி ) இழுத்த 
லைப் பார் , இழுக்கும் மூளையில் - வழுக்கும் மூளைச் சேற்றில் , அடி 
வழுக்கல் பார் - (வீரர்கள் ) பாதங்கள் வழுக்குதலைப் பார் .. 

ரை : - மாயப் போரில் யானை , குதிரைகளின் வயிறு பிளப்புண்டு 
குடல் சரிந்து விழுதலால் , அறாத நீள் குடர் என்றார் .. யானைகளோடு 
யானைகளும் , குதிரைகளோடு குதிரைகளும் , வீரர்களோடு வீரர்களும் சீறிப் 
போர் புரிந்து கால்கள் முறிந்து வீழ்தலால் , இற்ற தாள் என்றார் ; விரைந் 
தோடும் தேர்க்காலி லகப்பட்டுக் கால்கள் முறிந்தன வெனினுமாம் . இவை - 
உவை , இச்சுட்டுப் பெயர்கள் முறையே அருகிலுள்ளவற்றையும் நடுவிலுள்ள 


நீங்கிய , 


கூஉ 


கலிங்கத்துப் பரணி 


( கச ) 


இவை 


வற்றையு முணர்த்தின . அலைப்ப , மிதப்ப , இழுப்ப - இம் மூன்றும் தொழிற் 
பெயர்ப் பொருளில் வந்தன . 
கசுஎ . நிணங்கள் பார்நிணம ணங்கனிந்தனநி 

லங்கள் பார்நிலம டங்கலும் 
பிணங்கள் பாரிவைகி டக்க நம்முடைய 

பேய லாதசில பேய்கள் பார் . 
ப - ரை : - நிணங்கள் பார் 

பார் - ( இறந்து பட்ட பிணங்களின் 
கொழுப்புக்களைப் பார் , நிணம் மணம் 

மணம் கனிந்தன - கொழுப்பின் 
வாசனை மிகுந்தனவாகிய , நிலங்கள் பார் - இடங்களைப் பார் , நிலம் 
அடங்கலும் - போர்க்களம் முழுவதும் , பிணங்கள் பார் 
கிடக்க - இவை ( ஒருபுறம் ) கிடக்கட்டும் , நம்முடைய பேய் 
அலாத- , சில பேய்கள் பார்- ( வேறு ) சில ( புதிய ) பேய்களைப் பார் .. 

வி -ரை : - நிணங்கள் பார் பிணங்கள் பார் எனப் பொதுப்படக் 
கூறினமையால் , மாயப் போரில் இறந்துபட்ட யானை , குதிரை , வீரர்களின் 
நிணங்களையும் பிணங்களையுங் கொள்க . பேயலாத சில பேய்கள் பார் என் 
றது , மாயப் போரின் கொடுமையை விளக்கும் . அடங்கலும் - உம்மை முற் 
றுப் பொருளில் வந்தது . இந்த ஆறு 

இந்த ஆறு தாழிசைகளிலும் வியப்புச்சுவை 
செறிந்துள்ளமை காண்க . இம் மூன்று தாழிசைகளில் முதற் குலோத் 
துங்கன் போர்க்களச் சிறப்பை முதுபேய் தன் மாயவித்தையால் காட்டுவது 
போல் ஆசிரியர் இயம்பினார் . 

( கரு ) 
கசுஅ . என்ற போதிலிவை மெய்யெ னாவுடனி 

ருந்த பேய்பதறி யொன்றன் மேல் 
ஒன்று கான் முறிய மேல்வி ழுந்தடிசில் 

உண்ண வெண்ணிவெறு மண்ணின்மேல் . 
ப - ரை : - என்ற 

போதில் - என்று ( அந்த முதுபேய் ) 
சொன்ன வளவில் , இவை மெய் எனா - இந்த வித்தைகளெல்லாம் 
மெய்யென்று , உடன் இருந்த பேய் - அதனோடு இருந்த ( மற்ற ) 
பேய்கள் , அடிசில் உண்ண எண்ணி - (பிணக்குவியலாகிய ) உண 
வை உண்ண நினைத்து , வெறும் மண்ணின் மேல் - ( ஒன்றுமில்லாத 
வெறுந் தரையில் , ஒன்றன் மேல் ஒன்று - ஒரு பேயின் மேல் மற் 
றொரு பேய் , கால் முறிய - ( தங்கள் ) கால்கள் முறிந்து போகும் 
படி , பதறி மேல் விழுந்து - விரைவாய் மேலே விழுந்து , 

ரை : - அம் முதுபேயின் சாலவித்தை மற்றப் பேய்களை யெல்லாம் 
மயக்கினமையால் அவ் வித்தையின் அருமை தோன்றும் . கால் முறிய மேல் 
விழுந்து என்றது , பிணங்களைப் புசிப்பதில் அவைகளுக்குள்ள ஆவலின் மிகு 
தியை யுணர்த்தினது . எனா - செய்யா வென்னும் வாய்பாட்டிறந்தகால வினை 
யெச்சம் ; ஒன்று , 

ன்று , கால் - எண்ணலளவை ஆகு பெயர்கள் ; இது முதல் நான்கு 
செய்யுட்கள் மாய வித்தையைக் கண்டு ஏமாந்த பேய்களின் செய்கையை 
யுணர்த்தும் . 

( கசு ) 
கசுக . விழுந்து கொ ழுங்குரு திப்புன 

லென்றுவெறுங்கைமு கந்து முகங் 
தெழுந்துவி முந்தசை யென்றுநி 
லத்தையி ருந்துது ழாவிடுமே . 


3 


எ . இந்திர சாலம் 


கங் 


கஎ . 


ப - ரை : - விழுந்து எழுந்து - ( பேய்கள் அவ்வாறு ஒன்றன் 
மேல் ஒன்று ) விழுந்து (பின்பு ) எழுந்து , கொழுமை குருதி புனல் 
என்று - செழுமையாகிய இரத்த வெள்ளமென்று நினைத்து , வெறும் 
கை - ( தங்கள் ) வெறுமையாகிய கைகளால் , முகந்து முகந்து - ( பல 
மூறை ) அள்ளிப் பருகி , விழுமம் தசை என்று - (பிணங்களின் ) 
சிறந்த மாமிசமென்று , இருந்து ( அவ்விடம் விட்டகலாமல் ) 
இருந்து , நிலத்தை துழாவிடும் - பூமியைத் தடவும் , 

வி -ரை : - கொழுங் குருதிப் புனல் என்றது புதிய விரத்தத்தை 
யென்க . விழும் - சிறப்பு , இது விழுமம் என்றதன் கடைக்குறை . பேருடைய 
விழுக்கழஞ்சில் ( புறநா : - கக - உ ) என்றமை காண்க ; விழும் என்றதை 
முற்றாக்கிப் பொருள் கொள்ளினுமாம் . மாயப்போரில் வெட்டுண்டு விழுந்த 
பிணங்களின் குருதியும் தசையும் பேய்களின் கண்களுக்குத் தோன்றிக் கைக் 
கெட்டாமையால் , அவை வெறுங்கை முகந்து நிலத்தைத் துழாவலாயின 
வென்கள் 

( கஎ ) 
சுற்றநிணத்துகில் பெற்றன 

மென்றுசு லாவுவெறுங்கையவே 
அற்றகு றைத்தலை யென்றுவி 

சும்பைய துக்குமெ யிற்றினவே . 
ப - ரை : - சுற்ற - ( சில பேய்கள் தம் உடம்பில் ) சுற்றிக் 
கொள்ள , நிணம் துகில் - கொழுப்பாகிய துணியை , பெற்றனம் 
என்று - (கிடைக்க ) பெற்றோம் என்று, சுலாவு வெறும் கைய - 
சுற்றிக் கொள்ளும் வெறுமையாகிய கைகளை யுடையனவும் , 
அற்ற - ( வேறு சில பேய்கள் ) அறுப்புண்ட , குறை தலை என்று , 
தலை குறைந்த பிணமென்று, விசும்பை அதுக்கும் - ஆகாயத்தைக் 
கடிக்கும் , எயிற்றின - பற்களை யுடையனவும் , 

வி - ரை :-மாயத்தால் தோன்றிய நிணத்தையும் குறைத்தலைகளையும் 
பேய்கள் மெய்யென்று கருதலாயின வென்க . அதுக்கல் 

அதுக்கல் மெல்லுத லெனி 
னும் பொருந்தும் , நிணப்போர்வை மூடிக்கொள தா - சஅசு ) நிணக்க 
லிங்கம் விரித்து விரித்துப் புனையீரே ( தா - நிலக ) நிணத்து கிலால் 
வடித்து , ( தா - ருசுசு ) என இவ்வாசிரியரும் , ஒண்ணிண மீக்கொ டானை 
சீவகசி க 040 ) எனத் திருத்தக்க தேவரும் நிணத்தை ஆடையாகக் 
கூறியுள்ளமை காண்க . இதில் உருவக வணியும் , மயக்க வணியு முள்ளமை 
கவனிக்க . 

( கஅ ) 
கயிற்றுறி யொப்பதொர் பேய்வறி 

தேயுடல் கௌவின தொக்கவிரைந் 
தெயிற்றைய துக்கிநிலத்திடை 

* பேய்கணிரைத்தன மேல்விழவே . 
ப -ரை : - உறி கயிறு 
உறி கயிறு ஒப்பது 
ஒப்பது - உறியின் 

உறியின் கயிற்றைப் 
போன்ற நரம்புகளை யுடையதாகிய , ஒர் பேய் உடல் - ( பிணத் 
தின் ) உடலை , கௌவினது ஒக்க- (தன் வாயால் ) கௌவினாற்போல , 
விரைந்து - விரைவாய் , எயிற்றை வறிது அதுக்கி - ( தன் ) பற்களை 
வீணாய்க் கடிக்க, பேய்கள் - ( மற்ற ) பேய்கள் , நிலத்திடை - பூமி 


கஎக . 


1 


கலிங்கத்துப் பரணி 


வறிது , 


கஎஉ . 


யில் , நிரைத்தன - இடைவிடாதனவாய், மேல் விழ - (விரைந்து 
ஒன்றன் ) மேல் ( ஒன்று ) விழவும் , 

வி - ரை : - பேய்களினுடல் நீண்டு நரம்புகள் வெளித்தோன்றும்படி 
மெலிந்திருத்தல் கருதி உறிக்கயிறு உவமை கூறப்பட்டது . உறிகள் போல் 
மெய்ந் நாம் பெழுந்தூன் தளர்ந்து ( பெரிய திரு - க - கூ - கூ ) என்றார் பெரி 
யாரும் . கயிற்றுறி - கயிறுகளாலாகிய உறி யெனினுமாம் . பேய்கள் ஒன் 
றன் மேல் ஒன்று விழுந்தமை தங்கள் பசியின் கொடுமையாலும் உணவின் 
மேலுள்ள விருப்பத்தாலு மென்க . நிரைத்த - இடைவிடாத ; நிரைத்த 
தீவினை நீங்க ( சீகவசி - கசுமங ) என்றமை காண்க . அதுக்கி - எச்சத் திரிபு . 
கயிறு - உவமையாகுபெயர் ; 

நிரைத்தன - 

முற்றெச்சங்கள் . 
பா - பே : -- கௌவின தொப்ப , * பேய்களிரைத்தன. 

( ககூ ) 
. முறம்பல போலந கங்கண்மு 

விந்துமு கஞ்சித ராமுதுகுக் 
திறம்பலி லாவிறல் யோகினி 

மாதர் சிரித்துவி லாவிறவே . 
ப - ரை : - முறம் போல - முறங்களைப் போல , பல நகங்கள் 
முறிந்து - ( அப்பேய்களின் ) பலவாகிய நகங்கள் முறிந்து , முகமும் 
சிதறா - முகமும் சிதைய , முதுகு திறம்பல் இலா - ( போரில் ) முதுகு 
திரும்புத லில்லாத, விறல் - வலிமையை யுடைய , யோகினி மாதர் - 
யோகினிப் பெண்கள் , சிரித்து - ( அப்பேய்களின் நிலைமையைக் 
கண்டு ) நகைத்தலால் , விலா இற - ( அம்மாதர்களின் ) 

விலா 
வெலும்புகள் முறியவும் , 
வி - ரை : 

பேய்களின் நகங்கள் நீண்டு அகன்றிருத்தல் கருதி முறம் 
உவமை கூறப்பட்டது . முதுகு திறம்பல் - புறங்காட்டி யோடல் ; யோகினி 
மாதர்கள் தேவியின் பரிவார மகளிராதலால் , திறம்ப லிலா விறல் 

எனச் 
சிறப்பித்துக் கூறப்பட்டனர் . விலாவிறச் சிரித்தலென்றது - மிகவும் அதிக 
மாய்ச் சிரித்தலை ; வெள்கிப்போ யென்னு ளேநான் விலவறச் சிரித்திட் 
டேனே ( திருமா - ஙச என்றார் 

ச ) என்றார் பெரியாரும் . யோகினி 

பெரியாரும் . யோகினி மாதர்களைப் 
பற்றி ககசும் - தாழிசையிற் காண்க . முதுகும் என்பதிலுள்ள உம்மை முகம் 
என்பதனோடு கூட்டப்பட்டது . இவ்விரு செய்யுட்களிலும் உவமையணி 
யுள்ளமை காண்க . பா - பே : - சிரித்துமு லாவுவரே . 

( 20 ) 
அக்கண மாளும ணங்கினை 

வந்தனை செய்துக ணங்களெலாம் 
இக்கண மாளுமி னித்தவிர் 

விச்சையெ னக்கைவி திர்த்தலுமே. 
ப - ரை : - அ கணம் - அந்த ( பேய் ) கூட்டங்கள் , ஆளும் 
அணங்கினை - ( தம்மை ) ஆட்கொள்ளும் தேவியை , வந்தனை செய்து 
வணங்கி , இ கணம் இந்த நிமிடமே , கணங்கள் எலாம் மாளும் 
(நம் பேய் கூட்டங்களெல்லாம் அழிந்தொழியும் , இனி விச்சை 
தவிர் - ( ஆதலால் தேவியே ) இப்போது ( இந்த ) வித்தையை நிறுத்து 
வாய் , என கை விதிர்த்தலும் - என்று சொல்லி ( அப்பேய்கள் தங் 
கள் ) கை ( முதலிய அவயவங்கள் ) நடுங்குகலும் , 


கஎ . 


எ . இந்திர சாலம் 


என் 


கடை 


வி - ரை : - முதுபேயின் மாய வித்தையைக் கண்டு வெருவிய மற்றப் 
பேய்கள் அவ்வித்தையை நிறுத்துமாறு தேவியை வேண்டின வென்பதாம் . 
இக்கணம் - இதிலுள்ள கணம் - க்ஷணம் என்பதன் திரிபு ; விச்சை - வித்தை 
என்பதன் போலி ; கை - உபலக்கணத்தால் மற்றைய உறுப்புக்களையுங் குறித் 
தது . இச்செய்யுளில் அச்சச் சுவையும் , திரிபு என்னுஞ் சொல்லணியும் உள் 
ளமை காண்க . திரிபாவது : - ஒவ்வோரடியிலும் முதலெழுத்துத் தவிர , வேறு 
பல எழுத்துக்கள் பொருந்தி நின்று பொருள் வேறு படுவதாம் . ( உக ) 
கஎச . கொற்றவர்கோன் வாளபய னறிய வாழுங் 

குவலயத்தோர் கலையனைத்துங் கூற வாங்கே 
கற்றுவந்தார் கற்றவவன் காணு மாபோல் 

கடைபோகக் கண்டருளென் கல்வி யென்றே . 
ப - ரை : - கொற்றவர் கோன் - அரசர்களுக் கரசனாகிய , 
வாள் அபயன் - வாளாயுதத்தை யுடைய ( முதற் குலோத்துங்க ) 
சோழன் , அறிய - அறியும்படி , வாழும் - (பெரும் புகழோடு)) 
வாழும் , குவலயத்தோர் - உலகத்திலுள்ள பெரியோர் , கலை அனைத் 
தும் கூற - ( பலவகை ) நூற் பொருள்கள் எல்லாவற்றையும் கற் 
பிக்க , ஆங்கே - அவரிடத்தில் , கற்று வந்தார் - கற்று வந்தவர்கள் , 
கற்ற - கற்ற நூற் பொருளை , அவன் காணும் ஆ ( று ) போல் - அந்த 
முதற் குலோத்துங்கன் ( பரிசோதித்து ) பார்க்கும் தன்மை போல , 

கல்வி - என்னுடைய இந்திரசால வித்தையை , 
போக - முற்றும் , கண்டருள் என்று - ( நீ ) காண்பாயாக வென்று , 

வி - ரை : பலவகை நூல்களில் வல்ல பெரியார் பால் பலவகைக் 
கல்விகளைக் கற்று வந்தவர்களின் அரிய வித்தைகளை முதற்குலோத்துங்கன் 
காண்பது போல் , என் அரிய மாயவித்தைகளைத் தேவியே, நீ இன்னுங் காண்க 
வென முது பேய் தேவியை நோக்கி யியம்பின தென்பதாம் . அரசனறியும்படி 
சிறந்த கல்வியும் பரந்த புகழும் படைத்தவ ரென்பார் , அபயன் அறிய வாழும் 
என்றார் . கலை அனைத்தும் என்றது - அறுபத்து நான்கு கலைகளையுமா மென்க . 
அவன் காணு மாபோல் என்றதனால் , முதற்குலோத்துங்கனும் இவற்றை 
நன்குணர்ந்தவ னென்பது விளங்கும் . கல்வி யிற்பிழை கண்டனன் 
கேட்கவே ( தா - ஙஉச ) என்பர் பின்னும் . அனைத்தும் - உம்மை முற்றுப் 
பொருளில் வந்தது . கற்ற - வினையாலணையும் பெயர் ; காணுமாறு என்பது 
காணுமாவெனக் 

குறைந்து நின்றது . முதற் குலோத்துங்கன் 
தேவிக்கும் , உருத்திர யோகினி குவலயத்தோர்க்கும் , கலை இந்திரசால 
வித்தைக்கும் , கற்றுவந்தார் முது பேய்க்கும் உவமையா தலால் , இச்செய்யுள் 
உவமையணியாம் . 

( உ.உ ) 
கஎரு . வணங்குதலுங் கணங்களெலா மாயப் பாவி 

மறித்தெம்மை மறுசூடு சுடுவை யாகில் 
அணங்கரசி னாணையென வணங்கு மிப்போ 

தவைதவிரெங் கிவைகற்றா யென்ன வாங்கே . 
ப - ரை : - வணங்குதலும் - ( முதுபேய் என் வித்தையை முற் 
றும் பார் என்று தேவியை ) வணங்கின வளவில் , கணங்கள் 
எல்லாம் - ( பேய் ) கூட்டங்களெல்லாம் , மறித்து . ( அம்முது பேயை ) 
தடுத்து , மாயம் பாவி - மாய வித்தைகளைக் கற்ற பாவியே , எம்மை - 


கடை 


கலிங்கத்துப் பரணி 


- 


எங்களை , மறுசூடு சுடுவை ஆகில் - இரண்டாம் முறையும் வருத்துவா 
யானால் , அணங்கு அரசின் ஆணை தெய்வ 

மாதர்களுக்கெல் 
லாம் தலைவியாகிய தேவியின் மேல் ஆணையாம் , என - என்று 
சொல்ல , அணங்கும் - தேவியும் , இப்போது -- , அவை தவிர் 
( நீ ) அந்த வித்தைகளைச் செய்வதை ஒழிப்பாயாக , இவை எங்கு கற் . 
றாய் - இந்த வித்தைகளை ( நீ ) எங்கே கற்றுக் கொண்டாய் , என்ன 
என்று ( அம்முது பேயைத் தேவி ) கேட்க , ஆங்கு - அப்பொழுது , 

வி - ரை : - முதுபேய் தன் அரிய வித்தைகளை மேலுங் காட்ட முயல , 
மற்றப் பேய்கள் விரும்பியபடி , தேவி அவற்றைச் செய்ய வொட்டாமல் , அம் 
முது பேயைத் தடுத்தன ளென்பதாம் . முதுபேய் தன் வித்தையால் மற்றப் 
பேய்களை வருத்தின தன்றி , மீண்டும் வருத்த முயன்றமையால் அவை அதனை , 
மாயப் பாவி என வெறுத்துரைத்தன வென்கள் சூடு - முதனிலை திரிந்த 
தொழிற் பெயர் . 

( உங ) 
கஎசு . நின்முனிவுஞ் சுரகுருவின் முனிவு மஞ்சி 

நிலையரிதென் றிமகிரிபுக் கிருந்தேற் கெளவை 
தன் முனிவு மவன் முனிவுந் தவிர்க வென்று 

சாதனமந் திரவிச்சை பலவுந் தந்தே . 
ப - ரை : - நின் முனிவும் - உன் கோபத்திற்கும் , சுரகுரு 
வின் முனிவும் - சுரகுரு சோழன் கோபத்திற்கும் , அஞ்சி - பயந்து , 
நிலை அரிது ( இனி இங்கு நிலை பெற்றிருத்தல் முடியாது , 
என்று என்று நினைத்து , 

இம கிரி புக்கு - இமயமலைச் சாரலில் 
புகுந்து , இருந்தேன் கு - இருந்த எனக்கு , ஒளவை தன் முனிவும் 
தாயாகிய உனது கோபமும் , அவன் முனிவும் - அந்தச் சுரகுரு 
சோழனது கோபமும் , தவிர்க என்று - நீங்குக வென்று , சாதனம் 
மந்திரம் - ( நினைத்த காரியங்கள் ) சித்தியாதற்குரிய மந்திரங்களையும் , 
விச்சை பலவும் - ( வேறு ) பல வித்தைகளையும் , தந்து - ( எனக்குக் 
கற்பித்து ) கொடுத்து , 

வி - ரை : -- சாதனம் - சித்தியாதல் ; நிறை வேற லென்பதாம் . அரிது - 
முடியாது ; மனக் கவலை மாற்ற லரிது (திருக்கு - எ) என்றதிற் காண்க . 
ஔவை தன் - இதில் தன் சாரியை ; உம்மைகள் நான்கும் எண்ணுப் பொரு 
ளில் வந்தன . மந்திர விச்சை - உம்மைத் தொகை ; மந்திரமாகிய விச்சை 
யெனப் பண்புத் தொகையாய்க் கொள்ளலுமாம் . 
கஎஎ . உன்னுடைய பழவடியா ரடியா டெய்வ 

உருத்திரயோ கினியென்பா * ளுனக்கு நன்மை 
இன்னமுள கிடைப்பனவிங் கிருக்க வென்ன 

யானிருந்தேன் சிலகால மிருந்த நாளில் . 
ப -ரை : - பழமை 

உன்னுடைய அடியார் - தொன்று 
தொட்டு வரும் உன்னுடைய அடியார்களுக்கு , அடியாள் - அடி 
யவளாகிய , தெய்வம் - தெய்வத் தன்மையை யுடைய , உருத்திர 
யோகினி என்பாள் --- உனக்கு நன்மை கிடைப்பன 
உனக்கு நன்மை தருவனவாகிய மந்திரங்கள் , இன்னம் உள - இன் 

( பல ) இருக்கின்றன , இங்கு இருக்க - ( ஆகையால் ) நீ 


னும் 


அ . இராச பாரம்பரியம் 


* 


இங்கேயே இருப்பாயாக , என்ன - என்று அந்த யோகினிமாது ) 
சொல்ல , யான் சில காலம் இருந்தேன் - நான் சில காலம் ( அங் 
கே தங்கி ) இருந்தேன் , இருந்த நாளில் - ( அவ்வாறு அங்குத் தங்கி ) 
இருந்த காலத்தில் , 

வி - ரை : - பழவடியா படியாள் என்றதற் கேற்ப , நானு முனக்குப் 
பழவடியேன் ( திருப்பல் - கக ) எனவும் , பழவடி யேற்கருள் செய்யவெழுந் 
திரு ( திருவர - அந் - க ) எனவும் வருமாறு காண்க . தில்லைவா ழந்தணர்த 
மடியார்க்கு மடியேன் என்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ( திருத்தொண் - க ) . 
கிடைப்பன வினையாலணையும் பெயர் . பா - பே : 

எனக்கு . 
( கருங ) கட்டிலிட்டு ( கருச ) சயனத்தின் மேல் ( கருரு ) இருந்த போழ்தின் 
( கருக ) நெடும் பேய் கும்பிட்டு ( கருஎ ) அறிதி ( கரு அ ) என்னக் கேட்டு ( கருக ) 
( முதுபேய் ) அணுகி , வணங்க ( கசு 0 ) என்ன ( கசுக ) இறைஞ்சி ( கசுஉ ) ஆன 
பார் ( கசுங ) மிதப்ப பார் ( கசுச ) இன்று பார் ( கசுரு ) நூறு பார் ( கசுசு ) வழுக் 
கல் பார் ( கசுஎ ) பேய்கள் பார் (கசுஅ ) என்ற போதில் , உண்ண வெண்ணி , 
மண்ணின் மேல் ( கசுக ) விழுந்து , துழாவிடும் ( கஎ 0 ) கைய , எயிற்றின ( கஎக ) 
பேய்கள் , மேல் விழ ( கஎஉ ) சிரித்து விலாவிற ( கஎங ) கணங்களெலாம் , 
கைவிதிர்த்தலும் ( கஎச ) ( முதுபேய் ) கண்டருளென்று ( கஎடு ) வணங்குதலும் , 
அணங்கும் , என்ன வாங்கே ( கஎசு ) பலவுந் தந்து ( கஎஎ ) இருக்க வென்ன , 
இருந்த நாளில் என முடிக்க . 


இந்திரசாலம் முற்றிற்று . 


அ . இராச பாரம்பரியம் 


என 


இராச பாரம்பரியம் : - இது 

இது இராசரது பாரம்பரியம் 
விரிதலால் , ஆறன் தொகையாம் . பாரம் பரியம் - இடை விடாமல் 
வரும் முறைமை ; சோழ வேந்தர்களின் இடைவிடாமல் வரும் 
குல முறைமை வரலாற்றை யுணர்த்தும் செய்யுட்களின் பகுதி 
யென்பது இதன் பொருளாம் . 

முன்பு கூறிய முதுபேய் இமயமலையி லுறைந்த போது , நாரத 
முனிவர் ஆங்கெழுந்தருளிக் கரிகாற் சோழனை நோக்கி , வெற்றி 
வேல் வேந்தே, முன்பு வியாச முனிவர் மொழிந்தபடி பாரதக் 
கதையை விநாயகக் கடவுள் மேருமலையி லெழுதினார் ; அது போல , 
இப்போது நான் சோழர் வரலாற்றைச் சொல்கிறேன் ; நீ அதனை 
இமயமலையி லெழுதுக என்ன , அம்மன்னவன் அதனை அவ்வாறே 
வரைந்தனன் . முதுபேய் அதனைக் கற்று வந்து தேவிக்குக் கூறு 
வது போல் , ஆசிரியர் இதில் சோழர் வரலாற்றை விரித்துக் 
கூறுகிறார் . 


* 


திருழடி அடைபு 

அடைபு - இத் தலைப்புச் சென்னை அரசாங்கத்துக் கை 
யெழுத்துப் பிரதியில் உள்ளது . 


கலிங்கத்துப் பரணி 


கள அ . செண்டு கொண்டுகரி காலனொரு காலி னிமயச் 

சிமய மால்வரைதி ரித்தருளி மீள வதனைப் 
பண்டு நின்றபடி நிற்கவிது வென்று முதுகிற் 

பாய்பு லிக்குறிபொ றித்ததும றித்த பொழுதே. 

ரை : - கரிகாலன் - கரிகாற் சோழன் , ஒரு காலின் - ( வட் 
திசை நோக்கிச் சென்ற ) ஒரு சமயத்தில் , சிமயம் - சிகரங்களை 
யுடைய , இமயம் மால் வரை - இமயமாகிய பெரிய மலையை , 
செண்டு கொண்டு - செண்டால் , திரித்தருளி - ( கீழும் மேலுமாய் ) 
திருப்பி , மீள - மறுபடியும் , அதனை - அம்மலையை , பண்டு நின்ற 
படி - முன்பு நின்றது போலவே , இது நிற்க என்று - இம்மலை நிற் 
பதாக வென்று , பாய் புலி குறி - (விரைந்து ) பாயும் புலியின் வடிவ 
மெழுதிய ( தன் ) கொடியை , முதுகில் பொறித்து - ( அம்மலையின் ) 
நடுவில் பதித்து , அது - அம்மலையை , மறித்த பொழுது - ( மீண்டும் 
முன்போல் ) திருப்பி நிலை நிறுத்திய காலத்தில் , 

வி - ரை - கரிகாலன் தமிழ் நாட்டில் தன்னோ டெதிர்த்துப் பொரும் 
பகைவரைப் பெறாமல் , வடநாட்டெல்லை நோக்கிச் செல்லலுற்றனன் . அது 
காலை இமயமலை குறுக்கிட்டு அவனை அப்புறஞ் செல்ல வொட்டாமல் தடுத்தது . 
அதனால் அவன் கடுஞ் சினமெய்தி , அம்மலையைத் தன் கைச் செண்டால் 
திரித்து அதன் மேல் தன் புலிக் கொடியைப் பொறித்தன னென்ப . இதனை , 
செருவெங் காதலிற் றிருமா வளவன் .......சிமயப் பிடர்த்தலைக் கொடு 
வரி யொற்றி ( சிலப் டூ - க0- க.அ ) எனவும் இலங்குவேல் கரிகாற் பெருவளத் 
தோன் , வன்றிறற்புலி யிமயமால் வரைமேல் வைக்க வேகுவோன் 
( பெரியபு - திருக்குறிப்புத் - அரு ) எனவும் வருமாற்றானறிக சோழர்களைப் 
போலவே சேர பாண்டியர்களும் ஒவ்வோர் காலத்தில் தலைசிறந்து விளங்கின 
ரென்றும் அவ்வக்காலத்தில் அவர்களும் இமயமலை யளவுஞ் சென்று அதில் 
தங்கள் கொடிகளைப் பதித்தன ரென்றுங் கூறுப . அமைவா லருவி யிமை 
யம்விற் பொறித்து பதிற்றுப் -உம் - பதி - ச ) எனவும் , பொன்படு நெடுங்கோட் , 
டி மயஞ் சூட்டிய வேம விற்பொறி , மாண்வினை நெடுந்தேர் வானவன் 
( புறநா - நக ] எனவும் வருவனவற்றால் சோரும் , 

சோரும் , பருப்பதத்துக் கயல் 
பொறித்த பாண்டியர் குலபதி ( பெரியாழ் டு - ச - எ ) எனவும் , பண்டு 
கெண்டை வடவரைமேல் வைத்த வானவன் மாறன் ( பாண்டி - கோ -202 ) 
எனவும் , செண்டி னால்வசு கிரிதி ரித்திடு செழியன் ( வில்லி பா - க - ம் 
போர் - சங ) எனவும் , பொற்றடங் கிரியின் மீது பொருகயல் பொறித்து 
மீண்ட , வெற்றிகொள் மன்னர் கோன் ( திருவாதவூ - பு - குதிரையிட்டச - நஈ ) 
எனவும் வருவனவற்றால் பாண்டியரும் அம்மலையில் தங்கள் கொடிகளைப் பதித் 
தமை யுணர்க . செண்டு - ஒருவகை யாயுதம் ; இதனைச் சாத்தனருளால் கரிகால் 
மன்னவ னெய் தினனென்ப . மால்வரை ...... முதுகில் இதனைத் தாழிசை 
உ 0 அ - ல் காண்க . இச் செய்யுளை அடியார்க்கு நல்லார் மேற்கோளாகக் கொண் 
டிருக்கின்றனர் ( சிலப் - ரு - கரு- க.அ. ) . பா - பே : - - ஒருநாளில் , பாய்புலிக் 
கொடி . 

( க ) 
கஎசு . கால மும்மையுமு ணர்ந்தருளு நார தனெனுங் 

கடவுள் வேதமுனி வந்து கடல் சூழ்பு வியினின் 
போலு மன்னருள ரல்லரென வாசி புகலாப் 
புகல்வ தொன்றுளது கேளரச வென்று புகல்வான் . 


வு . இராச பாரம்பரியம் 


வென்று 


ரை : - மும்மை காலமும் - மூன்று காலங்களையும் , உணர்ந் 
தருளும் - அறிந்தருளும் , நாரதன் எனும் - நாரதர் என்று சொல் 
லப்படும் , வேதம் - வேதங்களை யுணர்ந்த , கடவுள் முனி - தெய்வத் 
தன்மையையுடைய முனிவர் , வந்து - ( கரிகாலன் எதிரில் ) வந்து , 
அரச - கரிகால் வேந்தே , கடல் சூழ் புவியில் - கடலால் சூழப் 
பட்ட ( இந்த ) உலகத்தில் , நின் போலும் மன்னர் - உன்னைப் 
போன்ற அரசர்கள் , உளர் அல்லர் - ( ஒருவரும் ) இலர் , என ஆசி 
புகலா - என்று ஆசி மொழிகள் சொல்லி , புகல்வது - (நான் 
உனக்கு ) சொல்வதாகிய , ஒன்று உளது - ஒரு விஷயம் இருக்கிறது , 
கேள் என்று புகல்வான் - ( அதனை நீ ) கேட்பாயாக 
சொல்லத் தொடங்கினர் . 

வி - ரை : -- ( கரிகாலன் இமயமலையில் தன் புலிக் கொடியைப் பதித்த 
தும் ) நாரதமுனிவர் அம் மன்னவனுக் கெதிரில் வந்து தோன்றின ரென்ப 
தாம் . கால மும்மையாவன : - இறப்பு , நிகழ்வு , எதிர்வென்பன :: முக்காலங் 
களையு முணரு மாற்றலுடையராதலால் , நாரதரைக் கடவுள் முனி யென்றார் . 
நாரதன் = நாரம்-அஞ்ஞானத்தை , த - அழிப்பவன் . நின்போலு மன்ன ருளால் 
லர் என்றது கல்வி , அறிவு , ஆண்மை முதலியவற்றில் நின்னை யொப்பவரிலர் 
என்றவாறாம் . மும்மையும் - உம்மை முற்றுப் பொருளது . ( கஎஎ ) இருந்த நாளில் 
( கஎஅ ) மறித்த பொழுது ( கஎக ) முனிவந்து , புகல்வான் என முடிக்க . 
கஅ 0 . பண்டு பாரதமெனுங்கதைப ராச ரன்மகன் 

பகர வெங்கரிமுகன்பரும ருப்பை யொருகைக் 
கொண்டு மேருசிக ரத்தொருபு றத்தி லெழுதிக் 

குவல யம்பெறுத வப்பயனு ரைப்ப வரிதால் . 
ப - ரை : - பண்டு - முன்பு , பாரசரன் மகன் - பராசர முனிவ 
ருக்குப் புதல்வராகிய வியாசமுனிவர் , பாரதம் எனும் கதை - யார 
தம் என்னுங் கதையை , பகர - சொல்லி வர , வெம் கரி முகன் - 
( யாவரும் வணங்க ) விரும்பும் யானை முகத்தை யுடைய விநாயகக் 
கடவுள் , பரு மருப்பை - ( தனது ) பெரிய தந்தத்தை , ஒரு கை 
கொண்டு - ஒப்பற்ற ( தன் ) வலக்கையால் பிடித்து , மேரு சிகரத்து 
மேருமலை யுச்சியின் , ஒரு புறத்தில் எழுதி - ஒரு பக்கத்தில் எழு 
துதலால் , குவலயம் - உலகத்திலுள்ளோர் , பெறு தவம் பயன் 
அடைந்த தவத்தின் பயனை , உரைப்ப - ( எம்மால் அளவிட்டு ) 
சொல்ல , அரிது - முடியாததாகும் . 

ரை : - வியாசர் பாரதக் கதையைக் கூற விநாயகர் தமது கோட் 
டால் அதனை மேருமலையில் எழுதின ரென்பதை , முனிராசன் மாபா ரதஞ் 
சொன்ன நாள் , ஏடாக மாமேரு வெற்பாக வங்கூ ரெழுத்தாணிதன் , கோடாக 
வெழுதும் பிரான் ( வில்லிபா - காப்பு - க ) எனவும் , பனிக்கோட்டு மால்வரை 
மேல் பாரதப்போர் தீட்டும் , தனிக்கோட்டு வாரணம் ( பாரதவெ - காப்பு- க 
எனவும் , பாரதங்கோட்டு நுதியா லெழுதிய பண்ணவனே ( பழமலை அ - க 
எனவும் வருமாற்றானறிக . பாரதம் கற்போர் பலவகைப் பயன்களை யெய்துவ 
ரென்பார் , தவப்பய னுரைப்ப வரிது என்றார் . இவ்வகரவீற்று 
வினை யெச்சம் நிகழ்காலப் பொருளை யுணர்த்தினது . எழுதி - எச்சத்திரிபு 
குவலயம் - இடவாகு பெயர் . 


க 00 


கலிங்கத்துப் பரணி 


நான் 


கஅக , பார தத்தினுள வாகியப் வித்ர கதையெம் 

பரம னற்சரிதை மெய்ப்பழைய நான்ம றைகளே 
நேர தற்கிதனை நான்மொழிய நீயு மெழுதி 

நெடிய குன்றின்மிசை யேயிசைவ தான கதையே . 
ப - ரை : - பாரதத்தின் - மகா பாரதத்தில் , உளவாகிய - 
( கூறி ) இருப்பனவாகிய , பவித்ர கதை - பரிசுத்தமான கதைகள் ,, 
எம் பரமன் - எமது மேலான கடவுளாகிய கண்ணபிரானது , நல் 
சரிதை - சிறந்த கதைகளும் , மெய் - உண்மையாகிய , பழைய நால் 
மறைகளே - பழைமையாகிய நான்கு வேதங்களின் பொருள்களு 
மேயாம் , அதற்கு - அந்தப் பாரதத்திற்கு , நேர் - ஒப்பாக , இசை 
வது ஆன கதை - பொருந்து தலான கதையாகிய , இதனை - ( சோழ 
அரசர் பரம்பரையாகிய ) இவ்வரலாற்றை , நான் மொழிய 
சொல்ல , நெடிய குன்றின் மிசை - உயர்ந்த ( இமய மலையின் 
மேல் , நீயும் எழுதி - நீயும் எழுதுவாயாக . 

வி - ரை : - ( வியாசர் கூறிய பாரதக் கதையை விநாயகர் மேருமலையில் 
எழுதினாற்போல் ) நான் மொழியுஞ் சோழர் வரலாற்றை நீ இமயமலையி லெழு 
துக வென நாரதர் கரிகாலனுக் குரைத்தன ரென்க . பாரதம் ஐந்தாம் வேத 
மாகலான் பழைய நான்மறைகள் என்றார் . பாரதத்தினுள . 

பாரதத்தினுள .............. நற் 
சரிதை என்றமைக் கேற்ப , மன்னு மாதவன் சரிதமு மிடையிடை வழங்கும் 
( வில்லிபா - தற்சிறப்பு - சு ) என வில்லிபுத்தூராருங் 

சு என வில்லிபுத்தூராருங் கூறியுள்ளமை காண்க . 
உள - குறிப்பு வினையாலணையும் பெயர் ; இதில் உண்மை - 

பகுதி ; நீயம் - 
உம்மை இறந்தது தழுவியது ; எழுதி - முன்னிலையொருமை வினைமுற்று ;; 
இசைவது - எதிர்காலத் தொழிற் பெயர் . 

( ச ) 
கஅஉ . அதன் முதற்கண்வரு மாதிமுதன் மாயனிவனே 

அப்ர மேயமெனு மெய்ப்ரியம தாக வுடனே 
பதமு மிப்பதம்வ குக்கவரு பாத மதுவும் 

பாத மானசில பார்புகழ வந்த வவையும் . 
ப - ரை : -- அதன் முதல் கண் - அந்தப் பாரதக் கதையின் 
முதலில் , ஆதி முதல் - முதன்மைக் கடவுளாகிய , மாயன் - அதி 
சயிக்கத் தக்க கண்ணபிரானாகிய திருமால் , வரும் - ( சொல்லப் 
பட்டு ) வருவான் , இவனே - இந்தத் திருமாலே , அப்ரமேயம் 
எனும் ( இத்தன்மைத்து என்று ) அளவிடப்படாதது என்று 
சொல்லப்படும் , மெய் - உண்மைப் பொருளாகிய கடவுளாம் , 
ப்ரியம் அது ஆக - (படைப்புத் தொழிலில் அவனுக்கு ) இச்சை 
யுண்டாக , உடனே பதமும் - உலகங்களையும் , இ பதம் - 
இந்த வுலகங்களில் , வகுக்க வரு - வகை செய்யும்படி ( தோன்றி ) 
வரும் , பாதம் அதுவும் - ( எழுவகைப் பிறப்பின் ) பிரிவுகளையும் , 
பாதம் ஆன சில - அந்தப் பிரிவுகளான சிலவற்றுள் , பார் புகழ 
வந்த அவையும் - உலகத்தார் புகழ வந்த அந்தப் பிறவிகளையும் , 

வி - ரை : - திருமால் படைப்புத் தொழில் புரிய விரும்பிய வளவில் 
உலகங்களும் , உலகங்களிலுள்ள உயிர்களும் தோன்றின வென்பதாம் . இச் 
செய்யுளில் திருமாலின் பெருமையையும் உலகத் தோற்றத்தையும் ஆசிரியர் 


13676 


அ . இராச பாரம்பரியம் 


க 0 க 


காணக . 


2 


கூறியுள்ளமை 

ப்ரமேயம் - அளவிடப்படுவது , அப்ரமேயம் 
விடப் படாதது . 

பதம் - பதவி ; இங்கே உலகங்களை மணந்த்தினது 
பிரிவு ; எழுவகைப் பிறப்பாவன : - தேவர் , மனிதர் , விலங்கு , புள் , ஊர்வன் 
நீர்வாழ்வன , தாவர மென்பன ; பார்புகழ வந்த அவை என்றது - தேவரை 
யும் மக்களி லுயர்ந்தோரையு மென்க . பதம் , பாதம் என்பவற்றை வேதங்களின் 
பிரிவுகளாகக் கொண்டு பொருள் கோடலுமாம் . வரும் - செய்யு மென்னும் 
வாய்பாட்டு வினைமுற்று ; இங்கே ஆண்பாலில் வந்தது . பா - பே - கதையும் . ( ரு ) 
கஅக . அந்த முட்படவி ருக்குமவ்வி ருக்கின் வழியே 

ஆகி வந்தவவ்வ ருக்கமும் வருக்க முழுதும் 
வந்த வட்டகமு மொட்டரிய சங்கி தைகளும் 

வாய்மை வேதியர்க டாம்விதியெனும்வ கையுமே . 
ப - ரை : - அந்தம் உட்படு அ இருக்கும் - (வேதத்தின் ) உறுப் 
புக்கள் அடங்கிய இந்த இருக்கையும் , அ இருக்கின் வழியே - 
அந்த இருக்கின் வழியே, ஆகி வந்த - உண்டாகி வந்த , வருக்க 
மும் - வருக்கங்களையும் , அவருக்கம் முழுதும் - அந்த வருக்கங்கள் 
முழுதும் , வந்த அட்டகமும் - வந்த அஷ்டகங்களையும் , ஒட்டு - 
( அந்த அஷ்டகங்களோடு ) சம்பந்தப்பட்ட , அரிய சங்கிதைகளும் - 
சிறந்த சங்கிதைகளையும் , வாய்மை வேதியர்கள் தாம் - உண்மை 
யைப் பேசும் பிராமணர்களின் , விதி எனும் வகையும் - ( வேள்வி ) 
தொழில்களின் வகைகளையும் ( சொல்லி ), 

வி - ரை : - செய்யுள் வடிவமானது இருக்காம் ; சில இருக்குகள் சேர்ந் 
தால் வர்க்கமாம் ; ( சில வர்க்கங்கள் சேர்ந்தால் சூக்தமாம் ; சில சூக்தங்கள் 
சேர்ந்தால் அத்தியாயமாம் ) ; சில அத்தியாயங்கள் சேர்ந்தால் அஷ்டகமாம் ; 
எட்டு அஷ்டகம் சேர்ந்தால் சம்ஹிதையாம் ; இதனை இருக்கு வேத சம்ஹிதை 
என்பர் . ( சம்ஹிதை = சங்கிதை ) இவை யனைத்தும் வேதத்தின் உட்பிரிவுகள் . 
இவை மந்திரங்களின் பகுதிகளாம் . அரிய - அருமை யென்னும் பண்படி 
யாய்ப் பிறந்த குறிப்புப் பெயரெச்சம் ; விதி - விதிக்கப்பட்ட தொழில் ; 
செயல்வித் கருமங் கன்மஞ் செய்தொழில் ( சூடாம - நி - க - உ .) என்றமை 
காண்க . 
க அச . கமல யோனிமுத லாகவரு முங்கண் மரபிற் 

காவன் மன்னவர்க ளாகிவரு கின்ற முறையால் 
அமல வேதமிது காணுமிதி லார ணநிலத் 

தமல னேயபய னாகிவரு கென்ற ருளியே . 
ப -ரை : - கமலம் யோனி - செந்தாமரை மலரைப் பிறப்பிட 
மாக வுடைய பிரமன் , முதல் ஆக - முதல்வனாக , வரு - தோன்றி 
வருகின்ற, உங்கள் மரபில் - உங்கள் குலத்தில் , காவல் மன்னவர் 
கள் ஆகி -( நீதி தவறாமல் ) காக்கும் தொழிலையுடைய அரசர்களாய் , 
வருகின்ற முறையால் - ( பரம்பரையாய்ப் பலர் ) வருகின்ற தன்மை 
யால் , இது - (நான் சொல்லும் ) இந்தச் சரித்திரம் , அமல வேதம் . 
பரிசுத்தமாகிய வேதமாம் , இதில் - இந்தச் சரித்திரத்தில் , ஆரணம் 
நிலத்து அமலனே - வேதத்தில் சொல்லப்பட்ட திருமாலே , அபயன் 
ஆகி - ( முதற் குலோத்துங்க ) சோழனாகி , வருக என்று - ( வந்து ) 

13FTAK 


க 02 


கலிங்கத்துப் பரணி 


பிறப்பான் என்று , அருளி - ( நாரதர் கரிகாலனுக்குப் பின்னும் ) 
சொல்லி , 

வி - ரை : - ரீதி தவறாத சோழ வேந்தர் பலர் வரலாறு இதில் கூறப்படு 
தலால் , அமல வேதமிது எனவும் , அவர்க ளனைவரினும் முதற் குலோத்துங் 
கன் மேன்மை யற்றவனாதலால் , அமலனே யபய னாகி வரும் எனவும் கூறினார் . 
( தா - உஙஉ அமலன்-பரிசுத்தமானவன் . கமலம் - நீரை யலங்கரிப்பது , தாமரை 
யென்பதாம் ; யோனி- பிறப்பிடம் ; கமல யோனி - தாமரை மலரைப் பிறப் 
பிடமாக வுடையவ னென்பதாம் . திருமால் உந்தியில் தாமரை பிறந்ததெனவும் , 
பிரமன் அம்மலரிலிருந்து தோன்றினனெனவும் நூல்கள் கூறும் . காணும் முன் 
னிலை யசைச்சொல் ; அமலனே - ஏகாரம் பிரிநிலை ; தேற்றமெனினுமாம் . வரு 
கென்று நிலைமொழியில் அகரந் தொக்கது . அருளியே - ஏகாரம் ஈற்றசை.( எ ) 
கஅரு . அரணி வேள்வியில் கப்படும் கண்ட வுருவாய் 

அரவணைத்துயிலு மாதிமுத லாக வபயன் 
தரணி காவலள வுஞ்செலமொழிந்து முனிவன் 

தானெ ழுந்தருள மாமுனிமொ ழிந்த படியே . 
ப - ரை : - அரணி - தீக்கடை கோலிலிருந்து 

உண்டாகும் 
நெருப்பினால் செய்யப்படும் , வேள்வியில் - யாகத்தில் , அகப்படும் - 
பொருந்தியிருக்கும் , அகண்ட உருவு ஆய் - எங்கும் நிறைந்த வடி 
வாய் , அரவு அணை - ( ஆதிசேஷ னென்னும் ) பாம்பாகிய படுக்கை 
யில் , துயிலும் - அறிதுயில் கொள்ளும் , ஆதி முதல் ஆக - திருமால் 
முதலாக , தரணி - உலகத்திலுள்ளவர்களை , காவல் காக்கும் தொழி 
லைப் புரியும் , அபயன் அளவும் - ( முதற் குலோத்துங்க சோழன் 
வரையிலும் , செல - ( முறையால் ) வர , முனிவன் மொழிந்து - நாரத 
முனிவர் சொல்லி , எழுந்தருள - ( தமதிருப்பிடம் ) போக , மா முனி - 
சிறந்த ( அந்த ) முனிவர் , மொழிந்தபடி - சொன்னபடி , 

வி - ரை : - நாரதர் திருமால் முதல் முதற்குலோத்துங்க னளவுஞ் 
சோழர் வரலாற்றைச் சொல்லி முடித்துத் தம்மிருப்பிடஞ் சென்றன ரென்ப 
தாம் . திருமால் யாகத்திற்குத் தலைவராதல் கருதி , அரணி வேள்வியில் ...... 
ஆதி என்றார் . அரணி - தீக்கடைகோல் ; அரசங்கட்டையிலிருந்து நெருப்பை 
உண்டாக்கி யாகமியற்றப் படுதலால் , அரணி வேள்வி என்றார் . வேள்வி 
வேள் பகுதி , வி - தொழிற் பெயர் விகுதி ; விரும்பியவற்றைத் தாவல்ல 
தென்பது . அகண்டம் - இதனை , அ + கண்டம் எனப் பிரிக்க . கண்டம் - 
துண்டு ; அகண்டம் - துண்டு படாதது , பூரணமானது ; ( எங்கும் ) நிரம்பின 
தென்பதாம் . தரணி - இடவாகு பெயர் , க அஉ - ம் செய்யுள் முதல் இந்நான்கு 
செய்யுட்களும் ஒரு தொடர் . 

( கஅ 2 ) மாயனிவனே ... மெய் , பதமும் , பாதமதுவும் , அவையும் ( கஅக ) 
இருக்கும் , வருக்கமும் , அட்டகமும் , சங்கிதைகளும் , வகையும் சொல்லி ( கஅச ) 
வருகின்ற முறையால் , அமல வேதமிது காணும் என்றருளி ( கஅரு ) முனிவன் 
எழுந்தருள மாமுனி மொழிந்தபடி , .........(20 அ ) எழுதினான் என முடிக்க . 
க அசு . ஆதி மாலமல நாபிகம லத்த யனுதித் 

தயன்ம ரீசியெனு மண்ணலைய ளித்த பரிசுங் 
காதல் கூர்தரும ரீசிமக னாகி வளருங் 
காசி பன்கதிர ருக்கனைய ளித்த பரிசும் . 


வு . இராச பாரம்பரியம் 


க o ங 


ப - ரை : -- ஆதி - ( எல்லாவற்றிற்கும் ) முதன்மை யாகிய , மால் 
திருமாலினது , அமலம் - பரிசுத்தமாகிய , நாபி கமலத்து - உந்தி 
யில் தோன்றிய தாமரை மலரிலிருந்து , அயன் உதித்து - பிரமன் 
பிறந்து , அயன் - ( அந்த ) பிரமன் , மரீசி எனும் - மரீசி என்று 
சொல்லப்படும் , அண்ணலை - பெருமையிற் சிறந்தோனை , அளித்த 
பரிசும் - பெற்ற விதத்தையும் , காதல் கூர் தரு - (உயிர்களிடத்தில் ) 
அன்பு மிகுந்த , மரீசி மகன் ஆகி - ( அந்த ) மரீசி முனிவன் மகனாய் , 
வளரும் காசிபன் - வளர்ந்த காசிப முனிவன் , கதிர் அருக்கனை 
கிரணங்களையுடைய சூரியனை , அளித்த பரிசும் - பெற்ற விதத்தையும் , 

வி - ரை :-திருமால் பிரமனையும் , பிரமன் மரீசியையும் , மரீசி காசிபனை 
யும் , காசிபன் சூரியனையும் பெற்றன ரென்பதாம் . மால் - அன்பு; தன்னை 
யடைந்த அடியாரிடத்தில் அன்புடையவனென்பதாம் . அயன் - அஜன் என்ப 
தன் திரிபு . பிறப்பில்லாதவ னென்பதாம் , அகாம் திருமாலைக் குறிக்கு 
மாகையால் , அந்தத் திருமாலினிடமிருந்து தோன்றினவன் எனப் பொருள் 
கோடலுமாம் . இது முதல் உ O எ - ம் தாழிசை வரையில் சோழர் வாலாற்றை 
நாரதர் கரிகாலனுக்குக் கூறுவதுபோல் ஆசிரியர் அதனை விரித்துரைக்கிறார் . ( க ) 
கஅஎ . அவ்வ ருக்கன்மக னாகி *மனு மேதி னிபுரம் 

தரிய காதலனை யாவினது கன்று நிகரென் 
றெவ்வ ருக்கமும்வி யப்பமுறை செய்த கதையும் 

இக்கு வாகுவிவன் மைந்தனென வந்த பரிசும் . 
ப - ரை : - மனு - மனு என்னும் வேந்தன் , அ அருக்கன் 
அந்தச் சூரியனுக்கு , மகன் ஆகி - மகனாய்ப் பிறந்து , மேதினி 
புரந்து - உலகத்திலுள்ளவர்களைப் பாதுகாத்து , அரிய காதலனை - 
( தனது ) சிறந்த மகனை , ஆவினது கன்று - ( ஒரு ) பசுவின் கன்றுக்கு , 
நிகர் என்று - ஒப்பென்று நினைத்து , எ வருக்கமும் - ( தேவர் மனி 
தர் முதலிய ) எல்லாக் கூட்டத்தினரும் , வியப்ப - அதிசயிக்கும்படி , 
முறை செய்த - ( கொலை புரிந்து ) நீதி செலுத்திய , கதையும் 
லாற்றையும் , இக்குவாகு - இக்ஷ்வாகு என்னும் அரசன் , இவன் 
மைந்தன் - இந்த மனு வென்னும் வேந்தனுக்கு மகன் , என 

என்று 
சொல்லும்படி , வந்த பரிசும் - பிறந்த விதத்தையும் , 

வி - ரை : - மனுச்சோழன் முறைபுரிந்த வரலாறு : - சூரியன் புதல்வ 
னாகிய மனுச்சோழன் அரசு புரியுங்கால் , அவன் புதல்வன் ஒருநாள் மாலை 
தேர்மீதிவர்ந்து வீதியுலாவச் சென்றான் . அப்போது ஒரு பசுவின் கன்று 
குதித்தோடி வந்து தேர்க்காலி லகப்பட் டுயிர் துறந்தது . அவ்வேந்தன் இதனை 
யறிந்து அக்கன்றுக்குப் பதில் தன் மகனைத் தேர்க்காலிலிட்டுக் கொலைசெய்யு 
மாறு தன் அமைச்சனுக்குக் கட்டளையிட்டான் . அவன் அவ்வாறு செய்யத் 
துணியாது தன் உயிரைத் தானே மாய்த்துக் கொண்டான் . பின்பு அவ்வேந்தன் 
தன் மகனைத் தரைமேல் கிடத்தி அவன் மேல் தேரைச் செலுத்தினான் . உடனே 
சிவபெருமானார் தோன்றி , பசுவின் கன்றையம் , மந்திரியையும் , அரசன் 

மனு , இக்குவாகு , ககுத்தன் முதலானோரை வடநாட்டு வேந்தர்க 
ளென்ப . தென்னாட்டை யாட்சிபுரிந்த சோழ வேந்தர்களைப் போல் , அவர் 
களும் சூரிய குலத்தினராதல் கருதி அவ்வேந்தர்களும் இங்குக் கூறப்பட்டனர் 
போலும் . இது ஆராய்ச்சிக் குரியதாம் . 


கலச 


கலிங்கத்துப் பரணி 


கைக 


மைந்தனையும் எழுப்பித் தந்தனரென்பதாம் . இதனை அரும்பெறற் புதல் 
வனை யாழியின் மடித்தோன் ( சிலப் . 20- ருரு ) எனவும் , 

மகனை முறை 
செய்த மன்னன் ( மணிமே உஉ - 

(மணிமே உஉ - உக 0 ] எனவும் , கறவைக்கன் றூர்ந் 
தானைத் தந்தையு மூர்ந்தான் ( பழமொ உசஉ ] எனவும் , சிந்தனை யாவிற்கு 
முற்றத் திருத்தேரின் , மைந்தனை யூர்ந்த மனுவோனும் ( விக்கிர - உலா- எ - அ ) 
எனவும் , மருளும் பசுவொன்றின் மம்மர் நோய் தீர , உருளும் திருத்தே ஞா 
வோன் ( குலோத் - உலா - கூ - ச ) எனவும் , அறவாழி மைந்தன்மே லூர்ந்தோன் 
[ இராச -உலா - டு ) எனவும் , மகவிரதத் துருளியினோர் சுரபி துயர் தணித்திடு 
வான் மகிழ்வுற் றூர்ந்து ( அரிசமய - அ - க ) எனவும் வருமாற்றானறிக. ஒரு 
மைந்தன் தன் குலத்துக் குள்ளானென் பதுமுணரான், தருமந்தன் வழிச்செல் 

கடனென்று தன்மைந்தன் , மருமந்தன் தேராழி யுறவூர்ந்தான் 
( பெரியபு-திருவாரூர் - சச ) என்பதும் இங்குக் கவனிக்கத் தக்கது . இதில் ஒரு 
மைந்தன் உள்ளான் என்றதனால் , மனுச் சோழனுக்குரிய புதல்வன் ஒருவனே 
யெனத் தெரிகிறது . இம் மனுச்சோழனையே மனுமுறை கண்ட சோழன் 
எனவும் மனுநீதிச் சோழன் எனவுங் கூறுவார் . மனுச்சோழனை விவஸ்வான் 
புதல்வனாகிய வைவஸ்வத மனு எனக் கூறுவாருமுளர் . 

இக்குவாவின் வரலாறு : - மனுச்சோழன் புதல்வனாகிய இக்குவாகு வேந் 
தன் நெடுங்காலமளவும் நான்முகக் கடவுளை நோக்கிக் கடுந்தவ மியற்றினன் . 
பின்பு அக்கடவுள் தோன்றி நீ விழைந்த வரம் யாது ? என அம் மன்னவனை 
வினவினார் . அதற்கு அவ்விறையவன் , " சுவாமி , தாங்கள் திருவாராதனை செய்து 
வரும் அரவணைச் செல்வராகிய அரங்கநாதரை அடியேனுக்குத் தந்தருளல் வேண் 
டும் , " என அவரை வணங்கி நின்றனன் . பிரமதேவர் அம் மன்னவன் பக்திக்கு 
வியந்து அவன் விரும்பியபடி அரங்கநாதரை அவர் எழுந்தருளியிருக்கும் 
அரங்க விமானத்தோடு வழங்கினன் . பின்பு அவ்விறையவன் தனது அயோத்தி 
நகரை யணுகி , அங்கே அப்பகவானுக்கு ஒரு கோயிலமைத்து அவரை நாள் 
தோறும் வணங்கி வந்தான் . இக்குவாகு மன்னன் முதல் இராமபிரானளவு 
முள்ள சூரிய குல வேந்தானை வரும் அந்த அரங்கநாதரையே தமது குலதெய்வ 
மாகக்கொண்டு தொழுது வரலாயினர் . இராமபிரான் இராவணனைக் கொன்று 
திருவயோத்தியில் முடி புனைந்து கொண்ட பின் , அரங்கநாதரை விபீஷணருக் 
களித்தனன் . அவ்வாக்கர் வேந்தன் அந்தப் பகவானை இலங்கைக்குக் கொண்டு 
செல்லுங்கால் , அவ்வெம்பெருமான் இரு காவிரி யாறுகளின் நடுவில் நிலை 
பெற்று நின்றனன் . அவ்விடமே திருவரங்கமென்னுந் திருப்பதியாம் . இது 
திருமால் எழுந்தருளியிருக்கும் தூற்றெட்டுத் திவ்விய தேசங்களில் முதன்மை 
பெற்றது . பெருமாள் என்னும் ஸ்ரீ ராமபிரான் அரங்கநாதரைத் தொழுது 
வந்தமையால் , அவருக்குப் பெரிய பெருமாள் என்னும் பெயர் உண்டாயிற்று . 
இக்குவாகு வேந்தன் பிரமதேவரை வணங்கி அரங்கநாதரைக் கொணர்ந்த 
மையை , பிணியாங்க வினையகலப் பெருங்காலந் தவம்பேணி , மணியாங்க நெடு 
முடியாய் மலாயனை வழிபட்டு , பணியாங்கப் பெரும்பாயற் பாஞ்சுடரை யாங் 
காண , அணியரங்கந் தந்தானை யறியாதா ரறியாதார் . ( கம்பரா - குலமுறை - உ ) 
என்றதனாலறிக. 

( க 0 ) 
கஅஅ . இக்கு வாகு வின்மகன் புதல்வனான வுரவோன் 

இகலு வோனிகலு ரஞ்செய்துபு ரந்த ரனெனுஞ் 
சக்கு வாயிரமு டைக்களிறு வாகனமெனத் 
தானி ருந்து பொரு தானவரை வென்ற சயமும் . 

. 
ப - ரை : - இக்குவாகுவின் - இக்ஷ்வாகு என்னும் அரசனுக்கு , 
மகன் - மகனாகிய விகுக்ஷி வேந்தனுக்கு , புதல்வன் ஆன - மகனா 


அ . இராச பாரம்பரியம் 


கரு 


. 


கிய , உரவோன் - வலிமை யுடையவனும் , இகலுவோன் - ( தன் 
பகைவரை வெல்லுமாறு ) போர் புரிபவனுமாகிய ககுஸ்தன் என் 
னும் மன்னன் , இகல் உரம் செய்து - மிக்க பராக்கிரமச் செயல்க 
ளைப் புரிந்து , ஆயிரம் சக்கு உடை - ஆயிரம் கண்களையுடைய , புரந் 
தரன் எனும் களிறு - தேவேந்திரனாகிய ஆண் யானையை , வாகனம் 
என - வாகனமாகக் கொண்டு , தான் - அந்தக் ககுஸ்த மன்னன் , 
இருந்து - ( அதன்மேல் ஏறி ) இருந்து , பொரு - தன்னை எதிர்த்து ) 
போர் புரிந்த , தானவரை - அசுரர்களை , வென்ற சயமும் - வென் 
வெற்றியையும் , 

வி - ரை : - இக்குவாகுவின் போனும் விகுட்சி வேந்தன் புதல்வனுமாகிய 
கருத்த மன்னன் இந்திரனை யானையாகக் கொண்டு அதன் மேலேறி யிருந்து அசு 
சர்களை வென்றன னென்பதாம் . விகுட்சி வேந்தனைச் சசாதனன் எனவுங் 
கறுப . 

இந்திரனை வாகனமாகக் கொண்டவன் கதத்தவேந்தன் : - இவன் முறை 
தவறாமல் ஆட்சி புரியுங்கால் , தேவேந்திரன் அவனை அணுகி , வெற்றி வேல் 
வேந்தே , அசுரர்கள் என் விண்ணுலகத்தை அபகரித்துக்கொண்டனர் ; அருள் 
கூர்ந்து அதனை மீட்டுத்தரல் வேண்டும் என அம் மன்னவனை வேண்டிக் 
கொண்டான் . உடனே அவன் இந்திரனையே வாகனமாகக் கொண்டு 
அசு 
ரரை வென்று அவன் நாட்டை அவனுக்கு வழங்கினன் என்ப . இதனை , 
தான்றனக்கு வெலற்கரிய தானவரைத் தலைதுமித்தென் , வான்றாக்கிற் 
றிகொலென்று குறையிரப்ப வரங்கொடுத்தாங் , கென்றெடுத்த சிலையினனா யிகல் 
புரிந்த விவர் குலத்தோர் , தோன்றலைப்பண் டிந்திரன் காண் விடையேறாச் 

னும் ( கம்பரா- குலமுறை- ங ) எனவும் , பேராப் பெரும்பகை போப் 
பிறவேந்தர் , ஊராக் குலிச விடை யூர்ந்தோன் ( குலோத் -உலா -ரு - சு ) எனவும் 
வருவனவற்றானறிக . ககுத்தன் - இந்திரனாகிய எருதின் முசுப்பின் மேல் இருந்த 
வன் . இவனைப் புரஞ்சயன் எனவும் , பகைவர் பட்டணங்களை அழித்தலால் , 
இவனுக்கு இப்பெயா வந்த தெனவுங் கூறுப . பா.பே : - உதவும் புதல்வனான . 
கஅகூ . ஒருது றைப்புனல்சி னப்புலியு மானு முடனே 

உண்ண வைத்தவுர வோனுலகில் வைத்த வருளும் 
பொருதுறைத்தலைபு குந்து முசுகுந்த னிமையோர் 

புரம டங்கலும ரண்செய்துபு ரந்த புகழும் . 
ப - ரை : -சினம் புவியும் - கோபத்தையுடைய (கொடிய ) புலி 
யும் , மானும் ( சாதுவான ) மானும் , ஒரு துறை - ( நீர் நிலையின் ) 
ஒரே துறையில் , உடன் - ஒன்றாக , புனல் உண்ண வைத்த - நீரைக் 
குடிக்கும்படி செய்த , உரவோன் - வலியவனாகிய ( ஒரு ) சோழன் , 
உலகில் வைத்த - உலகிலுள்ள உயிர்களிடத்தில் செலுத்திய , அரு 
ளும் - அருளின் தன்மையையும் , முசுகுந்தன் - ,பொரு - போர் 
செய்யும் , துறை தலை - களத்தில் , புகுந்து - (சென்று ) அடைந்து , 
இமையோர் புரம் - தேவலோகம் , அடங்கலும் - முழுவதும் , அரண் 
செய்து - ( ஒருவிதத் தீங்கும் நேராமல் ) காவல் செய்து , புரந்த 
( அதனை ) பாதுகாத்த , புகழும் - புகழின் தன்மையையும் , 

வி -ரை : - புலியும் மானும் ஒரு துறையில் நீருண்ண வைத்தவன் 
மாந்தாதா என்னும் வேந்தனும் , இவன் வலியோர் எளியோரை நவியாமல் அ 


சமந்தாது 


க்சு 


கலிங்கத்துப் பரணி 


சாண்டான் என்பதாம் . இவனைப் பற்றி இவ்வாசிரியர் கூறிய கருத்திற் கேற்ப , 
புலிப்போத்தும் புல்வாயும் , ஒரு துறையில் நீருண்ண உலகாண்டோ னுள . 

( கம்பரா - குலமுறை- டு ) எனவும் , ஆடு துறையி லடுபுலியும் பல் 
வாயும் , கூட ரூட்டிய கொற்றவனும் ( விக்கி -உலா , கூ - க 0 ) எனவும் , புலி 
யுடனே புல்வா யொருதுறைநீர் , மாந்த வுலகாண்ட மாந்தாதா ( குலோத் 
உலா - கங -கச ) எனவும் , புக்க துறையில் பகைப்புலியும் புல்வாயும் , ஒக்க 
வொருகாலத் தூட்டினோன் ( இராச - உலா - 

( இராச - உலா - க - க ) எனவும் பிறருங் கூறியுள் 
எமை காண்க . 

இமையோசைப் புரந்தவன் முசுகுந்த வேந்தனும் . இவ்விறையவன் 
ந்திரன் வேண்டுகோளுக் கிணங்கி அவன் நகரைக் காத்து அசுரரை எதிர்த் 
துப் போர் புரிந்தான் . அதுகாலை அசுரர்கள் தொடுத்த கொடிய கணையொன்று 
அவன் கண்ணையம் மனத்தையும் புதைத்தது . 

உடனே இந்திரனேவிய பூத 
மொன்று தோன்றி அக்கணையை அழித்தது . பின்பு அவன் அசுரரை வென் 
றன னென்பதாம் . இதனை , கடுவிசை யவுணர் கணங்கொண் டீண்டி , கொடு 
வரி யூக்கத்துக் கோநகர் காத்த , தொடுகழல் மன்னற்குத் தொலைந்தன ராகி , 
(சிலப் - எ - சு - க ) என்றதனாலும் அதன் உரையாலும் அறிக . அன்றியும் , வான 
வரும் தானவரும் பொருமொருநாள் ............. அறமென்ன 

அறமென்ன வொருதனியே 
திரிந்தமரா பதிகாத்தோன் ( கம்பரா - குலமுறை - சு ) எனவும் , 

போக புவி 
புரந்த பூபதியும் ( விக்கி - உலா -கஉ ] எனவும் வருவனவற்றையும் இங்குக் 
கவனிக்க . பொருதுறை - போர் புரியும் இடம் , துறை-இடம் ; வான்வண் 
இறைதரு வாய்மையன் ( திருக்கோ-ஙஅ 0 ) என்றமை காண்க . துறைத்தலை 
தலை ஏழனுருபு . 

( கஉ ) 
ககூ0 . கடல்க லக்கவெழு மின்னமுது தன்னை யொருவன் 

கடவுள் வானவர்க ளுண்ணவருள் செய்த கதையும் 
உடல்க லக்கறவ ரிந்து தசை யிட்டு மொருவன் 

ஒருது லைப்புறவொ டொக்கநிறை புக்க புகழும் . 
ப - ரை : - கடல் கலக்க - திருப்பாற்கடலை ( மந்தர மலையால் ) 
கலக்குதலால் , எழும்- ( அதிலிருந்து ) தோன்றிய ,இன் அமுது தன்னை 
இனிய அமுதத்தை , கடவுள் வானவர்கள் - தெய்வத் தன்மையை 
யுடைய தேவர்கள் , உண்ண - உண்ணும்படி , அருள் செய்த அருள் 
புரிந்த , ஒருவன் கதையும் - ஒரு சோழன் கதையையும் , கலக் 
அற - ( புறாவின் ) வருத்தம் நீங்க , ஒரு துலை - ஒப்பற்ற துலாத்தட் 
டில் , உடல் அரிந்து - ( தன் ) உடம்பை அறுத்து , தசை இட்டும் 
மாமிசத்தை வைத்தும் , புறவொடு ஒக்க - ( அது போதாமையால் ) 
அப்புறாவுக்கு ஒப்பாக , நிறை புக்க - துலாவின் ( மற்றொரு தட்டில் ) 
ஏறி நின்ற , ஒருவன் புகழும் - மற்றொரு சோழன் புகழின் தன் 
மையையும் , 
ரை :-வானவர் 

உண்ண அழது தந்தவன் பிருதுலாட்சன் 
என்ப . தேவர்கள் அமுதத்தின் பொருட்டுத் திருப்பாற்கடலைக் கடையுங்கால் , 
அம்மன்னவனைத் தமக்குதவிபுரியுமாறு வேண்டினர் . அவன் அவர்கள் வேண்டு 
கோளுக்கிணங்கி அக்கடலைக் கடைந்து தேவர்களுக்கு அமுதம் வழங்கின 
னென்பதாம் . திருப்பாற்கடலைக் கடைந்த வரலாற்றை கஉஉம்- தாழிசையிற் 
காண்க . குரைகடலை நெடுவரையாற் கடைந்தமுது கொடுத்தானும் ( கம்பரா - 
குலமுறை - ச ) என்றார் கம்பரும் . 


வு . இராச பாரம்பரியம் 


காஎ 


உலா 


புறவின் பொருட்டுத் துலையிற் புக்கவன் சிபிச்சோழனும் . அவன் நீதி 
முறை பிறழாது செங்கோல் செலுத்துங்கால் , அம்மன்னவன் குணத்தைப் பரி 
சோதிக்க, இந்திரன் பருந்தாகவும் அக்கினி புறாவாகவும் உருவங் கொண்டனர் . 
பின்னர்ப் பருந்து புறாவைக் குத்தித் தின்ன முயல , அது சிபிச்சோழனைச் சா 
ணடைந்தது . பின்பு அம்மன்னன் பருந்து விழைந்தபடி , அதன் எடைக்குச் 
சரியாய்த் தன் மாமிசத்தை யளிக்கக் கருதித் துலாக்கோலின் ஒரு தட்டில் அப் 
புறாவையும் மற்றொரு தட்டில் தன் தொடையிலுள்ள மாமிசத்தையும் அரிந்து 
வைத்தான் . அது அப்புறாவின் எடைக்குச் சரியாகவில்லை . இவ்வாறு பலமுறை 
செய்தும் எடைக்குச் சரியாகாமையால் , கடைசியில் அவனே அத் துலாத்தட் 
டில் ஏறி நின்றான் . அதனால் அந்தத் தேவரிருவரும் மகிழ்ந்து அவனுக்கு வேண் 
டிய வரங்களை வழங்கிச் சென்றன ரென்பதாம் . 

சிபி புறாவைக் காத்தமையை சேர்ந்த புறவி னிறைதன் திருமேனி , 
ஈர்ந்திட் டுயர் துலைதா னேறினான் ( வீரசோ - கசு அடம் செய் - மேற்கோள் ) 
எனவும் , கூருகிர்ப் பருந்தினே று குறித் தொரீஇ , தன்னகம் புக்க குறு 
நடைப் புறவின் , தபுதி யஞ்சிச் சீரை புக்க , வரையா வீகை யுரவோன் 
மருக ( புறநா - சங 

- சங ) எனவும் , குறுநடைப் புறவின் நெடுந்துயர் தீர , எறி தரு 
பருந்தி னிடும்பை நீங்க , அரிந்துடம் பிட்டோன் ( சிலப் - உஎ , கசுசு , சுஅ - 
எனவும் , புறவொன்றின் பொருட்டாகத் துலைபுக்க பெருந்தகை ( கம்பரா - 
திருவவ - சுரு ) எனவும் , சிறுபுறவுக் காகக் களிகூர்ந்து, தூக்குந் துலைபுக்க 
தூயோன் (விக்கி - உலா - உக- உஉ ) எனவும் , உடம்படையக் கொய்தாலு 
மெய்தா , துலையேறி வீற்றிருந்த சோழன் ( குலோத் - உலா நங - நச ) 
எனவும் சரணடைந்த , வஞ்சப் புறாநிறை புக்க புகழோன் ( இராச 
கக - கஉ ) எனவும் வருமாற்றானறிக . நிறை ஒக்க என்றியைத்து , நிறைக்குச் 
சமானமாய் எனினுமாம் . ஒருவன்- இவற்றை எழுவாயாகக்கொண்டு பொருள் 
கோடலுமாம் . பா - பே : - * புக்க வவனும் , 

( கங 3 
ககூக . சுராதி ராசன் முத லாகவரு சோழன் முன நாள் 

சோழ மண்டலம மைத்தபிற கேழு லகையும் 
இராச கேசரிபு ரந்துபர கேச ரிகளாம் 

இருவ ராணைபுலி யாணையென நின்ற * விதுவும் . 
ப - ரை : - முன நாள் - முற்காலத்தில் , முதல் சோழன் ஆக 
வரு 

முதற் சோழனாகப் பிறந்த, சுராதிராசன் - சுராதிராச னென் 
பவன் , சோழ மண்டலம் அமைத்த பிறகு - சோழ மண்டலத்தை 
ஏற்படுத்திய பின் , இராசகேசரி பரகேசரிகள் ஆம் இருவர் - இராச 
கேசரி பரகேசரிகள் ஆகிய இருவரும் , ஆணை - ( தமது ) கட்டளை 
யால் , எழ் உலகையும் புரந்து - எழு வகையாகிய தீவுகளையுடைய 
( இந்த ) உலகம் முழுதும் பாதுகாத்து , புலி-புலிக் கொடியால் செலுத் 
தும் , ஆணை என - (ஆளுகையே ) ஆளுகை என்று ( கண்டோர் ) 
சொல்லும்படி , நின்ற இதுவும் - நிலைபெற்று நின்ற இந்த வரலாற் 
றையும் , 

வி - ரை : -- சோழமண்டலம் ஏற்படுத்தியவன் முதற் சோழனாகிய சுராதி 
பாசன் என்பதும் , புலிக்கொடியை ஏற்படுத்தியவர் இராசகேசரி , பரகேசரிகள் 
என்பதும் இத்தாழிசையால் விளங்கும் . எழுலகு என்றது - பூமியின் கண் 
ணுள்ள ஏழ தீவுகளை ( உ அரு ) யாம் . அவை நாவல் , இறலி , குசை , 
கிரவுஞ்சம் , பட்கரம் , தெங்கு , கமுகு என்பன ( சூடா - நிக க2- கக ) . 
பா - பே : - * புகழும் . 

( கச ) 


காவு 


கலிங்கத்துப் பரணி 


ககஉ . கால னுக்கிதுவ ழக்கெனவு ரைத்த வவனும் 

காவிரிப்புனல்கொ ணர்ந்தவவ னும்பு வனியின் 
மேல னைத்துயிரும் வீவதிலை யாக நமன்மேல் 

வென்றி கொண்டவனு மென்றிவர்கள் கொண்ட விறலும் 
ப - ரை : - வழக்கு இது என - முறைமை இதுவாகுமென்று , 
காலனுக்கு உரைத்த அவனும் - யமனுக்குச் சொன்ன அந்தச் 
சோழனும் , காவிரி புனல் - காவிரியாற்று நீரை , கொணர்ந்த அவ 
னும் - ( சோழ நாட்டிற்கு ) கொண்டுவந்த அந்தச் சோழனும் , 
புவனியின் மேல் - இந்தப் பூமியிலுள்ள , அனைத்து உயிரும் - எல்லா 
உயிர்களும் , வீவது இலை ஆக - இறவாதபடி , நமன் மேல் வென்றி 
கொண்ட - நமனை வென்ற , அவனும் - அந்தச் சோழனும் , என்ற 
இவர்கள் - என்று சொல்லப்பட்ட இந்தச் சோழர்கள் , கொண்ட 
விறலும் - அடைந்த வெற்றியையும் , 

வி -ரை: -- காலனுக்கு வழக்குரைத்தவன் கிள்ளிவளவனும் . இதனை , 
இருங்கூ ற்றுக் கேற , வழக்குரைத்த கிள்ளிவளவன் ( குலோத் - உலா - 
கக - கஉ ) எனவும் , கூற்றுக்கு , தேற வழக்குரைத்த செம்பியனும் ( விக்கி உலா 
கங - கச ) எனவும் வருமாற்றானறிக. கொண்டவனும் , என்றிவர்கள் - இவை 
களின் ஈற்றிலுள்ள அகரம் தொக்கு நின்றது . 

முசுகுந்தன் மனைவியாகிய சித்திரவல்லி என்பவள் அழகிய கிளி ஒன்றை 
வளர்த்து வந்தாள் . காலன் மனைவி விருப்பத்திற்கிணங்கிக் கால தூதர் அதனைக் 
கவர்ந்து சென்று அவளுக்களித்தனர் . உடனே சித்திரவல்லி அதனைத் 
தன் கணவனுக்குணர்த்த , அவன் தன் பெரும் படையை யேவி யமனை 
வென்று அக்கிளியைப் பெற்றுத் தன் மனைவிக்களித்தனன் . பின்பு அவன் 
காலனுக்குப் பல நீதிகளை எடுத்தியம்பினன் எனவுங் கூறுப . 
பற்றி கஅகம்- தாழிசையில் கூறியிருத்தலால் , இவன் வேறு முசுகுந்தனெனத் 
தோற்றுகிறது . 

காவிரிப்புனல் கொணர்ந்தவன் கவோன் என்னும் மன்னவனாம் . அவன் 
திருமாலை அன்புடன் வணங்கி வந்தான் . அவன் பகைஞனொருவன் அவன் 
மேல் போர் தொடுத்தான் . அது காலை அவ்வேந்தன் திருமாலைத் தொழுது ஓர் 
வாளாயுதம் பெற்று அதனால் தன் மாற்றானை வென்று சில காலம் செங்கோல் 
செலுத்தி வந்தான் . பின்பு அவன் முத்தி பெறத் திருமாலை வேண்ட அவர் , 
( வேந்தே , என் மாயை உன்பால் புதல்வியாய்த் தோன்றுவாள் ; பின்புதான் 
நீ முத்தி பெறுவாய் என்றனர் . அதன்படி சிலகாலங் கழித்துக் கவேரன் 
ஓர் பெண்மகவைப் பயந்தான் . பின்னர் அவள் அகத்தியரை மணந்து நதி 
வடிவாய்ப் பெருகினள் . கவோ மன்னனிடம் தோன்றினமையால் , அந் நதிக் 
குக் காவிரியென்னும் பெயருண்டாயிற்று . பின்பு கவேரன் முத்தி பெற்றன 
னென்ப . திருச்சித் - பு - உக- ம்-படலம் ) . இக்காவலனைப் பற்றி , குடகக் குவடு 
டறுத்திழிய , தள்ளும் திரைப்பொன்னி தந்தோனும் ( விக்கி - உலா - உங - 
உச ) எனவும் , காவேரி யாற்றுப் படைக்கு, மலையெறியு மன்னர்க்கு மன் 
னன் ( குலோத் - உலா உக - ஈ o ) எனவும் , பொன்னி கடலேழுங் கோப்ப , 
வரையெறிந்த மன்னர்க்கு மன்னன் ( இராச - உக- ங 0 ) எனவும் வருமாறு 
காண்க . இவனைச் சித்திரதன்வன் எனவுங் கூறுவர் . 

நமன்மேல் வென்றி கொண்ட வன் மீருத்யு ஜித் ; இவன் தன் நாட்டில் 
அகாலமாண முண்டாகாமல் ஆட்சிபுரிந்து வந்தான் என்ப . இவனை இராஜேந் 


முசுகுந்தனைப் 


அ . இராச பாரம்பரியம் 


காக 


ராசனை 

ஏவல் 


மிருத்யுஜித் எனவுங் கூறுவர் . பா - பே : - மேல னைத்துலகு மிவ்வகில 
லோக முமெலாம் 
ககக . புலியெ னக்கொடியி லிந்திரனை வைத்த வவனும் 

புணரி யொன்றினிடை யொன்றுபுக விட்ட வவனும் 
வலியி னிற்குருதி யுண்கெனவ ளித்த வவனும் 
* வாத ராசனைவ லிந்து பணி கொண்ட வவனும் . 

ரை : - கொடியில் - ( தன் ) துகில் கொடியில் , இந்திரனை 
தேவேந்திரனை , புலி என - புலியின் வடிவமாக , வைத்த அவனும் - 
வைத்துக் கொண்ட - அந்தச் சோழன் வரலாற்றையும் , ஒன்று 
புணரி இடை - ஒரு கடலில் , ஒன்று - மற்றொரு கடலை , புகவிட்ட 
அவனும் - ( கலந்து ) புகும்படி விட்ட அந்தச் சோழன் வரலாற் 
றையும் , குருதி உண்க என - ( என் ) இரத்தத்தைக் குடிப்பாயாக 
வென்று , வலியினில் அளித்த - ( தன் ) வலிமையால் கொடுத்த , அவ 
னும் - அந்தச் சோழன் வரலாற்றையும் , வாத 

வாயு 
தேவனை , வலிதினில் - பலவந்தமாய் , பணி கொண்ட 
கொண்ட , அவனும் - அந்தச் சோழன் வரலாற்றையும் , 

வி - ரை : - கொடியில் இந்திரனை வைத்தவன் சித்திரன் என்னும் 
சோழனாம் . இவன் இந்திரனைப் புலிக்கொடியாகக் கொண்டமையால் , இவ 
னுக்கு வியாக்கிர கேது என்னும் பெயர் உண்டாயிற்றென்ப . (வியாக்கிரம் 
புலி , கேது - கொடி ) 

புணரி புகவிட்டவன் சமுத்திரஜித் என்னும் சோழனாம் . இவன் கப்பல் 
போக்கு வரவைக் கருதிப் பூசந்தியை வெட்டி மேல் கடலையம் கீழ் கடலையும் 
ஒன்று சேர்த்துச் சலசந்தி யாக்கினனெனத் தெரிகிறது . இம்மன்னவனைப் 
பற்றி , மேல்கடலில் வீங்குசீர் கீழ்கடலில் விட்டோனும் ( விக்கி - உலா - 

கஅ ) மேல்கடல் கீழ்கடற்கு விட்டகோன் ( குலோத் - உலா - உ.அ ) 
குடகடற்குச் சார்பு குணகடலே யாக்கும் , வடகடற்குந் தென்கடற்கு மன் 
னன் ( இராச - உலா உஎ - உன ) என மூவருலாக்கள் கூறும் . 
குருதியுண்கென அளித்தவன் பஞ்சப்பன் என்னுஞ் சோழனாம் . 

சோழனாம் . நீர் 
வேட்கையால் வருந்திய ஐந்து இயக்கர்கள் அச்சோழவேந்தனிடம் சென்று 
தண்ணீர் வேண்ட , அவன் தன் உடம்பிலுள்ள ஐந்து இரத்தக் குழாய்களை 
அறுத்துத் தன் உதிரத்தை வழங்கினான் . அவர்கள் அதனைப் பருகித் தமது 
வேட்கை தணிந்தனர் . அதனால் அம்மன்னனுக்கு அப்பெயர் உண்டாயிற்று 
என்பர் . 

திலீபன் என்னும் மன்னன் தனது குருவாகிய வசிட்ட முனிவருடைய 
காமதேனுவை மேய்த்துக்கொண் டிருந்தான் . அப்போது கும்போதானென்ப 
வன் அவன் குரு பக்தியைப் பரிசோதிக்க விரும்பிச் சிங்கவருவாய் அக்காம 
தேனுவைப் பற்றிக்கொண்டான் . உடனே திலீபன் அதனை மீட்கத் தன் 
உதிரத்தை அச் சிங்கத்திற் களித்தான் . அதனால் குருவின்பால் அவனுக்குள்ள 
அன்பைக் கண்டு கும்போதரன் வியந்தனன் எனவுங் கூறுவர் . 

வாதராசனைப் பணிகொண்டவன் : - இவன் பெயர் இன்னதென விளங் 
கவில்லை. ஆயினும் , களியிரு முந்நீர் நாவா யோட்டி , வளிதொழி லாண்ட 
வரவோன் மருக ( புறநா - சுசு ) என்பதற்கு , நீர் செறிந்த பெரிய கடலின் 
கண்ணே மாக்கலத்தை யோட்டிப் போர் செய்தற்குக் காற்றின்றி நாவாய் 


கஎ 


ககள் 


கலிங்கத்துப் பரணி 


ஓடாதாக ஆண்டு வளிச்செல்வனை யழைத்து ஏவல்கொண்ட வலியோன் 
மாபிலுள்ளானே என வரைந்திருக்கும் அதன் உரையால் இவ்வரலாறு ஒரு 
வாறு விளங்குகிறது . அவன் என்றது ..... 

அந்தந்தச் சோழர் வர 
லாற்றை யுணர்த்தினது . இனிவருஞ் செய்யுட்களிலும் இவ்வாறே கொள்க . 
பே : - * வரத ராசனை 

( கசு ) 
ககூச . தேங்கு தூங்கெயிலெ றிந்தவவ னுந் தி ரண்மணிச் 

சுடர்வி மானமது வான்மிசையு யர்த்த வவனும் 
தாங்கள் பாரதமு டிப்பளவு நின்று தருமன் 

தன்க டற்படைதனக்குதவி செய்த வவனும் .. 
வி - ரை :-- தேங்கு - (பகைவர்க்கு ) அச்சத்தை யுண்டாக் 
கும் , தூங்கு - ( ஆகாயத்தில் ) சஞ்சரிக்கும் , எயில் எறிந்த - மதில்களை 
அழித்த, அவனும் - அந்தச் சோழன் வரலாற்றையும் , திரள் 
வட்ட வடிவமாகிய , மணி - இரத்தினங்களைப் பதித்த , சுடர் விமா 
னம் அது - ஒளியை வீசும் ( தனது ) விமானத்தை , வான்மிசை 
ஆகாயத்தில் , உயர்த்த அவனும் 

அவனும் - உயரும்படி செய்த அந்தச் 
சோழன் வரலாற்றையும் , தாங்கள் பாரதம் - (பாண்டவர்கள் ) 
தங்களுடைய பாரதப்போரை , முடிப்பு அளவும் - முடித்தலைச் 
செய்யும் வரையிலும் , நின்று - ( தளராமல் ) நின்று , தருமன் தன் 
தருமராசனுடைய , கடல் படை தனக்கு - கடல் போன்ற சேனை 
களுக்கு , உதவி செய்த - அவனும் - அந்தச் சோழன் வர 
லாற்றையும் , 
வி -ரை : - தூங்கெயிலெறிந்தவன் : - இவன் இயற்பெயர் 

விளங்க 
வில்லை . இவன் ஆட்சி புரியுங்கால் , சில அசுரர்கள் திரிபுராதிகளைப் போல் 
ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் மூன்று மதில்களைத் தமக்குப் பாதுகாப்பாகக் 
கொண்டு அவைகளின் உதவியால் பலர்க்குத் துன்பியற்றலாயினர் . அதைக் 
கண்ட அச்சோழன் அம்மதில்களை அழித்து அவர்களை வென்றனனென்ப 
தாம் . இவனைப் பற்றி தூங்கெயில் மூன்றெறிந்த சோழன்கா ணம்மானை 
(சிலப் -உக - அம்மானைவரி - க ) எனவும் , தூங்கெயி லெறிந்தநின் னூங்கணோர் 
( புறநா- நக ) எனவும் , தூங்கெயி லெறிந்த தொடித்தோட் செம்பியன் (மணி 
மே - க - ச ) எனவும் , வீங்குதோட் செம்பியன் சீற்றம் விறல் விசும்பில் , தூங்கு 
மெயிலும் தொலைத் தலால் ( பழமொ- கடுகு ) எனவும் , தூங்கெயி லெறிந்த 
தொடிவிளங்கு தடக்கை, நாடா நல்லிசை நற்றேர்ச் செம்பியன் (சிறுபா 
அக - அஉ ) எனவும் , தூங்கெயி லெறிந்த சோழனும் ( விக்கி -உலா - கஎ 
எனவும் , தூங்கெயில் கொண்ட சுடர்வாளோன் ( குலோத் -உலா- உசு ) 
எனவும் , தூங்கு புரிசை துணித்தகோன் ( இராச- உலா -உசு ) எனவும் அறி 
ஞர் கூறியுள்ளமை காண்க . விமானமது - அது பகுதிப் பொருள் விகுதி . 
தங்கள் என்பது எதுகை நோக்கித் தாங்கள் என நீண்டது . கடற்படை 
உவமைத் தொகை . 

விமானம் வான்மிசை உயர்த்தவன் உபரிசான் என்னுஞ் சோழனும் . 
இவன் இந்திரன் பால் சிறந்த தேரொன்றைப் பெற்று ஆகாயத்திற் சென்று , 
தேவர்களுக்குத் தீங்கிழைத்த அசுரரை அழித்தனன் எனவும் , அதனால் அப் 
பெயர் பெற்றனனெனவுங் கூறுவர் (உபரி- மேலே , சரன்- சஞ்சரிப்பவன் .) 

சூரிய குலத் தோன்றலாகிய திரிசங்கு மன்னன் வசிஷ்டர்பால் சாபமெய்தி 
விசுவாமித்திரரை யணுகினன் . அம்முனிவர் அவ்வேந்தன் விரும்பியபடி தமது 


வு . இராச பாரம்பரியம் 


தவ வன்மையால் , அவனை விமானத்தி லேற்றுவித்து விண்ணுலகத்திற்கனுப் 
பினர் . அப்போதவன் தானேறிய விமானத்தை வானத்திற் செலுத்தினன் 
எனவு மியம்புவர் . மாக விமானந் தனியூர்ந்த மன்னவனும் ( விக்கி -உலா 
கக ) என்றார் ஒட்டக்கூத்தரும் . 

தருமன் படைக்கு உதவி செய்தவன் : - பாரத யுத்தத்தில் சோழனொரு 
வன் பாண்டவர் பக்கம் நின்று துரியோ தனன் படையை எதிர்த்துப் போர் 
புரிந்தான் ( வில்லிபா - கஎ - ம் 

( வில்லிபா - கஎ - ம் போர் - சு எ - சுஅ ) . இவன் பெயர் விளங்க 
வில்லை . தேங்கல் - அஞ்சல் ; நிலைபெறா தோடல் தேங்கல் .............. அச்சக் 
குறிப்பு ( சூடாம - நிக - அ - ருசு ) என்றமை காண்க . பா - பே : - * சுடர்மணி 
திரள் விமானமது தனக்குணவு தந்த 

( கஎ ) 
ககூரு . தளவழிக்கு நகை வேல்விழிபி லத்தின் வழியே 

தனிநடந்துரகர் தங்கண்மணி கொண்ட வவனும் 
களவழிக்கவிதை பொய்கையுரை செய்ய வுதியன் 

கால்வ ழித்தளையை வெட்டியர சிட்ட வவனும் . 
ப - ரை : - பிலத்தின் வழியே - ( ஒரு ) குகையின் வழியாய் , 
தனி நடந்து - ( பிறர் உதவியின்றி ) தனிமையாய் நடந்து சென்று , 
தளவு அழிக்கும் - முல்லை யரும்பின் அழகைக் கெடுக்கும் , நகை - 
பற்களையும் , வேல் விழி - வேல்போன்ற கண்களையு முடையவளா 
கிய , உரகர் தம் - நாகர்களுடைய , கண்மணி கொண்ட - கண்மணி 
போன்ற நாக கன்னிகையை ( மணம் புரிந்து ) கொண்ட , அவனும் 

அந்தச் சோழன் வரலாற்றையும் , பொய்கை - பொய்கையார் 
என்னும் புலவர் , களவழி கவிதை - களவழி நாற்பது என்னும் 
நூலை , உரை செய்ய - பாடி யருள , உதியன் - ( கணைக்கா லிரும் 
பொறை என்னும் ) 

சேரவேந்தனுடைய , கால்வழி - காலில் , 
தளையை வெட்டி - ( பூட்டிய ) விலங்கை வெட்டி யெறிந்து , அரசு 
இட்ட - ( முன் போல் அவனை ) அரசாட்சியில் வைத்த , அவனும் 
அந்தச் சோழன் வரலாற்றையும் , 

விரை : -உரகர்தங் கண்மணி கொண்டவன் கிள்ளி வளவ னென்ப . 
அந்நீர் , திரைதரு மரபின் ........ பல்வேல் திரையன் ( பெரும்பா - ஈ o 
நஎ ) என்றதனாலும் , நாகப்பட்டினத்துச் சோழன் பிலத்துவாரத்தால் நாக 
லோகத்தே சென்று நாக கன்னிகையைப் புணர்ந்த காலத்து என நச்சினார்க் 
கினியர் கூறிய அதன் உரையாலும் இவ்வாலாறு ஒருவாறு புலப்படுகிறது . 
பணம்புணர்ந்த மௌலியான் கோமகளைப் பண்டு , மணம் புணர்ந்த கிள்ளி 
வளவன் 

[ குலோத் - உலா ந எ - கூஅ ) என்றதனால் , இவன் கிள்ளி வளவ 
னெனத் தெரிகிறது . பிலம் தனிற் புக்குத்தன் பேரொளியால் நாகர் , குல 
மகளைக் கைப்பிடித்த கோவும் ( விக்கி - உலா - கக - 20 ) எனவும் , சேடன் , 
திருமகளைக் கல்யாணஞ் செய்தோன் ( இராச- உலா - ஙக , ஙஉ ) எனவுங் கூறி 
யுள்ளவற்றையும் இங்குக் கவனிக்க . கக உ - ம் தாழிசையில் கிள்ளி வளவனைப் 
பற்றிக் கூறியிருத்தலால் , இவன் இரண்டாம் கிள்ளிவளவன் போலும் . 

சூரவர்க்கன் என்னுஞ் சோழனொருவன் திரிசிராமலையை யடுத்த கந்த 
மாவனத்தில் வேட்டையாடச் சென்று நள்ளிரவில் அங்கே திரிந்து கொண் 
டிருந்தான் . அப்போது நாக கன்னிகையர் எழுவர் சிவபிரானை வழிபடக் 
கருதி அங்குள்ள தடாகமொன்றில் நீராடிக்கொண் டிருந்தனர் . அதிகாலை 
அவ்வேந்தன் அப்பெண்மணிகளின் ஆடைகளைக் கவர்ந்து கொண்டான் . பின்பு 


ககட் 


கலிங்கத்துப் பரணி 


அவன் அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்கி , அவர்கள் ஆடையை யளித்துப் 
பிலத்தின் வழியே அவர்களுடன் நாகலோகஞ் சென்று , அங்கு ஆதிசேடன் 
மகளாகிய காந்திமதியை மணம் புணர்ந்து தன்னகரமடைந்தனன் எனவுங் 
கூறுப . 

கால்வழித் தளையை வெட்டி யாசிட்டவன் சோழன் செங்கணான் என்ப . 
இவனைக் கோச் செங்கணான் எனவும் , கோச்செங்கட் சோழன் எனவுங் கூறு 
வர் . இவன் கழுமலமென்னுமூரில் சேரவேந்தனாகிய சேரமான் கணைக்கா 
லிரும்பொறையோடு போர் புரிந்து அவனை வென்று சிறைப்படுத்தினன் . 
பின்னர் , சோவேந்தன் அவைக்களத்துப் புலவராகிய பொய்கையார் என் 
பவர் கோச்செங்கணான் வீரத்தைச் சிறப்பித்து களவழி நாற்பது என்னும் 
நூலையியற்றி அச்சோழன் முன் பாடினர் . அதைக் கேட்டு அவன் களிப்புற்றுச் 
சோன் கால்தளை நீக்கி அவனைச் சிறையினின்று விடுவித்து அவன் நாட்டை 
அவனுக்கு வழங்கினனென்ப . 

இவனைப் பற்றி மேதக்க பொய்கை கவி 
கொண்டு வில்லவனை , பாதத் தளைவிட்ட பார்த்திபனும் ( விக்கி - உலா உஎ -உ.அ ) 
எனவும் , அணங்கு , படுத்துப் பொறையனைப் பொய்கைக்குப் பண்டு , 
கொடுத்துக் களவழிப்பாக் கொண்டோன் ( குலோத் - உலா - ஈ.அ -20 ) எனவும் , 
நல்லவன் பொய்கை களவழி நாற்பதுக்கு , வில்லவன் கால்தளையை விட்ட 
கோன் ( இராச - உலா - கூடு - ஙசு ) எனவும் , மூவருலாக்கள் கூறும் . சோழன் 
செங்கணானும் சேரமான் கணைக்கா லிரும்பொறையுந் தமது திருப்பெயர் 
பொறித்துப் பொருதுழிச் சேரமான் கணைக்கா லிரும்பொறையைப் பற்றிச் 
சோழன் செங்கணான் சிறை வைத்துழிக் களம்பாடிப் பொய்கையார் வீடு 
கொண்டமையான் என் 

என்க ( களவழி நா - முன்னுரை என்றதனாலும் , புற 
நானூற்றின் எச - ம் செய்யுளின் அடிக் குறிப்பாலும் இவன் வரலாறு ஒருவாறு 
புலப்படுகிறது . செம்பியன் கோச்செங்கணான் சேர்ந்த கோயில் ( திவ்ய - 
பெரிய திரு-சு- சு - க ) எனத் திருமங்கையாழ்வாரும் இவனைச் சிறப்பித்துள் 
ளமை காண்க . தளவு- பொருளாகு பெயராய் முல்லையரும்பை யுணர்த்தினது ; 
கண்மணி உவமையாகுபெயர் ; கவிதை - காரணவாகு பெயராய் 
காயிற்று . உரகர் தங்கள் மணி எனப் பிரித்துப் பொருள் கோடலுமாம் . இது 
காறுங் கரிகாலன் முன்னோர் வரலாற்றைக் கூறினார் . பா - பே : - * நகை 
யாளிழி , தங்கள் பதி 

( கஅ ) 
ககசு . என்று மற்றவர்க டங்கள் சரி தங்கள் பலவும் 

எழுதி மீளவிதன் மேல்வழுதி சேரன் மடியத் 
தன்ற னிக்களிற ணைந்தருளி வீர மகடன் 

தனத டங்களொடு தன் புயமணைந்த பரிசும் . 
ப - ரை : -- என்று - என்றிவ்வாறாக , மற்றவர்கள் தங்கள் -மற் 
றச் சோழர்களுடைய , சரிதங்கள் பலவும் - வரலாறுகள் பலவற் 
றையும் , எழுதி - ( கரிகாலன் இமயமலையில் ) எழுதி , இதன் மேல் - 
இதற்கு மேல் , மீள - மீண்டும் , வழுதி - பாண்டிய மன்னனும் , 
சேரன் - சேர வேந்தனும் , மடிய - சாகும்படி , தன் தனி களிறு 
தன் ஒப்பற்ற ஆண் யானையோடு , அணைந்தருளி - ( போர்க்களத் 
தில் ) சென்று ( பொருது ), வீர மகள் தன் - வீரமாதினுடைய , தட 
தனங்களொடு - பருத்த கொங்கைகளை , தன் புயம் - தனது தோள் 
களால் , அணைந்த பரிசும் - ( கரிகாலன் ) தழுவிய தன்மையையும் , 

வி - ரை : - இச் செய்யுளிற் கூறப்பட்டவன் கரிகாற் சோழனும் . இம் 
மன்னவன் முதற் பெருநற்கிள்ளியின் போனும் , இளஞ் சேட் சென்னியின் 


நூலுக் 


வு . இராச பாரம்பரியம் 


கககூ 


புதல்வனுமாவான் . பெருநற் கிள்ளி , கரிகாலன் என்னு மிருவரும் கி . பி . 
கரு 0 - ம் , ஆண்டில் முதற் குடக்கோ நெடுஞ் சோலாதனை எதிர்த்துப் போர் 
புரிந்தனர் . அப்போரில் பெருநற்கிள்ளியும் நெடுஞ்சேரலாதனும் உயிர் துறந் 
தனர் . கரிகாலன் தந்தையாகிய இளஞ்சேட் சென்னி இப்போர் நிகழு முன்பே 
விண்ணுல கடைந்தனன் : அதனால் அக் கொற்றவன் சோழ நாட்டின் அர 
சரிமை யெய்தினன் . பின்பு அவன் தன் புதல்வியை இரண்டாம் பெருஞ் சேர 
லாதன் என்னும் சேர வேந்தனுக்கு மணமியற்றி யருளினான் . சில வாண்டுகள் 
சென்றபின் , கரிகாலன் மருமகனாகிய பெருஞ் சேரலாதனும் , கெடுஞ் செழியன் 
என்னும் பாண்டியனும் கரிகால் வேந்தனை யெதிர்த்துக் கடும் போர் புரிந்த 
னர் . அப் போர் கஎரு -ம் , ஆண்டில் வெண்ணி யென்னும் ஊர்ப்புறத்தே 
நிகழ்ந்ததாம் , அதில் அவ்விரு பெரு வேந்தரும் தோல்வி யெய்தினர் . அவர்களில் 
பெருஞ் சேரலாதன் தானுற்ற புறப் புண்ணுக்குப் பெரிதும் நாணி வடக் 
கிருந்து உயிர் துறந்தான் . கரிகால் வேந்தன் கி . பி . கரும் முதல் கஅ 0 வரை 
ஆட்சி புரிந்தான் . கரிகாலனுக்குப் பின் , அவன் புதல்வன் நெடுமுடிக் கிள்ளி 
யும் , பெருஞ் சோலா தனுக்குப் பின் அவன் மைந்தன் சேரன் செங்குட்டுவனும் 
முறையே சோழ நாட்டிற்கும் சேர நாட்டிற்கும் வேந்தர்களாய் விளங்கினர் 
( H. I. S. I- பக் - கச , கடு ) . சேரலாதனுக்குச் சேரன் செங்குட்டுவனன்றி , 
இளங்கோவடிகள் என்னும் புதல்வரு மிருந்தனர் . இவர் சிலப்பதிகாரம் 
என்னும் அரிய நூலை யியற்றி யருளினார் . இவர் தம்மிளமையிலேயே துறவு 
பூண்டனர் . கரிகால் வேந்தனோடு பெருஞ் சேரலாதனும் பாண்டியன் 
நெடுஞ் செழியனும் வெண்ணியிற் பொருது தோல்வி யுற்றமையை , இரு 
பெரு வேந்தரு மொருகளத் 

மொருகளத் தவிய , வெண்ணித் தாக்கிய வெருவரு 
நோன்றாள் , கண்ணார் கண்ணிக் கரிகால் வளவன் ( பொருந - கசசு -கசஅ ) 
என்றதனாலறிக . அன்றியும் , புறநானூற்றில் சுரு -ம்- செய்யுளில் ,, தன்போல் 
வேந்தன் முன் புகுறித் தெறிந்த , புறப்புண் ணாணி மறத்தகை மன்னன் , வாள் 
வடக்கிருந்தனன் எனவும் அதன் அடிக் குறிப்பில் , சேரமான் பெருஞ் சேர 
லாதன் கரிகாற் பெருவளத்தானோடு பொருது புறப்புண் ணாணி வடக்கிருந்தா 
னைக் கழாத்தலையார் பாடியது எனவும் வருதலால் , கரிகாலனோடு பொருது 
தோல்வி யுற்றவன் பெருஞ் சேரலா தனெனத் தெரிகிறது . கரிகால் வளவனொடு 
வெண்ணிப் பறந்தலை , பொருது புண் ணாணிய சோலாதன் , அழிகள மருங்கின் 
வாள் வடக்கிருந்தென ( அகநா - ருகு ) என்றமையு மிங்குக் கவனிக்க . கரிகாலன் 
கி . பி . கூரு - ல் , தோன்றி கி . பி . டு முதல் சுரு வரை ஆட்சி புரிந்தான் 
எனவு மியம்பவர் ( T. T. E. H. Y. A. பக் - கரு -சுஎ) . இது முதல் நான்கு 
செய்யுட்கள் கரிகாலன் வரலாற்றை யுணர்த்தும் . பா - பே :- * முடியில் . ( கக ) 
ககஎ . தொழுது மன்னரே கரைசெய் பொன்னியில் 

தொடர வந்திலா முகரி யைப்படத் 
தெழுது கென்றுகண் டிதுமி கைக்கணென் 

றிங்க ழிக்கவே யங்க ழிந்ததும் . 
ப - ரை : - மன்னர் - ( பல ) அரசர்கள் , தொழுது - ( தன்னை ) 
வணங்கி , கரை செய்- கரையை அமைக்கும் , பொன்னியில் - காவிரி 
நதியில் , தொடர் - ( அவ்வரசர்களோடு ) தொடரும்படி , வந்திலா - 
( கரை கட்ட ) வராத , முகரியை - ஆரவாரத்தை யுடைய திரிலோச 
னன் என்னும் அரசன் வடிவை , படத்து எழுதுக - படத்தில் 
எழுதுவாயாக , 

என்று - என்று (சித்திரம் வரைவோனுக்கு ) 
சொல்லி , கண்டு - ( அவன் வடிவை அந்தப் படத்தில் ) பார்த்து , 


கலிங்கத்துப் பரணி 


கிறது . 


இது மிகை கண் என்று - இது அதிகமாகிய கண் என்று , இங்கு 
இந்தப் படத்தில் , அழிக்க - அழித்த வளவில் , அங்கு - திரிலோச 
னன் நெற்றிக் கண் ) அங்கே , அழிந்ததும் - அழிந்த தன்மையையும் , 

வி - ரை :- காவிரிக்குக் கரை கட்டுவித்தவன் கரிகாற் சோழனாம் . இவன் 
காவிரிக்குக் கரைகோலக் கருதிப் பல சிற்றாசர் கட்குக் கட்டளை யிட்டான் . 
அவர்களில் திரிலோசனன் தவிர , எனைய வேந்தரனைவரும் கரிகாலன் கட்ட 
ளையை நிறைவேற்றினர் . அதனால் அவ்வேந்தன் திரிலோசனன் வடிவைப் 
படத்திலெழுதுவித்து , அப்படத்தில் அவனுக்கு மிகையாயிருந்த நெற்றிக் கண் 
ணைத் தன் பாதத்தால் மிதித்து அழித்தனன் . உடனே திரிலோசனன் தன் 
நெற்றிக் கண்ணை யிழந்தான் . அதனால் அவன் தன் செருக்கழிந்து கரிகாலன் 
ஆணையை நிறைவேற்றினன் என்பதாம் . மண்கொண்ட பொன்னிக் கரை 
கட்ட வாராதான் , கண்கொண்ட சென்னி கரிகாலன் ( குலோத் - உலா- நடு - 
நசு ) என்றதனால் , காவிரிக்குக் கரை கட்டுவித்தவன் கரிகாலனேயெனத் தெரி 

சென்னிப் புலியே றிருத்திக் கிரிதிரித்து , பொன்னிக் கலாகண்ட 
பூபதியும் ( விக்கி - உலா- உடு- உசு ) என்றமையுங் கவனிக்க . ஆயினும் , கண் 
கொண்டான் பொன்னிக் கரைகட்ட வாபானை , எண்கொண்ட சோழ னிரங் 
கேசா ( இரங் - வெ - ருரு ) என்னுஞ் செய்யுளின் உரையில் ஒரு சோழன் கட் 
டளையின்படி , காவிரிக்குக் கரைகோல மூன்று கண்களையுடைய பிரதாப 
ருத்திரன் வாராமையால் , அச்சோழன் அவன் உருவைப் படத்திலெழுதுவித்து 
அவன் நெற்றிக் கண்னைத் தன் கை வேலால் குத்தி அழித்தனன் என்னும் 
வரலாறு புலப்படுகிறது . முகாம் - ஆரவாரம் ; முகரி - வீண் ஆரவார 
முடையவன் ; இது முதலாகு பெயராய் அவன் வடிவை யுணர்த்தினது . (20) 
ககஅ . தத்து நீர்வரால் குருமி வென்றதுந் 

தழுவு செந்தமிழ்ப் பரிசில் வாணர்பொன் 
பத்தொ டாறு நூ றாயி ரம்பெறப் 

பண்டு பட்டினப் பாலை கொண்டதும் . 
ப - ரை : -வரால் - வரால் மீன்கள் , தத்து - தாவிப் பாய்கின்ற , 
நீர் - தடாகங்களையுடைய , குருமி வென்றதும் - குருமி என்னும் 
நாட்டை வெற்றிகொண்ட தன்மையையும் , தழுவு - ( இனிமை ) 
பொருந்திய , செம் தமிழ் - செம்மையாகிய தமிழ்ச் செய்யுளைப் 
பாடும் , வாணர் - கவிவாணராகிய உருத்திரங் கண்ணனார் , பத்தொடு 
ஆறு நூறாயிரம் பொன் - பதினாறு லட்சம் பொன்னை , பரிசில் பெற 
வெகுமதி பெறும்படி , பண்டு - முன்பு , பட்டினப்பாலை - பட்டி 
னப்பாலை என்னும் நூலை , கொண்டதும் - ( தனக்கு உரிமையாக ) 
கொண்ட தன்மையையும் . 

வி -ரை : - பட்டினப்பாலை யென்பது பத்துப் பாட்டில் ஒன்றாம் . 
இதில் சோழநாட்டையும் கரிகால் வேந்தன் வீரம் , கொடை , நீதி முதலியவற் 
றையும் கடியலூர் உருத்திரங் கண்ணனார் சிறப்பித்துப் பாடியிருக்கிறார் . 
அதனால் அக்காவலன் அவருக்குப் பதினாறு லட்சம் பொன் பரிசளித் தனனென 
இச்செய்யுளால் தெரிகிறது . பெரும்பாணாற்றுப்படையும் இப்புலவர் பாடிய 
தேயாம் . முடத்தாமக் கண்ணியார் பாடிய பொருநராற்றுப் படைக்கும் 
பாட்டுடைத் தலைவன் இவனேயாம் . குருமி - இது கடப்பையில் உள்ள தோர் 
ஊராம் ; கரிகாலன் குருமியை வென்ற வரலாறு விளங்கவில்லை . பத்தொடு 
ஆறு = பதினாறு ; நூறாயிரம் = இலட்சம் ; பதினாறு லட்சம் என்பதாம் . வாணர் 


வு . இராச பாரம்பரியம் 


ககரு 


வாழ் + நர் ; கவியால் வாழ்பவர் ; வாள் + நர் எனப் பிரித்தால் ( ஒளியாகிய 
புகழால் விளங்குவோ ரென்பதாம் . 

( உக ) 
ககூகூ . ஒருவர் முன்னொர் நாள் * தந்து பின்செலா 

உதியர் மன்னரே மதுரை மன்னரென் 
றிருவர் தம்மையுங் கிழிகள் சுற்றுவித் 

தெரிவி ளக்குவைத் + திகல்வி ளைத்ததும் . 
ப - ரை : -- ஓர் நாள் - ஒரு காலத்திலும் , ஒருவர் முன் - ( தம் 
பகைவர் ) ஒருவரெதிரிலும் , பின் தந்து செலா - முதுகு காட்டி 
ஓடாத , உதியர் மன்னரே - சேர வேந்தரும் , மதுரை மன்னர் 
பாண்டிய வரசர்களும் , என்ற இருவர் தம்மையும் - என்று சொல் 
லப்பட்ட இரண்டு அரசர்களையும் ( வென்று ), கிழிகள் சுற்றுவித்து 
( அவர்களை ) கந்தைத் துணிகளைச் சுற்றிக் கொள்ளச் செய்து , எரி 
விளக்கு - எரிகின்ற விளக்குகளை , வைத்து - ( அவர்கள் தலையில் ) 
வைத்து , இகல் விளைத்ததும்- ( தனது ) வல்லமையைத் தோற்றுவித்த 
தன்மையையும் , 

வி - ரை : - கரிகாலன் சோ பாண்டியரை வென்று அவர்களுக்குக் கந் 
தைத் துணிகளைச் சுற்றுவித்து அவர்கள் தலையில் எரிவிளக்கை வைத்து அவர் 
களை அவமானப் படுத்தினனென்பதாம் . போரில் தோல்வியுற்றோரை இவ்வா 
றியற்றல் பண்டைய வழக்கம் போலும் , தந்து பின்செலா 

தந்து பின்செலா ...... இருவர் 
என்றதனால் , சேர பாண்டியர் பேராற்றல் படைத்தவரென்பதும் , அத்தகைய 
இருபெரு வேந்தரையும் கரிகாலன் வென்றன னென்பதும் விளங்கும் . வழுதி 
சேரன் மடிய ( தா- ககசு ) என முன்பு பாண்டியனையும் சோனையும் கரிகாலன் 
வென்றதாய்க் கூறியிருத்தலால் , அதன்பின் அரசுரிமை பூண்ட அவர் தம் மா 
பினர் பழம் பகை கருதி இவனுடன் போர்புரிய , இவன் அவர்களையும் வென்று 
அவமானப் படுத்தினமையை இங்குக் கூறினரெனத் தெரிகிறது . தொல்லரு 
வாளர் தொழில் கேட்ப , வடவர் வாடக் குடவர் கூம்ப , தென்னவன் திறல் 
கெடச் சீறி ( பட்டி - உ எரு -உஎஎ ) என்றதனால் , இவன் சேர பாண்டிய மன்ன 
ரை மாத்திரமன்றி , வேறு பல வேந்தரையும் வென்றமை விளங்கும் . மன்னரே 
ஏகாரம் எண்ணுப் பொருளில் வந்தது . இருவர் தம்மையும் - இதிலுள்ள தம் 
சாரியை ; உம்மை முற்றுப் பொருளது ; AN - முதனிலைத் தொழிற் பெயர் ; 
இது தொழிலாகு பெயராய் ஆடையை யுணர்த்தினது . 

பே : - * தனது 
பின்னர்வந் துக்கை மன்னரே , இசைவிளைத்ததும் . 

( உஉ ) 
உ 00 . * வேழ மொன்றுகைத் தாலி விண்ணின்வாய் 

விசைய டங்கவு மசைய வென்றதும் 
ஈழ முந்தமிழ்க் கூட லுஞ்சிதைத் 

திகல்க டந்ததோரிசைப ரந்ததும் . 
ப - ரை : -ஆலி - நீர்த் துளிகளையுடைய , விண்ணின் வாய் - 
( மேகங்கள் பொருந்திய ) ஆகாயத்தில் , ஒன்று வேழம் உகைத்து - 
ஒப்பற்ற தனது யானையைச் செலுத்தி , விசை அடங்கவும்- (பகைவர் 
கள் புரியும் போரின் ) வேகம் முற்றும் , அசைய - தொலையும்படி , 
வென்றதும் - ( ஒரு சோழன் ) வென்ற செய்தியையும் , ஈழமும் 
இலங்கையையும் , தமிழ் கூடலும் - தமிழ் நாடாகிய மதுரையையும் , 
சிதைத்து - அழித்து, 

அழித்து , இகல் - ( தன் ) பகைவரை , கடந்தது - 


ககசு 


கலிங்கத்துப் பரணி 


வென்றதாகிய , ஓர் இசை - ஒப்பற்ற ( அவன் ) புகழ் , பரந்ததும் 
(எங்கும் ) பரவின செய்தியையும் , 

வி - ரை : - இதில் கூறப்பட்டவன் முதற் பராந்தகனம் . இவனை வீர 
நாராயணன் எனவுங் கூறுவர் . இவன் விசயாலயனுக்குப் போனும் முதலாதித் 
தனுக்குப் புதல்வனுமாவான் . இவ்வேந்தன் மூன்றும் இராசசிம்மன் என்னும் 
பாண்டிய மன்னனை கி . பி . கூகூ - ம் , ஆண்டில் வென்று அவன் நாட்டைக் 
கவர்ந்து கொண்டான் . பின்பு இராச சிம்மன் இலங்கை வேந்தனாகிய ஐந்தாங் 
காசிபன் உதவியை விழைந்தான் . அம்மன்னவன் அவனுக்கு தவியாய்த் தன் 
சேனைகளை யனுப்பினான் . பராந்தக சோழன் அச்சேனைகளை முறியடித்து மீண் 
டும் இராசசிம்மனை வென்றான் . ஐந்தாங் காசிபன் கி . பி . கூகசு அல்லது கஎ - ல் , 
உயிர் துறந்தான் . பின்பு ஐந்தாம் தப்புலா என்பவன் கி.பி. ககஎ - ல் , இலங்கைக் 
கிறைவனானான் . இராச சிம்மன் ஐந்தாம் தப்புலாவை யணுகி அவன் உதவியை 
நாடினான் . இவ்விருவரும் பராந்தகனோடு போர் புரிவதற்கு வேண்டிய முயற்சி 
கள் செய்து வந்தனர் . ஆனால் உள் நாட்டில் நிகழ்ந்த பெருங் குழப்பத்தால் , 
இராச சிம்மனுக் குதவி செய்ய அம்மன்னவனால் இயலவில்லை . அதனால் இராச 
சிம்மன் இம்முறையும் தோல்வியுற்றுத் தன் மகுடத்தையும் விலையுயர்ந்த ஏனைய 
ஆடையணிகளையும் இலங்கையிலேயே வைத்துச் சேர நாட்டிற்கு ஓடியுய்ந்தான் . 
இலங்கை வீரர்களுடன் பராந்தகன் புரிந்த இரண்டாம் போர் இதுவேயாம் . 
இப்போர் கி . பி . ககஎ- கஅ - ல் , நிகழ்ந்ததாம் . இராம பிரானைப்போல் இலங்கை 
யை வென்றமையால் , இம்மன்னவன் சங்கிராமராகவன் என்னும் பட்டம் 
புனைந்து கொண்டான் . இது நிற்க , கி . பி . கசக - ம் , ஆண்டில் மூன்றாம் உதயன் 
என்பவன் இலங்கைக் கிறைவனானான் . அவன் கட்குடியனாய் அரசாளுந் திறமை 
யற்றிருத்தலைப் பராந்தகன் செவியுற்றான் . அதனால் அக்காவலன் கி.பி. கக அ - ல் , 
மூன்றாம் இராமசிம்மன் இலங்கையில் வைத்துப்போன ஆடையணிகளைத் 
தனக்களிக்குமாறு உதயனை வினவினான் . அவ்வேந்தன் அதற்கிணங்கவில்லை . 
உடனே பராந்தகன் தன் சேனைகளை யேவி உதயனை வென்று இராச சிம்மன் 
ஆடையணிகளைக் கவர்ந்து கொண்டான் . மீண்டும் உதயன் சோழ நாட்டின் 
மேல் ஒரு பெரும்படை யேவி அவற்றைப் பெற்றுக்கொண்டான் . அதுகாலை ,, 
பராந்தகன் இராட்டிர கூடர்களுடன் போரில் முனைந்திருந்தமையால் , அவ் 
வேந்தன் அவ்வாடையணிகளை உதயனுக்கு வழங்க நேர்ந்தது . இவன் கி . பி . 
ககரு -ல் , வைதும்ப வேந்தனாகிய சாந்தயனை வென்றான் . ( H.I.S.I. பக் - சக 
சஉ - சங - சசு ) . பராந்தகன் வித்தியாதான் என்னும் வாணர் வேந்தனையும் 
அவன் புதல்வன் நான்காம் விசயாதித்தனையும் வென்றான் . பின்பு அவர்கள் 
ஆண்டு வந்த வாணகப்பாடியை இரண்டாம் பிருதிவிபதிக் களித்தான் . அவன் 
பராந்தக வேந்தனுக்குக் கீழ்ப்படிந்து திறைப்பொருள் செலுத்தி வந்தான் . 
வாணகப்பாடி யென்பது வடஆற்காடு , தென்னாற்காடு ஜில்லாக்களின் பகுதி 
களாம் . பராந்தகனுக்கு இராசாதித்தன் , கண்டராதித்தன் , அரிஞ்சயன் , 
கோதண்டராமன் என்னும் நால்வர் புதல்வர்கள் இருந்தனர் . இவன் கி . பி . 
காஎ முதல் கூசஎ வரை ஆட்சி புரிந்தான் (சோழவமி - பக் - கூ ) . இவ்வேந் 
தனைப் பற்றி , மதுரைத் தமிழ்ப்பதியும் , ஈழமுங் கொண்ட விகலாளி ( குலோத் 
உலா - சரு - சசு ) ஏன்றதனால் , இவன் பாண்டி நாட்டையும் இலங்கையையும் 
வென்றமை விளங்கும் . இவன் தன் யானையை விண்ணிற் செலுத்தி அங்குள்ள 
பகைவரை வென்றான் என்பது முதலடியின் கருத்தாம் . அடங்கவும் - இதி 
லுள்ள உம்மை முற்றுப் பொருளிலும் ஏனைய நான்கும் எண்ணுப் பொருளி 
லும் வந்தன . இச்செய்யுள் முதல் கரிகாற் சோழன் பின்னோர் வரலாறு 
கூறப்படுகிறது . பா - பே : - * வேழ மொன்றுகைத் தாவின் . 


அ . இராச பாரம்பரியம் 


ககள் 


பல 


முதற் பராந்தகனுக்குப் பின் ஆட்சி புரிந்த சோழ வேந்தர்களின் பெய 
ருங் காலமும் வருமாறு ( க ) கண்டராதித்த சோழன் - கி . பி . கசஅ- கருசு . ( உ ) 
இரண்டாம் பாரந்தகன் கி . பி . கருசு - க எ 0 . ( ங ) உத்தம சோழன் கி.பி. கஎ0 
சுஅடு ( மு . கு . சோ - பக் - க 0 - கஉ ) பராந்தக சோழனுக்குப் பின் அவன் 
மூத்த புதல்வன் இராசாதித்தன் சுமார் இரண்டாண்டளவும் ஆட்சி புரிந்தான் 
எனவும் , பின்பு அவன் புரிந்த ஒரு போரில் கொலையுண்டானெனவுங் கூறுவர் 
[ H. I.S.I. பக் - சஎ ) . இவ்வேந்தர்கள் காலத்தில் அரிய செயல் நிகழாமை 
கருதி இந் நூலாசிரியர் இவர்களை இங்குக் கூறாதொழிந்தனர் போலும் . ( உங ) 
உ 0 க . சதய நாள்விழா வுதியர் மண்டலம் 

தன்னில் வைத்தவன் றனியொர் மாவின்மேல் 
உதய பானுவொத் துதகை வென்றகோன் 

ஒருகை வாரணம் பலக வர்ந்ததும் . 

ரை : - உதியர் மண்டலம் தன்னில் - சேர நாட்டில் , சதயம் 
நாள் விழா வைத்தவன் - சதய நட்சத்திரத்தின் விழாவை ஏற்படுத் 
தினவனும் , தனி ஒர் மாவின் மேல் - ஒப்பற்ற ஒரு யானையின் 
மேல் , உதயம் பானு ஒத்து - காலையில் தோன்றும் இளஞ் சூரிய 
னைப் போல் இருந்து , உதகை வென்ற கோன் - உதகை என்னும் 
ஊரை வென்றவனுமாகிய ( ஒரு ) சோழவரசன் , ஒரு கை வாரணம் 
ஒப்பற்ற துதிக்கையையுடைய யானைகள் , பல கவர்ந்ததும் 
வற்றைக் கவர்ந்துகொண்ட செய்தியையும் , 

வி ரை : - சேரநாட்டில் சதய விழாவை யேற்படுத்தி அந்த நாட்டிலுள்ள 
உதகை யென்னு நகரை வென்றவன் முதலிராசராசனம் . இவன் இரண்டாம் 
பராந்தகன் புதல்வனாம் . இவன் தன் இளமையிலேயே காந்தளூர்ச் சாலைத் 
துறைமுகத்திலுள்ள சோர் மாக்கலங்களைச் சிதைத்துச் சோவேந்தர்களை 
வென்றான் . இவன் கி.பி. கக அ - ம் , ஆண்டில் , அமாபுயங்கன் என்னும் பாண்டி 
யனை வென்ற தன்றி , கங்கைநாடு , நுளம்பநாடு , வேங்கிநாடு முதலியவற்றையும் 
கவர்ந்தான் . இவன் சேர சோழ பாண்டி நாடுகளாகிய மூன்றுக்குந் தலைமை 
பெற்றிருந்தமையால் , இவனுக்கு மும்ழடிச் சோழன் என்னும் பேர் உண்டா 
யிற்று. இவன் ஐந்தாம் மகிந்தனை வென்று இலங்கையையும் தனக்குரிமை 
யாக்கிக் கொண்டான் . இம் மன்னவன் மேலைச் சளுக்கிய வேந்தனாகிய இரண் 
டாம் சத்தியாசிரயன் மேல் போர் தொடங்கினான் . அப் போரில் அவன் தன் 
பகைஞன் நாடாகிய கன்னடத்திற் புக்கு அங்குள்ள பெண்களையும் , சிறார்களை 
யும் , வேதியர்களையுங் கொன்று இளமகளிரைத் தன் நாட்டிற்குக் கவர்ந்து 
சென்றான் . பின்பு சத்தியாசிரயன் வெற்றி பெற்று இராசராசனைத் தன் நாட்டி 
னின்று துரத்தியடித்தா னென்ப . இப்போரிலும் இராசராசனே வெற்றியுற்றா 
னெனவுங் கூறுவர் . இப்போர் கி . பி . 100 சு -ம் , ஆண்டில் நிகழ்ந்ததாம் . இவன் 
கி . பி . 100 அ - ம் , ஆண்டில் தன் மகள் குந்தவையைக் கீழைச் சளுக்கிய வேந்த 
னாகிய விமலாதித்தன் என்பவனுக்கு மணமியற்றியருளினான் ( H.IS.I.- பக் 
ருசு , ரு அ , ருகூ ) . இம்மணத்தின் விரிவை உஙச - ம் , தாழிசையிற் காண்க . பின்பு , 
இராசராசன் கலியூரில் போர் புரியத் தொடங்கினான் . அப்போரில் இம் மன்ன 
வன் படைத்தலைவர்களில் ஒருவனாகிய அப்பிரமேயன் என்பவன் போசளரை 
வென்று தானும் உயிர் துறந்தான் . இப் போரும் கி . பி . 500 சு -ம் , ஆண்டில் 
நிகழ்ந்ததாம் . பின்பு இவன் குடகு நாட்டின்மேல் படையெடுத்துச் சென்றான் . 
அப்போது பஞ்சவ மாராயன் என்பவன் மிக்க ஆண்மையோடு இராசராசனை 
யெதிர்த்துப் போர் புரியலானான் . அதனால் அம்மன்னவன் களிப்பெய்தி வேங்கை 


ககவு 


கலிங்கத்துப் பரணி 


மண்டலம் , கங்கை மண்டலம் என்னும் நாடுகளைப் பஞ்சவ மாராயனுக்கு வழங் 
கித் தனக்குத் திறை செலுத்தும்படி கட்டளை யிட்டான் . இவ்விறையவன் 
தஞ்சாவூரிலுள்ள பிரகதீசுவரர் கோயிலைக் கட்டினான் . சைவசமயக் குரவர் 
களருளிய பதிகங்களை நம்பியாண்டார் நம்பி என்னும் பெரியாரைக் 
கொண்டு திருமுறைகளாகத் தொகுப்பித்துச் செம்மையுறச் செய்தவன் இக் 
காவலனேயாம் . இவனுக்கு ஐந்து மனைவியரிருந்தனர் . இவன் கி . பி . க அரு 
முதல் க 0 கஉ - ம் , ஆண்டு வரை ஆட்சி புரிந்தான் ( சோழவமி - சு - ம் - அதி ] . 
சேரநாட்டில் திருநந்திக் கரையிலுள்ள சிவாலயத்தில் தான் பிறந்த ஐப்பசித் 
திங்கள் சதய நாள் திருவிழாவைக் கொண்டாட இக் கொற்றவன் ஏற்பாடு 
செய்தா னென்ப . பா பே : - * உக்கை . 
உ 0 உ . களிறு கங்கை நீ ருண்ண மண்ணையிற் 

காய்சி னத்தொடே கலவு செப்பியன் 
குளிறு தெண்டிரைக் குரை *கடாரமுங் 

கொண்டு மண்டலங் குடையுள் வைத்ததும் . 
படரை : -- காய் சினத்தொடு - மூண்டெரியும் கோபத்தோடு , 
கலவு செம்பியன் - கலத்தலையுடைய ஒரு சோழன் , மண்ணையில் 
மண்ணை என்னும் ஊரில் , கங்கை நீர் - கங்கா நதியின் நீரை , களிறு 
உண்ண - ( தன் ) யானைகள் பருகும்படி , குளிறு - ஒலிக்கின்ற , 
தென் திரை - தெளிவாகிய அலைகளையுடைய நதிகளையும் , குரை 
( பலவகை ) ஆரவாரத்தையுடைய , கடாரமும் - கடாரம் என்னும் 
நாட்டையும் , கொண்டு - தனக்கு (உரிமையாக ) கொண்டு , மண் 
தலம் - இல்வுலகத்தை , குடையுள் வைத்ததும் - ( தன் ) குடை நிழ 
லில் வைத்து அரசாண்ட செய்தியையும் , 

விரை: - தன் யானைகளுக்குக் கங்கையில் நீரூட்டிக் கடாரத்தைக் 
கைப்பற்றினவன் முதல் இராசேந்திர சோழனாம் . இவன் முதல் இராசராசன் 
புதல்வனாம் . இவன் வனவாசி , கொள்ளிப்பாக்கை , மண்ணைக் கடகம் முதலிய 
பல நாடுகளைக் கைப்பற்றினான் . இவன் வடநாடு நோக்கிச் சென்று இந்திர 
பதன் , இரணசூரன் , மகிபாலன் முதலிய வேந்தர்களை வென்றான் . பின்பு அவ் 
விறையவன் மகிபாலன் தலையில் கங்கைநீர் நிரம்பிய குட மொன்றை யேற்றிக் 
கொணர்ந்து அந்நீரைத் திருச்சிராப்பள்ளியில் உள்ளதோர் ஏரியில் ஊற்றுவித் 
தான் . அதனால் அவனுக்குக் கங்கைகொண்ட சோழன் என்னும் பேர் 
உண்டாயிற்று ( சோழவமி பக் - அ ) . இவன் தந்தை முதல் இராசராசன் இலங் 
கையை அரசாண்ட ஐந்தாம் மகிந்தனை வென்றது போலவே , இவன் கி . பி . 
ககேஎ - ம் , ஆண்டில் மீண்டும் அம்மன்னவனை வென்று சிறைப்படுத்திய தன்றி , 
அவன் மனைவியையும் விலையுயர்ந்த அணிகளையுங் கவர்ந்தான் . பன்னிரண் 
டாண்டு கழிந்த பின் மகிந்தன் அச்சிறையிலேயே உயிர் துறந்தான் . இராசேந் 
திர சோழன் மன்றம் சயசிங்கனையும் சோ பாண்டியரையும் வென்றான் . பின்பு 
அக்கொற்றவன் கி . பி . க 0 உச அல்லது க 0 உரு -ம் , ஆண்டில் கடார தேசஞ் 
சென்று அதனை யாசாண்டு வந்த சங்கிராம விசயோத்துங்கனை வென்று 
சிறைப்படுத்தி அவன் நாட்டையும் கருவூலத்தையும் கவர்ந்து கொண்டான் . 
அன்றியும் விலையுயர்ந்த அரதனங்களைப் பதித்த அவன் அரண்மனை வாயிற் 

* கடாரம் பர்மா தேசத்தைச் சார்ந்த தென்ப சோழ வமி - பக் - கஅ ) . 
இது மலேயா தீபகற்பத்தின் மேற்குக் கரையைச் சேர்ந்துள்ள தெனவுங் 
கூறுப . [ 8. I.S.I. பக் - சுரு . ) 


வு . இராச பாரம்பரியம் 


ககக 





கதவுகளையும் இராசேந்திரன் தன் நகரத்திற்குக் கொண்டு சென்றான் . இவன் 
கி.பி. க 0உரு-ம் , ஆண்டில் சிதம்பரத்துக் கருகில் தன் பேரால் கங்கை கொண்ட 
சோழபுரம் என்னும் நகாமொன்றை யமைத்தான் . பின்பு அந்நகரம் சோழர் 
களின் தலைநகரமாய்ச் சிறந்து விளங்கியது . இது நிற்க , காசிபன் என்பவன் 
கி.பி. க 0 உச - ம் , ஆண்டில் இலங்கைக் கிறைவனாய் மணிமுடி புனைந்து கொண் 
டான் . அது காலை அவ்விறையவனுக்குப் பன்னிரண்டு வயதாம் . அவன் அரசு 
கட்டிலில் வீற்றிருக்கு முன்பே இராசேந்திர சோழன் அவனைப் பற்றிக் 
கொணருமாறு கடு 000 - போர் வீரர்களை இலங்கைக் கேவினான் . ஆனால் இம் 
முயற்சியில் அம்மன்னவன் வெற்றியுறவில்லை . இவன் கி.பி. க 0 கஉ - ம் , ஆண்டு 
மே மாதம் ந 0 - ம் , நாள் அரசு கட்டிலேறி கி . பி . கசங வரை ஆட்சி புரிந் 
தான் ( H.I.S. I. பக் - சு 0 , சுஉ , சுங , சுசு , சுக ) . இவன் வடநாட்டிற் 
சென்று அங்குள்ள வேந்தரை வென்ற போது தன் யானைகளுக்குக் கங்கையில் 
நீரூட்டி யிருத்தல் வேண்டுமெனத் தெரிகிறது . இவன் கங்கையில் தன் யானை 
களுக்கு நீரூட்டினமையை வில்லி பாரதம் , கன்னபர்வம் சுசு-ம் செய்யுளாலு 
மறிக , கங்கா நதியுங் கடாரமுங் கைக்கொண்டு , கங்கா புரிபுரந்த கற்பகமும் 
விக்கி - உலா - ஙரு - ஙசு ) எனவும் கங்கா நதியுங் கடாரமும் கைக்கொண்டு , 
சிங்கா தனத்திருந்த செம்பியர்கோன் ( குலோத் - உலா - சக -50 ) எனவும் , 
கங்கையு நன்மதையுங் கௌதமியுங் காவிரியு , மங்கை யுடனாடு மரபினோன் 
( இராச - இராச - உலா சங - சச ) எனவும் இவனைப் பற்றி மூவருலாக்கள் 
கூறும் . கலவு - தொழிற் பெயர் ; திரை - சினையாகு பெயர் ; குளிறு என் 
றது நதியின் சிறப்பையும் குரையென்றது நகரின் சிறப்பையும் விளக்கி 
நின்றன . 

( உரு ) 
உங . கம்பி லிச்சயத் தம்ப நட்டதுங் 

கடிய ரண்கொள்கல் யாணர் கட்டறக் 
கிம்பு ரிப்பணைக் கிரிய கைத்தவன் 

* கிரிக ளெட்டினும் புலிபொறித்ததும் . 
ப - ரை : - கிம்புரி பணை -- பூணையணிந்த கொம்புகளையுடைய , 
கிரி - மலைபோன்ற யானையை , உகைத்தவன் - செலுத்தினவனாகிய 
ஒரு சோழன் , கம்பிலி - கம்பிலி என்னும் நகரில் , சயம் தம்பம் 
நட்டதும் - ( தனது ) வெற்றித் தூணை நிலை நிறுத்திய விதத்தையும் , 
கடி - காவலாகிய , அரண் கொள் - மதில்களைக் கொண்ட , கல்யா 

கலியாணபுரத்திலுள்ள வீரர்கள் , கட்டு அற - ( தமது ) 
வலிமை குலையும்படி , எட்டு கிரிகளிலும் - எட்டு மலைகளிலும் , 
புலி பொறித்ததும் - ( தனது ) புலிக் கொடியைப் பதித்த விதத்தையும் , 

விரை : -சோழ வேந்தெனொருவன் கம்பிலியில் வெற்றித் தூண் நட்ட 
தன்றி , கலியாணரையும் வென்ற னென்பதாம் . கலியாணர் என்றது கலி 
யாண புரத்திலுள்ள சளுக்கிய வீரர்களை யென்க இச் செய்யுளில் குறிக்கப் 
பட்டவன் முதலிராசாதி ராசன் என்பவன் . இவன் பாண்டிய வேந்தர்களா 
கிய மானுபாணன் , சுந்தாபாண்டியன் என்னும் இருவரையும் வென்றான் . 
அவர்களில் மானாபரணன் இம் மன்னவன் கூரிய வாளுக்கிரையானான் . சுந்தா 
பாண்டியன் புறங்காட்டி யோடி முல்லையூரை யடைந்துய்ந்தான் . பின்பு இவ் 
வேந்தன் சேரர்களுடன் போர் புரிந்து அவர்கட் கிறைவனாகிய வீரகோளனை 
வென்று , தன் வேழத்தை விட்டு மிதிப்பித்துக் கொன்றான் ; அன்றியும் , காந்த 
ளூர்ச் சாலையிலுள்ள சேரர் மாக்கலங்களையும் சிதைத்தழித்தான் . அதன் 
பிறகு மேலைச் சளுக்கியருடன் போர் புரிந்து முதல் சோமேசுவான் என்னும் 


ணர் 


க . 


க 20 


கலிங்கத்துப் பரணி 


ஆகவமல்லன் புதல்வர்களாகிய ஆறும் விக்கிரமாதித்தன் , விசயாதித்தன் 
என்னும் இருவரையும் துரத்தி யடித்ததன்றி , அவர் தம் நகரமாகிய கொள்ளிப் 
பாக்கையையும் எரியூட்டி யழித்தான் . அந்நகரம் கிருஷ்ணா நதியின் தென் 
கரையில் உள்ள தென்ப . இவ்விறையவன் இலங்கை வேந்தர்களுடன் சமரு 
ஞற்றி விக்கிரமபாகு , விக்கிரம பாண்டியன் , வீரசலாமேகன் , சீவல்லவ 
மதனன் என்னும் நால்வரையும் வென்று அவர்கள் மணிமுடிகளைக் கவர்ந்து . 
கொண்டான் . இம்மட்டோ ! மீண்டும் இவன் சளுக்கியருடன் போர் புரிந்து 
துங்கபத்திரை நதிக்கரையிலுள்ள கம்பிலி என்னும் நகரத்தையும் அதிலிருந்த 
அரண்மனையையும் அழித் தொழித்தான் . இப் போர்களனைத்தும் கி.பி 
கசசு - ம் , ஆண்டில் நிகழ்ந்தனவாம் . இவன் அசுவமேத மகமொன் றியற்றினான் . 
மீண்டும் இக்குரிசில் கிருஷ்ணா நதிக் கரையிலுள்ள கொப்பம் என்னும் ஊரில் 
காடு உ - ம் , ஆண்டில் மேலைச் சளுக்கியருடன் கடும் போர் புரிய நேர்ந்தது . அப் 
போரில் மேற்படி யாண்டு மே மாதம் உ அ - ம் , நாள் இம்மன்னவன் உயிர் துறந் 
தான் . இவன் கி . பி . கசேந முதல் காரு உ வரை ஆட்சி புரிந்தான் ( I. I.S.I. 
பக் - எக- எஉ ). இம்மன்னவன் இலங்கைக் கிறைவனாகிய வீரசலாமேகனைப் 
பலவாறு துன்புறுத்தினான் . அவன் மனைவியையும் தமக்கையையும் சிறைப் 
படுத்தியதன்றி , அவன் அன்னையின் மூக்கையும் அறுத்தான் . இறுதியில் அக் 
கொற்றவன் உயிரையுங் கவர்ந்தான் சோழ வமி - பக் - 20 - உக ) . இம் மன்ன 
வனைப்பற்றி , கலியாணஞ், செற்ற தனியாண்மைச் சேவகனும் ( விக்கி - உலா 
நஎ - நஅ ) எனக் கூறியுள்ளமை காண்க. இவன் கம்பிலியைக் கைப்பற்றிய 
பின் , அதில் வெற்றித் தூணை நிலைநாட்டினானென இச் செய்யுளால் தெரிகிறது . 
எட்டுக் கிரிகளாவன : - இமயம் , மந்தரம் , கயிலை , விந்தம் , நிடதம் , ஏமகூடம் , 
நீலம் , கந்தமானதம் என்பன . இவற்றை வேறுவிதமாகவுங் கூறு தா - கஙஉ ) . 
பா - பே : - * கிரிய னைத்தினும் . 

( உக ) 
உச. ஒருகளிற்றின் மேல் வருக ளிற்றையொத் 

துலகு யக்கொளப் பொருது கொப்பையிற் 
பொ ருகளத்திலே முடிக வித்தவன் 

புவிக விப்பதோர் குடைக வித்ததும் . 
ப - ரை : - ஒரு களிற்றின் மேல் - ஒப்பற்ற யானையின் மேல் , 
வரு களிற்றை ஒத்து - ( ஏறி ) வருகின்ற மற்றொரு ) யானையைப் 
போல , உலகு உய கொள - உலகத்திலுள்ளவர்கள் பிழைக்கும்படி , 
கொப்பையில் பொருது - கொப்பை என்னும் ஊரிலே சண்டை 
செய்து , பொரு களத்திலே - ( அந்த ) போர்க் களத்திலேயே , முடி 
கவித்தவன் - மகுடம் தரித்துக்கொண்டவனாகிய ஒரு சோழன் , 
புவி கவிப்பது - உலகம் முழுவதும் போர்க்கத் தக்கதாகிய , ஓர் 
குடை - ஒப்பற்ற குடையை , கவித்ததும் - ( தன்மேல் ) கவித்துக் 
கொண்ட செய்தியையும் , 

வி - ரை : - இச் செய்யுளில் குறிக்கப்பட்டவன் இராசேந்திர தேவனும் . 
இவன் முற் கூறிய இராசாதிராசனுக் கிளையவன் . இவன் தன் தமையனுக் 
குதவியாய்க் கிருஷ்ணா நதிக்கரையிலுள்ள கொப்பத்தில் மேலைச் சளுக்கிய 
ருடன் கடும் போர் புரிந்தான் . அப்போரில் இராசாதிராசன் உயிர் துறந்ததும் , 
இவன் அப் போர்க்களத்தில் கி.பி.காரு உ - ம் , ஆண்டு மே மாதம் உஅ - ம் , நாளி 
லேயே முடிபுனைந்து கொண்டான் . உடனே இம் மன்னவன் சளுக்கியரை 
வென்று கொல்லாபுரத்தில் வெற்றித் துணை நிலை நாட்டினன் . இவன் மீண்டும் 
ஆகவமல்லனுடன் போர் புரிய நேர்ந்தது . அப்போரில் ஆகவமல்லன் படைத் 


வு : இராச பாரம்பரியம் 


கஉக 


* 


தலைவர்களாகிய சயசிங்கன் , புலிகேசி , நன்னி நுளம்பன் முதலானோர் 
கொலையுண்டனர் . அதுகாலை அவ்விறைவனுடைய களிறுகள் பலவற்றையும் 
வேறு பல நாடுகளையும் இராசேந்திரதேவன் கவர்ந்து கொண்டான் . இப்போர் 
கி.பி.காருரு - ல் , நிகழ்ந்ததென்ப . பின்பு இவன் கலிங்க வேந்தனாகிய வீரசலா 
மேகனை வென்று அவன் தலையைக் கொய்தான் . அன்றியும் இலங்கைக் கிறை 
வனாகிய மானுபாணனை வென்று அவன் மக்களிருவரையும் கைப்பற்றினான் . 
இராசாதிராசனும் இப்பெயருடைய இருவரைக் கொலை புரிந்திருக்கிறான் . 
அவர்களில் வீரசலாமேகன் இலங்கைக்கிறைவனும் , மானாபரணன் பாண்டி 
நாட்டிற்கிறைவனுமாகலின் , இராசேந்திரதேவன் அப்பெயருடைய வேறு இரு 
வரை வென்றானென்பதை இங்குக் கவனிக்க . இவன் தன்மகள் மதுராந்தகியை 
முதற் குலோத்துங்கனுக்கு மணமியற்றி யருளினான் . இம்மன்னவன் கி . பி . 
காசுங - ம் ஆண்டுவரை ஆட்சி புரிந்தான் ( H.I.S.I. பக் - எஉ , எங , எரு , எஎ , 
சோழவமி - அதி - சு ) . இவ் வேந்தனைப்பற்றி , வேழங்களாயிரமும் , கொப்பத் 
தொரு களிற்றாற் கொண்டோனும் ( விக்கிர-உலா- ஙக , 10 ) எனவும் , ஒரு 
பரணி , கொப்பத் தொருகளிற்றாற் கொண்ட கோன் ( இரா -உலா - சஎ , சஅ ) 
எனவுங் கூறியுள்ளமை காண்க. ஒரு களிற்றின் மேல் வருகளிறு என்றது 
இல்பொருளுவமை யணியாம் . 

(உஎ ) 
உரு. பனுவலுக்கு முதலாய வேத நான்கிற் 

பண்டுரைத்த நெறிபுதுக்கிப் பழையர் தங்கண் 
மனுவினுக்கு மும்மடி நான் மடியாஞ் சோழன் 

மதிக்குடைக்கீ ழறந்தளிர்ப்ப வளர்ந்த வாறும் . 
பரை : - பனுவலுக்கு - ( எல்லா ) நூல்களுக்கும் , முதல் ஆய 
முதன்மையாகிய , வேதம் நான்கின் - நான்கு வேதங்களினும் , 
பண்டு உரைத்த - முன்பு சொல்லிய , நெறி - நல்லொழுக்கங்களை , 
புதுக்கி - புதுப்பித்து , பழையர் தங்கள் - பழையவராகிய தம் 
முன்னோர்களில் , மனுவினுக்கு - ( நீதியில் )மனுச் சக்கரவர்த்தியைக் 
காட்டிலும் , மும்மடி - மூன்று மடங்கும் , நால் மடி - நான்கு 
மடங்கும் , ஆம் - சிறந்தவனாகிய , சோழன் 

சோழன் - ஒரு சோழனது , 
மதி குடை கீழ் - சந்திரனைப் போன்ற குடை நிழலில் , அறம் 
தளிர்ப்ப - தருமம் தழைக்கும்படி , வளர்ந்த ஆறும் - வளர்ந்த 
விதத்தையும் , 

வி - ரை : - இச் செய்யுளில் சொல்லப்பட்டவன் இராச மகேந்திரன் 
என்பவனாம் . இவன் திருவரங்கத்துக் கோயிலில் ஒரு பிராகாரம் ( ஈற்று மதில் ) 
அமைத்தான் . அந்தப் பிரகாரமமைந்த தெருவிற்கு இராச மகேந்திரன் திருவீதி 
என்ற பெயர் வழங்குகிறது . அன்றியும் இவன் திருவரங்கநாதர் படுக்கையாகிய 
அரவணையை விலையுயர்ந்த 

இரத்தினங்களால் அலங்காரப்படுத்தினான் 
( மு . கு . பக் - கஉ , கங ; சோழவமி பக்- உங ) . பாடாவத் தென்னரங்க மேயாற் 
குப் பன்மணியால் , ஆடாவப் பாயலமைத்தோன் (விக்கி -உலா- சஉ - சங ) என் 
றதனால் , இவன் திருமாலிடம் போன்பு பூண்டவனென்பது நன்கு விளங்கும் . 
இச்செய்யுளால் இராசமகேந்திரன் மிக்க நீதிமானெனத் தெரிகிறது . இவன் 
இராசேந்திர தேவனுக்கும் வீரராசேந்திரனுக்கும் இடையில் சிறிது காலமே 
ஆட்சி புரிந்தான் . குடை - ஆகுபெயர் ; குடைக்கீழ் - கீழ் ஏழனுருபு . பா - பே : 
வளங்குடைக்கீ ழறங்களிக்க . 

( உ.அ ) 


பல 


கஉஉ 


கலிங்கத்துப் பரணி 


உசு குந்தளரைக் கூடர்சங் கமத்து வென்ற 

கோனபயன் குவலயங்காத் தளித்த பின்னை 
இந்தநிலக் குலப்பாவை யிவன்பாற் சேர 

என்னதவஞ் செய்திருந்தா ளென்னத் தோன்றி . 
பரை:- கூடல் சங்கமத்து - கூடல் சங்கம மென்னுமிடத்தில் , 
தந்தளரை வென்ற - குந்தள நாட்டு வீரரை வெற்றி கொண்ட , 
கோன் அபயன் - அரசனாகிய சோழனொருவன் , குவலயம்- ( இந்த ) 
உலகத்தை , காத்து அளித்த பின்னை - பாதுகாத்து அருள் செய்த 
பின்பு , இந்த நிலம் இந்தப் பூமியாகிய , குலம் பாவை -சிறந்த பெண் 
ணானவள் , இவன் பால் சேர - இந்த முதற் குலோத்துங்கனிடம் 
வந்து அடைய , என்ன தவம் செய்திருந்தாள் - எப்படிப்பட்ட 
தவத்தைச் செய்தாளோ , என்ன - என்று (யாவரும் ) சொல்லும் 
படி , தோன்றி - ( முதற் குலோத்துங்கன் ) பிறந்து , 

வி - ரை :-- நிலக்குலப்பாவை இவன்பால் சேரலாவது ; -நிலவுலக முற் 
றும் இவனுக்கே உரிமையாதல் ( தா - கச ) . குந்தளரைக் கூடற் சங்கமத்தில் 
வென்றவன் வீரராசேந்திரனும் . இவன் இராசேந்திர தேவனுக்குப் பின் 
பிறந்தவன் . இம்மன்னவனும் எனைய சோழ வேந்தர்களைப்போல் சிறந்த 
வீரனாவான் . இவன் மேலைச் சளுக்கிய வேந்தனாகிய முதல் சோமேசுவான் 
என்னும் ஆகவமல்லனையும் , அவன் புதல்வர்களாகிய ஆறம் விக்கிரமாதித்தன் , 
நான்காம் சயசிங்கன் என்பவர்களையும் , கூடற் சங்கமத்தில் வென்றான் . கூடற் 
சங்கமமென்பது கிருஷ்ணா நதியும் துங்கபத்திரை நதியும் ஒன்று சேருமிட 
மென்ப . இப்போர் சுமார் கி . பி . கசுச - ம் , ஆண்டில் நிகழ்ந்ததாம் . சில 
காலங் கழிந்தபின் ஆகவமல்லன் தானெய்திய தோல்வியால் கடுஞ்சின 
முற்று , மீண்டும் கூடற்சங்கமத்திலேயே , தன்னோடு போர்க்கு வருமாறு ஒரு 
கடிதம் வரைந்து அதனை வீரராசேந்திரனுக் கனுப்பினான் . 

கனுப்பினான் . அவ்விறைய 
வன் அவ்வாறே அவன் குறிப்பிட்ட நாளில் தன் படைகளைத் திரட்டிச் 
சென்று அவ்விட மணுகினான் . சுமார் ஒரு மாதங் கழிந்தும் ஆகவமல்லன் 
போர்க்கு வரவில்லை . அதனால் வீரராசேந்திரன் அங்குப் பல விடங்களில் 
தீ மூட்டி யழித்துத் துங்கபத்திரை நதிக்கரையில் ஒரு வெற்றித் தூணை 
நிலை நாட்டினான் . ஆனால் சிறந்த வீரனாகிய ஆகவமல்லன் தானெய்திய 
தோல்விகளால் பெரிதும் நாணி கி . பி . காசு அ - ம் , ஆண்டு மார்ச்சு மாதம் 
கூ 0 - ம் , நாள் துங்கபத்திரை நதியில் விழுந்து உயிர் துறந்தான் . பின்பு வீர 
ராசேந்திரன் பொத்தப்பி நாட்டு வேந்தனை வென்று அவன் தலையை வெட்டி 
வீழ்த்தினான் . பொத்தப்பி நாடு சித்தூர் ஜில்லாவிலுள்ள காளத்தியைச் 
சார்ந்ததென்ப . இக் கொற்றவன் கி . பி . கசு எ - ம் , ஆண்டில் தன்னை 
யெதிர்த்துப் போர் புரிந்த கங்கன் , நுளம்பன் , பல்லவன் , வைதும்பன் 
என்னும் வேந்தர்களின் தலைகளை யறுத்துத் தள்ளினான் . அவ்வாண்டிலேயே 
இவன் வேங்கி நாட்டை வென்று அதனைக் கீழைச் சளுக்கிய வேந்தனாகிய 
ஏழாம் விசயாதித்தனுக் களித்தான் . இம்மன்னவன் கி.பி. கசுந - ம் , ஆண்டு 
மார்ச்சு மாதம் கங - ம் , நாள் அரசு கட்டிலேறி கி . பி . க 0 எ 0 - ம் , ஆண்டு வரை 
ஆட்சி புரிந்தான் ( H.I.S.I. பக்- எஎ , எக , அ 0 , அக . ) . இவன் கோள 
வரசனையும் , தாராதேசத்து மன்னனாகிய சனநாதனையும் , அவன் இளவலையும் 
வென்றான் . வீரராசேந்திரனோடு போர் புரிந்து தோல்வியுற்ற ஆறாம் விக்கிர 
மாதித்தன் , அம்மன்னவனிடம் அடைக்கலம் புகுந்தான் . அக்கொற்றவன் 
அவனை இரட்டைப்பாடி நாட்டிற் கிறைவனாக்கின தன்றி , தன் மகளையும் 


வு . இராச பாரம்பரியம் 


கஉகூ 


எவ்வளவு 


அவனுக்கு மணமியற்றி யருளினான் . வீரசோழியம் என்னும் இலக்கண நூல் 
வீரராசேந்திரன் என்னும் இம் மன்னவன் பேரால் இயற்றப்பட்டதாம் .. 
( சோழவமி - பக் - உரு , உசு) . இந்நூலை யியற்றியவர் வடமொழி , தென் 
மொழி யென்னும் இரு மொழிகளிலும் வல்லவராகிய புத்தமித்திரனார் 
என்னும் பேரறிஞராவார் . இவ்வேந்தனைப் பற்றி , கூடலூர் , சங்கமத்துக் 
கொள்ளுந் தனிப்பரணிக் கெண்ணிறந்த , துங்க மதயானை துணித்தோனும் 
( விக்கி - உலா - சங , சச ) எனவும் , பாட வரிய பாணி பகட்டணிவீழ் , கூடலூர் 
சங்கமத்துக் கொண்டகோன் ( இராச -உலா-சக , 10 ) எனவுங் கூறியிருத்தல் 
காண்க . 

( உக ) 
உ O எ . எவ்வளவு திரிபுவன முளவாய்த் தோன்றும் 

எவ்வளவு குலமறைக ளுளவாய் நிற்கும் 
அவ்வளவு திகிரிவரை யளவுஞ் செங்கோல் 

ஆணைசெல்ல வபயன்காத் தளிக்கு மாறும் . 
பரை : - திரி புவனம் - மூன்று உலகங்களும் , 
உளவாய் தோன்றும் ( அவ்வளவு ) - எவ்வளவு தூரம் இருப்பன 
வாய்த் தோன்றுமோ ( அவ்வளவு தூரமும் ) , குலம் மறைகள் 
உயர்வாகிய வேதங்கள் , எவ்வளவு - எவ்வளவு தூரம் , உளவாய் 
நிற்கும் - உள்ளனவாய் ( நிலை பெற்று நிற்குமோ , அவ்வளவு - 
அவ்வளவு தூரமும் , திகிரி வரை அளவும் - சக்கரவாள மலையளவும் , 
செங்கோல் ஆணை- ( தனது ) செங்கோலாகிய கட்டளை , செல்ல 
நிறைவேறும்படி , அபயன் - ( முதற் குலோத்துங்க ) சோழன் , காத்து 
அளிக்கும் ஆறும்- ( தன் குடிகளை ) காப்பாற்றி அருள் புரிந்த விதத் 
தையும் , 

வி -ரை : - முதற் குலோத்துங்கன் மூன்றுலகங்களையும் ஆண்டான் 
என்பதாம் . திரிபுவனம் : - சேர சோழ பாண்டி மண்டலங்கள் ; சுவர்க்க மத்திய 
பாதாள லோகங்கள் எனினுமாம் . திகிரி வரை -சக்காவாள மலை ; இது 
வட்ட வடிவமாய்க் கடல்களைச் சூழ்ந்துள்ள தென்பர் . இதுகாறும் சோழவாசர் 
பலர் வாலாறுகளை யுணர்த்தி இதில் முதற் குலோத்துங்கனைப் பற்றிக் கூறி 
னார் . இவனுக்கு விசயதரன் முதலிய பல பேர்கள் உண்டு . அவற்றை இந் 
நூலின் முகவுரையிற் காண்க . இந்நூலின் பாட்டுடைத்தலைவன் இவனே 
யாவான் . பா - பே : - * நிற்கும் , தோன்றும் . 

( 60 ) 
உ 0 அ.இப்பு றத்திமய மால்வரையின் மார்பி னகலத் 

தெழுதி னானெழுது தற்கரிய வேத மெழுதி 
ஒப்பு றத்தனது தொன்மரபு மம்ம ரபின் மேல் 

உரைசெய் பல்புகழுமொன்றுமொழி யாத பரிசே . 
ப - ரை : - தனது தொல் மரபும் - தனது பழமையாகிய வம் 
சத்திலுள்ளவர்கள் பெயர்களையும் , அ மரபின் மேல் - அந்த வம் 
சத்தில் , உரை செய் - சொல்லப்பட்ட , பல் புகழும் - ( பல அரசர் 
களின் ) பல வகையாகிய புகழுக்குரிய செயல்களையும் , ஒன்றும் 
ஒழியாத பரிசு - ஒரு சிறிதும் தவறாத வகையில் , எழுதுதற்கு அரிய 
வேதம் - ( ஏட்டில் ) எழுதுவதற்கு முடியாத வேதத்தை , எழுதி ஒப் 
புற - எழுதினாற்போல , மால் இமயம் வரையின் - பெரிய இமய மலை 
யின் , மார்பின் அகலத்து - நடுவாகிய பரவிய இடத்தில் , இபுறத்து 


கலிங்கத்துப் பரணி 


காண்க . 


( தென் திசையாகிய ) இந்தப் பக்கத்தில் , எழுதினான் - (கரிகாலன் ) 
எழுதி முடித்தான் . 

வி - சை : - இப்புறம் என்றது - இங்கே தென் திசையை யுணர்த்தி 
நின்றது . மால் - மேகமெனினுமாம் ; ஆற்ற லழியமென் றந்தணர்கள் நான் 
மறையை, போற்றி யுரைத்தேட்டின் புறத்தெழுதார் ( திருவ - மா -கரு ) என்ற 
படி , வேதம் எழுதாக் கிளவியா தலால் , எழுது தற்கரிய வேதம் என்றார் . 
" மால்வரையின் மார்பின கலம் என்றது இலக்கணை ; கள்ளி வயிற்றி னகில் 
பிறக்கும் (நான்மணி - ச ) கடல்வயிறு கலக்கினை ( சிலப் - கஎ - முன்னிலை - க 
குன்றின் நெஞ்சுபக வெறிந்த வஞ்சுடர் நெடுவேல் ( குறுந் - கடவுள் வாழ்த்து ) 

கீழை , மகாக் கடல் வயிறு ( மேகவிடு உகடு ) என வருமாறு 
மார்பின் - இன் 

சாரியை; மார்பின்கலம் - ஒருபொருட் பன்மொழி 
யெனினுமாம் . மரபு , புகழ் என்பன ஆகு பெயர்களாய் முறையே மாபினர் 
பெயரையும் , புகழுக்குரிய செயல்களையு முணர்த்தின . இவற்றிலுள்ள உம்மை 
கள் எண்ணுப் பொருளிலும் , ஒன்றும் என்பதிலுள்ள உம்மை இழிவு சிறப்புப் 
பொருளிலும் வந்தன . எழுதி - எழுதினால் என்பதன் விகாரம் . 

( கஅரு ) முனி மொழிந்தபடி ( கஅசு ) அளித்த பரிசும் ( அஎ ) வந்த 
பரிசும் (கஅ அ ) வென்ற சயமும் ( கஅக ) பாந்த புகழும் ( கக 0 ) புக்க புகழும் 
( ககக ) நின்ற விதுவும் ( ககஉ ) கொண்ட விறலும் ( ககங ) கொண்ட வவனும் 
க கச ) செய்த வவனும் ( க கரு ) அரசிட்ட வவனும் ( ககசு ) அணைந்த பரிசும் 
ககஎ ) அழிந்ததும் ( ககஅ ) கொண்டதும் ( ககக ) விளைத்ததும் ( 200 ) பரந்த 
தும் ( உ 0 க ) கவர்ந்ததும் ( 202 ) வைத்ததும் (உங) பொறித்ததும் ( 204 ) 
கவித்ததும் ( உ 0 ரு ) வளர்ந்தவாறும் (20 சு ) அபயன் , அளித்த பின்னை , 
தோன்றி (20 எ ) அளிக்குமாறும் (20 அ ) ஒழியாத பரிசு , எழுதினான் என 
முடிக்க . 

( ஙக ) 
உ O கூ . எழுதி மற்றுரை செய் தவரவர்கள் செய்பிழையெலாம் 

எமர்பொறுக்கவென விப்படிமுடித்த விதனைத் 
தொழுது கற்றனமெனத்தொழுது சொல்லு மளவிற் 

சோழ வம்சமிது சொன்ன வறி வென்ன வழகோ. 
ப - ரை : - எழுதி - ( கரிகாலன் சோழர் வரலாற்றை இமய 
மலையில் ) எழுதி , மற்று - பின்பு , உரைசெய்தவர் - ( இராச பாரம் 
பரியத்தை ) சொல்பவராகிய , அவர்கள் செய் பிழை எலாம் அவர் 
கள் செய்த குற்றங்களை எல்லாம் , எமர் - ( சோழர்களாகிய ) எமது 
மரபில் தோன்றியவர்கள் , பொறுக்க என - பொறுத்துக் கொள்வா 
ராக என்று , இப்படி முடித்த - இவ்வாறு ( இமய பாலையில் எழுதி) 
முடித்த , இதனை - இந்தச் சோழர் வரலாற்றை , தொழுது - ( உருத் 
திர யோகினியை ) வணங்கி , கற்றனம் என - ( அவள் பால் ) கற் 
றறிந்தோமென்று , தொழுது - ( முதுபேய் தேவியை ) வணங்கி , 
சொல்லும் அளவில் - சொன்ன மாத்திரத்தில் , சோழர் வம்சம் 
இது - சோழ பரம்பரையாகிய இதனை , சொன்ன அறிவு - ( விரித்து ) 
சொல்லிய ( இந்த முதுபேயின் ) அறிவு , என்ன அழகோ - என்ன 
அழகாயிருக்கிறதென்று ( தேவி ) வியந்து , 

வி - ரை : - சோழர் வரலாற்றைச் சொன்ன முதுபேயினறிவைத் தேவி 
வியந்தன ளென்பதாம் . உரைசெய் தவர்கள் செய்பிழை எலாம் , எமர் 
பொறுக்க எனக் கரிகாலன் எழுதி வைத்தமையால் , அம்முது பேய் தன்பிழை 


வு . இராச பாரம்பரியம் 


கஉரு 


உக 0 . 


யையும் சோழர் மரபினர் பொறுப்பாரெனக் கருதி அவர் தம் வரலாற்றைக் 
கற்றுவந்த தென்க . கற்றனம் உளப்பாட்டுத் தன்மைப் பன்மை வினைமுற்று . 
சோழர் வம்சம் - சில விகாரமாம் உயர்திணை ( நன் - கருக ) என்றதனால் , நிலை 
மொழியீற்றுமெய் கெட்டது . அழகோ - ஓகாரம் வியப்பின்கண் வந்தது . 
பே : - * பரிசென்ன . 

( நஉ ) 
வையகமாங் குலமடந்தை மன்னபயன் 

தன்னுடைய மரபு கேட்டே 
ஐயனையான் பெற்றெடுத்த வப்பொழுதும் 

இப்பொழுதொத் திருந்த தில்லை . 
ப - ரை : - வையகம் ஆம் - நிலமகளாகிய , குலம் மடந்தை 
உயர்வாகிய பெண்ணுக்கு , மன் - தலைவனாகிய , அபயன் தன்னு 
டைய - ( முதற்குலோத்துங்க சோழனுடைய , மரபு கேட்டு- பரம் 
பரையோர் வரலாற்றை ( தேவி ) கேட்டு , ஐயனை - மகனாகிய 
முதற் குலோத்துங்கனை , யான் பெற்றெடுத்த --- , அ பொழு 
தும் - அந்தச் சமயமும் , இ பொழுது ஒத்து - இந்தச் சமயத் 
தைப் போல , இருந்தது இல்லை 

வி - ரை : - சோழர் புகழையும் நீதியையும் கேட்டுக் களிப்படைந்த 
தேவி , அத்தகைய சிறந்த குலத்தில் தோன்றிய முதற் குலோத்துங்கனைத் தன் 
மகனாகக் கருதி , ஐயனையான்.... இல்லை என மொழிந்து களிப்பெய்தின 
னென்க . ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்குந் தன்மகனை , சான்றோ னெனக் 
கேட்ட தாய் ( திருக்கு- கக ) எனவும் , ஈன்ற ஞான்றினும் பெரிதுவந் தனளே 
( புறநா -உஎ அ ) எனவும் அறிஞர் கூறியுள்ளமை காண்க . 

( நங ) 
உலகையெலாங் * கவிக்கின்றன வொருகவிகைச் 

சயதுங்கன் மரபு கீர்த்தி 
அலகையெலாங் காக்கின்ற வம்மைபூ 

தலங்காப்பா னவனே யென்ன . 
பரை: -அலகை எலாம் - பேய்களை எல்லாம் , காக்கின்ற 
அம்மை - காப்பாற்றுகின்ற காளிதேவி , உலகை எலாம் - உலகங் 
கள் எல்லாவற்றையும் , கவிக்கின்ற - போர்த்திருக்கின்ற , ஒரு 
கவிகை - ஒப்பற்ற குடையையுடைய , சயதுங்கன் - முதற்குலோத் 
துங்கனுடைய , மரபு கீர்த்தி - பரம்பரையோர் புகழை ( கேட்டு ), 
அவனே - அந்த முதற் குலோத்துங்கனே , பூதலம் காப்பான் - 
உலகங்களை ( எல்லாம் ) காப்பாற்றுவான் , என்ன - என்று ( தேவி ) 
சொல்ல , 

வி - ரை : - முதுபேய் சோழர் வரலாற்றைக் கூறக் கேட்டு இனி முதற் 
குலோத்துங்கனே உலகமுற்றுங் காப்பானெனத் தேவி கூறினளென்பதாம் . 
சயதுங்கன் ( தா - அ , உசுசு , ருசக ) . உ 0 க ( தேவி ) என்ன வழகோ ( உக ) ) 
இருந்ததில்லை (உக்க ) அவனே காப்பான் என்ன , என்று முடிக்க . பா - பே : 
* காக்கின்றன, + சயதரன்றன் மாபின் . 

( நச ) 
இராச பாரம்பரியம் முற்றிற்று 


உகக . 


க . பேய் முறைப்பாடு 


கங்கா 


பேய் முறைப்பாடு : - இது பேயினது முறைப்பாடு என விரித 
லின் ஆறன் தொகையாம் . பேய்களின் முறைப்பாட்டை யுணர்த் 
துஞ் செய்யுட்களின் பகுதி யென்பது இதன் பொருளாம் . பேய் 
கள் ஒன்று திரண்டு தமது பசிப்பிணியின் கொடுமையைத் தேவி 
யிடம் கூறி , அதனைப் போக்குமாறு அவ்வம்மையை வேண்டின . 
அவ்வமயம் இமயமலையிவிருந்து வந்த முதுபேயானது கலிங்க நாட் 
டில் நிகழும் தீய நிமித்தங்களைத் தேவிக்குரைத்தது . அதனைக் 
கேட்ட அவ்வம்மை , 

( மிக்க விரைவில் கலிங்க நாட்டில் பெரும் 
போர் நிகழும் ; அதனால் நும் பசி முற்றுந் தொலையும் என வியம் 
பினள் . உடனே அப் பேய்கள் பெருங்களிப்பெய்தின வென்னுஞ் 
செய்தி இதில் கூறப்படும் . 
உகஉ . ஆறுடைய திருமுடியா னருளுடைய 

பெருந்தேவி யபயன் காக்கும் 
பேறுடைய பூதமாப் பிறவாமற் 

பேய்களாப் பிறந்து கெட்டேம் . 
ப - ரை : -ஆறு உடைய 

நதியை யணிந்த , திரு முடி 
யான் - அழகிய ( சடை ) தலையை யுடையவராகிய சிவபெருமானது, 
அருள் உடைய திருவருளைப் படைத்த , பெருந்தேவி - காளி 
தேவியே , அபயன் காக்கும் - முதற் குலோத்துங்க சோழனால் காப் 
பாற்றப்படும் , பேறு உடைய - பாக்கியம் படைத்த , பூதம் ஆ ( க ) 
பிறவாமல் - பூதங்களாகப் பிறவாமல் , பேய்கள் ஆ ( க ) பிறந்து - 
பேய்களாகப் பிறப்பெடுத்து , கெட்டேம் - ( நாங்கள் ) கேட்டை 
யடைந்தோம் . 
வி - ரை : - காளிதேவி பார்வதி தேவியின் கூறாகையால் , ஆறுடைய 

பெருந்தேவி என்றார் . முதற் குலோத்துங்கன் தன் பகைவரு 
டைய யானை , குதிரை காலாட்களைக் கொன்று , தன் பூதங்களுக்கு உணவூட்டி 
வருதலினால் , அபயன் காக்கும் பேறுடைய பூதம் எனவம் , அப்பூதங்கள் 
தின்று மிகுந்த சிறிதளவே தமக்கு உணவாகக் கிடைப்பதனால் பேய்களாப் 
பிறந்து கெட்டேம் எனவும் பேய்கள் முறையிடலாயின வென்க . 
மூன்றும் குறிப்புப் பெயரெச்சங்கள் , பூதமா , பேய்களா- இவ்விரண்டிலும் 
ககரங்கள் தொக்கு நின்றன . பா - பே : - சடைமுடியான் . 

( க ) 
உகங . ஆர்காப்பா ரெங்களை நீ யறிந்தருளிக் 

காப்பதல்லா லடையப் பாழாம் 
ஊர்காக்க மதில் வேண்டா வுயிர்காத்த 

உடம்பினைவிட் டோடிப் போதும் . 
பரை: - அறிந்து - ( எங்கள் பசியின் வருத்தத்தை ) தெரிந்து , 
அருளி - (எமக்கு அருள்புரிந்து , நீ காப்பது அல்லால் - நீ காப்பாற் 
றுவதைத் தவிர , எங்களை காப்பார் ஆர் - எங்களைக் காப்பாற்றுகிற 
வர் ( வேறு ) யார் இருக்கின்றார் ( ஒருவருமிலர் ) , அடைய பாழ் ஆம் 


உடைய 


க . பேய் முறைப்பாடு 


கஉஎ 


ஊர் 

காக்க 


முற்றும் பாழாகிய , 

ஊரைக் காத்தற்கு , மதில் 
வேண்டா - மதில் சுவர்கள் வேண்டுவதில்லை , ( அதுபோல் ) உயிர் 
காத்த - ( பயனின்றி எங்கள் ) உயிரைக் காத்து வந்த , உடம்பினை 
விட்டு - (எங்கள் ) உடலை விட்டு, ஓடி போதும் - நாங்கள் இப் 
போதே ) இறந்து போவோம் . 

வி - ரை : - பாழாகிய ஊரைக் காக்க மதில் வேண்டாதது போல் , பய 
னற்ற எங்கள் உயிரைக் காக்க உடம்பு வேண்டாவெனப் பேய்கள் மொழிந் 
தன வென்க . உயிர்காத்த உடம்பினைவிட் டோடிப் போதும் , என்றது 
இறந்து பாடுவோம் என்னும் பொருளைப் பயந்து நின்றது. 

அவை பசியின் 
கொடுமைக் காற்றாது தங்கள் உயிர் மேலுள்ள வெறுப்பால் இவ்வாறு கூறின 
வென்க . பாழ்த்த ஊர் பேய்களின் உயிருக்கும் , மதில் அவைகளின் உடம்புக் 
கும் உவமையாம் . பேய்கள் பசையற்ற மன முடையனவாதல் கருதிப் பாழ்த்த 
ஊர் உவமை கூறப்பட்டது . ஆர் - யார் என்பதன் மரூஉ ; இஃதிங்கே 
யின்மைப் பொருளைப் பயந்து நின்றது . அல்லால் - குறிப்பு வினையெச்சம் ; 
ச்செய்யுளில் உபமான உபமேயங்கள் தனித்தனி வாக்கியங்களாக நின்று 
அவைகளின் நடுவில் உவம உருபின்றி வந்தமையால் , இஃதெடுத்துக் காட்டு 
வமை யணியாம் . 

இது முதல் உகக - ம் , செய்யுள் வரையில் பேய்கள் 
தம் பசியின் கொடுமையைத் தேவியிடம் முறையிடுதலை உணர்த்தும் . 
பா - பே : - * பாழ்த்த . 
உகச . ஓய்கின்றே மோய்வுக்கு மினியாற்றேம் 

ஒருநாளைக் கொருநா ணாங்கள் 
தேய்கின்ற படி தேய்ந்து மிடுக்கற்றேஞ் 

செற்றாலு முய்ய மாட்டேம் . 
ப - ரை :-நாங்கள் --- ஒரு நாளைக்கு ஒரு நாள் - 

நாளுக்கு 
நாள் , தேய்கின்றபடி தேய்ந்து - ( பசியின் மிகுதியால் ) மெலியும் 
வகையால் மெலிந்து , ஓய்கின்றேம் - தளர்ச்சி யடைகின்றோம் , 
ஒய்வுக்கும் - ( மேலும் ) தளர்ச்சி யடையவும் , இனி ஆற்றேம் - 
இனிச் சகிக்கமாட்டாதவராய் , மிடுக்கு அற்றேம் - வலியில்லா 
தவரானோம் , செற்றாலும் - ( இனி நீ ) கோபித்தாலும் , உய்ய மாட் 
டேம் - (நாங்கள் ) பிழைக்க மாட்டோம் . 

வி - ரை : - நாங்கள் நாளுக்கு நாள் உணவின்றி மெலியலானோம் என் 
பதாம் . ஓய்கின்றேம் என்றது நடக்க வலியின்மையையும் தேய்கின்றபடி 
தேய்ந்து என்றது , உடலின் மிக்க மெலிவையும் உணர்த்தின ; நாளுக்கு நாள் 
அப்பேய்களின் உடல் சிறிது சிறிதாய் மெலிதலால் அவை தேய்கின்றபடி 
தேய்ந்து எனக் கூறினவென்க. ஆற்றேம் - முற்றெச்சம் ; செற்றாலும் - 
உம்மை எதிர்மறை. 
உகரு . வேகைக்கு விறகானே மெலியா நின்றே 

* மெலிந்தவுட றடிப்பதற்கு விரகுங் காணேஞ் 
சாகைக்கித் தனையாசை போதும் பாழிற் 

சாக்காடு மரிதாகத் தந்து வைத்தாய். 
ப - ரை : - வேகைக்கு - ( பசியாகிய தீப்பற்றி ) எரிவதற்கு , 
விறகு ஆனேம் - விறகு போன்றவராய் , மெலியாநின்றேம்-(உடல் ) 


கஉவு 


கலிங்கத்துப் பரணி 


டந்த 


ளைக்கலானோம் , மெலிந்த உடல் - ( அவ்வாறு ) மெலிவமை 
எங்கள் ) உடம்பு , தடிப்பதற்கு - பருத்து வளர்வதற்கு , விரகும் . 
காணேம் - ( ஓர் ) உபாயத்தையும் அறியமாட்டோம் , சாகைக்கு 
( நாங்கள் எங்கள் ) உயிரைத் துறப்பதற்கு , இத்தனை ஆசை - (உண 
வின் மேலுள்ள ) இவ்வளவு ஆசையே , போதும்-- , பாழின் 
வீணாய் , தந்து - ( எங்களைப் ) படைத்து , சாக்காடும் - மரணத்தை 
யும் , அரிது ஆக - ( மிகவும் ) அருமையாய் , வைத்தாய் - ( செய்து ) 
வைத்தாய் . 

வி - ரை : - வேகைக்கு விறகானேம் என்றது , அப்பேய்களின் பசி 
யின் கொடுமையையும் சாகைக் கித்தனை ஆசை போதும் என்றது , அவை 
களுக்கு உணவின் மேலுள்ள போவாவையும் விளக்கின . ஆனேம் - முற்றெச் 
சம் ; ஆசை- இதில் பிரிநிலை ஏகாரம் விகாரத்தால் தொக்கு நின்றது . 
சாக்காடு - தொழிற் பெயர் . இதிலுள்ள உம்மை இழிவு சிறப்பு . பா - பே : 
* மெலிந்தவுட றீப்பதற்கு விறகும் . 
உகசு . சாவத்தாற் பெறுதுமோ சதுமுகன்றான் 

கீழ்நாங்கண் மேனாட் செய்த 
பாவத்தா லெம்வயிற்றிற் பசியை வைத்தான் 

பாவியேம் பசிக்கொன் றில்லேம் . 
ப -ரை : - கீழ் நாங்கள் - கீழோராகிய நாங்கள் , மேல் நாள் 
செய்த - முற்பிறப்பில் செய்த , பாவத்தால்- , சதுமுகன் தான் 
நான்கு தலைகளையுடைய பிரமன் , எம் வயிற்றில் - எங்கள் வயிற்றிலே , 
பசியை வைத்தான் - பசியை உண்டாக்கினான் , பாவியேம் - பாவிக 
ளாகிய நாங்கள் , பசிக்கு - பசியைப் போக்குவதற்கு , ஒன்று 
இல்லேம் ஒருவித உணவும் இல்லாதவராய் இருக்கிறோம் , 
சாவத்தால் - ( பெரியோரைப் பிழைத்த ) சாபத்தால் , பெறுதுமோ 
( இனியும் என்னென்ன தீங்குகள் ) அடைவோமோ ? 

வி - ரை : - பெரியாரைப் பேணா தொழுகிற் பெரியாரால் , பேரா 
விடும்பை தரும் ( திருக்கு - அ 02 ) எனவும் , பொறுப்பரென் றெண்ணிப் 
புரைதீர்ந்தார் மாட்டும் , வெறுப்பன செய்யாமை வேண்டும் - வெறுத்தபின் , 
ஆர்க்கு மருவி யணிமலை நன்னாட , பேர்க்குதல் யார்க்கு மரிது ( நாலடி - 

க ) எனவும் , தூயவர்க் கிடரிழைத் துழலுந் தோமுடை , ஆயவர் 
வீழ்கதி யதனில் வீழ்கயான் ( கம்பரா - பள்ளியடை - ககசு ) எனவும் , சான் 
றோர் கூறியள்ளமையான் , சாவத்தாற் பெறுதுமோ எனப் பேய்கள் அஞ்சின 
வென்க. ஊழ்வினை யருத்துவந் தூட்டும் (சிலப் - பதிகம் - ருஎ ) எனவும் , 
கடப்பா ரெவரே கடுவினையை ( நளவெ - கலி - ருச ) எனவும் , காலத்தினை 
ஞாலத் தெவரே கடப்பவர் தாம் உத்தரகா - திக்குவிசய - சக எனவம் , 
பற்றித் தொடரு மிருவினைப் புண்ணிய பாவமுமே ( பட்டினத் - பொது - 
கங ) எனவும் , கூறுபவாகலின் , கீழ்நாங்கள் மேனாட் செய்த பாவத்தால் என 
அப்பேய்கள் வருந்தி முறை யிட்டன . பெறுதுமோ - தன்மைப் பன்மை 
எதிர்கால வினைமுற்று ; ஓகாரம் ஐயத்தின் கண் வந்தது . கீழ் - பண்பாகு 
பெயர் ; இல்லேம் - தன்மைப் பன்மை எதிர்மறைக் குறிப்பு வினைமுற்று . 
ஒன்று - எண்ணலளவை யாகு பெயர் ; இதனீற்றில் இழிவு சிறப்பும்மை 
விகாரத்தால் தொக்கது . பா - பே : - + சதுமுகனார் , * வைத்தார் , பசிக்க 
லில்லேம் . 


கசுக 


கூ . பேய் முறைப்பாடு 


* பா 


உகள . * பதடிகளாய்க் காற்றடிப்ப நிலைநி லாமற் 

பறக்கின்றேம் பசிக்கலைந்து பாதி நாக்கும் 
உதடுகளிற் பாதியுந்தின் றொறுவா யானேம் 

உனக்கடிமை யடியேமை யோடப் பாராய் . 
ப - ரை : - பதடிகள் ஆய் - பதர்கள் போல , காற்று அடிப்ப - 
காற்றடித்த வளவில் , நிலை நிலாமல் - ( நாங்கள் ஓரிடத்தும் ) நிலை 
பெறாமல் , பறக்கின்றேம் - பறக்கின்றோம் , பசிக்கு அலைந்து - பசி 
யால் வருந்தி , பாதி நாக்கும் - நாவில் பாதியும் , உதடுகளில் பாதியும் 
தின்று 

, ஒறுவாய் ஆனேம் - குறைந்த வாயை யுடையவ 
ரானோம் , உனக்கு அடிமை - உனக்குக் குற்றேவல்களைப் புரியும் , 
அடியேமை - அடியவர்களாகிய 

- அடியவர்களாகிய எங்களை , ஓட - (உன்னை நீங்கி ) 
ஓடும்படி , பாராய் - ( நீ ) பார்க்க மாட்டாய் .. 

வி -ரை : - பேய்கள் பசியின் கொடுமையால் சிறிதும் வலியின்றி 
மெலிந்து கிடந்தமையால் , பதடிகளாய் 

... 

பறக்கின்றேம் என 
அவை முறையிட்டனவென்க. பாதி நாக்கும் உதடுகளிற் பாதியுந் தின்று 
என்றதனால் அவைகளுக்கு உணவு கிடைக்காமையால் , அவை பசியின் கொடு 
மைக் காற்றாது தம் முறுப்புகளைத் தாமே தின்னலாயின வென்பது விளங்கும் . 
அடிமை - தாழ்ந்து நின்றேவல் கேட்டல் ; இதனை ஒன்னார்க் கடிமை புகுத்தி 
விடும் ( திருக்கு - சு 0 அ ) என்றதிற் காண்க . அடியேமை யோடப் பாராய் 
என்றது , எங்கள் குறைகளைப் போக்கி யாட் கொள்வதன்றி , எம்மைக் கைவிட 
மாட்டா யென்பதாம் . ஆய் - உவம உருபிடைச் சொல் . 

பே : 
* பதடுகளாய் , 
உகஅ . அகளங்க னமக்கிரங்கா னரசரிடுந் 

திறைக்கருள்வா னவன்றன் யானை 
நிகளம்பூண் டனவடியே நெடும்பசியான் 

அறவுலர்ந்து நெற்றா யற்றேம் . 
ரை : - அகளங்கன்- ( முதற் குலோத்துங்க ) 

சோழன் , 
நமக்கு இரங்கான் - நமக்கு அருள் புரியாதவனாய் , அரசர் இடும் 
திறைக்கு - அரசர்கள் செலுத்தும் பகுதிப் பொருளுக்கு , அருள் 
வான் - அருள் புரியலானான் , அவன் தன் யானை - ( அதனால் ) அவனு 
டைய யானைகள் , நிகளம் பூண்டன - விலங்குகளை யணிந்தன , 
அடியேம் - (உங்கள் ) அடியவர்களாகிய நாங்கள் , நெடும் பசி 
யான் - மிக்க பசியால் , அற உலர்ந்து மிகவும் வாடி , நெற்று ஆய் - 
உலர்ந்த நெற்றுக்களைப் போல் , அற்றேம் - ( வலி ) தொலைந்தோம் . 

வி -ரை: -- யானைகள் நிகளம் பூணலாவது - போரின்மையால் அவை 
தமது கூடத்தில் கட்டுண்டு கிடத்தல் ; போர் விளையுங்கால் அவைகளின் 
விலங்கு அவிழ்க்கப்படு மென்பதை , இன்னங் கலிங்கத் திகல்வேந்த ருண் 
டென்றோ, தென்னன் தமிழ்நாட்டைச் சீறியோ - சென்னி, அகளங்கா வுன்ற 
னயிரா வதத்தின் , நிகளங்கால் விட்ட நினைவு ( தனிப் - க - ஒட்டக்கூத்தரும் புக 
ழேந்தியும் - க ) என்றதனாலறிக . நெற்று - முதிர்ந்து உலர்ந்த வற்றல் கனிகள் ; 
அவை சாரமின்றி உலர்ந்து கிடத்தல் போல் , பேய்கள் தமது உடம்பிலுள்ள 
உதிரங்குன்றி வலியிழந்து கிடந்தன வென்பதாம் . அகளங்கன் = அ + களங் 
கன் ; களங்கம் - குற்றம் ; குற்ற மில்லாதவ னென்பதாம் . இரங்கான் 


ப 


G 


கங O 


கலிங்கத்துப் பரணி 


G 


முற்றெச்சம் ; அடியேம் - தன்மைப் பன்மைக் குறிப்பு வினையாலணையும் 
பெயர் . 

( எ) 
உகக . மூக்கருகே வழுநாறி முடைநாறி 

உதடுகளுந் துடிப்ப வாயை 
ஈக்கதுவுங் குறியாலுய்ந் திருக்கின்றேம் 

அன்றாகி லின்றே சாதும் . 
ப - ரை : - மூக்கு அருகே - ( எங்கள் ) மூக்குகளுக்கு அருகில் , 
வழு நாறி - ஒருவகை நீர் தோன்றி , முடை நாறி - புலால் நாற்றம் 
வீசி , உதடுகளும் துடிப்ப -உதடுகளும் துடிக்கும்படி , வாயை ஈகது 
வும் - ( எங்கள் ) வாய்களில் ஈக்கள் மொய்க்கும் , குறியால் - நன் 
னிமித்தத்தால் , உய்ந்து இருக்கின்றேம் - (நாங்கள் ) பிழைத்திருக் 
கிறோம் , அன்று ஆகில் - ( அவ்வாறு ) அல்லாவிட்டால் , இன்றே 
சாதும் - (நாங்கள் ) இப்பொழுதே உயிர் விடுவோம் . 

வி -ரை: - வழு நாறல் , முடை நாறல் , ஈக்கதுவல் முதலியன பேய் 
களுக்கு நன்னிமித்தமாம் . நாறு இரண்டினுள் முந்தினது தோன்றலென்னும் 
பொருளிலும் , பிந்தினது நாற்றம் என்னும் பொருளிலும் வந்தன . நாறல் 
தோன்றலென்னும் பொருள் தருதலை அருமணி மரகதத் தங்க ணாறிய 
( சீவக - கஅங ) என்றதனாலறிக. சாதும் - தன்மைப் பன்மை எதிர் கால 
வினை முற்று . 

( அ ) 
உஉ O. என்றுபல கூளிகளிரைத்துரைசெய் போதத் 

தன்றிமய வெற்பினிடை நின்றுவரு மப்பேய் . 
ப - ரை : பல கூளிகள் 

பல பேய்கள் , இரைத்து - ஆரவா 
ரஞ் செய்து , என்று உரைசெய் போதத்து - என்று சொல்லிய சம 
யத்தில் , அன்று - அப்போது , இமய வெற்பின் இடை நின்று- இமய 
மலையிலிருந்து , வரும் அ பேய் - வந்து சேர்ந்த அந்த முதுபேயானது , 

வி - ரை : - பல பேய்கள் தங்கள் குறைகளைத் தேவியிடம் சொல்லி 
முறையிட்டபோது முதுபேய் சொல்லத் தொடங்கினதென்க . போதத்து 
அத்துச் சாரியை பெற்று வந்தது . 

( க ) 
உஉக . கைதொழுதி றைஞ்சியடி யேன்வடக லிங்கத் 

தெய்தியவி டத்துளநிமித்தமிவை கேண்மோ. 
ப - ரை : - கை தொழுது - ( அம்முதுபேய் தேவியைத் தன் ) 
கையால் தொழுது , இறைஞ்சி - (தலையால் ) வணங்கி , அடியேன் 
அடிமையாகிய நான் , வடக்கு கலிங்கத்து - வடக்கிலுள்ள கலிங்க 
நாட்டில் , எய்திய இடத்து-சென்றிருந்த காலத்தில் , உள நிமித்தம் 
( அங்குத் தோன்றி ) - உள்ள சகுனங்களாகிய , இவை கேண்மோ- 
இவற்றைக் கேட்பாயாக . 

வி - ரை : - தேவியின் பெருமையும் தன் பணிவுந் தோன்ற அப்பேய் 
தேவியைக் கையால் தொழுது தலையால் வணங்கின தாம் . இடம் - இங்குக் 
காலமென்னும் பொருளில் வந்தது . கைகொல்லுங் காழ்த்த விடத்து ( திருக்கு 
அஎசு ) என்றமை காண்க . அடியேன் - தன்மை யொருமைக் குறிப்பு வினை 
யாலணையும் பெயர் . கேண்மோ - எவலொருமை வினைமுற்று ; மோ - முன் 
னிலையசைச் சொல் . 

( 50 ) 


கூ . பேய் முறைப்பாடு 


கஙக 


உஉஉ . மதக்கரிம ருப்பிறம தம்புலரு மாலோ 

மடப்பிடிம ருப்பெழம் தம்பொழியு மாலோ 
கதிர்ச்சுடர்வி ளக்கொளிக றுத்தெரியு மாலோ 

* காலமுகில் செங்குருதி காலவரு மாலோ . 
ப - ரை : - மதம் கரி - மதத்தைப் பொழியும் ஆண் யானைகளின் , 
மருப்பு இற - கொம்புகள் முறிந்து , மதம் புலரும் - ( அவைகளின் ) 
மதநீர் வற்றிப் போம் , மடம் பிடி - இளமையாகிய பெண்யானை 
களுக்கு , மருப்பு எழ - கொம்புகள் முளைத்து , மதம் பொழியும் மத 
நீர் (மிகுதியும் ) தங்கும் , கதிர் சுடர் விளக்கு - கிரணங்களையுடைய 
ஒளியை வீசும் விளக்குகள் , ஒளி கறுத்து எரியும் -( தமது ) பிரகாசம் 
குன்றி எரியும் , காலம் முகில் - பருவகாலத்தில் பெய்யும் மேகங்கள் , 
செம் குருதி - செந்நிறமாகிய இரத்தத்தை , கால வரும் - பெய்யும் . 

வி - ரை : - ஆண் யானைகளுக்குக் கொம்பு முறிதல் , பெண் யானைகளுக்கு 
அவை முளைத்தல் முதலியன இயற்கைக்கு மாறுபட்டவை யாதலால் , தீயரிமித் 
தங்களாம் . பிடிமதம் பிறந்தன எனவும் விரியுமால் விளக்கினை விழங்குமா 
லிருள் எனவும் , சூழிமால் , வாரண முறியுமால் வலத்தவாண் மருப்பு 
எனவும் , புண்டொடர் குருதியிற் பொழியும் போர் மழை ( காட்சிப் சங, 
சரு , சசு , சஎ ) எனவும் , பிடியெலா மதம் பெய்திடப் பெருங்கவுள் 
வேழம் , ஓடியு மான்மருப்பு ( கான்வதை- எஉ ) எனவும் கம்பரும் கூறியுள் 
ளமை காண்க . பொழிதல்-தங்கல் ; இதனை தளிமழை பொழியுந் தண் 
பரங் குன்றில் (மதுரைக்கா - உசுஈ ) என்றதனாலறிக. கதிர்ச் சுடர்விளக்கு - 
சந்திரனைப் போல் ஒளி வீசும் விளக்கு எனினுமாம் . இது முதல் மூன்று 
செய்யுட்கள் முதுபேய் கலிங்கநாட்டில் கண்ட தீ நிமித்தத்தை யுணர்த்தும் . 
பா - பே : - * கறுத்த முகில் 

( கக ) 
உஉ ங . வார்முரசி ருந்துவறி தேயதிரு மாலோ 

வந்திரவி லிந்திரவில் வானிலிடு மாலோ 
* ஊர்மனையி லூமனெழ வோரியழு மாலோ 

ஓமவெரி யீமவெரி போல்கமழு மாலோ . 
ப - ரை : -வார் முரசு - ( தோல் ) வாரால் பிணிக்கப்பட்ட 
முரச வாத்தியங்கள் , இருந்து - ( அவை இருந்த விடத்தே ) இருந்து , 
வறிதே - பயனின்றி , அதிரும் - ( தமக்குத் தாமே ) ஒலிக்கும் , இர 
வில் - இராக் காலத்தில் , இந்திர வில் - வான வில்லானது , வானில் 
வந்து இடும் - ஆகாயத்தில் வந்து தோன்றும் , ஊர் மனையில் - ஊரி 
லுள்ள வீடுகளில் , ஊமன் எழ - பேராந்தைகள் ( வந்து ) தோன்ற , 
ஓரி அழும் - நரிகள் ஊளையிடும் , ஓமம் எரி - வேள்விக்குரிய நெருப்பு , 
ஈமம் எரி போல் - சுடலையில் எரியும் நெருப்புப் போல் , கமழும் - 
( தீ நாற்றம் ) வீசும் . 

வி - ரை : - வார் முரசு - பெரிய முரசு எனினுமாம் . முரசங்கள் அறைவா 
ரின்றித் தாமே முழங்குதலை பேரியும் , இடியென முழங்குமா லிாட்ட லின் 
றியே எனவும் , இரவில் வானவில் தோன்று தலை , விற்பக லின்றியே யிரவு 
விண்டற , எற்பக வெரிந்துள தென்னத் தோன்றுமால் ( காட்சிப் - சங , சச 
எனவும் , கம்பர் கூறினமையானு முணர்க. பேராந்தைகள் ஒலித்தலும் 
நரிகள் ஊளையிடுதலும் தீரிமித்த மென்பதை , “ நீண்முக நரியின் தீவிளிக் 


கா 2 


கலிங்கத்துப் பரணி 


கூவும் , சாவோர்ப் பயிருங் கூகையின் குரலும் ( மணிமே - சு , எச , எரு ) என் 
றதனாலறிக. பேராந்தைகள் சாவோரை யழைக்கு மென்பதும் இதனால் 
விளங்குகிறது . ஒளி வீசி நறுமணங் கமழும் வேள்வித் தீ தீங்கு நேருங்கால் , 
புகைந்து முடை நாற்றம் வீசு மென்க . வார் முரசு - முற்கூறிய பொருளில் 
மூன்றனுருபும் பயனும் உடன் தொக்க தொகையும் , பிற்கூறிய பொருளில் 
உரிச்சொற்றொடருமாம் . வறிது - குறிப்பு முற்றெச்சம் ; இதிலுள்ள ஏகாரம் 
அசை . பா - பே : - * ஓர் மனை , 
ஓர்மனை , + போலெரியு மாலோ 

( க 2 ) 
உஉச . பூவிரியு மாலைகள் பு லால்கமழு மாலோ 

பொன் செய்மணி மாலையொளி போயொழியு மாலோ 
ஓவியமெ லாமுடல்வி யர்ப்பவரு மாலோ 

ஊறுபுனல் செங்குருதி நாறவரு மாலோ . 
ப - ரை : - விரியும் பூ மாலைகள் - ( மக்கள் சூடும் ) மலர்ந்த 
பூ மாலைகள் , புலால் கமழும் - புலால் நாற்றம் வீசும் , பொன் 
செய் - பொன்னால் செய்யப்பட்ட , மணி மாலை - இரத்தின மாலை 
களின் , ஒளி போய் ஒழியும் - ஒளி முற்றும் அழியும் , ஓவியம் 
எலாம் - சித்திரங்கள் எல்லாம் , உடல் வியர்ப்ப - ( தமது ) உடல் 
வேர்க்கும்படி , வரும் - தோன்றும் , ஊறு புனல் - ( தடாகங்களில் ) 
ரக்கும் நீர் , செம் குருதி நாற வரும் - சிவந்த இரத்தம் போல் 
தோன்றச் சுரக்கும் . 

வி ரை : - பூ மாலைகள் புலால் நாற்றம் வீசுதல் முதலியன தீய நிமித் 
தங்களென்க. மைந்தர் சூடிய , கற்பக மாலையும் புலவு காலுமால் ( காட் 
சிப் - சச ) எனவும் , பூவின் மாலைபு லால்வெறி பூத்தலால் ( இராவணன் 
வதை -20 ) எனவங் கூறினார் கம்பரும் . ஓவியம் - மாடங்களிலுள்ள சுவர் 
களில் வரைந்த சித்திரங்கள் . குருதி நாற என்பதற்குக் குருதி நாற்றம் வீச 
எனினுமாம் . இம்மூன்று செய்யுட்களிலுமுள்ள ஆல் , ஓ இரண்டும் அசை 
பே : - 1 பூவியலு மாலைகள் 

( கங ) 
உஉரு . எனவுரைமு டித்ததனை யென்கொல்விளை வென்றே 

வினாவுரைத னக்கெதிர்வி ளம்பினள ணங்கே . 
ப - ரை : -- எனா 

என்று , உரை முடித்து - ( தன் ) சொற்களை 
( சொல்லி ) முடித்து , அதனை விளைவு என் கொல் - அதனால் நிகழ்வது 
யாது , என்ற வினா உரை தனக்கு - என்று ( அம்முதுபேய் ) கேட்ட 
தற்கு , அணங்கு - தேவியானவள் , எதிர் விளம்பினள் - எதிர்சொல் 
லத் தொடங்கினாள் . 

வி - ரை : - கலிங்கத்தில் நிகழ்ந்த தீய நிமித்தங்களின் பயன் யாதோ 
வென்று முதுபேய் கேட்கத் தேவி விடை கூறத் தொடங்கினளென்க. 
செய்யா வென்னும் வாய்பாட் டிறந்தகால வினையெச்சம் ; அத உருபு 
மயக்கம் ; ஐகாரம் சாரியை எனினுமாம் . கொல் - அசை நிலை . ( கச ) 
உஉசு . உங்கள் குறியும் வடகலிங்கத் துள்ள குறியு முமக்கழகே 

நங்கள் கணிதப் பேய்கூறு நனவுங் கனவுஞ் சொல்லுவாம் . 
ப - ரை : --உங்கள் குறியும் உங்களுடைய குறிகளும் , வடக்கு 
கலிங்கத்து - வடக்கிலுள்ள கலிங்கநாட்டில் , உள்ள குறியும் நிகழ்ந் 
துள்ள குறிகளும் , உமக்கு அழகே - உங்களுக்குத் தக்கனவே 


கள் . 


UT 


அதனை 


கூ . பேய் முறைப்பாடு 


கஙகூ 


உஉஎ 


யாகும் , நங்கள் கணிதம் பேய் - நமது சோதிடப் பேய்கள் , கூறும் 
சொல்லிய , நனவும் - விழிப்பிற்கண்ட நிகழ்ச்சிகளையும் , கனவும் - 
கனவிற்கண்ட நிகழ்ச்சிகளையும் , சொல்லுவாம் - (உங்களுக்கு ) 
சொல்லுவோம் . 
வி - ரை : - 

உங்களுக்கு நல்ல நிமித்தங்கள் பல புலப்படுவதன்றி , நமது 
சோதிடப் பேய்கள் சொன்னவற்றையுங் கேளுங்களெனத் தேவி கூறின 
ளென்க . 

உங்கள் குறி என்றது - பேய்களினிடத்தில் நிகழ்ந்த குறிகளை ; 
அவற்றை உகக - ம் தாழிசையிற் காண்க . வட கலிங்கம் - ஏழனுருபும் பயனு 
முடன் தொக்க தொகை ; உம்மைகள் நான்கும் எண்ணுப் பொருளில் 
வந்தன . 

( கரு ) 
நிருபரணி வென்ற வக ளங்கன் மத 

யானைநிக ளங்களொடு நிற்ப னவதற் 
கொருபரணி யுண்டெனவு ரைத்தனவு 

ரைப்படியு மக்கிதுகி டைக்கு மெனவே . 
ப - ரை : - நிருபர் அணி - (பகை ) வேந்தர்களின் படை 
வகுப்பை , வென்ற அகளங்கன்-வெற்றிகொண்ட ( முதற்குலோத் 
துங்க ) சோழனுடைய , மதம் யானை - மதத்தைப் பொழியும் யானை 
கள் , நிகளங்களொடு - ( கால் ) விலங்குகளோடு , நிற்பன -(போருக் 
குத் தயாராய் ) நிற்பனவாகும் , அதற்கு - அதனால் , ஒரு பரணி - ஒரு 
பரணிப்போர் , உண்டு என - ( உமக்கு ) கிடைக்குமென்று, உரைத் 
தன - (நம் சோதிடப் பேய்கள் ) சொல்லின , உரைப்படி- ( அவை 
சொன்ன ) சொல்லின்படி , உமக்கு இது கிடைக்கும் உங்களுக்கு 
இந்தப் பரணிப் போர் கிடைக்கும் , என - என்று ( தேவி ) சொல்ல , 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் மதயானைகள் போருக்குத் தயாராய் 
நிற்பதால் , பாணிப்போர் கிடைக்குமென நமது சோதிடப் பேய்கள் கூறின 
வென்பதாம் . மதயானை நிகளங்களொடு நிற்பன என்றது கணிதப் பேய்களின் 
கனவும் , ஒரு பாணியுண்டென வுரைத்தன என்றது அவைகளின் நனவமாம் . 
பாணிப் போராவது - ஓரரசன் ஆயிரம் யானைகளைப் போரில் வென்று வெற்றி 
மாலை புனை தலாம் . முதற் குலோத்துங்கன் ஆயிரக்கணக்கான யானைகளையே 
யன்றி வேறு பல குதிரைகளையும் , காலாட்களையும் கொன்று குவிப்பனாத 
லால் , உங்கள் பசி தணியுமாறு உங்களுக்கு நல்ல உணவு கிடைக்குமெனத் 
தேவி பேய்களுக்குத் தேறுதல் மொழியுரைத்தன ளென்க . பா - பே : - * மத 
யானை கணி ணங்களோடு நிற்பனவு . 

( கசு ) 
உஉஅ . தடித்தனமெனத்தலைத டித்தன 

னப்பலத னிப்பனைகுனிப்ப வெனவே 
நடித்தனந டிப்பவலி யற்றனகொ 

டிற்றையுநனைத்தனவு தட்டி னுடனே . 
ப - ரை : - தடித்தனம் என - ( உடல் ) பூரித்தோம் எனவும் , 
தலை தடித்தனம் என - தலை பருத்தோம் எனவும் , தனி பல பனை 
தனிமையாகிய பல பனைமரங்கள் , குனிப்ப என - நடிப்பன போல , 
நடித்தன- (பேய்கள் ) நடனம் புரிந்து , நடிப்ப -மேலும் நடனம்புரிய , 
வலி அற்றன -வலிவு தொலைந் தனவாய் , உதட்டின் உடன்- ( தங்கள் ) 


கட்சி 


கலிங்கத்துப் பரணி 


உஉக . 


உதடுகளையும் , கொடிற்றையும் - (உட்புற ) கன்னங்களையும் , நனைத் 
தன - (தங்கள் வாயிலிருந்து சுரக்கும் நீரால் ) நனைத்தன . 

வி -ரை : - பேய்கள் தளர்ச்சி யடையமளவுங் கூத்தாடின வென்பார் , 
நடிப்ப வலியற்றன என்றார் . நீண்டு மெலிந்த உருவமும் கரிய நிறமும் 
பற்றிப் பனைமாம் பேய்களுக்கு உவமை கூறப்பட்டன . [ தா - கஙடு ) பாணிப் 
போரைக் கேட்ட வளவில் பேய்களின் வாயில் நீர் சுரந்த தென்பார் , உதட்டி 
னுடனே கொடிற்றையு நனைத்தன என்றார் . பேய்க் கூத்தைத் துணங்கை 
யென்ப . இதனை நாக - ம் தாழிசையிற் காண்க . தடித்தனம் - உளப்பாட்டுத் 
தன்மைப் பன்மை வினைமுற்று . குனிப்ப வெனவே - என -உவமவுருபிடைச் 
சொல் ; இதிலுள்ள ஏகாரம் அசை ; உதட்டினுடன் - உடன் , எண்ணுப் பொரு 
ளில் வந்தது . நடித்தன , அற்றன - முற்றெச்சங்கள் . இதில் உவமையணி 
யுள்ளமை காண்க . இதுவும் அடுத்த செய்யுளும் தேவி மொழிந்ததைக் கேட் 
டுப் பேய்கள் களிப்பெய்திக் கூத்தாடினமையை யுணர்த்தும் . ( கஎ ) 

* விலக்குகவி லக்குகவி ளைத்தனவெ 

னக்களிவிளைத்தனவி ளைத்தனவிலா 
அலக்குகவ லக்குகவ டிக்கடிசி 

ரித்தனவ யர்த்தனப சித்த பசியே . 
ப - ரை : - விளைத்தன - ( பசியின் கொடுமையால் நீங்கள் ) 
விளைத்த கலகத்தை , விலக்குக விலக்குக - முற்றும் தவிர்வீராக , என - 
என்று ( பேய்கள் ஒன்றோடொன்று ) சொல்லிக்கொண்டு, களி 
விளைத்தன - களிப்பை யடைந்தன , இளைத்தன - மெலிந்தனவாகிய ,, 
விலா அலக்கு உக அலக்கு உக- ( அவைகளின் ) விலா வெலும்புக 
ளல்லாம் முறிந்து 

முறிந்து போகும்படி , அடிக்கடி சிரித்தன - 
பசித்த பசி - ( தாம் ) பசியை , அயர்த்தன - ( அவை ) மறந்தன . 

ரை : - விலா அலக்கு உகச் சிரித்தன என்றது உணவு கிடைக்கு 
மெனத் தேவி கூறியதைக் கேட்ட பேய்கள் அளவற்ற மகிழ்ச்சி யடைந்து 
பெருநகை புரிந்தன வென்பதாம் . விலவறச் சிரித் திட் டேனே ( திருமா- ஈச 
என்றார் தொண்டரடிப்பொடி யாழ்வாரும் . பா - பே : - * விலக்குக விளைத் 
தன , அலக்குகவ டிக்கடிசி ரித்தன வயர்த்தனப சித்தபசி யற்ற பசியே . ( கஅ ) 
உங 0 . ஆடியிரைத் தெழுகணங்க ளணங்கேயிக் கலிங்கக்கூழ் 

கூடியிரைத் துணடொழியெங் கூடாரப் போதுமோ. 
ப - ரை : - இரைத்து - பேரொலிசெய்து , ஆடி - கூத்தாடி , எழு 
கணங்கள் - (களிப்பால் துள்ளி) எழுந்த பேய்க் கூட்டங்கள் , 
அணங்கே-தேவியே , கலிங்கம் இ கூழ் - கலிங்கப் போரில் கிடைக் 
கும் இந்த வுணவு , கூடி - ( நாங்கள் எல்லோரும் ) ஒன்று சேர்ந்து , 
இரைத்து - ஆரவாரஞ்செய்து , உண்டு - புசிக்க, ஒழி எம் கூடு - ( பசி 
யால் ) அழியும் எங்கள் வயிறு, போதுமோ நிரம்பப் 
போதுமோ , ( என்று கேட்க ), 

வி - ரை :- கூழ் -உணவு ; பகடுந டந்த கூழ் பல்லாரோ டுண்க ( நாலடி -2 ) 
எனவும் , கொளக்கொளக் குறைபடாக் கூழடை வியனகர் ( புறநா - எ 0 ] 
எனவும் வருமாறு 

கலிங்கம் இடவாகு 

பெயராய்க் கலிங்கப் 
போரையும் , கூடு முதலாகுபெயராய் வயிற்றையு முணர்த்தின . போதுமோ 
ஓகாரம் வினாவின்கண் வந்தது . பே - உண்டொழியும் . ( கக ) 


வி 


காண்க . 


க 0 . அவதாரம் 


ககூரு 


உஙக . போதும்போ தாதென * வே புடைப்படல் மிடவேண்டா 

ஓதஞ்சூ ழிலங்கைப்போர்க் கொட்டிரட்டி கலிங்கப்போர் . 
ப - ரை : - போதும் போதாது என - ( கலிங்கப் போரில் கிடைக் 
கும் உணவு ) போதுமோ போதாதோ என்று , புடைப் படலம் இட 
வேண்டா - ( என் ) அருகிலிருந்து கேட்க வேண்டா , ஓதம் 
சூழ் - கடலால் சூழப்பட்ட , இலங்கை போர்க்கு - இலங்கையில் 
நடந்த ( இராமாயண ) போரைவிட , கலிங்கம் போர் - கலிங்க நாட் 
டில் நிகழும் போரானது , ஒட்டிரட்டி ஒன்றுக்கு இரண்டு மடங்கு 
அதிகமாம் . 

வி - ரை : -- புடை - அருகு ; பூதகணம் புடை நெருங்கும் ( பெரிய பு - 
திருவாரூர் - சசு ) என்றமை காண்க . புடைப்படல் - அருகில் பொருந்தல்; 
பேய்களின் தொந்தாவைப் பொறுக்க முடியாமையால் , போதும் போதா 
தென 

வேண்டா எனத் தேவி கடிந்து கூறினளென்க . புடை 
பக்கமெனினுமாம் . போரின் கொடுமையை விளக்குவோர் , ராமாரா வணரு 
மென்னவே எனவும் , இராவணன் படுபோர்க் களமெனக் கிடந்த விந்தவெங் 
களத்திடை எனவும் , ( வில்லிபா எ - ம் போர் - சு . கச - ம் போர் - உகரு ) இரா 
மாயணப் போரை உவமை கூறுதலுண்மையால் , இலங்கைப் போர்க் கொட் 
டிரட்டி கலிங்கப் போர் என்றார் . போதும் போதாது- இவற்றில் ஐயப் 
பொருளை யுணர்த்தும் ஓகாரங்கள் விகாரத்தால் தொக்கன ; படலம் - அம் 
சாரியை . ஒட்டிபட்டி-இது ஒற்றிரட்டி என்றதன் மரூஉ . பா - பே : 
* நீர் புறப்படலம் . 

( உகக ) அம்மை , அவனே யென்ன . ( உகஉ ) ( பேய்கள் ) பிறந்து கெட் 
டேம் (உகங ) ஓடிப் போதும் ( உகச ) உய்ய மாட்டேம் ( உகரு ) தந்து வைத்தாய் 
( உகசு ) பசிக்கொன் றில்லேம் (உகஎ ) ஓடப் பாராய் (உக அ ) நெற்றா யற்றேம் 
( உகக ) இன்றே சாதும் ( உஉ O ) என்று , உரைசெய் போதத்து , அப்பேய் (உஉக ) 
இறைஞ்சி , கேண்மோ ( உஉ உ ) கால வரும் ( உஉங ) போல்கமழும் ( உஉச ) நாற 
வரும் (உஉரு ) எனா உரைமுடித்தது , அணங்கு ( உஉசு ) சொல்லுவாம் (உஉஎ 
கிடைக்குமென ( உஉ ரு ) எதிர் விளம்பினள் (உஉ அ ) ( அதைக் கேட்ட பேய்கள் ) 
நனைத்தன ( உ உக ) சிரித்தன , பசியயர் த்தன ( உங O ) ( அதன் பின்பு ) கணங்கள் 
போதுமோ ( என்ன ) ( உஙக ) ( தேவி ) வேண்டா , ஒட்டிரட்டி கலிங்கப் போர் 
( உஙஉ ) ( இனி ) கேண்மின் என முடிக்க. 

( 20 ) 
பேய்முறைப்பாடு முற்றிற்று 


க . அவதாரம் 


அவதாரம் : - இதன் பொருள் பிறத்தலென்பதாம் . 
தேவர்களின் பிறப்பையும் மக்களில் உயர்ந்தோர் பிறப்பையு 
முணர்த்துவதோர் மரபு மொழியாம் . திருமாலின் அவதாரமாகக் 
கருதப்படும் முதற் குலோத்துங்கன் பிறப்பு , வளர்ப்பு , நூல்கற்றல் , 
படை பயிறல் , முடி புனைதல் முதலியவற்றைக் காளி கூளிக்குக் 
கூறி வருகையில் , கலிங்க நாட்டிலிருந்து விரைந்தோடி வந்ததோர் 
பேய் , அங்கு நிகழும் போரினைத் தேவிக்குரைக்க , அதைக் கேட்ட 


கலிங்கத்துப் பரணி 


மற்றப் பேய்கள் பெருமகிழ்ச்சி யெய்திக் கூத்தாடின வென்னுஞ் 
செய்தி இதில் கூறப்படும் . 
உ உ . அன்றிலங்கை பொருதழித்த வவனேயப் 

பாரதப்போர் முடித்துப் பின்னை 
வென்றிலங்கு கதிராழி விசயதரன் 

எனவுதித்தான் விளம்பக் கேண்மின் . 
ப - ரை : - அன்று- முன்பொருகாலத்தில் , இலங்கை பொருது 
இலங்கையில் ( கொடியவர்களாகிய இராவணன் முதலிய அரக்கர் 
களுடன் ) போர்புரிந்து , அழித்த- ( அந்த இலங்கையையும் அரக்கர் 
களையும் ) நாசம் செய்த , அவனே - ( இராமனாகிய ) அந்தத் திருமாலே , 
அ பாரதம் போர் முடித்து- அந்தப் பாரதப் போரையும் நிறை 
வேற்றி , பின்னை - ( அதன் ) பின்பு , வென்று ( தன் பகைவரை ) 
வென்று , இலங்கு - விளங்குகின்ற, கதிர் ஆழி-ஒளியை வீசும் 
சக்கராயுதத்தையுடைய , 

விசயதரன் என - விசயதரன் என்னும் 
முதற்குலோத்துங்க சோழனாக , உதித்தான்- ( இவ்வுலகத்தில் ) பிறந் 
தான் , விளம்ப- ( அவன் வரலாற்றை ) சொல்ல , கேண்மின் - (பேய் 
களே ) கேளுங்கள் . 

வி - ரை : -- இராமபிரானாகவும் கண்ணனாகவும் அவதரித்த திருமாலே 
முதற்குலேத்துங்கனாய்த் தோன்றின னென்பதாம் . ( தா - க அச ) அரசர்கள் 
திருமாலின் அமிச முடையவராதலால் , இவ்வாறு கூறினார் . இதனை , திரு 
வுடை மன்னரைக் காணில் திருமாலைக் கண்டேனே யென்னும் ( திருவாய் - 
ச - ச - அ ) எனப் பெரியார் பணித்தமையானும் , மாயோனன்ன , வரைசால் 
சிறப்பின் புகழ்சால் மாற , ( புறநா - ரு எ ) எனவும் , மன்னன் வளவன் மதிற் 
புகார் வாழ்வேந்தன் , பொன்னந் திகிரிப் பொருபடையான் என்பரால் 
( சிலப்- கஎ-உள்ளி-2 ) எனவும் , பூமாது கேள்வன் புகழ்த்தஞ்சை வாணன் 
(தஞ்சைவா - ங ) எனவும் , தமிழறிஞர் கூறியுள்ளமையானுமுணர்க . திருமால் 
தீயவரைக் கடிந்து நிலமகள் துன்பந் துடைத்தமை கருதி , பாரதப் போர் 
முடித்து என்றார் . பாரதப் போர் - இதில் இறந்தது தழுவிய எச்சவும்மை 
விகாரத்தால் தொக்கது . அவனே - ஏகாரம் பிரிநிலை ; அப்பாரதம் - அகரம் பண் 
டறி சுட்டு ; கேண்மின் - ஏவற் பன்மை வினைமுற்று . இது முதல் முதற் 
குலோத்துங்கன் பிறப்பு , வளர்ப்பு , வெற்றிமேம்பாடு முதலியவற்றைத் 
தேவி பேய்களுக்குணர்த்தத் தொடங்கினளென்க. இது முதல் மூன்று 
செய்யுட்கள் திருமாலே முதற் குலோத்துங்கனுாய்த் தோன்றினன் என்பதை 
யுணர்த்தும் . 

( க ) 
தேவரெலாங் குறையிரப்பத் தேவகிதன் 

திருவயிற்றில் வசுதேவற்கு 
மூவுலகுந் தொழநெடுமான் முன்னொருநாள் 

அவதாரஞ் செய்த பின்னை . 
ப - ரை : - முன் ஒரு நாள் - முன்பு ஒரு காலத்தில் , தேவர் 
எல்லாம் - தேவர்கள் எல்லோரும் , குறை இரப்ப - ( தங்கள் ) குறை 
களைச் சொல்லி வேண்டுதலால் , நெடுமால் - ( யாவரினும் ) சிறந்த 
திருமால் , மூ உலகும் - மூன் றுலகத்திலுள்ளவர்களும் , தொழ 
( தன்னை ) வணங்கும்படி , தேவகி தன் திருவயிற்றில் - தேவகியி 


உஙக . 


க 0 . அவதாரம் 


கஙஎ 


. 


காணக . 


உஙச . 


னுடைய அழகிய வயிற்றில் , வசுதேவன் வசுதேவனென் 
னும் மன்னனுக்கு , அவதாரம் செய்த பின்னை - ( மகனாக ) பிறந்த 
பின்பு, 

வி - ரை : - தேவர்களின் வேண்டு கோளுக்கிணங்கித் திருமால் கண் 
ணனாகத் தோன்றின ரென்பதாம் . உலகங்களை யெல்லாந் தன்னகத் தடக்கிய 
திருமாலைத் தேவகி தன் வயிற்றில் தாங்கினமையால் , அவள் வயிற்றை , திரு 
வயிறு என்றார் . ஓதரிய பேருலகும் பேருலகத் துற்றபல வுயிர்கள் யாவும் , 
தீதறநின் னகட்டினிடை யொடுக்கியசீர் வேங்கடவா , மாதரார் தேவகிதன் 
வயிற்றெவ்வா றடங்கினையால் ( திருவேங் - செய் - கோவை - நச ) என்றமை 

மூவுலகும் - உம்மை முற்றுப் பொருளது . 
இருண் முழுது மகற்றும்விது குலத்தோன் றேவி 

இகல்விளங்கு தபனகுலத் திராச ராசன் 
அருடிருவின் றிருவயிற்றில் வந்து தோன்றி 

ஆலிலையி னவதரித்தா னவனே மீள . 

ரை : -ஆல் இலையின் அவதரித்தான் - ஆலிலையில் (பள்ளி 
கொள்ள ) தோன்றினவனாகிய , அவனே - அந்தக் கண்ண பிரானே , 
மீள - மீண்டும் , இருள் முழுதும் - ( உலகத்திலுள்ள ) இருள் எல்லா 
வற்றையும் , அகற்றும் - நீக்கும் , விது குலத்தோன் தேவி - சந்திர 
குலத்தரசனாகிய இராச ராசனுக்கு மனைவியும் , இகல் விளங்கும் - 
வெற்றியால் விளங்கும் , தபனன் குலத்து - சூரிய குலத்திற் பிறந்த , 
இராச ராசன் - அரசர்க்கரசனாகிய கங்கைகொண்ட சோழனுடைய , 
அருள் - அருளைப் பெற்ற , திருவின் - திருமகள் போன்ற ( அவன் 
மகளுமாகிய ) அம்மங்கை தேவியின் , திரு வயிற்றின்- அழகிய வயிற் 
றில் , வந்து தோன்றி - ( மகனாக ) வந்து பிறந்து , 

வி - ரை : -உஙஉ . உஙச - ம் தாழிசைகளில் , ஆசிரியர் திருமாலே முதற் 
குலோத்துங்கனெனக் கூறி , இதில் அவன் பெற்றோரை யுணர்த்தினார் . விது 
குலத்தோன் - இவன் சந்திரகுலத்தைச் சார்ந்த சளுக்கிய மரபினனாகிய 
இராச ராசன் என்பவன் . இவனை இராசராச நரேந்திரன் எனவும் இயம்புவர் . 
தேவி - இவன் மனைவியாகிய அம்மங்கைதேவி என்பவள் . தபனகுலத் திராச 
பாசன் - இவன் சூரிய குலத் தோன்றலாகிய முதல் இராசேந்திர சோழன் என் 
பவன் . இவனைக் கங்கைகொண்ட சோழன் எனவும் விளம்புவர் . அருள் திரு 
கங்கைகொண்ட சோழன் மகள் . இதுவும் அம்மங்கைதேவியையைக் குறிக்கும் , 
சளுக்கிய வேந்தனாகிய இராசராசன் மனைவியும் சூரிகுலத் தரசனாகிய கங்கை 
கொண்ட சோழன் மகளுமாகிய அம்மங்கை தேவி வயிற்றில் முதற்குலோத் 
துங்கன் பிறந்தன னென்பதாம் இனி இவன் பிறப்பின் வரலாற்றைக் 
கவனிப்பாம் . 

முதலிராச ராசன் ( தா - உ 0 க ) தன் புதல்வனாகிய முதலிராசேந்திர 
சோழனை வேங்கி நாட்டின் மேல் படையெடுத்துச் செல்லுமாறு பணித்தான் . 
அவன் அவ்வாறு சென்ற காலை , கீழைச் சளுக்கிய வேந்தனாகிய விமலாதித்தன் 
என்பவன் வேங்கி நாட்டை யாண்டு வந்தான் . இராசேந்திரன் விமலாதித்தனை 
வென்று அவன் நாட்டைத் தனக்குரிமை யாக்கிக் கொண்ட தன்றி , அவனை 
யுஞ்சிறைப்பிடித்துச் சோழநாட்டை யடைந்தான் . சில்லாண்டு சென்ற பின் , 
முதலிராச ராசன் விமலாதித்தனைச் சிறைவீடு செய்து தன் மகள் தந்த 
வையை அம்மன்னவனுக்கு மணமியற்றித் தந்த தன்றி , அவன் நாட்டையும் 


கஅ 


கஙவு 


கலிங்கத்துப் பரணி 


ஆலிலையின் 


அவனுக்கு வழங்கினான் . விமலாதித்தன் கி.பி. 50 கரு முதல் கஉஉ வரை ஆட்சி 
புரிந்து வந்தான் . அவன் உயிர் துறந்த பின் , அவன் புதல்வனாகிய இராசராசன் 
என்பவன் மணிமுடி புனைந்து கொண்டான் . பின்பு இராசேந்திரன் தன் 
னுடன் பிறந்தாள் புதல்வனாகிய அம்மன்னவனுக்குத் தன் மகள் அம்மங்கை 
தேவியைக் கடிமண மியற்றினான் . இவ்விருவரும் வேங்கிநாட்டில் உயிரும் 
உடலும் போல் வாழ்ந்து வந்தனர் . சில்லாண்டு கழிந்தபின் அம்மங்கை தேவி . 
கருவுற்றனள் . பின்பு அவள் கங்கைகொண்ட சோழபுரத்திலுள்ள தன் தாய் 
வீட்டை யணுகி அங்கே கி . பி . கசங - ம் ஆண்டில் முதற் குலோத்துங்கனைப் 
பயந்தனள் . இவன் * தந்தையாகிய இராசராச நரேந்திரன் கி . பி . காசுஉ - ம் 
ஆண்டில் விண்ணுல கெய்தினன் . ( மு . கு . சோ - பக்- கச , கஎ ) குலோத்துங்க 
மன்னனுக்குக் குந்தவை என்னும் ஓர் உடன் பிறந்தாளும் எழுவர் மக்களு 
மிருந்தனர் . இவன் சைவ சமயத்தில் பற்றுடையவன் . ஆயினும் , ஏனைய 
மதத்தினர்க்குத் தீங்கியற்றியவன் அல்லன் . இவன் வைணவ மதாசாரியராகிய 
ஸ்ரீராமாநுஜாசாரியார் இடத்தில் மட்டும் சிறிது குற்ற மியற்றினான் . இவன் 
கி . பி . க 010 

க 010 முதல் ககக அ வரை ஆட்சி புரிந்தான் . ( சோழவமி - 
பக் - 29 - 33 ). 

திருமால் ஆலையில் அவதரித்தமை : - உலகமெல்லாம் பெருவெள்ளத் 
தால் அழியும் ஊழியின் முடிவில் , திருமால் உலகங்களையும் உலகத்திலுள்ள 
உயிர்களையுங் காக்கக் கருதி , அவற்றை யெல்லாம் தம் வயிற்றிலடக்கி அந்நீர்ப் 
பெருக்கில் ஓராலிலையின் மேல் இளங் குழந்தையாய்க் கண்வளர்ந்தருள்வா 
ரென்பதாம் . ஆலமா மரத்தினிலைமேலொரு பாலகனாய் , ஞால மேழு முண் 
டான் . ( அமலனா - சு ) எனப் பெரியார் பணித்தமை காண்க .. 
திருவயிறு என்றியைத்துப் பொருள் கோடலுமாம் . 
உஙரு . வந்தருளியவதாாஞ் செய்தலுமே 

மண்ணுலகு மறைக ணான்கும் 
அந்தரநீங் கின வென்ன வந்தரதுங் 

துமிமுழங்கி யெழுந்த தாங்கே . 
ப - ரை : - வந்தருளி - ( அவ்வாறு பூமியில் ) வந்து , அவதாரம் 
செய்தலும் - ( திருமால் முதற் குலோத்துங்கனாக ) பிறந்தவளவில் , 
மண் உலகும் - பூலோகத்திலுள்ளவர்களும் , நான்கு மறைகளும் 
நான்கு வேதங்களும் , அந்தரம் நீங்கின என்ன - கேட்டினின்று 
நீங்கினரென்று , அந்தரம் - தேவலோகத்தில் , துந்துமி - துந்துமி 
யென்னும் வாத்தியம் , முழங்கி எழுந்தது - ஒலித்தெழுந்தது . 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் பிறந்ததும் , தேவர்கள் துந்துமி வாத் 
தியம் முழக்கின ரென்பதாம் . மண்ணுலகத்தார்க்கு வருங்கேடாவது - அவர் 
கள் பசி , பிணி , பகையால் துன்புறல் ; நான்மறைகளுக்கு வருங்கேடாவது 
அவைகளை ஓதுவாரின்றித் தவிர்தல் ; முதற் குலோத்துங்கன் பிறத்தலால் இவ் 
விருவகைத் துன்பங்களு மொழிந்தன வென்பதாம் . மண்ணுலகே யன்றி விண் 
ணுலகுங் களிப்படைந்தமை தோன்ற , அந்தர துந்துமி முழங்கி யெழுந்தது 
என்றார் . துந்துமி - தேவர்கள் களிப்பால் முழக்கும் ஒருவகை மங்கல வாத்தி 

+ இம்மணம் கி . பி . க 00 கூ -ல் நிகழ்ந்ததாம் . விமலாதித்தன் கி . பி . ககக 
முதல் கஉஉ வரை ஆட்சி புரிந்தன னெனவுங் கூறுப.( H.I.S.I. பக் - ருக,நஙஎ ) 

* இவன் கி . பி . கசுந - ல் உயிர் துறந்தன னெனவு மொழிப. 
[ H. I.S.I. பக் - நநஅ ) . 


க . அவதாரம் 


கங்க் 


- 


யம் ; இது அனுகரண சத்தத்தாற் பிறந்த பெயரென்ப . 

அனுகாண 

சத்தமா 
வது - இங்கே தும்தும் என்னுமோசை . உலகும் என்பதிலுள்ள உம்மை 
எண்ணுப் பொருளிலும் நான்கும் என்பதிலுள்ள உம்மை எண்ணுப் பொரு 
ளோடு முற்றுப் பொருளிலும் வந்தன . ஆங்கே , ஆங்கு - ஏ - இரண்டும் அசை 
நிலைகள் . ( உஙங ) செய்த பின்னை ( உநச ) அவனே மீள , வந்து தோன்றி ( உஙடு ) 
அவதாரஞ் செய்தலும் , முழங்கி யெழுந்தது எனக் கூட்டுக . பா - பே :- * மண் 
முழுதும் , அதிர்ந்த தாங்கே 
உஙசு . அலர்மழைபோன் மழை பொழிய வது கண்டு 

கங்கை கொண்ட சோழன் றேவி 
குலமகடன் குலமகனைக் கோகனத 

மலர்க்கையா னெடுத்துக் கொண்டே 
ப - ரை : - மழை - மழையானது , அலர் மழை போல் பொழிய 
மலர் மழை போல் பொழிய , கங்கைகொண்ட சோழன் தேவி 
கங்கைகொண்ட சோழனுக்கு மனைவியானவள் , அது கண்டு - அந்த 
நன்னிமித்தத்தைப் பார்த்து , குலம் மகள் தன்- ( தன் ) சிறந்த புதல்வி 
யாகிய அம்மங்கை தேவியினுடைய , குலம் மகனை - சிறந்த புதல்வ 
னாகிய முதற் குலோத்துங்கனை , கோகனதம் மலர் - தாமரை மலர் 
போன்ற , கையான் எடுத்துக் கொண்டு 

வி - ரை : - இவ்விரு தாழிசைகளிலுங் கூறிய நன்னிமித்தங்களுக் கேற்ப , 
நான்மறைய , நிலங்கி ளர்ந்த கான் தளிர்த்தவா னலர் மழை நிறைந்த , அலர்ந்த 
தந்தா துந்துமி ( அரிசமய - பராங்குச - உங ) என்றார் கீழையூர் - சடகோப 
தாசாவர்களும் . கோகனதம் - சக்காவாளப் பறவைகளைக் களிப்பிப்பது ; 
கோக - சக்கரவாளம் ; நதம் - களிப்பிப்பது . 
உஙஎ . அவனிபர்க்குப் புரந்தரனா மடையாளம் 

அவயவத்தி னடைவே நோக்கி 
இவனெமக்கு மகனாகி யிரவிகுலம் 

பாரிக்கத் தகுவ னென்றே . 
ப - ரை : - அவனிபர்க்கு - அரசர்களுக்கு , புரந்தரன் ஆம் - 
இந்திரன் ( போல் சிறந்த அரசன் ) ஆகும் , அவயவத்தின் அடையா 
ளம்- ( அக்குழந்தையின் ) அவயவங்களின் அடையாளங்களை , அடை 
வே நோக்கி - முற்றும் பார்த்து , இவன்-இந்தக் குழந்தை , எமக்கு 
மகன் ஆகி - எங்களுக்கு மகனாய் , இரவி குலம் - சூரிய குலத்தை , 
பாரிக்க தகுவன் என்று வளர்க்கத் தக்கவன் ஆவானென்று , 

வி - ரை : - அவனிபர் - இராசர் ; புரந்தரன் - இந்திரன் ; அவனிபர்க் 
குப் புரந்தரன் இராசேந்திரன் என்பதாம் . முதற் குலோத்துங்கனுக்கு இரா 
சேந்திரன் என்னும் பெயருண்மையால் , இவ்வாறு கூறினார் . சாமுத்திரிகா 
லட்சணத்திற்கேற்ப , அவன் நெற்றி , கை , கால் முதலிய வுறுப்புக்கள் அமைந்தி 
ருந்தன வென்பார் , அவயத்தி னடையாளம் என்றார் . கங்கைகொன 
சோழன் சூரியகுலத் தாசனாகையாலும் அவன் மைந்தர்கட்குப் புத்திரப்பேறின் 
மையாலும் , அவன் மனைவி தன் மகள் வயிற்றுப் புதல்வனாகிய குலோத்துங்க 
னைத் தன் கையிலேந்தி இவனெமக்கு .......... பாரிக்கத் தகுவன் , எனக் களிப் 
பெய்தினளென்க. புரந்தரன் - பகைவர் நகரங்களை அழிப்பவன் ; மகன் 
இளம் பருவ முடையவன் ; மகவுங் குழவு மிளமைப் பொருள ( தொல்கா 
சொல் நாரு ) என்றமை காண்க . 


పం 


கலிங்கத்துப் பரணி 


முதற் குலோத்துங்கன் வேங்கி நாட்டை யாண்டபோது விஷ்ணுவர்த்த 
னன் என்னும் பேர் பெற்றிருந்தான் ; பின்பு இராசேந்திரன் என்னும் பேரை 
எய்தினான் . இவன் சோணாட்டின் அரசுகட்டிலி லமர்ந்த ஐந்தாண்டு கட்குப் 
பின் , அதாவது , கி . பி . கஎரு - ம் ஆண்டு முதல் இவன் முதற்குலோத் 
துங்கன் என்னும் பேரைப் பூண்டான் . அது முதல் அப்பேரே இவனுக்கு 
நிலைபெறுவதாயிற்று ( மு . கு . சோ - பக் - ந 0 ) . பா பே : - * அவனிபர்க் 
குப் புத்திரனாம் , அடைய , பாலிக்க 
உஙஅ . திங்களினி ளங்குழவி செம்மலிவ னென்றுஞ் 

செய்யபரி திக்குழவி யையனிவ னென்றுந் 
தங்களின்ம கிழ்ந்திருகு லத்தரசர் தாமுந் 

தனித்தனியு வப்பதொர்த வப்பயனு மொத்தே . 
ப - ரை : - செம்மல் இவன் - செம்மையாகிய குணங்களையுடைய 
இந்தக் குழந்தை , திங்களின் - சந்திர வமிசத்தில் பிறந்த , இளம் 
குழவி என்றும் - இளங்குழந்தை யென்று சொல்லியும் , ஐயன் இவன் 
உயர்ந்தோனாகிய இந்தக் குழந்தை , செய்ய பரிதி - சிவந்த சூரிய 
வமிசத்திற் பிறந்த , குழவி என்றும் - குழந்தை என்று சொல்லியும் , 
இரு குலத்து அரசர் தாமும் - ( சூரிய குலம் , சந்திர குலமென்னும் ) 
இரண்டு குலத்தரசர்களும் , தனி தனி- , தங்களில் மகிழ்ந்து - 
தமக்குள் களிப்படைந்து , உவப்பது - களிப்புத் தருவதாகிய , ஓர் 
தவம் - ஒப்பற்ற தவத்தின் , பயனும் ஒத்து - பயனையும் போன்று, 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் தந்தை சந்திர வமிசத்தினனாதலால் . 
அதனை முற்கூறினார் ( தா - உங) . எழுபிறப்புக் தீயவை தீண்டா பழி 
பிறங்கா , பண்புடை மக்கட் பெறின் ( திருக்கு - சுஉ ) என்பவாகலின் , தவப் 
பயனு மொத்து என்றார் . திங்கள் , பரிதி - இவ்விரண்டும் ஆகுபெயர்களாய்க் 
குலத்தை யுணர்த்தின . 
உங க . சினப்புலிவ ளர்ப்பதொர்சி றுப்புலியு மொத்தே 

திசைக்களிறணைப்பதொர்த னிக்களிறு மொத்தே 
அனைத்தறமு மொக்கவடி வைக்கவடி வைத்தே 
அறத்தொடுமறத்துறை டக்கநடை கற்றே. 

சினம் புலி - கோபத்தையுடைய புவியானது , வளர்ப் 
பது - வளர்ப்பதாகிய , ஓர் சிறு புலியும் ஒத்து - ஒப்பற்ற புலிக்குட் 
டியைப் போலவும் , திசை களிறு - திக்கு யானையானது , அணைப்பது 
தழுவி வளர்ப்பதாகிய , ஓர் தனி (சிறு) களிறும் ஒத்து - மிகவும் 
ஒப்பற்ற யானையின் ஆண் கன்றைப் போலவும் , அறம் அனைத்தும் 
தருமங்களெல்லாம் , ஒக்க அடி வைக்க- ( தன்னோடு ) ஒன்றாக ( தம் ) 
பாதங்களை எடுத்து வைக்கும்படி , அடி வைத்து- ( முதற் குலோத் 
துங்கன் தன் ) பாதங்களை எடுத்து வைத்து , அறத்தொடு- ( அந்த ) 
தருமங்களும் , மறம் துறை -வீரச் செயல்களின் வகைகளும் , நடக்க 
நடைபெறும்படி , நடை கற்று - ( அவன் ) நடத்தலைப் பயின்று , 
வி - ரை : - வீரத்திற்குப் புலிக் குட்டியும் கம்பீரத் தோற்றத்திற்கு 
கன்றும் முதற் குலோத்துங்கனுக் குவமையாம் . அனைத்தறமும் ..... 


ப - ரை : 


யானை 


க 0 . அவதாரம் 


நடைகற்று என்றதனால் , அரசர்களுக்குரிய செங்கோல் முறையும் பராக்கிரமச் 
செயல்களும் இவனால் உயர்வடையுமென்பதாம் . சிறு என்பதைக் களிறுக் 
குங் கூட்டுக . ஏகாரம் நான்கும் ஈற்றசை . இச்செய்யுளில் உவமையணியுள்ள 
மை காண்க . பா - பே : - * மனுத் துறை . 

(அ ) 
.உச O. பண்டுவசு தேவன்மக னாகிநில மாதின் 

* படர்களையு மாயனிவ னென்றுதெளி வெய்தத் 
தல தண்டுதனு வாள்பணில நேமியெனு நாமத் 

தன்படைகளான திரு வைம்படைத ரித்தே . 

ரை : - பண்டு-முன்பு, வசுதேவன் மகன் ஆகி - வசுதேவ 
னுக்கு மகனாகப் பிறந்து , நிலம் மாதின் - பூமி தேவியின் , படர் களை 
யும் - துன்பங்களைப் போக்கும் , மாயன் - திருமாலாகிய கண்ண 
பிரான் , இவன் என்று- இந்த முதற் குலோத்துங்கனே யென்று , 
தெளிவு எய்த-( யாவரும் ) தெளிவடையும்படி , தண்டு- தடியும் , தனு . 
வில்லும் , வாள் - வாளாயுதமும் , பணிலம் - சங்கும் , நேமி என்னும் - 
சக்கராயுதமுமென்னும் , நாமம் -பெயரையுடைய , தன் படைகள் 
ஆன-தன்னுடைய ஆயுதங்களாகிய , திரு ஐம்படை தரித்து- அழகிய 
ஐம்படைத் தாலியை யணிந்து , 

வி - ரை : - முதற்குலோத்துங்கன் ஐம்படைத்தாலி யணிந்தன னென்ப 
தாம் . வசுேதேவனுக்கு மகனென்றது- கண்ணபிரானை ; பூபாரந் தீர்க்கப் புரிந் 
தாய் புயல்வண்ணா ( வில்லிபா - கிருட்டிணன் தூது - நச ) என்றபடி , முன்பு 
கண்ணன் லெமகள் துயரைப் போக்கினது போல் இவனும் அவள் துயரைப் 
போக்குவா னென்பார் , படர்களையு மாயனிவன் என்றார் . ஐம்படைத் 
தாலியாவது :-திருமாலின் சங்கு , சக்கரம் , கதை , வாள் , வில் என்னும் ஐந்து 
படைகளின் வடிவங்களைப் பொன்னாற் செய்து குழந்தைகளின் கழுத்திலணியும் 
ஒருவகை ஆபாணமாம் . இவ்வாறு அணிதல் பண்டைய வழக்கமாம் . காத்தற் 
கடவுளாகிய திருமாலின் ஆயுதங்கள் பேய் முதலியவற்றை யணுகவிடாமல் 
குழந்தைகளை இனிது காக்குமென்ப . ஐம்படைத் தாலியை இளங்குழந்தை 
களுக் கணிதலை , தாலி யைம்படைத் தழுவு மார்பிடை கம்பரா - நாட்டுப் 
ருஅ ) எனவும் , அழகிய வைம்படையு மாரமுங் கொண்டு ( பெரியாழ் - க - கூ - ரு ) 
எனவும் , ஐம்படைச் சதங்கை சாத்தி ( பெரியபு - தடுத்தாட் - ச ) எனவும் , 
அமளித் துஞ்சு மைம்படைத் தாலி ................ புதல்வர் (மணிமே- எ- ருசு ) 
எனவும் சான்றோர் கூறியவற்றாலறிக . பஞ்சாயுதங்களில் சக்கரத்தைச் 
சுதர்சனம் எனவும் , சங்கைப் பாஞ்ச சன்னியம் எனவும் , வில்லைச் சார்ங்கம் 
எனவும் , வாளை நாந்தகம் எனவும் , கதையைக் கௌமோதகீ யெனவும் 
வழங்குவர் . பா பே : - * பரங்கடியும் . 

க ) 
தாயர் தரு பான் முலைசு ரக்கவரு நாளே 
தானுமுல கத்தவர்த மக்கருள்சு ரந்தே 
தூயமனு வுஞ்சுருதி யும்பொருள்வி ளங்கிச் 

சொற்கடெரி யத்தனது சொற்கடெரி வித்தே. 
ப - ரை : - தாயர் தரு- தாய்மார் தருகின்ற , முலை பால் - கொங் 
கைகளிலிருந்து வரும் பாலானது , சுரக்க- ( மிகுதியாய் ) பெருக , 
வரும் நாள் - ( அதனைப் பருகி ) வரும் இளம் பருவத்திலேயே ,, 
தானும் - முதற் குலோத்துங்கனும் , உலகத்தவர் தமக்கு உலகத்தி 


உசக . 


கச உ 


கலிங்கத்துப் பரணி 


UT 


ப 


லுள்ளவர்களுக்கு , அருள் சுரந்து - கருணை சொரிந்து , தூய மனுவும் 
பரிசுத்தமாகிய மனுதர்ம சாத்திரத்திலும் , சுருதியும் - வேதங்களிலு 
முள்ள , சொற்கள் பொருள் - சொற்களின் பொருள்கள் , விளங்கி 
தெரிய -விளங்கித் தோன்றும்படி , தனது சொற்கள் - தனது ( மழலை ) 
சொற்களால் , தெரிவித்து- ( அவைகளை ) உணர்த்தி , 

வி -ரை : - மனு நீதியம் வேதங்களும் முதற் குலோத்துங்கனால் சிறப் 
பெய்து மென்றவாறாம் . விளையும் பயிர் முளையில் தெரியும் என்றபடி இள 
மையிலேயே அருளுக்குரிய குறிகள் அவன்பால் திகழ்ந்தன வென்பார் , தாயர் 
தரு... அருள் சுரந்து என்றார் . தாயர் என்றது இங்குச் செவிலித் 
தாய்மாரை . ஆட்டுவாள் , ஊட்டுவாள் , ஒலுறுத்துவாள் , நொடி பயிற்றுவாள் , 
கைத்தாய் என்னும் ஐவகைத் தாய்மாராலும் ( சீவகசி - ஙசுந உரை ) முதற் 
குலோத்துங்கன் பாலூட்டிப் பாராட்டப் பட்டு வந்தா னெனினுமாம் . 
பே : - * தூய மறையும் . 

( 50 ) 
உசஉ . திருமார்பின் மலர்மடந்தை திருக்கழுத்தின் 

மங்கலநா ணென்ன முந்நூற் 
பெருமார்பின் வந்தொளிரப் பிறப்பிரண்டா 

வதுபிறந்து சிறந்த பின்னர் . 

ரை : - திரு மார்பின் - ( திருமாலின் ) அழகிய ( வல ) மார்பி 
லுள்ள , மலர் மடந்தை- செந்தாரை மலரில் வசிக்கும் திருமகளின் , 
திரு கழுத்தின் - அழகிய கழுத்திலிருக்கும் , மங்கலம் நாண் என்ன 
தாலிக் கயிறு போல , பெரு மார்பின் - ( முதற் குலோத்துங்க 
னுடைய ) அகன்ற மார்பில் , முந்நூல் வந்து ஒளிர - முப்புரி நூல் 
வந்து விளங்கும்படி , இரண்டாவது பிறப்பு பிறந்து , சிறந்த 
பின்னர் - மேன்மை யடைந்த பின்பு , 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் பூணூல் அணிந்தன னென்பதாம் . 
பூவிற்குத் தாமரையே ( திருவள் - மா - நசு ) எனவும் , பூவெனப் படுவது 
பொறிவாழ் பூவே ( நால்வர் நா - மா - ச 0 ) எனவும் ஆன்றோர் கூறியுள்ளமை 
யால் , மலர் என்றது இங்கு எல்லா மலர்களிலுஞ் சிறந்த செந்தாமரையைக் 
குறித்தது . மலர்மகளின் கழுத்திலுள்ள மங்கல நாண் அழிவின்றிச் சிறந்து விளங் 
குதல்போல் , இவன் பூணூலுஞ் சிறந்து விளங்கல் வேண்டி அந்த மங்கலநாணை 
உவமை கூறினார் . தாய் வயிற்றிலிருந்து பிறக்கும் முதற் பிறப்புடன் பூணூல் 
பூணுதல் இரண்டாவது பிறப்பாகக் கருதப்படு தலால் , பிறப்பிரண்டா வது 
பிறந்து என்றார் . இதனால் பூணூலணியும் வேதியர் , க்ஷத்திரியர் , வைசியர் 
என்னும் இவர்களை துவிஜாள் 

என வழங்குவர் . ( தா - ருக 0 ) மலர் 
மடந்தை - எழனுருபும் பயனு முடன் தொக்க தொகை ; என்ன - உவம உரு 
பிடைச்சொல் . இச்செய்யுள் உவமையணியாம் . 

( கக ) 
உசங் . போதங்கொண் மாணுருவாய்ப் புவியிரந்த 

அஞ்ஞான்று புகன்று சென்ற 
வேதங்க ணான்கினையும் வேதியர்பால் 

கேட்டருளி மீண்டு கற்றே . 
ப - ரை : - போதம் கொள் - ஞானமமைந்த , மாண் உரு ஆய் - 
பிரமசாரி வடிவமாய் , புவி - ( மூன்றடி ) நிலத்தை , இரந்த - ( திரு 
மால் மாவலியி னிடமிருந்து ) யாசித்துப் பெற்ற , அ ஞான்று - அக் 


க 0 . அவதாரம் 


காலத்தில் , புகன்று சென்ற - சொல்லிச் சென்ற , வேதங்கள் நான் 
கினையும் - நான்கு வேதங்களையும் , வேதியர் பால் - பிராமணர்க 
ளிடத்தில் , கேட்டருளி - (பாடம் சொல்ல ) கேட்டு , மீண்டு கற்று - 
மறுபடியும் ( அவ் வேதங்களை ) கற்று , 

ரை - முதற் குலோத்துங்கன் வேதங்களைப் பயின்றனன் என்ப 
தாம் . அஞ்ஞான்று புகன்று சென்ற வேதங்கள் என்றமைக் கேற்ப , முப் 
புரி நூலினன் முஞ்சியன் விஞ்சை , கற்பதொர் நாவன் ( கம்பரா 
வேள்வி - உஉ ) என்றார் கம்பரும் . மாணி - பிரமசாரி ; மறையோன்பின் 
மாணியாய் ( சிலப் - கூ - உக ) என்றமை 

என்றமை காண்க . இஃதிங்கே மாண் என 


நின்றது . 


உசச . 


ப 


திருமால் புவியிரந்த வரலாறு : - மாவலி யென்பான் தேவேந்திரன் பத 
வியைக் கைக்கொள்ளக் கருதி வேள்வியொன் றியற்றினன் . அதுகாலை இந்தி 
ரன் முதலிய தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்கி , திருமால் வாமனனாய் 
மாவலி பால் சென்று மூவடிமண் இரந்து ஓரடியால் மண்ணுலகையும் மற்றோ 
ரடியால் விண்ணுலகையும் அளந்து மூன்றாம் அடியை அவன் தலையில் வைத்து 
அழுத்தி அவனைப் பாதாளத்திற் கிறைவ னாக்கினன் என்பதாம் . தவமலி 
மாவலி தலையணி தாளினில் , அவனியை யெவ்வண மளந்தனை யறைகுதி , உவ 
மையில் வேங்கட வோங்கலி னுறைகுவோய் ( திருவேங் - செ- கோ - சஅ ) 
என்றமை காண்க . பே : - * கொண்ட 

( கஉ ) 
நிறைவாழ்வைப் பெறனமக்கு மணித்தென்று 

நிலப்பாவை களிப்ப விந்தத் 
துறைவாளைப் புயத்திருத்தி யுடைவாளைத் 

திருவரையி னொளிர வைத்தே . 
ப - ரை : - நிலம் பாவை - பூமி தேவி , நிறை வாழ்வை - ( ஒரு 
விதக் குறைவுமில்லாத ) நிறைந்த வாழ்வை , பெறல் - அடைதல் , 
நமக்கும் அணித்து - நமக்கும் ( காலம் ) அருகிலிருக்கிறது , என்று 
களிப்ப - என்று நினைத்து மகிழ்ச்சி யடையும்படி , விந்தத்து உறை 
வாளை - விந்த மலையில் வசிப்பவளாகிய வீரமகளை , புயத்து இருத்தி 
( தன் ) தோளில் வைத்து , உடைவாளை - உடையிலணியும் வாளா 
யுதத்தை , திரு அரையின் - அழகிய இடுப்பில் , ஒளிர வைத்து - 
விளங்கும்படி அணிந்து , 

ரை : - இவன் படைக்கலம் பயின்ற பின் , அறத்தைக் காத்து மறத் 
தைக் கடிந்து தன் பொறை தவிர்ப்பானெனக் கருதி நிலப்பாவை களித்தன 
ளென்க. 

* விந்தத் துறைவாளைப் புயத் திருத்தி என்றதனால் , இவன் சிறந்த 
வீரனென்பது விளங்கும் . நமக்கும் - ஏனைய உயிர்கட்கே யன்றி நமக்கும் 
என்னும் பொருள் பயந்து நிற்றலால் , இதிலுள்ள உம்மை இறந்தது தழுவிய 
எச்சவும்மையாம் . அரை - எண்ணலளவை யாகு பெயர் . 

( கங ) 
உசரு . ஈரிரும ருப்புடைய வாரணமு கைத்தே 

இந்திரனெ திர்ந்தவரை வென்றுவரு மேயான் 
ஓரிரும ருப்புடைய வாரணமு கைத்தே 
ஒன்னலரை வெல்வனென வன்னதுப யின்றே. 


கலிங்கத்துப் பரணி 


ரை : - இந்திரன் - தேவேந்திரன் , ஈர் இரு மருப்பு உடைய 
நான்கு தந்தங்களை யுடைய , வாரணம் - ( ஐராவதம் என்னும் யானை 
யை , உகைத்து - செலுத்தி , எதிர்ந்தவரை - ( தன்னை ) எதிர்க்கும் 
அரக்கரை , வென்று வரும் - வெற்றி பெற்று வருவான் , ( அது 
போல ) யான் 

இரு மருப்பு உடைய - ஒப்பற்ற. 
இரண்டு தந்தங்களையுடைய , வாரணம் 

உகைத்து - யானையைச் 
செலுத்தி , ஒன்னலரை - ( என் ) பகைவரை , வெல்வன் என - வெல் 
லுவேன் என்று , அன்னது - ( யானை மேலேறும் ) அக்கல்வியை , 
பயின்று - கற்று , 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் யானையேற்றங் கற்றா னென்பதாம் . 
இந்திரனுடைய யானைக்குப் பக்கத்திற்கிரண்டாக நான்கு தந்தங்களுண் 
டென்க. இதனை , கொம்பொத் தனநா லொளிகோள் வயிரக் , கம்பக் கரி 
நின் றது கண் டனமால் ( கம்பரா - சாபங்கர் - உ.உ ) எனவும் , நாற்கோட்டு 
வெண்ணிறத்த குஞ்சரம் ( திருவிளை - வெள்ளை யானை - கரு ) எனவும் வரு 
மாற்றானறிக. இதில் இந்திரனைவிட முதற் குலோத்துங்கன் சிறந்தவனென் 
னும் பொருள் தோன்றுமாறு காண்க . எதிர்ந்தவர் - வினையாலணையும் 
பெயர் ; ஒன்னலர் - இது ஒன்றலர் என்பதன் மரூஉ . மனம் ஒன்றுபடாதவ 
ரென்பதாம் . இது முதல் நான்கு தாழிசைகள் முதற் குலோத்துங்கன் யானை 
யேற்றம் , குதிரை யேற்றம் , படைப் பயிற்சி முதலியவற்றில் தேர்ச்சி பெற் 
றமையை யுணர்த்தும் . 

( கச ) 
உசசு . இற்றைவரையுஞ்செலவருக்கனொரு நாள் போல் 

ஏழ்பரியு கைத்திருள கற்றிவரு மேயான் 
ஒற்றைவய மானடவி பித்தரைவளாகத் 

துற்றவிரு டீர்ப்பனென மற்ற துப யின்றே. 
ப - ரை : - செலவு அருக்கன் - ( ஆகாயத்தில் ) செல்லுதலை 
யுடைய சூரியன் , இற்றை வரையும் - இன் 

இன்று வரையிலும் , ஒரு 
நாள் போல் - ஒரே வகையாய் , ஏழ் பரி உகைத்து - ( தன் ) எழு 
குதிரைகளைச் செலுத்தி , இருள் அகற்றி வரும் - ( உலகிலுள்ள 
) 
இருளைப் போக்கி வருவான் , ( அதுபோல ) யான் 
ஒற்றை மான் நடவி - வெற்றியை யுடைய ஒரு குதிரையைச் செலு 
த்தி , இ தரை வளாகத்து - இந்தப் பூமியாகிய விடத்தில் , உற்ற 
இருள் தீர்ப்பன் - பொருந்திய ( கலி ) இருளைப் போக்குவேன் , என 
அது பயின்று - என்று அந்தக் குதிரை யேற்றத்தைக் கற்று , 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் குதிரையேற்றங் கற்றன னென்ப 
தாம் . 

சூரியன் தேர் எழு குதிரைகளுடைய தென்பதை , பச்சைமா , ஏழ 
மேறப்போ யாறு மேறினார் ( கம்பரா - தையடை - உங ) எனவும் , வெய்ய 
வேழ்பரித் தேர்வி பாகரன் ( வில்லி கூவம் போர் 

o ) எனவும் வரு 
மாற்றானறிக. இதில் சூரியனை விட முதற் குலோத்துங்கனைச் சிறப்பித்துள் 
ளமை காண்க . பரி - ( பாரத்தை ) சுமப்பது ; குதிரைக்குக் காரணக் குறி ; 
இன்று + ஐ = இற்றை ; ஒன்று + ஐ = ஒற்றை ; மெல்லொற்று வல்லொற் றாகி 
ஐகாரச் சாரியை பெற்று நின்றன . ( நன் - கஅரு ) மான் 

கஅரு ) மான் - இதிலுள்ள னகர 
மெய் சாரியை ( நன் - உசஅ ) மற்று - அசை . இவ்விரு செய்யுட்களிலும் 
எடுத்துக் காட்டுவமை யணியும் , வேற்றுமை யணியும் உள்ளமை காண்க . 
பர் - பே : 

-இற்றையளவும் , * தேர்மேல் 


1 


கடி 


க 0 . அவதாரம் 


கசடு 


உசஎ . சக்கரமு தற்படையொ ரைந்து முத னாளே 

தன்னுடைய வானவத னாலவை மக்குத் 
திக்குவிச யத்தின்வரு மென்றவைப் யிற்றிச் 

செங்கைமலர் நொந்திலசு மந்திலத னக்கே . 
ப - ரை : - சக்கரம் முதல் - சக்கராயுதம் முதலாகிய , ஓர் ஐந்து 
படையும் ஒப்பற்ற ஐந்தாயுதங்களும் , முதல் நாளே - முதலி லிருந்தே , 
தன்னுடைய ஆன 

ஆன அதனால் - தனக்கே உரியனவா யிருத்தலால் , 
அவை அந்த ஐந்தாயுதங்களும் , நமக்கு 

திக்கு விசயத் 
தின் - திக்குவிசயம் செய்யுங் காலத்தில் , வரும் என்று-(தாமாகவே 
உதவி செய்ய ) வருமென்று நினைத்து , அவை பயிற்றி - அவைகளைப் 
பயிலுதலால் , தனக்கு - ( அந்த ) முதற் குலோத்துங்கனுக்கு , செம் 
கை மலர் - சிவந்த கைகளாகிய தாமரை மலர்கள் , நொந்தில - 
நோகவுமில்லை , சுமந்தில - ( அவைகளை ) சுமக்கவுமில்லை ( என்ன ) , 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் போர்க் கருவிகளை மிகவும் எளிதில் 
பயின்றன னென்பதாம் . திருமாலே முதற் குலோத்துங்கனாக அவதரித்தார் என் 
பது ஆசிரியர் கருத்தாகலின் , சக்கா முதற்படை ..........தன்னுடைய வான 
என்றார் . நமக்கு ......... வரும் என்றது முதற் குலோத்துங்கன் கருத் 
தாம் . ஐந்தாயுதங்களின் விரிவை உச 0 - ம் தாழிசை யுரையிற் காண்க . முதல் 
நாள் -தான் பிறப்பதற்கு முன்பே என்பதரம் . திக்கு விசயமாவது : -- ஓரரசன் 
பல திசைகளுக்குச் சென்று ஆங்காங்குள்ள அரசர்களோடு போர் புரிந்து 
அவர்களை வெல்லு தலாம் . செங்கைமலர் நொந்தில் சுமந்தில என்றது 
அவன் பலவகைப் போர்க் கருவிகளை மிகவும் எளிதில் பயின்றமையை விளக்கி 
னது . ஐந்தும் - உம்மை முற்றுப் பொருளது ; திக்கு விசயம் - திசைகளில் 
பெறும் வெற்றி எனப் பொருள் படுதலால் , ஏழனுருபும் பயனு முடன் தொக்க 
தொகையாம் . கை + மலர் = கைம்மலர் ; ( நன் - கரு அ ) சந்தவின்பப் பொருட்டு 
வலி யியல்பாய் நின்றது . இஃதுருவக வணியாம் . 

( கசு ) 
உசஅ . 

உரைசெய்பல கல்விகளி னுரிமைபல 

சொல்லுவதெனுவமையுரை செய்யி னுலகத் 
தரசருள ரல்லரென *வவைபுகழ 

மல்குகலை யவையவைகள் வல்ல பிறகே . 
ப - ரை : - உரை செய் - ( சிறப்பித்து ) சொல்லப்பட்ட , பல 
கல்விகளின் - பலவகையாகிய ( நூல் ) கல்விகளில் , உரிமை - ( அவ 
னுக்குள்ள ) உரிமையை , பல சொல்லுவது என் - பல வகையாகச் 
சொல்லுவதால் யாது பயன் , உவமை உரை செய்யின் - ( அவன் 
கற்ற கல்விக்கு ) ஒப்புச் சொல்லத் தொடங்கினால் , உலகத்து - இவ் 
வுலகத்தில் , அரசர் உளர் அல்லர் - ( அவனுக்கு ஒப்பாகிய ) அரசர் 
( ஒருவரும் ) இலர் , என - என்று (யாவரும் ) சொல்லவும் , அவை 
புகழ - சபையோர் புகழவும் , மல்கு கலை - மிக்க கல்வியாகிய , 
அவை அவைகள் - அவ்வவற்றில் , வல்ல பிறகு - ( அவன் ) வல்லவ 
னான பின்பு , 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் பலவகைக் கல்விகளைக் கற்றுத் 
தேர்ந்தன னென்பதாம் . பல கல்வி என்றது , அவன் பலவகை நூலாராய்ச்சி 
யோடு வைத்தியம் , சோதிடம் , சங்கீதம் முதலியவற்றையும் பயின்றமை குறிக் 


கசசு 


கலிங்கத்துப் பரணி 


உசக . 


கும் . உலகத் தரசருள ரல்லர் என்றதனால் . அம்மன்னவன் பலவகைக் கல்வி 
களில் தனக்குத் தானே நிகராவா னென்பது விளங்கும் . யானை யேற்றம் , 
குதிரை யேற்றம் , படைப் பயிற்சி முதலியவற்றை யெல்லாங் கருதி 

அவை 
யவை என்றார் . அவை புகழ இதில் அவை என்றது அவ்வக்கல்வித் துறை 
களைக் கற்று வல்ல குழுவினரை 

யென்க . அவ்வக் கல்விகள் புகழும்படி 
யெனினுமாம் . இதில் ஒரு பொருளையே உபமானமாகவும் உபமேயமாகவுங் 
கூறியிருத்தலால் , இஃதியைபின்மை பணியாம் . ( அநந்வயாலங்காரம் ). 
பே : - * வானவரு மல்லரென வவையவைப யின்ற பிறகே . ( கஎ) 
இசையுடனெ டுத்தகொடி யபயனவ 

னிக்கிவனை யிளவரசில் வைத்த பிறகே 
திசையரசருக்குரிய திருவினைமு 

கப்பதொரு திருவுளம டுத்த ருளியே . 
ப - ரை : - இசையுடன் - ( பல அரசர்களை வென்ற) புகழினால் , 
எடுத்த கொடி - உயர்த்திப் பிடித்த ( புலி ) கொடியையுடைய , அப 
யன் - (வீரராசேந்திர சோழன் , அவனிக்கு - பூமியை யாள்வதற்கு , 
இவனை - இந்த முதற் 

இந்த முதற் குலோத்துங்கனை , இள அரசில் - இளவரசு 
பட்டத்தில் , வைத்த பிறகு - வைத்த பின்பு , திசை அரசருக்கு - 
( அந்தந்த ) திக்குகளிலுள்ள அரசர்களுக்கு , உரிய திருவினை - உரிய 
செல்வங்களை , முகப்பது - கவர்வதாகிய , ஒரு திரு உள்ளம் - ஒப் 
பற்ற மேலாகிய எண்ணமானது , அடுத்தருளி- ( முதற் குலோத்துங்க 
னுக்கு ) உண்டாகி , 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் இளவரசனானவுடன் , திக்கு விசயஞ் 
செய்யக் கருதினனென்பதாம் . இளவரசில் வைத்தலாவது : - ஓரரசன் தனக் 
குப் பின் பட்டத்திற்குரியவன் இன்னானெனத் தான் விரும்பும் ஒருவனுக்கு 
மகுடம் புனை தலாம் . கங்கைகொண்ட சோழனுக்கு அம்மங்கை தேவியைத் 
தவிர , வேறு நால்வர் புதல்வர்கள் இருந்தனர் . அவர்கள் இராசாதி ராசன் 
இராசேந்திர தேவன் , இராச மகேந்திரன் , வீரராசேந்திரன் என்பவர்களாம் . 
இவர்கள் வரலாற்றை உங - ம் தாழிசை முதல் உ 0 சு - ம் தாழிசையளவு முள்ள 
நான்கு தாழிசைகளில் காண்க. வீரராசேந்திரனுக்கு அதிராசேந்திரன் என் 
னும் புதல்வனொருவன் இருந்தான் . அவன் வீரராசேந்திரன் பட்டத்து மனைவி 
யின் வயிற்றி லுதித்தவன் அல்லன் . அன்றியும் , அவனுக்குப் போதிய அறிவும் 
ஆற்றலும் இல்லை . அதனால் வீரராசேந்திரன் தன் உடன்பிறந்த அம்மங்கை 
தேவியின் புதல்வனாகிய முதற் குலோத்துங்கனைச் சோணாட்டிற்கு இளவரச 
னாக்கினான் . ( மு . கு . சோ - பக்- உக , உஉ . ) அதிராசேந்திரன் வரலாற்றை 
உசுச - ம் தாழிசையிற் காண்க . 

( கஅ ) 
உரு .. வளர்வதொர்பதத்தினிடை மதகரிமு 

கத்தினிடை வளையுகிர்ம நித்து விளையா 
டிளவரியெ னப்பகைஞ ரெதிர்முனைக 

ளைக்கிழிய வெறிபடைபிடித்த ருளியே . 

ரை : - வளர்வது - (நாளுக்கு நாள் ) வளர்வதாகிய , ஓர் 
பதத்தின் இடை - ஒப்பற்ற இளம் பருவத்தில் , மதம் கரி முகத் 
தின் இடை - மதத்தைப் பொழியும் யானைகளின் மத்தகத்தில் , 
வளை உகிர் மடுத்து - வளைவாகிய ( தன் ) நகங்களைச் செலுத்தி , விளை 


- 


க 0 . அவதாரம் 


கசஎ 


முனை 


யாடு - ( அந்த யானைகளோடு ) விளையாடுகிற , இளம் அரி என 
சிங்குக் குட்டி போல , எதிர் பகைஞர் - ( தன்னை ) எதிர்க்கும் 
பகைவருடைய , முனைகளை - போர்த் தொழில்களை , கிழிய - அழிக்க , 
எறி படை - (பகைவர் மேல் ) எறியும் ஆயுதங்களை , பிடித்தருளி 
( முதற் குலோத்துங்கன் ) பிடித்துக்கொண்டு , 

வி - ரை : - இளஞ்சிங்கம் விளையாட்டாகவே யானையைக் கொல்லுதல் 
போல் , முதற் குலோத்துங்கனும் மிகவும் எளிதில் தன் பகைவரை அழிப்பா 
னென்பதாம் . இளஞ்சிங்கம் முதற் குலோத்துங்கனுக்கும் , மதயானைகள் 
பகை வேந்தருக்கும் உவமையாம் . முனை - போர் ; ழனையகன் பெரும்பாழாக 
( பதிற்று - உரு செய் ) எனவும் , பொருதார் முனைகெடுத்த வில்லார்க்கு 
( புறப் . வெ.மா 
வெ . மா - ந - க 
கூ - கூ எனவும் வருமாறு காண்க . 

படையெனினு 
மாம் . இடை 

இடை - இரண்டும் ஏழனுருபுகள் . இது முதல் ஆறு தாழிசைகள் 
முதற் குலோத்துங்கன் திக்கு விசயஞ் செய்தமையை யுணர்த்தும் . ( ககூ ) 
உருக . குடதிசைபு கக்கடவு குரகதர 

தத்திரவி குறுகலுமெறிக்கு மிருள் போல் 
வடதிசைமு கத்தரசர் வருகதமு 

கத்தனது குரகதமு கைத்த ருளியே . 
ப - ரை : - குடக்கு திசை - மேற்குத் திசையில் , புக - செல் 
லும்படி , கடவு - செலுத்தப்படுகின்ற , குரகதம் - குதிரைகளைப் 
பூட்டிய , ரதத்து இரவி - தேரையுடைய சூரியன் , குறுகலும் - 
(கிழக்குத் திசையில் ) சேர்தலும் , எறிக்கும் இருள் போல் - அவ 
னால் ) அழிக்கப்படும் இருளைப் போல் , வடக்கு திசை முகத்து 
வடக்குத் திக்கிலுள்ள , அரசர் வரு கதம் - அரசர் பால் தோன் 
றும் வீரம் , உக அழியும்படி , தனது குரகதம் - ( முதற் குலோத் 
துங்கன் ) தனது குதிரைச் சேனையை , உகைத்து அருளி-செலுத்தி , 

வி - ரை : - சூரியன் கீழ்திசையில் தோன்றி மேற்றிசை நோக்கிச் செல் 
லுங்கால் இருள் அழிதல் போல் , இவன் தென் திசையிலிருந்து வட திசை 
நோக்கிச் சென்ற வளவில் , இவன் பகைவர் வீரமும் அழிந்த தென்பதாம் . 
சூரியன் முதற் குலோத்துங்கனுக்கும் , இருள் பகை வேந்தருக்கு முவமை . 
இஃதுவமை யணியாம் . குரகதம் - குளம்பால் விரைந்தோடுவ தென்பதாம் ; 
குரம் - குளம்பு , கதம் - விரைந்தோடுவது . குடக்கு + திசை = குடதிசை ; 
வடக்கு + திசை = வட திசை ( நன் - கஅசு ) . 

(20 ) 
உருஉ . புரமெரிம டுத்தபொழு ததுவிதுவெ 

னத்திகிரி புகையெரிகு விப்ப வயிரா 
கரமெரிம டுத்தரசர் கரமெதிர்கு 

விப்பதொரு கடவரைதனைக்க டவியே. 
ப - ரை : - புரம் - ( பகைவேந்தர் ) ஊர்களை ,, 

மடுத்த 
பொழுது - ( முதற் குலோத்துங்கன் ) நெருப்பால் கொளுத்திய 
காலத்தில் , வயிராகரம் -வயிராகரமென்னும் ஊரையும் , எரி மடுத்து 
நெருப்பால் கொளுத்து தலால் , திகிரி - வட்ட வடிவமாகிய , புகை 
எரி குவிப்ப - புகையும் நெருப்பும் ஒன்று சேரவும் , அது இது - 
( அதனால் ) ஒரு பொருள் மற்றொரு பொருள் , என - என்று ( கண் 


எரி 


கசவு 


கலிங்கத்துப் பரணி 


டோர் மயங்கி ) சொல்லவும் , அரசர் எதிர் -(பகை) அரசர் ( தனக்கு ) 
எதிரில் , கரம் குவிப்பது - ( தங்கள் ) கைகளைக் கூப்பி வணங்கு 
விப்பதாகிய , ஒரு கடம் வரை தனை - ஒப்பற்ற மதத்தைப் பொழி 
யும் மலை போன்ற யானையை , கடவி - ( முதற் குலோத்துங்கன் ) 
செலுத்தி , 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் வயிராகாரத்தையும் வேறு பல ஊர் 
களையும் நெருப்பு மூட்டி அழித்தன னென்பதாம் . பகைவர் ஊர்களை நெருப் 
பிட்டுக் கொளுத்தல் பண்டைய வழக்கமாம் . ஏம் நன்னா டொள்ளெரி யூட் 
டினை , நாம நல்லமர் செய்ய , ஓராங்கு மலைந்தன பெருமரின் களிறே ( புறநா 
கசுஈ ) என்னுமடிகளின் கருத்தை இச்செய்யுள் ஒருவாறு தழுவி யுள்ளமை 
காண்க . அழலடைந்த மன்றத் தலந்தயரா நின்றார் ( புறப் . வெ . மா - சஉ ) 
என்றமையு மிங்குக் கவனிக்க . புரம் எரி மடுத்த பொழுது - (சிவபிரான் ) திரி 
புர தகனஞ் செய்த காலத்தில் தோன்றிய , அது இது - அந்த நெருப்பே 
இந்த நெருப்பு , என - என்று (கண்டோர் ) சொல்ல , திகிரி - ( தன் ) கட்டளை 
யால் எனப் பொருள் கோடலுமாம் . முதற் குலோத்துங்கன் வயிராகரம் 
வென்றமையை கசஎ - ம் தாழிசையிற் காண்க . பகைவர் ஊரை எரி மூட்டி 
யழித்தலை உழபுலவஞ்சி என்ப ( தா - ஈஎ 0 ) . 

( உக ) 
உருக . குளமுதிர மெத்தியதொர் குரைகடல்க 

டுப்பவெதிர் குறுகலர்கள் விட்ட குதிரைத் 
தளமுதிர வெட்டியொரு செருமுதிர 

ஒட்டினர்கள் தலைமலைகு வித்த ருளியே . 
ப - ரை : - குளம் உதிர - குளத்திலுள்ள நீர் சிதையும்படி ,, 
மெத்தியது - மோதுவதாகிய , குரை ஓர் கடல் கடுப்ப - ஒலிக்கும் 
ஒப்பற்ற கடல் நீரைப் போல் , குறுகலர்கள் - பகை வேந்தர்கள் , 
எதிர் விட்ட - (தன் சேனைக்கு ) எதிரில் ஏவிய , குதிரை தளம் - குதி 
ரைப் படையை , உதிர வெட்டி - அழியும்படி வெட்டி , ஒரு செரு 
முதிர - ஒப்பற்ற போர் மிகும்படி , ஒட்டினர்கள் - ( போரில் ) சப 
தங் கூறி வந்த வீரர்களின் , தலை மலை குவித்தருளி - தலைகளை மலை 
போல் குவியலாகச் சேர்த்து , 

வி - ரை : - குளம் பகையரசர் படைக்கும் கடல் முதற் குலோத்துங்கன் 
படைக்கு முவமை ; கடல் குளத்தைச் சிதைத்தலாவது.- கடல் நீர் குளத்து 
நீரின் இனிய தன்மையைக் கெடுத்து அதனை உவர் நீராக்குதலாம் . அதுபோல் 
முதற் குலோத்துங்கன் தன் பகை வேந்தரை வென்று போர்க் களத்தைத் 
தனக்குரிமையாக்கிக் கொண்டன னென்பதாம் . தா - சச ) குறுகலர் - நெருங் 
குத லில்லா தவர் . ஒட்டினர் - ( ஒருவரை ஒருவர் கொல்வதாக ) சபதங்கூறு 
வோர் ; ஒட்டு - சபதம் ; ஓட்டியா செல்லா முணரார் ( புறப் . வெ . மா . 
ஒழிபு - க 0 ) எனவும் , ஒட்டி னார்இமைப் போதினி லோடியே, தட்டினார் 

போர் - எனவும் வருமாறு காண்க . தலை மலை - தலைக 
ளாகிய மலைகள் எனினுமாம் ; கடுப்ப - உவமவுருபிடைச் சொல் ; குளம் , 
கடல் - இடவாகு பெயர்கள் ; ஒட்டினர்கள் - வினையாலணையும் பெயர் . இச் 
செய்யுள் உவமையணியரம் . பா - பே : - * தளமுறிய. 

( உ.உ ) 
உருச . மனுக்கோட்ட * மழித்தபிரான் 

வளவர்பிரான் றிருப்புருவத் 


( வில்லி 


கா . அவதாரம் 


தனுக்கோட்ட நமன்கோட்டம் 

பட்டது சக்கரக்கோட்டம் . 
ப - ரை : - மனு கோட்டம் - மனிதர்களின் மாறுபாட்டை , 
அழித்த பிரான் - போக்கிய தலைவனும் , வளவர் பிரான் - சோழ 
நாட்டிலுள்ளவர்களுக்கு அரசனுமாகிய முதற் குலோத்துங்கன் , 
திரு புருவம் - அழகிய (தன் ) புருவமாகிய , தனு கோட்ட - வில்லை 
வளைக்க , சக்கரக் கோட்டம் - சக்கரக் கோட்டத்திலுள்ள பகை 
வீரர்கள் , நமன் கோட்டம் - யமனுடைய ஊரில் , பட்டது- ( போய் ) 
சேர்ந்தனர் . 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் கோபித்துப் போர் செய்த வளவில் , 
சக்காக் கோட்டத்திலுள்ள வீரர் மடிந்தொழிந்தன சென்பதாம் .. மனுக் 
கோட்ட மழித்தலாவது : - மக்கள் தீத்தொழில் புரிந்து தீய வழியிலொழுகா 
மல் அவர்களைப் பாதுகாத்தலாம் . புருவத்தனுக் கோட்ட என்றது கோபக் 
குறியை யுணர்த்தினது . இதற்கு , புருவங்களையும் ( கையில் பிடித்த ) வில்லையும் 
வளைக்க வெனினுமமையும் . புருவத் தனு - முற்கூறிய பொருளில் பண்புத் 
தொகையும் பிற்கூறிய பொருளில் உம்மைத் தொகையுமாம் . சக்காக் கோட் 
டம் - இடவாகு பெயர் ; இது அஃறிணைப் பெயராதலால் , பட்டது என் 
னும் அஃறிணை வினையைக் கொண்டு முடிந்தது . இவ்வாறு வருதலைச் சொல் 
லால் அஃறிணையும் பொருளால் உயர் திணையுமா மென்ப . சக்கரக் கோட்டப் 
போர்ச் செய்தியை கசஎ , ங அச - ம் தாழிசைகளிற் காண்க . இச் செய்யுள் 
திரிபு என்னுஞ் சொல்லணியாம் . பா - பே : - * தவிர்த்த . 

( உஙசு ) சோழன் தேவி , எடுத்துக் கொண்டு ( உஙஎ ) தகுவ னென்று (உஙஅ ) 
பயனு மொத்து ( உஙக ) நடை கற்று ( உச O ) படை தரித்து ( உசாக ) தெரிவித்து 
(உசஉ ) சிறந்த பின்னர் (உசங ) மீண்டு கற்று ( உசச ) ஒளிர வைத்து ( உசரு ) 
பயின்று ( உசசு ) பயின்று ( உசஎ ) பயிற்றி , சுமந்தில் ( என்ன ) ( உசஅ ) வல்ல 
பிறகு (உசசு ) அடுத்தருளி ( உடு ) பிடித்தருளி (உருக ) உகைத்தருளி ( உ ரு உ ) 
கடவி ( உருங ) குவித்தருளி ( உருச ) தனுக் கோட்ட , சக்காக் கோட்டம் , நமன் 
கோட்டம் பட்டது எனக் கூட்டுக . 

( உங ) 
உருரு . சரிக ளந்தொறுந் தங்கள் ச யமகள் 

தன்னை மன்னப யன் கைப்பி டித்தலும் 

பரிக ளுங்களி றுந்தன ராசியும் 
உளம் பாரி போகங்கொடுத்தனர் பார்த்திபர் . 
ப -ரை : -சரி களம் தொறும் - (படைகள் ) 

பின்வாங்கி 
யோடும் போர்க்களங்களி லெல்லாம் , தங்கள் - ( அந்தந்த ) அரசர் 
களுடைய , சயம் மகள் தன்னை - வெற்றி மகளை , மன் - அரசனாகிய , 
அபயன் - ( முதற்குலோத்துங்க சோழன், கை பிடித்தலும் - மணம் 
புரிந்து கொண்டதும் , பார்த்திபர் - (தோல்வியடைந்த ) அரசர்கள் , 
பரிகளும் - ( தங்கள் ) குதிரைகளும் , களிறும் - யானைகளும் , தனம் 
ராசியும் - பொருட் குவியல்களுமாகிய , பாரி போகம் கொடுத்தனர் . 
சீதனப் பொருளை ( முதற் குலோத்துங்கனுக்கு ) கொடுத்தார்கள் . 

விரை : - முதற் குலோத்துங்கன் தன் பகை வேந்தரை வென்று அவர் 
கள் செல்வ மகளாய் அவர்கள் பால் வளர்ந்து வந்த வீரமகளை மணம் புணர்ந் 
ததும் , அவர் தம்மகளுக்குச் சீதனப் பொருள் கொடுப்பார் போல யானை , 


கரும் 


கலிங்கத்துப் பரணி 


குதிரை முதலிய பலவகைப் பொருள்களை அவனுக்கு வழங்கின ரென்ப 
தாம் . 

போகம் = பாரி - மனைவி ; போகம் - இன்பம் நுகர்தற் 
குரிய பொருள்கள் ; அதாவது : - தந்தையானவன் தன் மகளை ஒருவனுக்கு 
மணஞ் செய்து கொடுத்த பின் , அவள் பொருட்டு அவள் கணவனுக்குக் 
கொடுக்கும் பலவகைப் பொருள்களாம் . இதுவே சீதனப் பொருள்கள் எனப் 
படும் . பாரி போகம் - பெருஞ்செல்வ மெனினுமாம் . வயிராகரம் , சக்காக் 
கோட்டம் என்னும் ஊர்களுக் கரசர்களையும் மற்றும் பல வேந்தரையும் வென் 
றமை கருதி , பார்த்திபர் எனப் பன்மையாற் கூறினார் . தொறும் - பன் 
மைப் பொருளுணர்த்துவ தோரிடைச் சொல் ; மன்- பண்பாகு பெயர் ; 
அசை நிலை யெனினுமாம் . இதில் முதற் குலோத்துங்கன் வெற்றியை வேறு 
வகையாய்க் கூறியிருத்தலால் , இது பிறிதினவிற்சி யணியாம் . (ப்ரயாயோக் 
தாலங்காரம் ) . பா - பே : - * பாரி பெர்கம் . 

( உச ) 
உருகா . * பொருத ராதிபர் கண்கள்சி வந்தில 

போரி லோடிய கால்கள்சி வந்தன 
விருத ராசப யங்கரன் செங்கையில் 

வேல்சி வந்தது கீர்த்திவெளுத்ததே . 
( ப - ரை : - பொரு-( முதற் குலோத்துங்கனோடு ) போர் புரிந்த , 
தராதிபர் - அரசர்களின் , கண்கள் சிவந்தில - கண்கள் சிவக்கவில்லை , 
போரில் - சண்டையில் , ஓடிய - ( தோற்று ) ஓடிப் போன , கால்கள் 
சிவந்தன 

விருதராச பயங்கரன் - வெற்றிச் சின்னங்களையுடைய 
அரசர்களுக்குப் பயத்தை யுண்டாக்குபவனாகிய முதற் குலோத் 
துங்கனுடைய , செம் கையில் -சிவந்த கையிலுள்ள , வேல் சிவந்தது - 
வேலாயுதம் சிவந்தது , கீர்த்தி வெளுத்தது- ( அவன் ) புகழ் வெண் 
ணிறமாய்ப் பரவினது . 

வி - ரை : - தராதிபர் கண்கள் சிவந்தில என்றது பகைவேந்தர் தமது 
வீரமிழந்தன ரென்பதாம் . செம்பு காட்டிய கண்ணிணை பாலெனத் தெளிந் 
தீர் ( கம்பரா - கான்வதை- கசடு ) என்றார் கம்பரும் . வேல் சிவந்தது என்ற 
தனால் , முதற் குலோத்துங்கன் பல படைகளை யழித்தமையும் , கீர்த்தி வெளுத் 
தது ( தா - கச ) என்றதனால் , அவன் புகழ் எங்கும் பாவினமையும் விளங் 
கும் . தராதிபர் = தரா + அதிபர் ; தீர்க்க சந்தி ; பூமிக்குத் தலைவர் ; அரச 
ரென்பதாம் . விருதராச பயங்கான் என்றார் முன்னும் ( தா - கசஎ ) . இவன் 
இப்பெயர் பெற்ற காரணத்தை கலந - ம் தாழிசை யுரையாலறிக . சிவந்தில் , 
சிவந்தன , சிவந்தது , வெளுத்தது-இவை முரண் தொடைகள் . பா - பே : 
* பொருநராதிபர் . 
உருஎ . மாவுகைத் தொருதனி யபய னிப்படி 

வடதிசை மேற்செல மன்னர் மன்னவன் 
தேவருக் கரசனாய் விசும்பின் மேற்செலத் 

தென்றிசைக் குப் புகுந் தன்மை செப்புவாம் . 
ப - ரை : -- ஒரு தனி அபயன் ஒப்பற்ற ( முதற் குலோத்துங்க ) 
சோழன் , இப்படி - இவ்விதமாய் , மா உகைத்து- ( தன் ) குதிரையைச் 
செலுத்தி , வடக்கு திசை மேல் செல -வடக்குத் திக்கில் ( போர் 
மேல் ) செல்ல , மன்னர் மன்னவன் - அரசர்கட்கரசனாகிய வீர 
ராசேந்திரன் , தேவருக்கு அரசனாய் - தேவர்களுக்குத் தலைவனாய் , 


க 0 . அவதாரம் 


கருக 


விசும்பின் மேல் செல்ல - தேவ லோகத்திற்குப் போக , தென் 
திசைக்கு- தெற்குத் திக்கிலுள்ள சோழ நாட்டில் , புகும் தன்மை - 
நடந்தவற்றை , செப்புவாம்- ( இனி ) சொல்லுவோம் . 

முதற் குலோத்துங்கன் வடநாட்டிற் போர்புரியுங்கால் , வீரராசேந்திரன் 
சோழநாட்டில் உயிர் துறந்தான் என்பதாம் . வட திசை என்றது இந்தியாவின் 
வடக்கிலுள்ள மத்திய மாகாணத்தைச் சேர்ந்த வயிராகரம் , சக்கரக் கோட்டம் 
என்னும் ஊர்களையாம் . முதற் குலோத்துங்கன் அங்குப் போர் புரிந்து கொண் 
டிருந்த போது , வீரராசேந்திரன் விண்ணுல கடைந்தான் என இவ்வாசிரியர் 
கூறுமாற்றானும் அப்பார்த்திபன் கி . பி . க 0 எ 0 - ம் ஆண்டில் உயிர் துறந்தான் 
[ H. I. S. 1. - பக் - அஉ ) என்றமையானும் , வயிராகப் போரும் , சக்கரக் 
கோட்டப் போரும் அவ்வாண்டிலேயே நிகழ்ந்திருத்தல் வேண்டுமெனத் தெரி 
கிறது . இப்போரின் விரிவை கசஎ - ம் தாழிசையிற் காண்க . தென்றிசைக் 
குப் புகுந்தன்மை என்றது சோழ நாட்டில் நிகழ்ந்த தீங்குகளையாம் . அவற்றை 
அடியில் வரும் மூன்று தாழிசைகளாலறிக. திசைக்கு - உருபு மயக்கம் , செல - 
இரண்டனுள் முந்தினது நிகழ்காலத்தையும் பிந்தினது இறந்த காலத்தையும் 
உணர்த்தின . ஒரு தனி ஒரு பொருட் பன்மொழி ; இச்செய்யுளில் 
பிறிதினவிற்சியணி யள்ளமை காண்க . பா - பே : - புகுந்தது . ( உசு ) 
உரு அ.மறையவர் வேள்வி குன்றி மனுநெறி யனைத்து மாறித் 

துறைகளோ ராறு மாறிச் சுருதியு முழக்க மோய்ந்தே. 
ப - ரை : - மறையவர் - பிராமணர்களின் , வேள்வி குன்றி 
யாகத் தொழில்கள் குறைந்து , மனு நெறி அனைத்தும் - மனுநீதி 
முழுதும் , மாறி - மாறுபாடடைந்து , ஓர் ஆறு துறைகளும் மாறி 
ஒப்பற்ற ஆறு சாஸ்திரங்களின் முறையும் வேறுபாடடைந்து , 
சுருதியும் - வேதங்களும் , முழக்கம் ஓய்ந்து - ( ஓதுவாரின்மையால் 
அவைகளின் ) ஒலி அடங்கி , 

வி ரை : - யாகங்களும் மனு நீதியும் சாத்திர வொழுக்கங்களும் வேத 
மோதுதலுஞ் சீரழிந்தன வென்பதாம் . வேள்வி- இதில் வேள் பகுதி , 
வேள் - விருப்பம் ; விரும்பியவற்றைத் தரவல்ல தென்பதாம் 

துறை நூல் ; 
ஆறு துறைகளாவன - சிட்சை , கற்பம் , வியாகரணம் , நிருத்தம் , சாந் 
தோபிசிதம் , சோதிடம் என்பன . வேதாந்தம் , வைசேடிகம் , பாட்டம் , 
பிரபாகரம் , பூருவ மீமாஞ்சை, உத்தர மீமாஞ்சை யெனவுங் கூறுப . ( உஎ ) 
உருகூ . சாதிக ளொன்றொ டொன்று தலை தடு மாறி யாரும் 

ஓதிய நெறியி னில்லா தொழுக்கமு மறந்து போயே . 
ப - ரை : - சாதிகள் -(பலவகை) சாதியினர் , ஒன்றொடு ஒன்று 
ஒருவருடன் மற்றொருவர் , தலை தடுமாறி கலந்து , யாரும்ஒருவரும் , 
ஓதிய நெறியில் - ( நூல்களில் ) சொல்லப்பட்ட நல்வழியில் , நில்லாது 
நிற்காமல் , ஒழுக்கமும் -( தங்கள் ) நன்னடக்கைகளையும் , மறந்து 
போய் 

வி - ரை : -- பலவகைச் சாதியினர் ஒருவரோடொருவர் கலந்த தன்றி , 
அவர்கள் நல்லொழுக்கங்களுங் குன்றலாயின வென்பதாம் . சாதிகள் - பண் 
பாகு பெயர் ; சாதிகள் என்னும் அஃறிணைப் பெயருக்கேற்ப , ஒன்றொ 
டொன்று என்றார் . யாரும் என்பதிலுள்ள உம்மை முற்றுப் பொருளிலும் , 
ஒழுக்கமும் என்பதிலுள்ள உம்மை இறந்தது தழுவிய எச்சப் பொருளிலும் 
வந்தன . போயே - ஏகாரம் அசை . பா - பே : - மறைந்து போயே . ( உ.அ ) 


9 


6 


கரு உ 

கலிங்கத்துப் பரணி 
உசு 0 . ஒருவரை யொருவர் கைம்மிக் கும்பர்தங் கோயில் சோம்பி 

அரிவையர் * கற்பின் மாறி யரண்களு மழிய வாங்கே . 

ப - ரை :-ஆங்கு - அந்தச் சோழநாட்டில் , ஒருவரை ஒருவர் 
ஒருவரை மற்றொருவர் , கைம்மிக்கு - அதிகரித்தும் , உம்பர் தம் 
கோயில் - கடவுள் கோயில்கள் , சோம்பி - ( பூசையின்றி ) சோர் . 
வடைந்தும் , அரிவையர் - பெண்கள் , கற்பின் மாறி - ( தங்கள் ) கற் 
பின் நிலையிலிருந்து நீங்கியும் , அரண்களும் - (எளியவர்களுக் குரிய ) 
பாதுகாப்புக்களும் , அழிய - கெட்டுப் போக , 

வி - ரை : - இம் மூன்று தாழிசைகளிலும் சோழ நாட்டில் நிகழ்ந்த 
பல வகைத் தீங்குகள் கூறப்பட்டன . ஒருவரை யொருவர் கைம்மிகல் - எளி 
யோரை வலியோரும் வறியோரைச் செல்வரும் நலிதல் ; உம்பர் கோயில் 
சோம்புதலாவது - கடவுள் ஆலயங்களில் பூசை , விழா முதலியனவின்றிப் 
பாழடைதல் ; அரிவையர் கற்புக்குச் செங்கோ லின்றியமையாத தென்பதை 
மாதவர் நோன்பும் மடவார் கற்பும் , காவலன் காவ லின்றெனினின்றாம் 
( மணிமே - உஉ , 20 , க ) எனவும் , பூண்முலை மகளிர் பொற்பிற் கற் 
பழிந்து ...... அரசுகோல் கோடி னென்றான் ( சீவகசி - உருரு ) எனவும் 
கூறியவற்றானறிக. கற்பு- பெற்றோராலும் , மாமன் , மாமி முதலிய பெரியோர் 
களாலும் கற்பிக்கப்படும் நல்லொழுக்கம் . அரண் என்பதற்கு நீராண் , நில 
வரண் , காட்டரண் , மலையாண் என்னும் நால்வகை யரண்களெனினுமாம் . 
இவ்வாண்களைத் தக்கவாறு காக்கும் வேந்தனின்மையால் , அவை யழிவெய்தின 
வென்க . உம்பர் - மேலிடம் ; இஃதிடவாகு பெயராய் மேலிடத்திலுள்ள 
தேவர்களைக் குறித்தது . அரண்களும் உம்மை இறந்தது தழுவியது . 
பா - பே : - * கற்புச் சோம்பி . 

( உக ) 
உசுக . கலியிருள் பரந்த காலைக் கலியிருள் கரக்கத் தோன்றும் 

ஒலிகட லருக்க னென்ன உலகுய்ய வந்து தோன்றி . 
ப - ரை : - கலி இருள் - மிகுதியாகிய இருள் , பரந்த காலை 
பரவிய போது , கலி இருள் - ( அந்த ) மிகுதியாகிய இருளானது ,, 
கரக்க - மறையும்படி , ஒலி கடல் - ( அலைகளால் ) முழங்குங் கடலில் , 
தோன்றும் - உதிக்கும் , அருக்கன் என்ன - சூரியனைப் போல , உஉலகு 
உய்ய - ( சோழ ) நாட்டிலுள்ளவர் பிழைக்கும்படி , வந்து தோன்றி - 
( முதற் குலோத்துங்கன் அங்கு ) வந்து தோன்றி , 

வி ரை : - சோழநாடு முற்கூறியவாறு சீர்குலைந்திருந்த போது , முதற் 
குலோத்துங்கன் அங்கு வந்து சேர்ந்தன னென்பதாம் . கலி - வறுமை யெனி 
னுமாம் . சூரியன் அம்மன்னவனுக்கும் , கலியிருள் நாட்டின் சீர்கேட்டிற்கு 
முவமை . சூரியன் இருளை யகற்றி ஒளியைப் பாப்புதல் போல் அவன் நாட்டின் 
சீர்கேட்டை யொழித்து அதனை நன்னிலையில் நிறுத்தின னென்பதாம் . 
[ தா - அ ) உலகு- இங்கு நாடு என்னும் பொருளில் வந்தது . திங்கட் புத்தேள் 
திரிதரு மூலகத்து ( புறநா - உ ) என்றமை காண்க . இருள்- இரண்டும் எழு 
வாய் ; என்ன - உவம வுருபிடைச் சொல் ; உலகு - இடவர்கு பெயர் ; ஒலி 
கடல் - வினைத்தொகை . இச்செய்யுள் உவமையணியாம் . 

( ங O ) 
உசு உ -காப்பெலா முடைய தானே படைப்பதுங் கடனாக் கொண்டு 

கோப்பெலாங் குலைந்தோர் தம்மைக் குறியிலே நிறுத்தி வைத்தே. 

ப - ரை : - காப்பு எலாம் - ( உலகத்திலுள்ள உயிர்களை ) காக் 
குந் தொழில்கள் எல்லாவற்றையும் , உடைய - ( தனக்கே உரிமை 


க 0 . அவதாரம் 


கருகூ 


யாக ) உடைய , தானே - முதற் குலோத்துங்கனே , படைப்பதும் - 
( அழிந்து போன நல்லொழுக்கங்களை மீண்டும் ) உண்டாக்குவதை 
யும் , கடன் ஆ ( க ) கொண்டு - தன் கடமையாகக் கருதி , கோப்பு எல் 
லாம் - சீரெல்லாம் , குலைந்தோர் தம்மை - அழிந்தவர்களை , குறியிலே 
நல்லொழுக்கங்களில் , நிறுத்தி வைத்து- ( முன் போல் ) நிலைநிறுத்தி , 

வி - ரை : - சீர் கேடடைந்த சோழ நாட்டை முதற் குலோத்துங்கன் 
சீர்பெற வைத்தா னென்பதாம் . காத்தற் கடவுளாகிய திருமாலே முதற் 
குலோத்துங்கனாய்த் தோன்றி யுள்ளானென்பது ஆசிரியர் கருத்தாகலின் , காப் 
பெலா முடைய தானே எனவும் , சீர்கேடுற்ற நாட்டைச் சீர்பெற வைத்தமை 
யால் , படைப்பதுங் கடனாக்கொண்டு எனவுங் கூறினார் . முன்பு, சாதிக 
ளொன்றொ டொன்று ...... மறந்து போயே ( தா - உடுசு ) என்றதனால் , 
முதற் குலோத்துங்கன் அவர்களைக் குறியிலே நிறுத்தினனென்க. காப்பு , 
கோப்பு - தொழிலாகு பெயர்கள் . எலாம் - இடைக்குறை ; இதில் முற்றும்மை 
விகாரத்தால் தொக்கது . 

( ஙக ) 
உசுக . விரிபுனல் வேலை நான்கும் வேதங்க ணான்கு மார்ப்பத் 

திரிபுவ னங்கள் வாழ்த்தத் திருவபி டேகஞ் செய்தே . 
ப - ரை : - விரி புனல் - பரவிய நீரையுடைய , நான்கு வேலை 
யும் - நான்கு கடல்களும் , நான்கு வேதங்களும் - - ஆர்ப்ப 
முழங்கவும் , திரி புவனங்கள் - மூன்றுலகத்திலுள்ளவர்களும் , 
வாழ்த்த - வாழ்த்தவும் , திரு அபிடேகம் செய்து - ( முதற் குலோத் 
துங்கன் ) மேன்மையாகிய மங்கல நீராடி , 

வி ரை : - ( முதற் குலோத்துங்கன் தன் நாட்டைச் சீர் திருத்திய பின் ) 
முடி புனைந்து கொள்ளக் கருதி மங்கல நீராடினா னென்பதாம் . அரசர்கள் 
முடி புனையுமுன் பல புண்ணிய நதிகளின் நீரைக் கொணர்வித்து அதில் நீரா 

இதனையே பட்டாபிஷேக மென்பர் . எங்கணா யகனை வெவ்வே 
றெதிரபி டேகஞ் செய்தார் கம்பரா - திருமுடி சூட்டு - ஙங ) என்றார் கம்பரும் . 
வேதங்கணான்கு மார்ப்ப என்றது மறையவர் வேத மோதினமையை . முன்பு , 
சுருதியு முழக்க மோய்ந்து , ( தா - உரு அ ) என்றமையால் , இங்கு வேதங்க 
ணான்கு மார்ப்ப என்றார் . நான் குவேதம் , நான்குகடல் - தா - ரு , சு ] ( ஙஉ ) 
உசுச . அறைகழ லரசரப்பொழு தடிமிசை யறுகெடுத்திட 

மறையவர் முடியெ டுத்தனர் மனுநெறி தலையெ டுக்கவே . 
ப - ரை :-அ பொழுது - ( குலோத்துங்கன் மங்கல நீராடி 
முடித்த ) அச்சமயத்தில் , அறை கழல் அரசர் - ஒலிக்கும் வீரகண் 
டை யணிந்த அரசர்கள் , அடிமிசை-( அவன் ) பாதங்களில் , அறுகு 
அறுகம் புல்லை , எடுத்து இட - ( மலரும் நெல்லுங் கலந்து ) எடுத்து 
வைக்கவும் , மனுநெறி - மனுநீதி , தலை எடுக்க - சிறந்து விளங்கவும் , 
றையவர் - பிராமணர் , முடி எடுத்தனர் - கிரீடத்தை 

எடுத்து 
( அவன் தலையில் ) அணிந்தார்கள் . 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் மகுடம் புனைந்து கொண்டான் 
என்பதாம் . அறு கெடுத்திடல் - இஃதோர் மங்கலச் செயலாம் . அலர் 
கொடி யறுகும் நெல்லும் வீசி ( சிலப் - சு கஉச ) எனவும் , நீரொடு சொரிந்த 
வீரித ழலரி , பல்லிருங் கதுப்பின் நெல்லொடு தயங்க ( அகநா - அசு ) எனவும் 


டல் மரபு . 


20 


கருச 


கலிங்கத்துப் பரணி 


ஆன்றோர் கூறியுள்ளமை காண்க . இச் செய்யுளில் அறுகு கூறினமையால் , 
அதன் உபலக்கணத்தால் அலரும் நெல்லுங் கொள்க . அரசர்கட்கு மறையவர் 
முடி தரித்தலை , வசிட்டனே புனைந்தான் மௌலி ( கம்பரா - முடிசூட் - ஙஅ ) 
என்றதனாலறிக. முன்பு , மனுநெறி யனைத்து மாறி ( தா - உரு அ ) என்ற 
னால் இங்கு , மனுநெறி தலையெடுக்க என்றார் . 

முதற் குலோத்துங்கன் திக்கு விசயஞ் செய்து வருங்கால் ( தா - உருஎ ) 
சோழநாட்டை யாண்டு வந்த வீரராசேந்திரன் கி . பி . க 0 எ 0 - ம் ஆண்டில் 
வானுலகடைந்தான் . பின்பு அந் நாட்டில் பெருங் குழப்ப முண்டாயிற்று . 
மேலைக் சளுக்கிய வேந்தனும் வீரராசேந்திரன் மருகனுமாகிய ஆறம் விக்கிய 
மாதித்தன் இச்செய்திகளைக் கேள்வியுற்றான் . உடனே அவன் சோணாட்டை 
யெய்தி அங்கு நிகழ்ந்த குழப்பத்தை யடக்கினான் . பின்பு அவ்விறையவன் தன் 
மைத்துனனும் வீரராசேந்திரன் புதல்வனுமாகிய அதிராசேந்திரனைச் சோழ 
நாட்டிற்கு வேந்தனாக்கித் தன்னாட்டிற்குத் திரும்பினான் . மீண்டும் அந்நாட்டில் 
மிகப் பெரிய குழப்ப முண்டாயிற்று . அக் குழப்பத்தில் அதிராசேந்திரன் 
கொலையுண்டான் . இவன் கி . பி . க 0 எ 0 - ம் ஆண்டு மார்ச்சு மாதம் கங - ம் 
நாளுக்கும் மேற்படி யாண்டு ஜூன் மாதம் கூ - ம் நாளுக்கும் இடையில் சுமார் 
மூன்று மாதமளவும் ஆட்சி புரிந்தா னென்ப . முதற் குலோத்துங்க வேந்தன் 
அதிராசேந்திரனோடு போர் புரிந்து அவனைக் கொன்று சோழநாட்டைக் 
கவர்ந்ததாகவுங் கூறுவர் . இவ் வேந்தன் கி . பி . க 010 - ம் ஆண்டு ஜூன் 
மாதம் கூ - ம் நாள் முடிபுனைந்து கொண்டான் . பின்பு அம்மன்னவன் கி.பி. 
ககக அ - ம் ஆண்டு ஜூன் மாதம் உக - ம் நாள் வரை ஆட்சி புரிந்தான் . 
[ H. I.S. I. பக் - அஉ , அங , நசக , நசஉ . ) வீரராசேந்திரன் கி . பி . காள - ம் 
ஆண்டில் உயிர் துறந்த போது , முதற் குலோத்துங்கன் வடதிசையிலுள்ள 
வயிராகாம் , சக்கரக்கோட்டம் என்னும் இடங்களில் போர் புரிந்துகொண் 
டிருந்தான் ( தா - உருஉ , உருச ) என்றமையால் , இப்போர்களும் அவ்வாண்டி 
லேயே நிகழ்ந்தன வென்பது நன்கு விளங்கும் . 

அதிராசேந்திரன் கொலையுண்டமையும் முதற் குலோத்துங்கன் சோழ 
நாட்டைக் கைப்பற்றினமையம் ஆறாம் விக்கிரமாதித்தன் செவிக்கெட்டின . 
பின்பு அம்மன்னவன் குலோத்துங்கனை வெல்லச் சோழநாட்டின் மேல் படை 
யெடுத்துச் செல்லக் கருதிப் போர்க்கு வேண்டியவைகளை ஆயத்தஞ் செய்யத் 
தொடங்கினான் . ஆனால் , ஆறாம் விக்கிரமாதித்தன் தமையனாகிய இரண்டாம் 
சோமேசுவரன் தன் தம்பியின்பால் நெடுங்காலமாய் உட்பகைமை கொண் 
டிருந்தான் . இதனை முதற் குலோத்துங்கன் கேள்வியற்று அவ் விறையவனை 
யணுகித் தனக்குதவி புரியுமாறு பிறரெவரு மறியாமல் மறைவாய்க் கேட்டுக் 
கொள்ள , அவன் அவ்வாறே இசைந்தான் . சில்லாண்டு சென்றபின் , ஆறாம் 
விக்கிரமாதித்தன் சோழநாட்டின் மேல் படையெடுத்துச் சென்றான் . அது 
காலை , பேசாமேசுவான் தன் பின்னோனுக் குதவி புரிபவன் போல் நடித்துத் தன் 
படைகளைத் திரட்டிக்கொண்டு சோழ நாட்டை யடைந்தான் . இருதிறத்துச் 
சேனைகளும் போர்புரியத் தொடங்கின . உடனே சோமேசுவரன் முதற் 
குலோத்துங்கனோடு சேர்ந்து கொண்டு ஆறாம் விக்கிரமாதித்தனை எதிர்க்கத் 
தொடங்கினான் . ஆயினும் அவன் சோழர் படையை முறியடித்துத் தன் 
முன்னோனாகிய சோமேசுவானைச் சிறைப்பிடித்துச் சென்றனனென்ப . 
போரில் முதற் குலோத்துங்கனே வெற்றி பெற்றன னெனவும் , அவன் ஆறாம் 
விக்கிரமாதித்தனைத் துங்கபத்திரை நதி வரையில் துரத்தியடித்தன னெனவுங் 
கூறுவது முண்டு . இப்போர் கி.பி. க 0 எச.ம் ஆண்டில் நிகழ்ந்ததாம் ( H.I.S.I. 
பக் - அரு ; மு . கு.சோ - பக் - நா ) . 


க 0 . அவதாரம் 


கருரு 


( உரு அ ) ஒய்ந்து ( உருக ) மறந்து போய் ( உசு 0 ) அழிய ( உசுக ) வந்து 
தோன்றி (உசு உ ) நிறுத்தி வைத்து ( உசுங ) அபிடேகஞ் செய்து ( உசுச ) தலை 
யெடுக்க .......... முடி யெடுத்தனர் என முடிக்க. 

( நங ) 
உசுரு . நிரைமணி பலகு யியற்றிய நெடுமுடி மிசைவி திப்படி 

சொரிபுன விடைமுளைத்தன துறைகளி னறம னைத்துமே . 
ப - ரை :-- நிரை மணி - வரிசையாகிய இரத்தினங்கள் , பல 
குயிற்றிய - பலவற்றைப் பதித்த , நெடு முடி மிசை பெரிய கிரீடத் 
தின் மேல் , விதிப்படி - ( வேதங்களின் ) முறைப்படி , சொரி புனல் 
இடை - ( பெரியோர் ) சொரிந்த மங்கல நீரில் , அறம் துறைகள் 
அனைத்தும் - தரும மார்க்கங்க ளெல்லாம் , முளைத்தன - தோன்ற 
லாயின . 

வி - ரை : - அறமனைத்தும் முளைத்தன என்றதனால் , முன்பு அவை 
அழிவெய்திக் கிடந்தன வென்பது விளங்கும் . நெடு முடியாகிய வயலில் 
சொரிந்த நீரால் அறத்துறைகளாகிய விதைகளனைத்தும் முளைத்தன வென்க . 
எல்லா வறங்களும் முதற் குலோத்துங்கனால் மேன்மை யடைந்தனவென 
இச்செய்யுளில் கூறிய வாறாம் . இதில் உருவகவணி யமைந்துள்ளமை 
காண்க . துறைகளின் - இதிலுள்ள இன் சாரியை . 

( ஙச ) 
உசுசு . பொதுவற வுலகு கைக்கொடு புலிவளர் கொடியெ டுத்தலும் 

அதுமுதற் கொடியெடுத்தன அமரர்கள் முழவெடுக்கவே . 

ப - ரை : - உலகு இவ்வுலகத்தை , பொது அற - ( பிறர்க்குரிய ) 
பொதுத் தன்மை நீங்க , கை கொடு - ( முதற் குலோத்துங்கன் 
தனக்கே உரிமையாய் ) கைப்பற்றிக் கொண்டு , வளர் - ( மேலும் 
மேலும் ) மேன்மை யடையும் , புலி கொடி எடுத்தலும் - ( தன் ) 
புலிக் கொடியை எடுத்து நிறுத்தினதும் , அது முதல் 

அமரர் 
கள் - தேவர்களுக்கு , முழவு எடுக்க - ( பலவகை ) வாத்தியங்கள் 
ஒலிக்கும்படி , கொடி எடுத்தன - (விழாவிற்குரிய ) 

கொடிகள் 
எடுத்து நிறுத்தப்பட்டன . 

வி - ரை : - பொதுவற என்றது இந்நில வுலகம் ஏனைய வாசர்க்குப் 
பொதுவாயின்றித் தனக்கே உரிமையாக்கிக் கொள்ளல் ; வையம் பொதுக் 
கடிந்து ( பெரியபு - மநுநீதி - நங ) எனவும் , உலகம் யாவையும் பொதுவறத் 
திகிரியை யுருட்டி ( கம்பரா - அகலிகை - சச ) எனவும் வருமாறு காண்க . 
அமரர் மரணமில்லாதவர் ; அமரர்கள் கொடி யெடுத்தல் - தேவர்கள் திரு 
விழாவின் பொருட்டுத் துவசாரோகணஞ் செய்தல் ; முன்பு , உம்பர்தங் 
கோயில் சோம்பி ( தா - உசு 0 ) என்றதனால் , இங்கு , அமார்கள் முழவெடுக்க 
என்றார் . கொடு - இது கொண்டு என்பதன் தொகுத்தல் ; புலி - இருமடியாகு 
பெயர் . 

(நரு ) 
உசுள . குவிகைகொ டரசர் சுற்றிய குரைகழ லபயன் முத்தணி 

கவிகையி னிலவெறித்தது கலியெனு மிருளொளித்ததே . 

ப - ரை : குவி கை கொடு - கூப்பி வணங்கும் கைகளோடு , 
அரசர் சுற்றிய - (பல தேயத்து ) அரசர்களால் சூழப்பட்ட , குரை 
கழல் - ஒலிக்கின்ற வீரகண்டையை யணிந்த , அபயன் - ( முதற் 
குலோத்துங்க சோழனுடைய , முத்து அணி - முத்து மாலை 
களால் அலங்கரிக்கப்பட்ட , கவிகையின் - வெண்கொற்றக் குடை 


கருசு 


கலிங்கத்துப் பரணி 


யின் , நிலவு எறித்தது - ஒளிவீசி விளங்கினது , கலி எனும் - ( குடி 
மக்களின் ) துன்பங்களாகிய , இருள் ஒளித்தது - இருளானது 
மறைந்தது . 

வி - ரை : - கலியெனு மிருள் ஒளித்தது என்றதனால் , அவன் குடிகள் 
பசியும் பிணியும் பகையும் நீங்கி , இனிது வாழ்ந்தன ரென்பதாம் . முத்து - 
காரணவாகு பெயர் . கலி யெனு மிருள் - இது உருவகவணியாம் . ( நசு ) 
உசுவு . அரனுறை யும்படி மலைக ளடையவி ளங்கின வனையோன் 

ஒருதனி வெண்குடை யுலகி லொளிகொ ணலந்தரு நிழலில் . 
-ரை : -- உலகில் 

உலகில் - ( இந்த ) உலகத்தில் , அனையோன் - அந்த 
முதற் குலோத்துங்கனுடைய , ஒரு தனி - மிகவும் ஒப்பற்ற , வெண் 
குடை - வெண் கொற்றக் குடையினது , ஒளி கொள் - ஒளியைப் 
பொருந்திய , நலம் தரு - ( குடிகளுக்கு ) நன்மையைத் தருகின்ற , 
நிழலில் - நிழலினால் , மலைகள் அடைய - மலைகள் எல்லாம் , அரன் 
உறையும்படி -சிவபெருமான் வசிக்கும்படி , விளங்கின - (வெள்ளி 
மலைபோல் ) விளங்கின . 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் வெண்குடை நிழல் படுதலால் , 
மலைகளெல்லாம் வெள்ளி மலைபோல் விளங்கினவென்பதாம் . அடைய - இதில் 
முற்றும்மை விகாரத்தால் தொக்கது . 

( ஙஎ ) 
உசுக . அரிதுயி லும்படி கடல்க ளடையவி ளங்கின கவினின் 

ஒருகரு வெங்கலி கழுவி யுலவுபெரும்புகழ் நிலவில் . 

ப - ரை : - ஒரு கரு - ஒப்பற்ற கரிய , வெம் கலி கழுவி - ( குடி 
களின் ) கொடிய துன்பங்களாகிய இருளைப் போக்கி , உலவு 
விளங்குகின்ற, பெரும் புகழ் நிலவில் - ( முதற் குலோத்துங்க 
னுடைய ) பெரிய புகழாகிய நிலா ஒளியால் , கடல்கள் அடைய - 
கடல்கள் எல்லாம் , அரி துயிலும்படி - திருமால் தூங்கும்படி , கவி 
னின் விளங்கின - அழகால் விளங்கின . 

வி - ரை : - முதற் குலோத்துங்கனுடைய புகழொளியால் , கடல்களெல் 
லாம் திருப்பாற் கடலைப் போல் விளங்கின வென்பதாம் . நிலாவொளி யிருளை 
யகற்றுவது போல் , இவன் புகழொளி குடிகளின் துன்பத்தைப் போக்கின 
தென்க . இதனால் இவன் தன் குடிகளுக்கு வேண்டிய நன்மைகள் செய்து 
புகழ்பெற்றா னென்பது விளங்கும் . புகழை நிலவென்றமைக் கேற்ப , கலியை 
இருளென்னாமை ஏகதேச உருவகவணியாம் . 

இவன் செய்த நன்மைகளில் சில வருமாறு : - குடி மக்களுக்குத் தன் 
முன்னோர் விதித்திருந்த சுங்கவரியை இவ்வாசன் விலக்கினான் . இதனால் குடி 
கள் களிப்படைந்ததன்றி , இவனுக்குச் சுங்கந் தவிர்த்த சோழன் என்னும் 
பேர் உண்டாயிற்று . நில வருவாயில் ஆறிலொரு கடமை வாங்கி வந்தான் . 
கரிகாற் சோழனைப் போல் பல ஏரிகளையுங் கால்வாய்களையும் வெட்டிப் பயிர்த் 
தொழிலை விருத்தி செய்தான் . இதனால் இவனுக்குக் கரிகாற் சோழன் என் 
னும் பேர் உண்டாயிற்று தா -டு கச ) . சைவ வைணவக் கோயில்களுக்கு இறை 
யிலி நிலங்கள் (மானியம் ) வழங்கினான் .[ மு கு.-பக்.ச 0 ; சோழவமி - பக் - ஙஉ ) ( ) 
உஎ . நிழலில டைந்தன திசைக ணெறியில டைந்தன மறைகள் 

கழலில டைந்தன ருதியர் கடலில டைந்தனர் செழியர் . 


க 0 . அவதாரம் 


கருஎ 


ப - ரை : - திசைகள் - ( எட்டு ) திக்குகளும் , நிழலில் அடைந் 
தன - ( முதற் குலோத்துங்கன் குடை ) நிழலில் சேர்ந்தன , மறை 
கள் - ( நான்கு வேதங்களும் , நெறியில் அடைந்தன - ( முன்போல் 
நல்ல ) வழியில் சேர்ந்தன , உதியர் - சேரமன்னர்கள் , கழலில் 
அடைந்தனர் - ( அவன் ) பாதங்களில் ( அடைக்கலமாக ) சேர்ந்த 
னர் , செழியர் - பாண்டியர்கள் , கடலில் அடைந்தனர் - கடலி 
லுள்ள தீவுகளில் (சென்று ) மறைந்தனர் . 

வி - ரை : - எல்லாத் திக்குகளும் அவன் ஆட்சிக் கடங்கின தென்பார் , 
நிழலி லடைந்தன திசைகள் என்றார் . சோர் அடைந்துய்ந்தமையும் பாண்டி 
யர் ஓடி யய்ந் தமையும் கசும் தாழிசையாலு மறியலாம் . இவ்வரலாற்றை 
ங அக , ங அங - ம் தாழிசைகளிற் காண்க . கழல் , கடல் - ஆகு பெயர்கள் . ( ஙக . ) 
உஎக.கருணையொடுந்தன துபய கரமுதவும் பொருண் மழையின் 

அரணிய மந்திர வனல்க ளவையுத வும்பெரு மழையே. 

ப - ரை : - கருணையொடு - அருளோடு , தனது-முதற்குலோத் 
துங்கனுடைய , உபய கரம் - இரண்டு கைகளும் , உதவும் - ( தன்னை 
இரப்பவர்கட்கு ) கொடுக்கும் , பொருள் மழையின் - பொருளாகிய 
மழை போல் , அரணியம் - காடுகளில் , மந்திரம் - மந்திரங்களால் 
செய்யப்படும் , அனல்கள் அவை - ( யாக ) நெருப்புக்களாகிய 
அவை , பெரு மழை உதவும் - பெரு மழை பெய்விக்கும் . 

வி -ரை: - முதற் குலோத்துங்கன் கொடையைப் போல் ( பருவந் தவறா 
மல் ) பெருமழை பெய்யுமென்பதாம் . முனிவர்கள் வேள்வித் தீயால் மழை 
வளஞ் சரக்கு மென்பதை மழைவளந் தரூஉ மழலோம் பாளன் ( மணிமே - 
ந -நச ) என்றதனாலும் , இந்நூலின் கக , ருச 0 - ம் தாழிசைகளாலு முணர்க . 
அரணிய மந்திரவனல் என்பதற்குத் தீக்கடை கோலால் உண்டாக்கப்பட்டு , 
மந்திரங்களால் செய்யப்படும் வேள்வித்தீ எனினுமாம் . அரணி - தீக்கடை 
கோல் - இப்பொருளில் அரணியம் என்பதிலுள்ள அம் - சாரியை ; முற்கூறிய 
பொருளில் ஆரணியமென்பது அரணியமெனக் குறுகினது . 

( ச 0 ) 
உஎஉ.பரிசில் சுமந்தன கவிகள் பகடுசு மந்தன திறைகள் 

அரசுசு மந்தன விறைக ளவனிசு மந்தன புயமும் . 

ப - ரை : - கவிகள் - கவி வாணர்கள் , பரிசில் - ( முதற்குலோத் 
துங்கன் தரும் ) வெகுமதிகளை , சுமந்தன - சுமந்து செல்லலாயினர் , 
திறைகள் - ( அரசர் செலுத்தும் ) பகுதிப் பொருள்களை , பகடு சுமந் 
தன - எருதுகள் சுமந்து வரலாயின , இறைகள் - அரசர்கள் , அரசு 
சுமந்தன - அரசாட்சியைச் சுமக்கலாயினர் , 

புயமும் - ( முதற் 
குலோத்துங்கன் ) தோள்களும் , அவனி சுமந்தன - உலகத்தைச் 
சுமக்கலாயின . 

வி - ரை : - அரசானைவரும் முதற் குலோத்துங்கன் ஆட்சிக்குட்பட்டவ 
ராகையால் இறைகள் அரசு சுமந்தன எனவும் , அவன் உலகத்திற் கிறைவ 

, அவனி சுமந்தன புயமும் எனவும் கூறினார் . பகடு - யானைக 
ளெனினுமாம் . கவிகள் , இறைகள் - பண்பாகு பெயர்கள் . இவை பொரு 
ளால் உயர் திணையாயினும் சொல்லால் அஃறிணையாதலால் சுமந்தன என்னும் 
அஃறிணை முடிபேற்றன . இச்செய்யுள் சொற்பொருட் பின்வருநிலை யணி 
யாம் . (உபயாவ்ருத்தி தீபகம் ) பா - பே : - சுமந்தனர் கவிஞர் , அரசர் 
சுமந்தனர் கழல்கள் . 

( சக ) 


* 


கருவு 


கலிங்கத்துப் பரணி 


றது அவன் 


உஎச . 


உஎ . விரித்த வாளுகிர்விழித்த முற்புலியை 

மீது வைக்கவிம யத்தினைத் 
திரித்த கோலில்வளை வுண்டு * நீதிபுரி 

செய்ய கோலில் வளை வில்லையே . 
ப - ரை : - விரித்த - விரிக்கப்பட்ட , வாள் உகிர் - ஒளிபொருந் 
திய நகங்களையும் , தழல் விழி - நெருப்புப் போன்ற கண்களையு 
முடைய , புலியை - புலிக் கொடியை , மீது வைக்க -மேலே பதிக்க , 
இமயத்தினை - இமயமலையை , திரித்த கோலில் - திருப்பிய (செண் 
டாகிய ) கோலில் , வளைவு உண்டு , நீதி புரி - நீதியைச் 
செலுத்தும் , செய்ய கோலில் ( முதற் குலோத்துங்கனுடைய ) செங் 
கோலில் , வளைவு இல்லை 

வி - ரை : - இமயமலையில் புலிக்கொடி பதித்த இவன் முன்னோனாகிய 
கரிகாலன் செய்கை ( தா - கஎ - நகஅ ) இவன் மேலேற்றிக் கூறப் 
பட்டது . 

செண்டாகிய கோல் வளைவள்ள ஒருவகைக் கருவியா தலால் , 
திரித்த கோலில் வளைவுண்டு என்றார் . செய்ய கோலில் வளை வில்லை என் 
நீதி தவறாமல் ஆட்சி புரிந்தானென்பதாம் . 

பே : 
* நீதிபுனை . 

( சஉ ) 
கதங்களிற்பொருதி றைஞ்சி டாவரசர் 

கால்களிற்றளையு நூல்களின் 
பதங்களிற்றளையு மன்றி வேறொருப 

தங்க ளிற்றளைகளில்லையே . 
ப - ரை : - கதங்களின்-மிக்க கோபத்தோடு , பொருது-( முதற் 
குலோத்துங்கனுடன் ) போர்புரிந்து , இறைஞ்சிடா - ( அவனை )வணங் 
காத , அரசர் கால்களில் - அரசர்களுடைய கால்களில் , தளையும்-( பூட் 
டிய ) விலங்குகளும் , நூல்களின் பதங்களில் - செய்யுட்களின் சொற் 
களிலுள்ள , தளையும் அன்றி- (வெண்டளை , ஆசிரியத் தளை முதலிய ) 
தளைகளும் அல்லாமல் , வேறு ஒரு பதங்களில் வேறோர் இடங்க 
ளில் , தளைகள் இல்லை - சிறை செய்தல் முதலிய ) பிணிப்புக்கள் 
இல்லையாம் . 

வி ரை : - பகை வேந்தர்களின் கால்களின் தளைகளும் செய்யுட்களின் 
யாப்புத் தளைகளு மன்றி , வேறு எவ்விதத் தளைகளு மின்றென்பதாம் . கதங் 
கள் என்னும் பன்மை கோபத்தின் மிகுதியை யுணர்த்தினது . 
பதங்களில் தளைகளாவன : - நேரொன் றாசிரியத்தளை , நிரையொன் றாசிரியத் 
தளை , இயற்சீர் வெண்தளை , வெண்சீர் வெண்தளை , கலித்தளை , ஒன்றிய 
வஞ்சித்தளை , ஒன்றாத வஞ்சித்தளை யென்னு மேழாம் . தளை மூன்றிற்கும் 
விலங்கு , நின்றசீரி னீற்றசையோடு வருஞ்சீரின் முதலசை ஒன்றியும் ஒன்றா 
மலும் வருவது , பிணிப்பு என முறையே பொருள் கொள்க ; பதம் - சொற் 
கள் , இடம் ; வேறொரு பதங்களில் என்றதற்குப் பிறர் கால்களில் எனினு 

பதங்களில் தளைகளில்லை என்றதனால் , அந்நாட்டு மக்கள் ஒருவிதக் 
குற்றமும் புரியாமல் நல்லொழுக்க முடையவரா யிருந்தன ரென்பதாம் . 
நூலென்றது காரியவாகு பெயராய்ச் செய்யுளை யுணர்த்தினது . ஒரு பதங்கள் 
என்றது ஒருமையிற் பன்மைவந்த பால்வழவமைதி . 

( சங ) 


நூல்களின் 


மாம் 


க 0 . அவதாரம் 


கருக 


உஎரு . மென்க லாபமட வார்கள் சீறடிமி 

சைச்சி லம்பொலிவிளைப்பதோர் 
இன்க லாம்விளைவ தன்றி யெங்குமொரி 

கல்க லாம்விளைவ தில்லையே . 
ரை : - மென் கலாபம் - இனிய மயில் போன்ற , மடவார் 
கள் - இளம் பெண்களினுடைய , சிறு அடி மிசை -சிறிய பாதங் 
களில் , சிலம்பு ஒலி- ( அணிந்த ) சிலம்புகளின் ஓசை , விளைப்பது 
( அந்நாட்டில்) உண்டாக்குவதனால் , ஓர் இன் கலாம் - ஒப்பற்ற 
இனிய மாறுபாடு , விளைவது அன்றி உண்டாவதல்லாமல் , ஓர் இகல் 
கலாம் - ஒரு வகைப் பகைமையாகிய (உள்நாட்டு ) கலகங்கள் , எங் 
கும்-( அந்த நாட்டில் ) ஓரிடத்தும் , விளைவது இல்லை உண்டாவ 
தில்லை . 

வி - ரை : - சிலம்புகள் உண்டாக்கும் மாறுபாடாவது : - அந்நாட்டு மக் 
கள் ஒருவிதக் குறைவும் எவ்விதப் பகையுமின்றி அமைதியாயிருக்க , அவை 
அவ்வாறிராமல் ஒலி செய்தலாம் . அவ்வாறவை ஒலிக்குங் காலத்தும் செவிக் 
கின்பம் பயத்தலால் , இன் கலாம் என்றார் . அஞ்சிலம்பே வாய்விட் டாற்று 
வன (நளவெ - சுயம்வர - கடு ) என்றார் புகழேந்தியாரும் . 

கலாம் - மாறுபாடு ; 
கண்ணிய வீணை வாட்போர் கலாமின்று காண்டும் ( சீவகசி - சு 20 ) என் 
றமை காண்க . முன்பு சீர்கேடுற்ற நாடு தாழி - உரு அ , உருக , உசு இவன் 
ஆட்சியில் பசியும் பகையும் நீங்கி மேன்மை யடைந்தமையால் , இகல் கலாம் 
விளைவதில்லை என்றார் . கலாபம்- அரையிலணியும் ஓர்வகை யாபரணமெனினு 
மாம் . எண்கோவை மேகலை காஞ்சி யெழுகோவை , பண்கொள் கலாபம் 
பதினாறு (சிலப் - ச - ங O ; அடியார்க்கு நல்லார் மேற்கோள் என்றதனால் கலா 
பத்தின் தன்மையறிக . இகல் கலாம்- என்றதற்குப் பகைமையாகிய மாறுபாடு 
எனினுமாம் . இம்மூன்று செய்யுட்களிலும் ஒரிடத்துள்ள பொருள் பிறி 
தோரிடத் தில்லையென ஒழித்தலால் , இவை ஒழித்துக் காட்டணியாம் . 
(ப்ரஸங்கா லங்காரம் . ) 
உ எசு . வருசெருவொன் றின்மையினான் மற்போருஞ் 

சொற்புலவோர் வாதப் போரும் 
இருசிறைவா ரணப்போரு மிகன்மதவா 

ரணப்போரு மினைய கண்டே . 
ப - ரை : -வரு செரு- (தான் ) செய்யத் தக்க போர் , ஒன்று 
இன்மையினால் யாதொன்றும் இல்லாமையால் , மல் போரும் -( வீரர் 
கள் புரியும் ) மல் யுத்தமும் , சொல்-(சிறப்பித்து ) சொல்லப்பட்ட , 
புலவோர் - வித்வான்களின் , வாதம் போரும் - வாக்கு வாதப் 
போரும் , இரு சிறை- இரண்டு சிறகுகளையுடைய , வாரணம் 
போரும் - கோழிகளின் சண்டையும் , இகல் - வலிமையுடைய , மதம் 
வாரணம் போரும் -மதத்தைப் பொழியும் யானைகளின் சண்டையு 
மாகிய , இனைய கண்டு - இவை போன்றவற்றைப் பார்த்து , 

வி - ரை :-வரு செருவொன் றின்மையினால் என்றதனால் , முதற் 
குலோத்துங்கன் தன் பகைவேந்தரனைவரையும் வென்று தனக்குக் கீழ்ப்படுத் 
திக் கொண்டமை விளங்கும் . மற்போர் - ஒருவகை ஆயுதமுமின்றிக் கையால் 
செய்யும் போர் . தற்காலத்தில் இதனைக் குஸ்தி , குத்துச் சண்டை யென்பர் . 


கசு 


கலிங்கத்துப் பரணி 


உஎஎ . 


புலவோர் சொல்வாதப் போர் என்றியைத்து வித்துவான்களின் சொற்களாகிய 
வாதப் போர் எனினுமாம் ; புலவோர் - அறிவுடையோர் , புலம் - அறிவு ; வார 
ணம் - இது சங்கு , கோழி , கடல் , யானை யென்னும் பல்பொருளை யுணர்த்து 
மேனும் , இரு சிறை வாரணம் என்றதனால் கோழியையும் , மதவாரணம் 
என்றதனால் யானையையு முணர்த்தினது . ( நன் - நக 0 ) புகர்ழக வாரண 
நெடுங்கூ விளிப்ப , பொறிமயிர் வாரணங் குறுங்கூ விளிப்ப ( மணிமே - எ 
ககரு , ககசு ) எனவும் முறஞ்செவி வாரண முன்சம முருக்கிய , புறஞ்செவி 
வாரணம் புக்கனர் (சிலப் க 0 உசஎ - உசஅ ) எனவும் வருமாறு காண்க . 
இனைய என்றதனால் கடாப்போர் , சிவற்போர் முதலியவற்றையுங் கொள்க . 
ஒன்று - இதில் இழிவு சிறப்பும்மை விகாரத்தால் தொக்கது . இனைய - குறிப்பு 
வினையாலணையும் பெயர் . உம்மைகள் நான்கும் எண்ணின்கண் வந்தன . ( சரு ) 

கலையினொடுங் கலைவாணர் கவியினொடும் 

இசையினொடுங் காதன் மாதர் 
முலையினொடு மனு நீதி முறையினொடு 

மறையினொடும் பொழுது போக்கி . 
ப - ரை : - கலையினொடும் 

கலையினொடும் - ( ஆறு ) சாஸ்திரங்களின் ஆராய்ச்சி 
யாலும் , கலை வாணர் - நூல்களை யுணர்ந்த புலவர்களினுடைய ,, 
கவியினொடும் -- பாடல்களின் ஆராய்ச்சியாலும் , இசையினொடும் - 
சங்கீதத்தின் ஆராய்ச்சியாலும் , காதல் மாதர் - ( தனது ) அன்பிற் 
குரிய பெண்களின் , முலையினொடும் -கொங்கைகளி னின்பத்தாலும் , 
மனு நீதி - மனு நீதியிற் சொல்லப்பட்ட , முறையினொடும் - நீதி 
களின் ஆராய்ச்சியாலும் , மறையினொடும் - வேதங்களின் பயிற்சி 
யாலும் , பொழுது போக்கி - ( தன் ) காலத்தைக் கழித்து , 

வி - ரை ; - முதற் குலோத்துங்கன் சாஸ்திர ஆராய்ச்சி முதலியவற்றால் 
உல்லாசமாய்ப் பொழுது போக்கினா னென்பதாம் . ஒடு உருபுகளை ஆலுருபு 
களாகத் திரித்துப் பொருள் கொள்க . ஊசியொடு குயின்ற தூசும் பட்டும் 
( நன் - உகள ; இராமாநு - உரை மேற்கோள் ) என்பதிற் காண்க .. மறை 
முதனிலைத் தொழிற்பெயர் ; இது தொழிலாகுபெயராய் வேதங்களை யுணர்த் 
தினது . தன்கண் பல விஷயங்களை மறைத்துக்கொண் டிருப்பதென்பதாம் . 
இவ்விரு தாழிசைகளிலும் உவகைச்சுவை யுள்ளமை காண்க . ( சசு ) 
உஎஅ . காலாற்றண் டலையுழக்குங் காவிரியின் 

கரைமருங்கு வேட்டை யாடிப் 
பாலாற்றங் கரைமருங்கு பரிவேட்டை 

ஆடுதற்குப் பயண மென்றே. 
ப - ரை : - தண்டலை - சோலைகளை , காலால் - ( தன் ) கால்வாய் 
களால் , உழக்கும் - சிதைக்கும் , காவிரியின் - காவேரியாற்றின் , 
கரை மருங்கு - கரைக்கு அருகில் , வேட்டை ஆடி-- , பாலாறு 
அம் கரை மருங்கு - ( பின்பு ) பாலாற்றங் கரைக்கு அருகில் , பரி 
வேட்டை ஆடுதற்கு - குதிரை மேலேறி வேட்டை ஆடுவதற்கு , 

, 
பயணம் என்று - பிரயாணம் செய்வோமென்று சொல்லி , 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் காவிரியாற்றங் கரையில் வேட்டை 
யாடின பின் பாலாற்றங் கரையில் வேட்டையாடக் கருதினா னென்பதாம் . 
காவிரி நதி மேற்குத் தொடர்ச்சி மலையை யடுத்த குடகில் தோன்றி மைசூர் 


க 0 . அவதாரம் 


ககாக 


உஎக . 


நாட்டிலும் , கோயமுத்தூர் , சேலம் , திருச்சி , தஞ்சை என்னும் ஜில்லாக்களிலும் 
பாய்ந்து வங்காளக் குடாக்கடலில் விழுகிறது . இதன் நீளம் சுமார் 500 
மைலாம் . பாலாற்றைப் பற்றி ஙசு எ - ம் தாழிசையிற் காண்க . தண்டலை யழக்கலா 
வது - காவிரியாற்றின் கால்வாய்கள் நீர்ப்பெருக்கால்சோலையிலுள்ள மாஞ்செடி 
களை வேரோடு பெயர்த்து ஈர்த்துக்கொண் டோடு தலாம் . தண்டலை = தண் + 
தலை , குளிர்ச்சியாகிய விடத்தை யுடையது ; பண்புத்தொகைப் புறத்துப் பிறந்த 
அன்மொழித்தொகை. பாலாற்றங் கரை - இதில் அம் சாரியை , அழகெனினு 
மாம் . பரிவேட்டை - எழனுருபும் பயனு முடன் தொக்க தொகை . ( சஎ ) 

முரசறைகென் றருளுதலு முழுதுலகும் 

ஒருநகருட் புகுந்த தொப்பத் 
திரைசெய்கட லொலியடங்கத் திசைநான்கிற் 

படை நான்குந் திரண்ட வாங்கே . 
ப - ரை : -- முரசு - முரசவாத்தியத்தை , அறைக - அடிப்பீராக 
என்று அருளுதலும் - என்று (குலோத்துங்கன் ) கட்டளையிட்ட 
தும் , ஆங்கு - அப்பொழுது, உலகு முழுதும் - உலகத்திலுள்ளவர் 
கள் எல்லாரும் , ஒரு நகருள் - ( சோழபுரமாகிய ) ஒப்பற்ற நகரத்தில் , 
புகுந்தது ஒப்ப - புகுந்தாற் போல , திரை செய் - அலைகளை வீசு 
கின்பற , கடல் ஒலி அடங்க - கடலோசை அடங்கும்படி , நான்கு 
திசையின் - நான்கு திக்குகளிலிருந்து , நான்கு படையும் - நால் 
வகைச் 

சேனைகளும் , திரண்ட - ( பேரிரைச்சலோடு ) ஒன்று 


சேர்ந்தன . 


UT 


ரை : - படை நான்காவன : -- யானைப் படை , குதிரைப் படை , 
தேர்ப் படை , காலாட்படை என்பனவாம் ; யானைகள் பிளிறுமொலியும் , தேர் 
கள் விரைந்தோடு மோசையும் , குதிரைகள் கனைக்கு மார்ப்பும் , காலாட்களின் 
வீர முழக்கமும் கடலொலியினு மிக்கிருந்தன வென்பார் , திரைசெய் கட 
லொலி யடங்க என்றார் . முழுதுலகும் ஒரு நகருட் புகுந்தது என்றது நால் 
வகைப் படைகளின் மிகுதியைக் குறித்தது . அறைகென்று - அறைக என்று , 
நிலைமொழியில் அகரம் தொக்கு நின்றது . அருளுதலும் - உம் விகுதி பெற்ற 
இறந்தகால வினையெச்சம் . முழுதுலகும் , படை நான்கும் , இவற்றிலுள்ள 
உம்மைகள் முற்றுப் பொருளன . திரண்ட - அஃறிணைப் பலவின் படர்க்கை 
வினைமுற்று . 

இதில் உவமையணி யிருத்தல் காண்க . 

பே : 
* திரை நான்கில் 

( உ எசு ) இனைய கண்டு ( உ எஎ ) பொழுது போக்கி ( உஎ அ ) பயணமென்று 
( உ எக ) அருளுதலும் , திரண்ட என முடிக்க . 

( சஅ ) 
உஅ 0 . அழகின்மே லழகுபெற வணியனைத்தும் 

அணிந்தருளிக் கணித நூலிற் 
பழகினார் தெரிந்துரைத்த பழுதறுநாட் 

பழுதற்ற பொழுதத் தாங்கே . 
ப - ரை : - அழகின் மேல் - ( இயற்கையாகிய தனது உடல் ) 
அழகால் , அழகு பெற - ( அணிகள் ) அழகு பெற்று விளங்கும்படி , 
அனைத்து அணியும் - எல்லா ஆபரணங்களையும் , அணிந்தருளி 
( முதற் குலோத்துங்கன் ) அணிந்துகொண்டு , கணிதம் நூலில் 
சோதிட நூலில் , பழகினார் - பழகின சோதிட அறிஞர்கள் , தெரிந்து 


கசுஉ 


கலிங்கத்துப் பரணி 


உரைத்த- ( ஆராய்ந்து ) அறிந்து சொல்லிய , பழுது அறு நாள் - குற்ற 
மற்ற நல்ல நாளில் , பழுது அற்ற - ஒருவிதக் குற்றமுமில்லாத, 
பொழுதத்து - ( நல்ல ) வேளையில் , 

வி -ரை: - முதற் குலோத்துங்கன் தன்னை அலங்காரம் செய்து கொண்டு 
நல்ல வேளையில் வேட்டையாடப் புறப்படலானான் என்பதாம் . அழகினால் . 
அணிகள் அழகு பெறுதலை அழகெனு மணியமோ பழகு பெற்றவே 
( கம்பரா - மிதிலைக்கா-ஙச ) எனவும் , பூணுக் கழகளிக்கும் பொற்கொடியை 
( நளவெ - சுயம் - கருக ) எனவும் வருமாற்றானறிக . பொழுதத்து - இதிலுள்ள 
அத்து - சாரியை ; ஆங்கு - ஏ அசைகள் . 

( சக ) 
உஅக . அனக தான தரு மங்கண்மறை மன்னர் பெறவே 

அபய தானமப யம்புகுது மன்னர் பெறவே 
கனக தானமுறை நின்று கவி வாணர் பெறவே 

கரட தானமத வாரணமு மன்று பெறவே . 
ப - ரை :-அன்று - ( முதற் குலோத்துங்கன் வேட்டைக்குப் 
புறப்பட்ட ) அப்போது , மறை மன்னர் - வேதத்தை யோதும் 
பிராமணர்கள் , அனக தானம் - பாவமில்லாத தானங்களையும் , தரு 
மங்கள் - ( ஏனையோர் ) தருமங்களையும் , பெற - பெற்றுக் கொள்ள 
வும் , அபயம் அபயம் என்று, புகுது மன்னர் - (தன்னிடம் அடைக் 
கலம் ) புகும் - அரசர்கள் , அபயம் 

தானம் - அபயமாகிய 
தானத்தை, பெற - பெற்றுக் கொள்ளவும் , கவிவாணர் - கவிகளைப் 
பாடும் புலவர்கள் , முறை நின்று - (தத்தந் தகுதிக்கேற்ப ) முறை 
யில் நின்று , கனகம் தானம் - பொற் குவியலாகிய தானத்தை , 
பெற - பெற்றுக் கொள்ளவும் , மதம் வாரணமும் - மதத்தைப் 
பொழியும் யானைகளும் , கரடம் - மதச்சுவடுகளிலிருந்து பெருகும் , 
தானம் - மதநீரை , பெற - அடையவும் , 

வி - ரை : -அனக தானம் என்றது உத்தம தானத்தை ; அறத்தி னாற் 
றிய வரும்பெரும் பொருளை , புறத்துறை குற்றமூன் றறுத்தநற் றவர்க்கு , 
கொள்கெனப் பணிந்து குறையிரந் தவர் வயின் , உள்ளமுவந் தீத லுத்தம 
தானம் என்றதனால் , உத்தமதானத் தியல்பையுணர்க. முதற் குலோத்துங்கன் 
ஆட்சிக்கு முன் , தக்க உணவின்றி மெலிந்து கிடந்த யானைகள் இப்போது 
தக்க உணவு பெற்று மதஞ் சொரியலாயின வென்பார் , காட தானம் ... 
அன்று பெற என்றார் . கைம்மாறு கருதாமல் எல்லா வுரிமையோடும் பிறர்க் 
குப் பொருள்களை வழங்கல் தானமாம் ; அவை கோதானம் , பூதானம் முதலி 
யன . பலர்க்கும் பயன்படும்படி பொதுவாய்ச் செய்யும் நற் காரியங்கள் 
அனைத்தும் தருமமாம் ; அவை தரும சாத்திரம் , தரும பாடசாலை , தரும 
வைத்தியசாலை முதலியவற்றை யேற்படுத்தலாம் . அபயம் - அ + பயம் ; பய 
மின்மை யென்பதாம் . அதாவது அஞ்சிவந் தடுத்தோரை அஞ்சேலென 
ஆதரித்தலாம் . 

( ரு ) 
உஅஉ . மற்ற வெங்கடக ளிற்றினுத யக்கிரியின் மேன் 

மதிக வித்திடவு தித்திடும் ருக்க னெனவே 
கொற்ற வெண்குடைக விப்பமிசைகொண்டு கவரிக் 

குலம திப்புடைக வித்தநில வொத்து வரவே . 


16 


க 0 . அவதாரம் 


ககம் 


ப - ரை : -- உதயம் கிரியின் மேல் - உதயமலையின் மேல் , மதி 
கவித்திட - சந்திரன் போர்த்துக் கொண்டிருக்க , உதித்திடும் - 
( காலையில் ) தோன்றும் , அருக்கன் என - இளஞ்சூரியனைப் போல் , 
மற்ற - வேறாகிய , கடம் வெம் களிற்றின் மிசை - மதத்தைப் 
பொழியும் கொடிய யானையின் மேல் , கொண்டு - ( முதற் குலோத் 
துங்கன் ) ஏறிக்கொண்டு, கொற்றம் - வெற்றியையுடைய , வெண் 
குடை - வெண்மையாகிய குடையானது , ( மிசை ) கவிப்ப - ( தன் 
பேலே ) கவித்துக் கொண்டிருக்க , கவரி குலம் - வெண்சாமரைக் 
கூட்டங்களானவை , மதி புடை - சந்திரனுடைய ( இரண்டு ) பக் 
கங்களில் , கவித்த - கவித்துக்கொண் டிருக்கின்ற , நிலவு ஒத்து வர 
நிலாவொளியை ஒத்துத் தோன்றவும் , 

வி - ரை : - உதய கிரியில் தோன்றும் இளஞ் சூரியனைப் போல் , முதற் 
குலோத்துங்கன் யானை மேல் வீற்றிருந்தான் ; அச் சூரியன் மேல் சந்திரன் கவித் 
திருப்பது போல் , அவன் மேல் வெண்குடை கவித்திருந்தது ; சந்திரன் பக்கங் 
களில் நிலாவொளி சூழ்ந் திருத்தல் போல் , அவனுக்கிருபாலும் கவரிகள் 
அசைந்தன வென்பதாம் . நீல மால்வரை தவழ்தரு கதிர்நிலாக் கற்றை , 
போல வேயிரு புடையினுஞ் சாமரை புரள , கோல மாமதி குறைவற நிறைந் 
தொளி குலாவ , மேல்நி வந்தென வெள்ளியந் தனிக்குடை விளங்க ( கம்பரா 
அகலிகை - கக எனக் கம்பரும் சாமரைக்கு நிலாவொளியையும் குடைக்குச் சந்தி 
எனையும் உவமை கூறியுள்ளமை காண்க . பட்டத்துக் களிறாதல் கருதி , மற்ற 
எனப் பிரித்துக் கூறினார் . உதயகிரி யானைக்கும் , இளஞ் சூரியன் முதற் 
குலோத்துங்கனுக்கும் , சந்திரன் வெண் குடைக்கும் , நிலாவொளி வெண் 
சாமரைக்கும் உவமையாம் . இச்செய்யுள் இல்பொரு ளுவமை யணியாம் . ( ) 
உஅக . ஒருவ லம்புரித ழங்கொலிமு ழங்கி யெழவே 

உடன்மு ழங்குபணி லம்பலமு ழங்கி யெழவே 
பருவம் வந்துபல கொண்டல்கண்மு ழங்கி யெழவே 

பலவி தங்களொடு பல்லியமு ழங்கி யெழவே . 
ப -ரை : -ஒரு வலம்புரி - ஒப்பற்ற வலம்புரிச் சங்குகள் , 
தழங்கு ஒலி - ஒலிக்கும் ஓசை , முழங்கி எழ - ஆவாரித்தெழவும் , 
உடன் - ( அந்த வலம்புரிச் சங்குகள் ) உடன் , முழங்கு - ஒலிக்கின்ற, 
பல பணிலம் - (வேறு ) பல சங்குகளின் ஒலி , முழங்கி எழ - ஆர 
வாரித்தெழவும் , பருவம் வந்து - கார்காலம் வந்ததால் , பல கொண் 
டல்கள் - பல மேகங்கள் , முழங்கி எழ - ஆரவாரித் தெழுவது 
போல , பல் இயம் - பல வகையாகிய வாத்தியங்கள் , பல விதங்க 
ளொடு 

- பல வகையாய் , முழங்கி எழ - ஆரவாரித் தெழவும் ,, 

சை : - வலம்புரி சிறந்த சங்கா தல் கருதி , ஒரு வலம்புரி எனப்பட் 
டது . இதனை இப்பியா யிரமே சூழ்ந்த திடம்புரி யென்று கூறும் , ஒப்பில்சங் 
காயி சஞ்சூ ழுறுவலம் புரியென் றோதும் ( சூடாம - கூ - எங ) என்றதனாலறிக. 
பல்லியமாவன : - தோற் கருவி , துளைக் கருவி , நரப்புக் கருவி , கஞ்சக் கருவி , 
மிடற்றுக் கருவி என்பன . போல வென்னுஞ் சொல் இசையெச்சமாய் வருவித் 
துரைக்கப்பட்டது . இச்செய்யுள் சொற்பொருட் பின்வருநிலை யணியாம் . 
பா - பே : - * முழங்கு மெனவே 

( 52 ) 


கசுச . 


கலிங்கத்துப் பரணி 


உஅச . மன்னர் சீர்சயமி குத்திடைவி டாத வொலியும் 

மறைவ லாளர்மறை நாள்வயின்வ ழாதவொலியும் 
இன்ன மாகடன்முழங்கியெழு கின்ற வொலியென் 

றிம்ப ரும்பாறி யாதபரி செங்கு மிகவே . 
ப - ரை : -- நாள் வயின் - ( முதற் குலோத்துங்கன் வேட் 
டைக்குப் புறப்பட்ட நல்ல ) நாளில் , மன்னர் - ( பல தேயத்து ) அர 
சர்களின் , சீர் சயம் - சிறப்பாகிய சயவென்னும் , இடைவிடாத - 
இடையில் நீங்காத , மிகுத்த ஒலியும் - அதிகரித்த ஓசையும் , மறை 
வலாளர் - வேதங்களில் வல்லவராகிய பிராமணர்களால் ஓதப்படும் , 
மறை - (நான்கு வேதங்களினுடைய , வழாத ஒலியும் - குற்ற மில் 
லாத ஓசையும் , இன்ன மா கடல் - இன்ன பெரிய சமுத்திரத்தில் , 
முழங்கி எழுகின்ற - ஆரவாரித்து எழுகின்ற, ஒலி என்று - ஓசை 
யென்று , இம்பர் - இந்த உலகத்திலுள்ளவர்களும் , உம்பர் - தேவ 
லோகத்திலுள்ளவர்களும் , அறியாத பரிசு - அறியாத விதமாய் , 
எங்கும் மிக - எல்லா விடங்களிலும் அதிகமாகவும் , 

வி - ரை : - இன்ன மா கடல் ..... ஒலி என்றது , நாற்றிசைக் கடல்களில் 
இன்ன கடலொலி யென்பதாம் ; இது ஒலியின் மிகுதியைக் குறித்தது . மா 
கடல் - கரிய கடலெனினுமாம் ; மா - கருமை . ஒலியும் என்பதிலுள்ள உம்மை 
கள் எண்ணுப் பொருளிலும் , எங்கும் என்பதிலுள்ள உம்மை முற்றுப் பொரு 
ளிலும் வந்தன . மிகுத்த என்னும் பெயரெச்சத்திலுள்ள அகரந் தொக்கு 
நின்றது . சயம் மிகுத்து - சயவென்னும் ஒலி மிகுந்து என வினை யெச்சமாய்ப் 
பொருள் கோடலுமாம் . இம்பரும்பர் - உம்மைத் தொகை . பா - பே : 
* சீர்செய மிகுந்திடை . 

( ருங ) 
உஅரு . வாழி சோழகுல சேகரன்வ குத்த விசையின் 

மதுர வாரியென லாகுமிசை மாத ரிதெனா 
ஏழு பாருலகொ டேழிசைவளர்க்க வரியாள் 

யானை மீதுபிரி யாதுடனிருந்து வரவே . 
ப - ரை : - சோழர் குல சேகரன் - சோழ வமிசத்திற்கு மகு 
டம் போன்றவனாகிய முதற் குலோத்துங்கன் , வாழி - வாழ்க 
( என்று ) , வகுத்த- ( அவன் ) ஏற்படுத்திய , இசையின் - இராகங்களை , 
மதுரம் வாரி - இனிமையாகிய வெள்ளம் , எனல் ஆகும் - என்று 
பாடத் தகும் , இசை மாது - இராகங்களில் வல்லவளும் , பார் 
பூமியிலுள்ள , ஏழு உலகொடு - ஏழு வகையாகிய தீவுகளிலுள்ள 
வர்களையும் , ஏழ் 

இசை 
ச - ஏழு வகையாகிய 

இராகங்களையும் , 
வளர்க்க உரியாள் - வளர்க்கத் தக்கவளுமாகிய ஏழிசை வல்லபி , 
அரிது எனா - ( அவனை விட்டுத் தனித்திருத்தல் ) அருமை யாகு 
மென்று , யானை மீது - ( அவன் ஏறி யிருந்த ) யானையின் மேல் , பிரி 
யாது - ( அவனை விட்டு ) நீங்காமல் , உடன் இருந்து - வர - ( அவ 
னோடு ) ஒன்றாக உட்கார்ந்து வரவும் , 


* உரியாள் என்பது திரு . மு . இராகவையங்கார் அவர்கள் கொண்ட 
பாடமாம் . இதனை ஆராய்ச்சித் தொகுதி சக அ - ம் பக்கத்திற் காண்க . 


க 0 அவதாரம் 


கசுரு 


வி -ரை : - ( சோழ குலசேகரன் வகுத்த இசை என்றதனால் , இவன் 
இசையில் வல்லவனென்பது விளங்கும் . சேகாம் - மகுடம் - குல சேகரன் - 
( தன் ) குலத்திற்கு மகுடம் போல் உயர்ந்தவன் என்பதாம் . தான் வகுத்தன . 
தன்னெதிர் பாடியே ( தா - ஙஉச ) என்பர் பின்னும் , ஏழிசை வல்லபியும் 
தன் பெயருக்கேற்ப , இனிய இசை பாட வல்லவளென்பதும் இச்செய்யுளால் 
விளங்குகிறது . ஏழிசையாவன : - குரல் , துத்தம் , கைக்கிளை , உழை , இளி, 
விளரி , தாரம் என்பன . இவற்றிற்கு முறையே உரிய எழுத்துக்கள் ஸ , ரி , க , 
ப , த , நி என்பன . ஏழு தீவுகளை ககக - ம் தாழிசையிற் காண்க . 

உலகு - 
இடவாகு பெயர் . பா - பே --- எழு பாருலகினேழிசைகள் சூழ வருவார் .( ருச ) 
உஅசு . பொன்னின் மாலைமலர் மாலைபணி மாறி யுடனே 

புவனி காவலர்க டேவியர்கள் சூழ்பி டிவரச் 
சென்னி யாணையுட னாணையைந டத்து முரிமைத் 

தியாக வல்லிநிறை செல்வியுடன் மல்கி வரவே . 
ப - ரை : - புவனி காவலர்கள் - பூமியை யாளும் அரசர்களின் , 
தேவியர்கள் - மனைவியர்கள் , பொன்னின் மாலை - பொன்னாலாகிய 
மாலைகளையும் , மலர் மாலை - மலர்களால் தொடுத்த மாலைகளையும் , 
பணிமாறி - ( திருத்தும் ) தொழில் புரிந்து , சூழ் - சூழ்ந்துள்ள , பிடி 
பெண் யானைகளின் மேல் , உடன் வர - (தன் ) உடன் வரும்படி , 
சென்னி - ( முதற் குலோத்துங்க ) சோழனுடைய , ஆணை உடன் 
கட்டளையோடு , ஆணையை நடத்தும் - ( தன் ) கட்டளையையும் 
செலுத்தும் , உரிமை - உரிமையை யுடைய , தியாகவல்லி - தியாக 
வல்லி யென்னும் , நிறை செல்வி - நிறைந்த செல்வமுடையவள் , 
உடன் மல்கி வர - ( முதற் குலோத்துங்கன் ) உடன் நெருங்கி 
வரவும் , 

வி - ரை : - முதற் குலோத்துங்கனைப் பல வேந்தர்கள் சூழ்ந்து வந்தது 
டோல் அவன் பட்டத்து மனைவியாகிய தியாக வல்லியை அவ்வேந்தர் மனைவி 
யர் சூழ்ந்து வந்தனரென்க . இம்மன்னவனுக்கு மூவர் மனைவிய ரிருந்தனர் . 
அவர்களில் , இவன் மாமன் மகளாகிய மதுராந்தகி யென்பவள் மூத்த மனைவி 
யும் , தியாகவல்லி என்பவள் இரண்டாம் மனைவியும் , ஏழிசை வல்லபி யென் 
பவள் மூன்றாம் மனைவியு மாவார் . மதுராந்தகிக்குப் பின் தியாகவல்லி பட் 
டத்து மனைவியானாள் . ஏழிசை வல்லபி கடைசி வரை சாதாரண மனைவி 
யாகவே இருந்தாள் . ( சோழவமி - பக் உக ) மதுராந்தகியைப் பற்றி இந்நூலில் 
யாதொன்றும் சொல்லப் படாமையால் , அவள் கலிங்கப் போருக்கு முன்பே 
உயிர் துறந் திருத்தல் வேண்டுமெனத் தெரிகிறது . பா - பே : - சூழ்புடை 
வா , * நல்கி வாவே . 
உஅஎ . பிடியின் மேல்வருபிடிக்குலம நேக மெனவே 

பெய்வளைக்கைமட மாதர்பிடி மீதின் வரவே 
முடியின் மேன்முடிநிரைத்துவரு கின்ற தெனவே 

முறைசெய்மன்னவர்கள் பொற்குடை கவித்துவரவே . 
ப - ரை : - பிடியின் மேல் - பெண் யானைகளின் மேல் , வரு - 
( ஏறி ) வருகின்ற , அநேகம் பிடி - பல பெண்யானைகளின் , குலம் 
என - கூட்டம் போல , வளை பெய் கை - வளையல்களை யணிந்த 
கைகளையுடைய , மடம் மாதர் - ( அரசர்களின் ) இளம் பெண்கள் , 


( 5 


கசுசு 


கலிங்கத்துப் பரணி 


என 


மகுடங்கள் 


பிடி மீதின் வர - பெண் யானைகளின் மேல் ( ஏறி ) வரவும் , முடியின் 
மேல் - ( அரசர்களின் ) மகுடங்களின் மேல் , முடி - ( வேறு ) மகு 
டம் , நிரைத்து - வரிசையாய் , வருகின்றது வருகின்றது 
போல , முறை செய் - நீதியைச் செலுத்தும் , மன்னவர்கள் - அர 
சர்கள் , பொன் குடை - அழகிய குடைகளை , கவித்து வர-(மேலே) . 
கவித்துக்கொண்டு வரவும் ,, 

வி - ரை : பெண்யானைகளின் மேல் பெண் யானைகள் வருவது 
போல , மகளிர் பெண் யானைகளின் மேலேறி வந்தனர் : மகுடங்களின் மேல் 
வருவது போல் , அரசர்கள் தங்கள் 

மகுடங்களின் மேல் 
குடைகளைப் பிடித்து வந்தன ரென்பதாம் . பிடி - இதன் ஆண்பால் களிறு : 
பெய் வளை வினைத் தொகை ; என - உவம உரும் 

உவம உருபிடைச்சொல் , ஏகாரம் 
நான்கும் ஈற்றசைகள் . பா - பே : --- விரித்து வரவே . 

( ருசு ) 
உஅ அ . யானை மீதுவரும் யானையும நேக மெனவே 

அடுகளிற்றின் மிசை கொண்டரச நேகம் வரவே 
சேனை மீதுமொரு சேனைவரு கின்ற தெனவே 

தெளிபடைக்கலனி லாவொளிபடைத்து வரவே. 
ப - ரை : - யானை மீது - ஆண் யானைகளின் மேல் , வரும் 
( ஏறி ) வரும் , அநேகம் யானையும் என - ( வேறு ) பல ஆண்யானை 
களைப் போல் , அடு களிற்றின் மிசை - (பகைவரை ) கொல்லும் 
ஆண் யானைகளின்மேல் , கொண்டு - ( ஏறி ) கொண்டு , அநேகம் 
அரசு வர - பல அரசர்கள் வரவும் , சேனை மீதும் - சேனைகளின் 
மேலும் , ஒரு சேனை - ( வேறு ) ஒரு சேனை , வருகின்றது என - வரு 
கின்றது போல , தெளி - ஒளியை வீசும் , படைக்கலன் - ( பல 
வகை ) ஆயுதங்கள் , நிலா ஒளி - சந்திரனைப் போன்ற ஒளியை ,, 
டத்து வர - உண்டா 

உண்டாக்கி வரவும் , 
வி - ரை : - ஆண் யானைகளின் மேல் ஆண்யானைகள் வருதல் போல் , 
அரசர்கள் 

ஆண் யானைகளின் மேல் ஏறி வந்தனர் ; சேனைகளின் மேல் 
சேனைகள் வருவது போல் ( வீரர்களின் கைகளில் ) பலவகைப் படைகள் ஒளி 
வீசி விளங்கின வென்பதாம் . ஆயுதங்களின் மிகுதியைக் கருதி , சேனை மீது 
மொரு சேனை வருகின்றதென என்றார் . அவை கூர் மழுங்காமல் நன்கு 
தீட்டி நெய் பூசப்பட்டுள்ளமையால் ஒளி வீசலாயின வென்க . தெளி - ஒளி ; 
இதனை தெளிவளர் வான் சிறை ( திருக்கோ - கசு ) என்றதனாலறிக . தெளி 
படைக்கலன் சந்தவின்பப் பொருட்டு வலியியல்பாயிற்று . 

அரசு - பண்பாகு 
பெயர் . படைக்கலன் மொழியிறுதிப் போலி . நிலா வொளி - உவமைத் 
தொகை ; 

( ரு எ ) 
உஅகூ . முகிலின் மேன்முகின் மு ழங்கிவருகின்ற தெனவே 

மூரி யானைகளின் மேன் முரச திர்ந்து வரவே 
துகிலின் மேல்வருது கிற்குலமு மொக்கு மெனவே 

தோகை நீள்கொடிகண்மேன்முகிறொடங்கி வரவே . 
ப - ரை : - முகிலின் மேல் , - மேகங்களின் மேல் , முகில் - 
( வேறு ) மேகங்கள் , முழங்கி - பேரொலி - செய்து கொண்டு, வரு 
கின்றது என - வருகின்றது போல , மூரி யானைகளின் மேல் - 
பெரிய யானைகளின் மேல் , முரசு அதிர்ந்து வர - முரச வாத்தியங் 


படை 


க 0 . அவதாரம் 


ககள 


களின் ஒலி முழங்கி வரவும் , துகிலின் மேல் துகிற் கொடிகளின் 
மேல் , வரு துகில் - வருகின்ற ( வேறு ) துகிற் கொடிகளின் , குல 
மும் - கூட்டத்தையும் , ஒக்கும் என -ஒப்பாகு மென்று சொல்லும் 
படி , தோகை - ஆடையாலாகிய , நீள் கொடிகள் மேல் - நீண்ட 
கொடிகளின் மேல் , முகில் - மேகங்கள் , தொடங்கி வர - தொடர்ந்து 
வரவும் , 

வி - ரை : - மேகங்களின் மேல் மேகங்கள் முழங்கி வருதல் போல் , 
யானைகளின் மேல் முரசங்கள் முழங்கலாயின ; துகிற் கொடிகளின் மேல் துகிற் 
கொடிகள் வருதல் போல் , அவைகளின் மேல் , மேகங்கள் தொடரலாயின 
வென்பதாம் . முகிலொலியை முரச வொலிக்குவமை கூறு தலை , முழங்கின 
ழகிலென மாசமே ( தக்கயா- ருங 0 ) என்றதனாலறிக . கொடிகண் மேன்முகி 
றொடங்கிவா என்றதற் கேற்ப , கொடியோடு தொடக்கிய கொண்மு 
வெலாம் ( அதிகாயன் வதை - உங ) என்றார் கம்பரும் . தோகை - முன்றானை ; 
இது சினையாகு பெயராய்க் கொடிச்சீலையை யுணர்த்தினது . 

( ரு அ ) 
உக . தேரின் மீதுவரு தேர்களும நேக மெனவே 

செம்பொன் மேகலை நி தம்பநிரை தேரின் வரவே 
பாரின் மீதுமொரு பாருளது போலு மெனவே 

படல தூளியு * மெ ழுந்திடையின் மூடி வரவே . 
ப - ரை : - தேரின் மீது வரு - தேர்களின் மேல் ( ஏறி ) வரு . 
கின்ற , அநேகம் தேர்கள் என - பல தேர்களைப் போல , செம் 
பொன் - செம் பொன்னாலாகிய , மேகலை நிதம்பம் - மேகலை யென் 
னும் ஆபரணத்தை யணிந்த நிதம்பங்கள் , நிரை தேரின் வர- வரிசை 
யாகிய தேர்களில் வரவும் , பாரின் மீதும் - ( இந்த) பூமியின் மேலும் , 
ஒரு பார் - ( வேறு ) ஒரு பூமி , உளது என - உண்டு என்று ( கண் ) 
டோர் ) சொல்லும்படி , படலம் தூளியும் - கூட்டமாகிய புழுதியும் , 
எழுந்து - ( மேலே ) கிளம்பி , இடையில் - ( ஆகாயத்துக்கும் பூமிக் 
கும் ) நடுவில் , மூடி வர - ( ஒரு பொருளும் புலப்படாமல் ) போர்த்து 
வரவும் , 

வி - ரை : - தேர்களின் மேல் தேர்கள் வருவது போல் , மகளிர் நிதம்பங் 
கள் தேர்களின் மேல் வரலாயின . பூமியின் மேல் பூமி யிருத்தல் போல் , புழுதி 
யெங்கும் நிரம்பினதென்பதாம் . உ அஎ- ம் தாழிசையில் மகளிர் பிடிமேற் 
சேறலையும் , இங்குத் தேர்மேற் சேறலையும் ஆசிரியர் கூறியிருத்தலால் , அவர்கள் 
குதிரை மேற் சேறலையும் உபலக்கணத்தாற் கொள்க . மேகலை- இது முப்பத் 
திரண்டு வடத்தினாற் செய்த விரிசிகை யென்னும் மேகலையாம் . இதனைத் 
துகிலுக்குள் அணிதலு முண்டு. பிறங்கிய முத்தரை முப்பத் திருகாழ் , கிறங் 
கிளர் பூந்துகி னீர்மையி னுடீ இ ( சிலப் - சு - அஎ-அஅ ) என்றமையும் அதன் 
உரையும் இங்குக் கவனிக்க. அல்குலிற் பரந்த மேகலை (உண்டாட்டுப் ந 0) என் 
றார் கம்பரும் . சேனைகள் சென்ற விரைவால் எழுந்த தூளி எங்கும் போர்த்த 
தென்பர் . பாரின் மீது ........... மூடிவா என்றார் . போலும் --ஒப்பில் போலி ,. 
இந்நான்கு செய்யுட்களும் இல்பொருளுவமை யணியாம் . பா - பே : 
எழுந்தடைய . 

( ருக ) 
உகக . யானை மேலிளம் பிடியின் மேனிரைத் 

திடைய றாதுபோ மெறிக டற்கணை 


* 


கசுவு 


கலிங்கத்துப் பரணி 


சேனை மாகடற் கபய னிம்முறைச் 

சேது பந்தனஞ் செய்த தொக்கவே . 
ப - ரை : - யானைமேல் - ஆண் யானைகளின் மேலும் , இளம் 
பிடியின் மேல் - இளமையாகிய பெண் யானைகளின் மேலும் , 
நிரைத்து - வரிசையாய் , இடை அறாது- இடையில் நீங்காமல் , போம் 
செல்லும் , எறி கடற்கு - ( அலைகளை ) வீசும் கடலுக்கு , இணை சேனை - 
ஒப்பாகிய சேனைகளானவை , அபயன் - ( முதற் குலோத்துங்க) 
சோழன் , இ முறை - இந்த அவதாரத்திலும் , மா கடற்கு - பெரிய 
கடலில் , சேது பந்தனம் செய்தது - அணை கட்டினதற்கு , ஒக்க - 
ஒப்பாகவும் , 

வி - ரை : - யானைகளின் மேல் சேனைகள் இடையறாமல் செல்லுங் 
காட்சி , முதற் குலோத்துங்கன் கடலில் அணைகட்டு தலை ஒத்திருந்த தென்ப 
தாம் . இம் முறை என்பதில் இறந்தது தழுவிய எச்ச உம்மை விகாரத்தால் 
தொக்கது . இராமாவதாரத்திலே யன்றி , இந்த அவதாரத்திலு மெனப் 
பொருள் படுதலைக் காண்க . ஸ்ரீராமபிரானே குலோத்துங்க சோழனாய்த் தோன் 
றின னென்பதை உஙஉ - ம் தாழிசையாலறிக. இராவணன் சீதாதேவியை இலங் 
கைக்குக் கவர்ந்து சென்ற பின்னர் , இராமர் கடலில் அணை கட்டி இலங்கைக் 
குச் சென்று இராவணனைக் கொன்று அவ்வம்மையை மீட்டா ரென்னுஞ் 
செய்தி யாவரும் நன்கறிந்ததாம் . ( தா - கசு , சகச ) இச்செய்யுள் உவமை 
யணியாம் . 

( சு 0 ) 
உகூஉ . நீல மாமணிச் சிவிகை வெள்ளமு 

நித்தி லக்குலக் கவிகை வெள்ளமுங் 
காலி னான் வரும் யமுனை வெள்ளமுங் 

கங்கை வெள்ளமுங் காண்மி னென்னவே . 

ரை : - மா நீலம் மணி - உயர்ந்த நீலரத்தினங்களைப் பதித்த , 
சிவிகை வெள்ளமும் - பல்லக்குகளில் கூட்டங்கள் , காலினால் 
வரும்- காலால் ( நடந்து ) வரும் , யமுனை வெள்ளமும் -யமுனை நதியை 
யும் , குலம் நித்திலம் - உயர்ந்த முத்துக்களைப் பதித்த , கவிகை வெள் 
ளம் - குடைகளின் கூட்டங்கள் , கங்கை வெள்ளமும் - கங்கை நதி 
யையும் , காண்மின் - ( ஒத்திருத்தலை ) பாருங்கள் , என்ன என்று ( கண் 
டோர் ) சொல்லவும் , 

ரை : - நீலமணிப் பல்லக்குகளும் , வெண்முத்துக் குடைகளும் 
வருங் காட்சி முறையே யமுனை நதியும் கங்கை நதியும் காலால் நடந்து வரு 
வதை யொத்திருந்த தென்பதாம் . யமுனை நீர் கருமையும் , கங்கை நீர் 
வெண்மையு முடைமை பற்றி இவ்வாறு கூறினார் . இதனை , மங்கை வார் 
குழற் கற்றைம ழைக்குலம் , தங்கு நீரிடைத் தாழ்ந்துகு ழைப்பன, கங்கை 
யாற்றொடுங் காளிந்தி தன்னொடும் , பொங்கு நீர்ச்சுழி போவன போன்றவே 
( கம்பரா - கங்கை - உங ) என்றதனாலறிக . கங்கை நதியைப் பற்றி நஎக - ம் , 
தாழிசையிற் காண்க . யமுனை என்பது கங்கையின் உபாதிகளில் ஒன்றாம் . 
சிவிகை , கவிகைகளின் மிகுதி பற்றி வெள்ளம் என்றார் . இதில் முறை 
நிரனிறை யமைந்துள்ளமை காண்க . உம்மைகள் நான்கும் எண்ணுப் பொரு 
ளில் வந்தன . இச்செய்யுளில் உவமை யணியு மிருத்தலை யறிக . ( சுக ) 


ப 


க 0 . அவதாரம் 


கசுக 


உக . கெண்டை மாசுண முவணம் வாரணங் 

கேழ லாளிமா மேழி கோழிவிற் 
கொண்ட வாயிரங் கொடிநு டங்கவே 

குமுறு வெம்புலிக் கொடிகு லாவவே . 
ப - ரை : - 

கெண்டை - கெண்டைமீனும் , மாசுணம் பாம்பும் , 
உவணம் - கருடனும் , வாரணம் - யானையும் , கேழல் - பன்றியும் , ஆளி 
சிங்கமும் , மா மேழி -சிறந்த கலப்பையும் , கோழி - கோழியும் , வில் - 
வில்லும் , கொண்ட- ( இவற்றின் வடிவங்களைத் தம்மிடம் ) கொண்ட , 
ஆயிரம் கொடி - பல கொடிகள் , நுடங்க- துவளவும் , குமுறு- உறுமு 
கின்ற , வெம் புலி கொடி-( சோழனுடைய ) கொடிய புலிக்கொடி , 
குலாவ- ( மற்றக் கொடிகளெல்லா வற்றிலும் சிறந்து ) விளங்கவும் , 

வி -ரை : - கெண்டை , மாசுணம் முதலிய கொடிக ளெல்லாவற்றிலும் 
சோழன் புலிக்கொடி சிறந்து விளங்கின தென்பதாம் . ( தா - கஅ , க 02 ) 
உயிர்கள் உணவுபெற மேழி கருவியா யிருத்தலால் , அதனை 

( மாமேழி 
எனவும் , தன் போல் வீரத்திற் சிறந்த முதற் குலோத்துங்கனை யடைந்து புலிக் 
கொடி மகிழ்ச்சி யடைந்தமை தோன்ற அதனை குமுறு வெம்புலிக் கொடி 
எனவும் சிறப்பித்துக் கூறினார் . கெண்டை , மாசுணம் முதலியன ஆகு 
பெயர்கள் . இவைகளி னிறுதியில் எண்ணும்மைகள் விகாரத்தால் தொக்கன . 
பா - பே : --- கொடியி லங்கவே . 

( சுஉ ) 
உகூச . தொடைகள் கந்தரம் புடைகொள் கொங்கைகண் 

சோதி வாண்முகங் கோதை யோதிமென் 
நடைகண் மென்சொலென் றடைய வொப்பிலா 

நகைமணிக்கொடித் தொகைப ரக்கவே . 
ப - ரை : - தொடைகள் - தொடைகளும் , கந்தரம் - கழுத்துக் 
களும் , புடைகொள்- ( மார்பாகிய ) இடத்திற் பொருந்திய , கொங்கை - 
தனங்களும் , கண் - கண்களையுடைய , சோதி 

முகம் - 
மிகவும் ஒளி பொருந்திய முகங்களும் , கோதை ஓதி - மலர்மாலை 
யணிந்த கூந்தல்களும் , மென் நடைகள் -(கண்களுக்கு ) இனிய 
நடைகளும் , மென் சொல்-(காதுகளுக்கு ) இனிய சொற்களும் , 
என்ற - என்று சொல்லப்பட்ட , அடைய - ( இவை ) எல்லாவற்றி 
லும் , ஒப்பு இலா - ( தமக்கு ) சமான மில்லாத , நகை - புன்சிரிப்பை 
யுடைய , மணி கொடி - அழகிய பூங்கொடி போன்ற பெண்களின் , 
தொகை - கூட்டம் , பரக்க - பரவவும் , 

வி - ரை : - அழகிய பூங்கொடி போன்ற மகளிர் பலர் முதற் குலோத் 
துங்கன் செல்லும் வழியில் கூடின ரென்பதாம் . அவர்கள் கூடினமை அவன் 
செலவைக் கண்டு களித்தற்கென்க. கந்தரம் - கம் + தரம் ; கம் - தலையை ,, 
தரம் - தரித்திருப்பது ; கழுத்தானது தலையைத் தாங்கி யிருத்தலால் , அதற்கு 
இப்பெயர் வந்ததாம் . மென் நடைகள் என்றதனால் , மகளிர் பலர் நடந்து 
வந்தமையும் , மென் சொல் என்றதனால் , அவர்கள் பலவற்றைப் பேசி வந்தமை 
யும் விளங்கும் . புடைகொள் என்பதற்குப் பக்கங்களைக் கவர்ந்து கொண்ட 
எனவும் , நகை யென்பதற்கு ஒளியையுடைய எனவும் , பொருள் கூறினும் 
பொருந்தும். மென்மை இரண்டும் இங்கே இனிமை யென்னும் பொருளில் 
வந்தன . 

அடைய - எல்லாம் ; இதனை உலகடைய உண்டனையே (சிலப் 


வாள் 


கஎ O 


கலிங்கத்துப் பரணி 


9 


சுக 


கஎ - முன்னிலை - உ ] எனவும் , அடையவன் றும்பர்பதி குடிபுகப் பொருது 
(வில்லிபா - கஎ - ம் போர் - அஅ ) எனவும் வருமாற்றானறிக . சோதி வாள் - 
ஒரு பொருட் பன்மொழி ; தொடைகள் முதலியவற்றுள் எண்ணும்மைகள் 
தொக்கன . 

( சங ) 
உகூரு . எங்குமுள மென்கதலி யெங்குமுள 

தண்கமுக மெங்குமுள பொங்கு மிளநீர் 
எங்குமுள பைங்குமிழ்க ளெங்குமுள 

* செங்குமுத மெங்குமுள செங்க யல்களே .. 
ப - ரை : - மென் கதலி - மெல்லிய வாழை போன்ற ( பெண் 
களின் ) தொடைகள் , எங்கும் உள - எல்லாவிடங்களிலும் இருக் 

றன , தண் கமுகம் - குளிர்ச்சியாகிய பாக்கு மரம் போன்ற 
( அவர்கள் ) கழுத்துக்கள் , எங்கும் உள , பொங்கும் இள 
நீர் - பூரிக்கும் இளநீர் போன்ற கொங்கைகள் , எங்கும் உள 
பை குமிழ்கள் - பசுமையாகிய குமிழம் பூப்போன்ற மூக்குகள் , 
எங்கும் உள 

செம் 

குமுதம் - செவ்வாம்பல் மலர் போன்ற 
இதழ்கள் , எங்கும் உள - செம் கயல்கள் - செம்மையாகிய 
கெண்டைமீன் போன்ற கண்கள் , எங்கும் உள 

வி -ரை : - சோழ நாட்டிலுள்ள வளமுள்ள பொருள் களாகிய கதலி , 
கமுகு முதலியன முதற் குலோத்துங்கனைக் காண வந்த மகளிர்பால் திகழ்ந்தன 
வென்பதாம் . வாழைத் தண்டே போன்ற குறங்கிணை ( மணிமே - 20 
என்ற தனால் , வாழை தொடைகளுக்கும் , மங்கைதன் கழத்தை நோக்கி 
வளரிளங் கழகும் வாரிச் , சங்கமு நினைதி ( கம்பரா - நாடவி - சச ) என்றத 
னால் கமுகு கழுத்திற்கும் , கொங்கை யிள நீரால் ( நளவெ - சுயம் - சச ) 
என்றதனால் கொங்கை இளநீருக்கும் , குமிழ்ழக் கிவைகாண் (மணிமே - 20 
சஅ ) என்றதனால் , குமிழம்பூ மூக்கிற்கும் , பைங்குமுதப் போதும் 
வண்ண வாயது குறியு மஃதே ( கம்பரா - நாடவி - சசு ) என்றதனால் குமுத 
மலர் இதழ்களுக்கும் , பொருகயற்கண் செவியுறப் போந்தகன்று ( சீவகசி 
கசுஎ ) என்றதனால் , கயல் மீன்கள் கண்களுக்கும் உவமையாமாற்றிக . எங்கும் - 
இதிலுள்ள உம்மை முற்றுப் பொருளில் வந்தது . பா - பே : - * செங்கமலம் () 
உகசு . ஆறலைத ரங்கமுள வன்னநடை 

தாமுமுள வாலைகமழ் பாகு முளவாய் 
வேறுமொரு பொன்னிவள நாடுசய 

துங்கன் முன்வி தித்ததுவு மொக்கு மெனவே . 
ப - ரை : - சயதுங்கன் முன் - முதற் 

முதற் குலோத்துங்கனுக்கு 
திரில் , ஆறு அலை - நதிகளில் அசைகின்ற , தரங்கம் உள - அலைகள் 
போன்ற (பெண்களின் ) வயிற்று மடிப்புக்கள் இருக்கின்றன , அன் 

நடை தாமும் - அன்னங்களின் நடை போன்ற நடையும் , 

இருக்கின்றன , ஆலை - ( கரும்பு ) ஆலைகளில் , கமழ் பாகும் - 
மணம் வீசுகின்ற வெல்லப் பாகு போன்ற இனிய சொற்களும் , 
உள ஆய் -உண்டாயிருத்தலால் , பொன்னி - காவிரி நதியையுடைய , 
வளம் - வளப்பமாகிய , வேறு ஒரு நாடும் - வேறு ஒரு சோழ 
நாட்டையும் , விதித்ததுவும் - ( முதற் குலோத்துங்கன் ) ஏற்படுத்தின 
தையும் , ஒக்கும் என - ஒத்திருக்கும் என்று ( கண்டோர் ) சொல்லவும் , 


னம் 


உள - 


க 0 . அவதாரம் 


கஎக் 


வி - ரை : - முன் செய்யுளிற் கூறிய கதலி , கமுகு முதலியனவும் , இச் 
செய்யுளிலுள்ள தரங்கம் , அன்ன நடை , பாகு என்பனவும் , முதற் குலோத்துங் 
கனைக் காண வந்த மகளிர் பால் திகழுந் தோற்றம் வேறொரு சோழ நாட்டை 
ஒத்திருந்த தென்பதாம் . கதலி , கமுகு முதவியனவும் , தரங்கம் , அன்னம் , பாகு 
என்பனவும் சோழநாட்டிலுள்ள அவ்வப் பொருள்களையும் , மகளிர் உறுப்பு 
முதலியவற்றையுங் குறித்தன. இவை அவ்வப்பொருள்களைக் குறிக்குங்கால் 
இயற் பெயரும் , மகளிர் உறுப்பு முதலியவற்றைக் குறிக்குங்கால் , ஆகு பெயரு 
மாம் . சயதுங்கன் - ( தா - அ , உகக , ருசக ) 

( சுடு ) 
உகஎ . வேழநிரை வென்றுமலை யெங்குமிடை 

கின்றவயில் வென்றியப் யன்ற னருளால் 
வாழவப யம்புகுது சேரனொடு 

கூடமலை நாடடைய வந்த தெனவே . 
ப - ரை : - எங்கும் - எல்லா விடங்களிலும் , வேழம் நிரை - 
யானைகளின் வரிசைகளை , வென்று - வெற்றி கொண்டு , மலை மிடை 
கின்ற - மலைகள் நெருங்கி யிருப்பவை , ( எவ்வாறிருந்தன வெனில் ) 
அயில் - வேலாயுதத்தைப் பிடித்த , வென்றி அபயன் தன் வெற்றியை 
யுடைய ( முதற் குலோத்துங்க ) சோழனுடைய , அருளால் - 
கருணையால் , வாழ - ( நல்வாழ்வு பெற்று ) வாழ , அபயம் புகுது - 
அடைக்கலம் புகுந்த , சோனொடு - சேர வேந்தனோடு , கூட - ஒன்றாக , 
மலை நாடு அடைய - மலைநாடு முழுவதும் , வந்தது என - வந்தாற் 
போலவும் , 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் செல்லும் வழியிலுள்ள மலைகளின் 
காட்சி சோ வேந்தனோடு அவன் மலை நாடும் அம்மன்னவனிடம் தஞ்சம் புகுந் 
ததை ஒத்திருந்த தென்பதாம் . சோனொடு ...... வந்தது என்றது , 
சேரநாட்டில் மலைகள் மிகுதியா யிருத்தலாலும் , அதற்கு மலைநாடு என்னும் 
பெயருண்மையானு மென்க சேரன் அடைக்கல மடைந்தமையை ( தா - கசு 
கூஅ 2 - ருகள் ) காண்க . 

சேரன் - வினைத்தொகை ; புகுது -து ; 
சாரியை ; மிடைகின்ற - அஃறிணைப் பலவின்பால் வினையாலணையும் பெயர் . 

( சுசு ) 
உகஅ . அக்கிரிகு லங்கள் விடு மங்குலியின் 

நுண்டிவலை யச்செழிய ரஞ்சி விடுமத் 
திக்கிலுள நித்திலமு கந்துகொடு 

வீசியொரு தென்றல் வரு கின்ற தெனவே . 
ப - ரை :-அ கிரி குலங்கள் - அந்த மலைபோன்ற யானைக் 
கூட்டங்கள் , அங்குலியின் விடும் - ( தங்கள் ) துதிக்கைகளின் நுனியி 
லுள்ள உறுப்பிலிருந்து சொரியும் , நுண் திவலை - சிறிய நீர்த்துளி 
களானவை , அ செழியர் - அந்தப் பாண்டியர்கள் , அஞ்சி விடும் - 
( முதற் குலோத்துங்கனுக்கு ) பயந்து ( போரில் தோற்று ) ஓடிவிடும் , 
அ திக்கில் உள அந்த ( தென் ) திசையிலுள்ள , நித்திலம் முகந்து 
கொடு - முத்துக்களை வாரிக்கொண்டு , ஒரு தென்றல் - ஒப்பற்ற 
தென்றற் காற்று , 

வீசி வருகின்றது என - வீசி வருகின்றது 
போலவும் , 


புகுது 


கஎம் 


கலிங்கத்துப் பரணி 


வி -ரை: - முதற் குலோத்துங்கன் செல்லும் வழியில் யானைகள் தங் 
கள் துதிக்கைகளால் நீர்த்துளிகளைச் சொரியுங் காட்சி பாண்டி நாட்டிலுள்ள 
முத்துக்களைத் தென்றற்காற்று வாரி யிறைப்பதை யொத்திருந்த தென்பதாம் . 
வழிநெடுக எழுந்த புழுதி தணிய யானைகள் நீரை வாரி யிறைத்தன வென்க . 
அங்குலி - யானைத் துதிக்கையின் நுனியிலுள்ள விரல்போன்ற சிறிய உறுப்பு ; 
நுண் திவலை - சிறிய மதநீர்த் துளிகளெனினுமாம் . இம்மூன்று செய்யுட் 
களும் தற்குறிப்பேற்ற வணியாம் . 

( சுஎ ) 
உகக . தென்றிசையி னின்றுவட திக்கின் முகம் 

வைத்தருளி முக்கணுடை வெள்ளி மலையோன் 
மன்றினட மாடியருள் கொண்டுவிடை 

கொண்டதிகை மாநகருள் விட்ட ருளியே . 
ப - ரை : - தென் திசையின் நின்று - ( முதற் குலோத்துங்கன் ) 
தெற்குத் திக்கிலிருந்து , வடக்கு திக்கின் - வடக்கு திக்கில் , முகம் 
வைத்தருளி - புறப்பட்டுச் சென்று , முக்கண் உடை - 

மூன்று கண் 
களையுடைய , வெள்ளி மலையோன்- கைலாய மலையை யுடையவரும் , 
மன்றில் நடம் ஆடி - பொன்னம்பலத்தில் நடனம் புரிந்தவருமாகிய 
நடராஜ மூர்த்தியினுடைய , அருள் கொண்டு -திருவருளைப் பெற்று , 
விடை கொண்டு - ( அங்கிருந்து நீங்க அவர் ) உத்தரவையும் பெற் 
றுக்கொண்டு , அதிகை மா நகர் உள் - திருவதிகை யென்னும் 
சிறந்த நகரத்தில் , விட்டருளி - (சிலநாள் தன் சேனைகளை ) விட்டுத் 
தங்கி , 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் நடராஜ மூர்த்தியை வணங்கித் திரு 
வதிகை யென்னும் பதியை யடைந்தன னென்பதாம் . வட திக்கின் முகம் 
வைத்து என்றது தெற்கிலுள்ள காவேரியாற்றை விட்டு வடக்கிலுள்ள 
பாலாற்றை நோக்கிப் புறப்பட்டமையாம் . விட்டருளி = தங்கி : இஃதிப் 
பொருள் தருதலை நாககன் காவினு ணயந்துவிட்டார்களே (சீவகசி - கசுரு) 
என்றதனா லறிக . நடமாடி - இதில் இகா விகுதி ஆண்பாலில் வந்தது உடை . 
இக்குறிப்புப் பெயரெச்சத்தில் அகரம் தொக்கு நின்றது . நகருள் - உள் - 
ஏழனுருபு . 

( சுஅ) 
விட்டவதி கைப்பதியி னின்று பய 

ணம்பயணம் விட்டுவிளை யாடி யபயன் 
வட்டமதி யொத்தகுடை மன்னர் தொழ 

நண்ணினன்வ ளங்கெழுவு கச்சி நகரே. 
ப - ரை : - அபயன் - ( குலோத்துங்க சோழன் , விட்ட - 
விட்டு நீங்கிய , அதிகை பதியின் நின்று - திருவதிகைப் பதியிலிருந்து , 
பயணம் - பிரயாணமாய் , பயணம் 

விட்டு - ( இடை யிடையே ) 
பிரயாணத்தில் தங்கி , விளையாடி - ( ஆங்காங்கு ) வேடிக்கைகளில் 
பொழுது போக்கி , வட்டம் மதி ஒத்த - வட்டமாகிய முழு நிலா 
வைப் போன்ற , குடை மன்னர் - குடையை யுடைய அரசர்கள் , 
தொழ - (தன்னை எதிர் கொண்டு ) வணங்கும்படி , வளம் கெழுவு - 
( பலவகை ) வளப்பங்கள் பொருந்திய , கச்சி நகர் - காஞ்சிபுரத்தை , 
நண்ணினன் - ( போய் ) சேர்ந்தான் . 


500 . 


கா . அவதாரம் 


கஎங் 


கூ 0 க . 


வி - ரை : - முதற் குலோத்துங்கன் அதிகைப் பதினியினின்று நீங்கிக் 
காஞ்சிபுரத்தை யடைந்தன னென்பதாம் . தேசமெல் லாம்புகழ்ந் தாடுங் கச்சி , 
திருவேகம் பன்செம்பொன் கோயில் பாடி ( திருவாச - திருப்பொற்சு.ச ) 
எனவும் , மண்மகளார்க் கலங்கார மென்ன மன்னும் , மதிட்கச்சி நகர்கண்டு 
மகிழ்ந்திட்டானே ( தேசிகப் பி . சு - க 0 ) எனவும் ஆன்றோரால் புகழப் பட் 
டுள்ளமையால் , காஞ்சி புரத்தை , வளங்கெழுவு கச்சி என்றார் . நீர்வளம் , நில 
வளம் , செல்வம் முதலியன மலிந்த கச்சியெனினுமாம் . முதலிலுள்ள பயணம் 
என்பதில் ஆய் என்பது இசையெச்சமாய் வருவித் துரைக்கப்பட்டது . விளை 
யாடி என்றதனால் , புனல் விளையாட்டு , பூக் கொய்தல் , உண்டாட்டு முதலிய 
வற்றையுங் கொள்க . இதில் உவமையணி யிருத்தல் காண்க . இதுகாறும் 
தேவியின் கூற்றாம் . 

( உ அ 0 ) பொழுதத்து ( உஅக ) பெற (உஅ உ ) வா ( உ அங ) எழ ( உ அச ) மிக 
( உ அரு ) இருந்து வா ( உ அசு ) மல்கி வர ( உஅள ) கவித்து வா (உஅ அ ) படைத்து 
வா ( உ அக ) தொடங்கி வா (உகா ) மூடி வா ( உகக ) ஒக்க ( உகஉ ) என்ன 
( உகங ) குலாவ ( உகச ) பாக்க (உகரு ) எங்கும் உள , 

( உகரு ) எங்கும் உள , செங்கயல்கள் ( உகசு ) 
ஒக்கு மென ( உக எ ) வந்த தென ( உகஅ ) வருகின்ற தென ( உகக ) தென் திசை 
யினின்று , வைத் தருளி , விடைகொண்டு , விட்டருளி , ( 600 ) கச்சிநகர் நண்ணி 
னன் என முடிக்க . 

( சுக ) 
என்னுமித னன்மொழியெடுத்திறைவி 

சொல்லுவதன் முன்னமிகல் கண்ட தொருபேய் 
தன்னுடைய காறனது பிற்படம 

னத்துவகை தள்ளிவர வோடி வரவே . 
ப - ரை : - என்னும் - என்று சொல்லும் , இதன் நல் மொழி - 
மிகவும் இனிய ( குலோத்துங்கன் ) வரலாற்றை , இறைவி - காளி 
தேவி , எடுத்து சொல்லுவதன் முன்னம் எடுத்துச் சொல்லி முடிப்ப 
தற்கு முன்பே , இகல் கண்டது - (கலிங்க நாட்டில் நிகழும் ) 
போரைக் கண்டதாகிய , ஒரு பேய் - ஒரு பேயானது , தன்னுடைய 
கால் - தன்னுடைய கால்களானவை , தனது பின் பட - தனது 
பின்புறத்தில் படவும் , மனத்து - ( அதன் ) மனத்தில் தோன்றிய , 
உவகை - சந்தோஷமானது , தள்ளி வர - ( அதை முன்னே ) தள் 
ளிக்கொண்டு வரவும் , ஓடி வர - ( தேவியினிடம் ) ஓடி வந்து , 

வி - ரை : - இதன் - இதம் என்பதன் போலி ; மொழி - காரணவாகு 
பெயராய்ச் சரித்திரத்தை யுணர்த்திற்று . இதன் நல் மொழி இந்த வரலாற் 
றின் இனிய சொற்களை யெனினுமாம் . கால் தனது பிற்பட என்றது அப் 
பேய் ஓடிவந்த விரைவை யுணர்த்தினது . தேவி முதற்குலோத்துங்கன் வர 
லாற்றைச் சொல்லி வருகையில் , கலிங்கத்தில் போர் மூண்டமை கலிங்கப் 
பேயின் கூற்றால் விளங்கும் . 

( எ O ) 
K0 உ , கலிங்கர் குருதி குருதி கலிங்க மடைய வடைய 

மெலிந்த வுடல்க டடிமின் மெலிந்த வுடல்க டடிமின் . 

ப - ரை : - கலிங்கர் குருதி குருதி - கலிங்க வீரர்களின் இரத் 
தம் இரத்தம் , கலிங்கம் அடைய அடைய - ( பேய்களே ) கலிங்கப் 
போர்க்களம் அடைவீராக அடைவீராக , மெலிந்த உட 
( பசியால் ) இளைத்த (உங்கள் ) உடம்புகளை , தடிமின் - பருக்கச் செய் 
யுங்கள் , மெலிந்த உடல்கள் தடிமின் 


- 


கஎச 


கலிங்கத்துப் பரணி 


* 


ரை : - அடுக்குகள் முறையே மகிழ்ச்சியும் விரைவும் பற்றி வந்தன . 
அடைய - வியங்கோள் வினைமுற்று , தடிமின் - ஏவற்பன்மை வினைமுற்று . 
இது முதல் ஐந்து செய்யுட்கள் கலிங்கப்பேயின் கூற்றும் 

( எக ) 
காங . உணங்கள் வயிறு குளிர வுவந்து * பருக பருக 

கணங்க ளெழுக வெழுக கணங்க ளெழுக வெழுக . 
ப - ரை - உணங்கல் வயிறு - ( நெடுநாள் பசியால் ) காய்ந்த 
வயிறுகள் , குளிர - குளிரும்படி , உவந்து - களிப்படைந்து , பருக 
பருக- ( கலிங்க வீரர்களின் இரத்தத்தை ) குடிப்பீராக குடிப்பீராக , 
கணங்கள் - ( பேய்களின் ) கூட்டங்களே , எழுக எழுக- (உடனே ) 
புறப்படுவீராக புறப்படுவீராக , கணங்கள் எழுக எழுக-- , 

வி - ரை : - இச் செய்யுளிலுள்ள அடுக்குகளும் முன் செய்யுளிற் போல , 
மகிழ்ச்சியும் விரைவும் பற்றி வந்தனவேயாம் . கணங்கள் - அண்மை விளி ; 
குளிர - அகரவீற்று வினை எச்சம் ; இங்கு எதிர்காலத்தை யுணர்த்தினது . 
பருக பருக , எழுக எழுக - வியங்கோள் வினைமுற்றுக்கள் . பே : 
பருக வருக 

( எஉ ) 
க.ச. என்செயப் பாவி காளிங் கிருப்பதங் கிருப்ப முன்னே 

வன் சிறைக் கழுகும் பாறும் வயிறுகள் பீறிப் போன . 

ப - ரை : - பாவிகாள் - பாவம் செய்த பேய்களே , இங்கு 
( பாலை நிலமாகிய ) இவ்விடத்தில் , என் செய -என்ன காரியம் செய் 
வதற்கு , இருப்பது - ( நீங்கள் தங்கி ) இருப்பதாம் , வன் சிறை 
வலிய இறக்கைகளை யுடைய , கழுகும் பாறும் - கழுகுகளும் பருந் 
துகளும் , அங்கு இருப்ப - ( கலிங்கப் போர்க்களமாகிய ) அவ்விடத் 
தில் இருத்தலால் , முன்னே - ( அவை ) முன்பே , வயிறுகள் பீறி - 
( இறந்துபட்ட கலிங்க வீரர்களின் ) வயிறுகளைக் கிழித்து , போன 
( அவற்றிலுள்ள குடல் , ஈரல் முதலியவற்றை கொண்டு ) போயின . 

வி - ரை : - கிடைத்தற்கரிய உணவு கிடைத்தும் , அதனை யுண்ண விரை 
யாமல் , பேய்கள் பசியால் வருந்திக் கிடந்தமையால் உண்டாகிய வெறுப்பின் 
மிகுதியால் , கலிங்க நாட்டுப்பேய் மற்றப் பேய்களை , பாவிகாள் என விளித் 

இருப்ப - காரணப் பொருளில் வந்த வினை யெச்சம் . போன - அஃறி 
ணைப் பலவின் படர்க்கை வினை முற்று . பா - பே : - 1 அதற்கு முன்னே ( எங ) 
நாடு . வயிறுக ளென்னிற் போதா * வாய்களோ போதா பண்டை 

எயிறுக ளென்னிற்போதா வென்னினு மீண்டப் போதும் . 
ப - ரை : -வயிறுகள் என்னில் - ( கலிங்க நாட்டிலுள்ள 
பிணங்களைப் புசிக்க நம் ) வயிறுகளோ என்றால் , போதா - போத 
மாட்டா , வாய்களோ போதா - ( நமது ) வாய்களும் போதமாட்டா , 
பண்டை எயிறுகள் என்னில் - பழமையாகிய பற்களோ என்றால் , 
போதா - ( அவற்றை மென்று விழுங்க ) போதமாட்டா , 
னும் - என்றாலும் , ஈண்ட போதும் - (நாம் அங்கு ) விரையச் 
செல்வோம் . 

வி - ரை : - யானை , குதிரை , காலாள் முதலிய பிணங்களின் எலும்பு 
களைக் கடிக்கப் போதிய வலிவற்ற பற்களென்பது கருதி பண்டை யெயிறுகள் 
எனக் கலிங்கப் பேய் கூறின தென்க . ஈண்டுதல் - விரைதல் ; ஈண்டு செலற் 


என்னி 


க 0 . அவதாரம் 


கஎரு 


எ 


கொண்மூ ( புறநா - கசுக ) என்றமை காண்க . போதா - அஃறிணைப் பல 
வின் படர்க்கை எதிர் மறை வினைமுற்று ; ஈண்ட - 

அகா வீற்று வினையெச் 
சம் . போதும் - தன்மைப் பன்மை எதிர்கால வினைமுற்று . பே :-- 
* வாய்களும் 

( எச ) 
ஈ.சு. சிரமலை விழுங்கச் செந்நீர்த் திரைகடல் பருக லாகப் 

பிரமனை வேண்டிப்பின்னும் பெரும்பசி பெறவும் வேண்டும் . 
ப - ரை 

ரை : -சிரம் மலை தலைகளாகிய மலைகளை , விழுங்க - 
விழுங்கவும் , செம் நீர் - உதிரமாகிய , திரை கடல் - ( அலைகளால் ) 
அலையுங் கடலை , பருகல் ஆக - குடிக்கவும் , பிரமனை வேண்டி - பிரம் 
தேவனை ( வரம் ) வேண்டி , பின்னும் - (இப்போதிருப்பதை விட ) 
இன்னும் அதிகமாய் , பெரும் பசி - மிக்க பசியை , பெறவும் வேண் 
டும் - ( நாம் ) அடைதலும் வேண்டும் . 

வி -ரை:-கலிங்க நாட்டுப் போர்க்களத்திலுள்ள தலைகளாகிய மலை 
களை விழுங்கவும் . இரத்தமாகிய கடலைப் பருகவும் பிரமனை வேண்டி இன்னும் 
மிக்கபசி பெறவேண்டு மென்பதாம் . சிரமலை , செந்நீர்த் திரைகள் - உருவகவணி 
கள் ; திரை கடல் - வினைத்தொகை . 
க . எ . என்ற வோசை தருஞ்செ விக்கி சைத்த லுந்த சைப்பிணந் 

தின்ற போற்ப ருத்து மெய்சி ரித்து மேல்வி ழுந்துமே . 
ப- ரை : - என்ற ஓசை-( கலிங்கப் பேய் ) என்று சொல்லிய 
ஓசையானது , தம் செவிக்கு இசைத்தலும் - தங்கள் காதுகளில் 
படுதலும் , தசை பிணம் - மாமிசத்தையுடைய பிணங்களை , தின்ற 
போல்- (மற்றப் பேய்கள் ) தின்றவற்றைப் போல் , மெய் பருத்து 
( தமது ) உடல் பூரித்து , சிரித்து- (களிப்பால் ) நகைத்து , மேல் விழுந் 
தும் - ( ஒன்றன் ) மேல் மற்றொன்று ) விழுந்து , 

வி - ரை : - கலிங்கப் பேய் சொன்னதைக் கேட்டு மற்றப் பேய்கள் மட் 
டற்ற மகிழ்ச்சி யடைந்தன வென்பதாம் . செவிக்கு - உருபு மயக்கம் ; தசை 
சதை என்பதன் போலி ; தின்ற - பலவின் படர்க்கை வினையாலணையும் 
பெயர் ; விழுந்துமே - இதிலுள்ள உம் , ஏ - இரண்டும் அசைநிலைகள் . 
முதல் நான்கு செய்யுட்கன் பேய்களின் மகிழ்ச்சியை யுணர்த்தும் . ( எசு ) 
கூ 0 அ . ஓகை சொன்ன பேயின் வாயை யோடி * முத்தமுண்ணுமே 

சாகை சொன்ன பேய்களைத்த கர்க்க பற்க ளென்னுமே . 
ப - ரை : - ஓடி - ( மற்றப் பேய்கள் விரைந்து ) ஓடி , ஓகை 
சொன்ன - சந்தோஷச் செய்தியைத் தெரிவித்த , பேயின் வாயை - 
( கலிங்கநாட்டு ) பேயின் வாயை , முத்தம் உண்ணும் - முத்தமிடும் , 
சாகை சொன்ன - ( முன்பு ) சாதலைத் தெரிவித்த, பேய்களை - பேய் 
களினுடைய , பற்கள் தகர்க்க - பற்களை உடைப்பீராக , என்னும் - 

- 
என்று சொல்லும் . 

வி -ரை : - சாதலைத் தெரிவித்தலாவது - பேய்களில் சில இனி நாம் 
உணவின்றி இறந்து போவ துண்மையென்று சொன்னமை . 

ஒகை - இது 
உவகை யென்பதன் மரூஉவாம் . வாயை உருபு மயக்கமாய்க் கொண்டு வாயில் 
எனினுமாம் . தகர்க்க வியங்கோள் வினைமுற்று . பா - பே : - * முத்த 
மிட்டுமே . 

( எஎ ) 


கஎசு 


கலிங்கத்துப் பரணி 


காக . பிள்ளை வீழ வீழ வும்பெருந்து ணங்கை கொட்டுமே 

வள்ளை பாடி யாடி யோடி வாவெ னாவ ழைக்குமே. 
ப - ரை --- பிள்ளை - (சில பேய்கள் தங்கள் கையிலுள்ள ) 
பிள்ளைகள் , வீழ வீழவும் - ( நிலத்தில் ) விழுந்து விடும்படி , பெரும் 
துணங்கை கொட்டும் - பெரிய துணங்கைக் கூத்தாடி ( தங்கள் 
கைகளை ) தட்டும் , வள்ளை பாடி - ( பின்பு ) வள்ளைப் பாட்டைப் 
பாடி , ஆடி ஓடி - ஆடியும் ஓடியும் , வா எனா அழைக்கும் - ( மற்றப் 
பேய்களைத் தம்மோடு விளையாட ) வா என்று கூப்பிடும் . 

வி - ரை : -- துணங்கை - ஒருவகைக் கூத்து . இதனைப் பேய்க் கூத் 
தெனவும் , சிங்கிக் கூத்தெனவும் கூறுவர் . நிணந்தின் வாயள் துணங்கை 
தூங்க ( திரு முருகு - ருசு ) என்னு மடிக்கு , பழுப்புடை யிருகை முடக்கி 
யடிக்க , துடக்கிய நடையது துணங்கை யாகும் என நச்சினார்க்கினியர் 
கூறியதனால் , துணங்கைக் கூத்தினிலக்கண முணர்க . 

முணர்க . குழிகட்பேய் , 
துணங்கை யெறிந்து ( காரைக்கா - மூத்த திரு -2 ) எனவும் , பிணம்பிறங் 
கழுவத்துத் துணங்கை பாடி (பதிற்று -டு , கஉ ) எனவும் , பிணப்பறைக்கும் 
லுவந்து வந்துசில பேய்துணங்கை யிடுதொறும் ( தக்கயா - ருங ) எனவும் 
வருவனவற்றால் பேய்க் கூத்தைத் துணங்கை யென்னுமாறறிக.. துணங் 
கையே விழாப்பேய்க் கூத்தாம் ( சூடாம - ணகாவெ - கஉ ) என்றமையும் இங் 
குக் கவனிக்க . மகளிரு மைந்தரும் ஆகங் கூத்தையும் துணங்கை யென்ப . 
இலங்குவளை மட மங்கையர் , துணங்கை யஞ்சீர்த் தழூஉ மறப்ப 
மதுரைக்கா - கருக , கசு 0 ) எனவம் , மகளிர் தழீஇய துணங்கை யானும் 
( குறுந் - நக ) எனவும் , வருமாற்றான் மகளிரும் , துணங்கை யாடிய வலம்படு 
கோமான் ( பதிற்று- ருஎ) எனவும் , குறும்பைத் தொடியன் , விழவயர் 
துணங்கை தழூஉவகஞ் செல்ல ( நற்றி ரு 0 ) எனவும் தணந்த தன் தலையு நீ 
தளிரிய லவரொடு , துணங்கையாய் ( கலி - சுசு ) எனவும் வருமாற்றான் மைந்த 
ரும் துணங்கைக் கூத்தாடுமா றறிக . வள்ளை - உலக்கைப் பாட்டு ; அதாவது 
மகளிர் நெல் முதவியவற்றைக் குற்றும் போது தளர்ச்சி தோன்ற திருக்கத் 
தமது தலைவர்களைச் சிறப்பித்துப் பாடும் ஒருவகைப் பாட்டாம் . தினை குறு 
மகளிர் . இசைபடு வள்ளையும் ( மலைபடுக- நசஉ ) எனவும் , வெதிர்நெற் 
குறுவா நாம் , வள்ளை யகவுவம் வா ( கலி - சஉ ) எனவும் , மனையளகு வள் 
ளைக் குறங்கும் வளநாட ( திருவள்மா - டு ) எனவும் வருமாறு காண்க. 
வள்ளைப் பாட்டைக் களிப்பின் மிகுதியால் பேய்கள் பாடின வென்க . சிலப்பதி 
காரத்தில் வாழ்த்துக் காதையின் இறுதியிலுள்ள வள்ளைப் பாட்டுக்களையுங் 
கவனிக்க 

( எ அ ) 
கூகள் . எனாவுரைத்த தேவி வாழி வாழி யென்று வாழ்த்தியே 

கனவு ரைத்த பேயினைக்க ழுத்தி னிற்கொ டாடுமே . 
ப - ரை - எனா உரைத்த - என்று ( முதற் குலோத்துங்கன் 
வரலாற்றை முன்பு ) சொல்லிய , தேவி வாழி வாழி - காளிதேவி 
வாழ்க வாழ்க , என்று வாழ்த்தி - என்று ( அந்தத் தேவியை ) 
வாழ்த்தி , கனா உரைத்த பேயினை - ( முன்பு தாம் கண்ட ) கனவைச் 
சொல்லிய கணிதப் பேய்களை , கழுத்தினில் கொடு - கழுத்தில் கட் 
டிக் கொண்டு , ஆடும் - ( களிப்பின் மிகுதியால் பேய்கள் துள்ளி ) 
விளையாடும் . 

ரை : - கணிதப்பேய்கள் கனவுகண்டு சொன்னபடி கலிங்கப்போர் 
மூண்டமையால் மற்றப் பேய்கள் களிப்படைந்து அவைகளின் கழுத்தைக் 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


கஎஎ 


உ உசுல 


கட்டிக்கொண்டும் விளையாடின வென்க . பேய்கள் கண்ட கனவை 
2 உஎ - ம் தாழிசைகளில் காண்க கழுத்தினிற் கொடு என்பதற்குக் கழுத்தில் 
தூக்கிக்கொண்டு எனினுமாம் . வாழி வாழி அடுக்குகள் மகிழ்ச்சியின் 
பொருட்டாம் . வாழ்த்தியே ஏகாரம் அசை , பேயினை - இன் சாரியை . 
பா - பே : - மனாவுடுத்த . 

( எக ) 
ககக . ஆடிவரு பேய்களின லந்தலைத 

விர்த்தடுப றந்தலைய றிந்த தனினின் 
றோடிவரு பேயையிக லுள்ளபடி 

சொல்கெனவு ரைத்தனளுரைத்தருளவே . 
ப - ரை : - ஆடி வரு - கூத்தாடி வரும் , பேய்களின் அலந் 
தலை - பேய்களின் ( களிப்பினாலாகிய ) மயக்கத்தை , தவிர்த்து - 
ஒழித்து , அடு பறந்தலை - (பகைவரை ) கொல்லும் போர்க்களச் 
செய்தியை , அறிந்து - தெரிந்து கொண்டு , அதனின் நின்று - அப் 
போர்க்களத்தி லிருந்து , ஓடி வரு பேயை - ( தன்னிடம் ) ஓடி வந்த 
பேயை , உள்ளபடி - நடந்தது நடந்தபடியே , இகல் சொல்க - 
போரைத் தெரிவிப்பாயாக , என உரைத்தனள் - என்று ( தேவி ) 
கேட்டாள் , உரைத்தருள - ( அவ்வாறு அவள் ) கேட்ட வளவில் , 

வி - ரை : - தேவியானவள் பேய்களின் கூத்தைத் தவிர்த்துக் கலிங்கப் 
பேயைப் பார்த்து அந்நாட்டில் நிகழ்ந்த போரை உள்ள படி சொல்வாயாக 
வென வினவின ளென்பதாம் . சொல்கென- நிலைமொழியில் அகாங் தொக்கு 
நின்றது . 

. 
( நாக ) ஒரு பேய் ...... ஓடி வா ( நாக ) அடைய ... தடிமின் ( நாக ) பருக 
... எழுக ( நாச ) பீறிப் போன ( நாடு ஈண்டப் போதும் ( ந ) சு ) பெறவும் வேண் 
டும் (காஎ ) என்ற வோசை ..... இசைத்தலும் ...... மேல் விழுந்து நாஅ ) முத்த 
முண்ணும் ...... தகர்க்க வென்னும் ( நாக ) கொட்டும் .... அழைக்கும்( நகா ) வாழ் 
த்தி .... ஆடும் ( ஙகக ) ( பின்பு தேவி ) தவிர்த்து ...உரைத்தனள் என முடிக்க . 

( 40 ) 
அவதாரம் முற்றிற்று 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


காளிக்குக் கூளி கூறியது : - இது மூன்று சொல் இரண்டு 
சந்தியாலாகிய சொற்றொடர் . இதில் முந்தியது நான்கன் விரியும் 
பிந்தியது எழுவாய்த் தொடருமாம் . காளி தேவிக்கு ( கலிங்க 
நாட்டிலிருந்து வந்த ) பேய் சொல்லிய செய்தியை யுணர்த்தும் 
பாடல்களின் பகுதி யென்பது இதன் பொருளாம் . 

முதற் குலோத்துங்கன் வேட்டையாடிக் காஞ்சி புரத்தில் 
தங்கி யிருக்குங்கால் , வேந்தர் பலர் தங்கள் திறைகளைச் செலுத்தி 
அவனை வணங்கினர் . ஆனால் , கலிங்க வேந்தன் மட்டும் தன் பகு 
திப் பொருளைச் செலுத்த வரவில்லை . அதனால் அக்காவலன் கடுஞ் 
சின மெய்திக் கலிங்க வேந்தனைப் பற்றிக் கொணருமாறு தனது 


கஎவு 


கலிங்கத்துப் பரணி 


நகஉ . 


படைத்தலைவனாகிய கருணாகரத் தொண்டமானுக்குக் கட்டளை 
யிட்டான் . உடனே அவன் நால்வகைச் சேனைகளோடு பல ஆறு 
களைக் கடந்து சென்று கலிங்க நாட்டில் தீ மூட்டி அங்குள்ள 
பொருள்களைச் சூறையிடலானான் . இச் செய்தியை யறிந்த கலிங்க 
மன்னன் தன்னமைச்சர் சொற்களையும் மதியாமல் , போர் புரியத் 
தொடங்கினான் என்பதைக் கலிங்கப் பேய் தேவிக்குக் கூறு 
வது போல் , ஆசிரியர் இதில் விரித்துரைக்கிறார் . இதில் அமைந் 
துள்ள திருவோலக்கச் சிறப்பு , அமைச்சர் அறவுரை , நால்வகைப் 
படைகளின் வருணனை , முதலியன படித்து இன்புறற் பாலனவாம் . 

மாவா பிரமும் படக்கலிங்கர் 

மடிந்த களப்போ ருரைப்போர்க்கு 
நாவா யிரமுங் கேட்போர்க்கு 

நாளா யிரமும் வேண்டுமால் . 
ப - ரை : -ஆயிரம் மாவும் - ஆயிரம் யானைகளும் , பட - 
இறந்து படும்படி , கலிங்கர் மடிந்த - சலிங்க வீரர்கள் இறந்தொழி 
ந்த , களம் போர் - களத்தில் நிகழ்ந்த போரை , உரைப்போர்க்கு 
சொல்ல விரும்புவோருக்கு , ஆயிரம் நாவும் - ஆயிரம் நாக்குகளும் , 
கேட்போர்க்கு - ( அப்போரை ) கேட்க விரும்புவோருக்கு , ஆயிரம் 
நாளும் - ஆயிரம் நாட்களும் , வேண்டும் - தேவையாம் . 

வி - ரை : - ஆனை யாயிர மமரிடை வென்ற , மானவ னுக்கு வகுப்பது 
பாணி ( இலக் - வி - அநஅ ) என்பவாகலின் , மாவாயிரமும் பட என்றார் . 
( உரைப்போர்க்கு நாவாயிரமும் என்றமைக் கேற்ப , பங்கே ருகத்தோன் பல 
கோடி நர்த்தந் திலனே எண்ணுதற்கு ( வில்லிபா - க - ம் போர் - ஙரு ) எனவும் , 
நண்ணலா வெங்க ணாத னற்புக ழுரைக்கி னன்னா, எண்ணிலா யிரங்கள் 
வேண்டும் (திருவாதவூ - புத்தரை வாதில் - சஅ ) எனவும் வருமாறு 
களப்போ ருரைப்போர்க்கு ...........வேண்டும் என்றமையால் , ஒரு நாவை 
யுடைய தன்னால் சிறிது நேரத்தில் , அப்போரின் கொடுமையைப் புகல வியலா 
தெனப் பேய் கூறியவாறாம் . 

( க ) 
நகங . ஒருவர்க் கொருவாய் கொண்டுரைக்க 

ஒண்ணா தேனு முண்டாகுஞ் 
செருவைச் சிறியேன் விண்ணப்பஞ் 

செய்யச் சிறிது கேட்டருளே . 
ப - ரை : - ஒரு வாய் கொண்டு - ஒரு வாயால் , உரைக்க -- 
( கலிங்கப் போரை ) சொல்ல , ஒருவர்க்கு ஒண்ணாது எனும் - ஒருவ 
ராலும் முடியாதானாலும் , உண்டாகும் செருவை - ( கலிங்கத்தில் ) 
நிகழும் போரை , சிறியேன் - ( அறிவில் ) சிறியேனாகிய நான் , சிறிது 
விண்ணப்பம் செய்ய - சிறிதளவு சொல்ல , கேட்டருள் - ( தேவியே ) 
கேட்பாயாக . 

வி - ரை : - முன்பு நாவாயிரமும் வேண்டும் என்றமையால் , இங்கு 
ஒருவாய் கொண்டுரைக்க ஒண்ணாது என அப்பேய் கூறினதென்க. கற்று 
வல்ல புலவராலும் புகலுதற்கரிய அப்போரின் சிறப்பைச் சிற்றறிவினை யுடைய 
தன்னால் முற்றுஞ் சொல்ல முடியாமை பற்றி , சிறியேன் எனவும் , தேவியின் 


காண்க . 


t 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


கஎக 


பெருமையும் தன் பணிவும் தோன்ற விண்ணப்பம் செய்ய எனவும் அப்பேய் 
மொழிந்ததாம் . சிறிது கேட்டருள் எனினுமாம் . ஒண்ணாது , எனும் - இவை 
முறையே ஒன்றாது , எனினும் என்பவற்றின் மரூஉக்கள் . சிறியேன் - குறிப்பு 
வினையாலணையும் பெயர் . 
நகச . பாரெலாமுடை யானபயன் கொடைப் 

பங்கயக்கர மொப்பெனப் பண்டொர் நாள் 
காரெ லாமெழுந் தேழரை நாழிகைக் 

காஞ்ச னம்பொழி காஞ்சிய தன்கணே . 
ப - ரை : - பார் எலாம் - உலகங்கள் எல்லாவற்றையும் , உடை 
யான் - (தனக்கே உரிமையாக ) உடையவனாகிய , அபயன் - ( முதற் 
குலோத்துங்க ) சோழனுடைய , 

கொடை ( இரப்பவர்க்கு ) 
கொடுத்தலையுடைய , பங்கயம் கரம் - தாமரை மலர் 

போன்ற 
கைகளுக்கு , ஒப்பு என - ஒப்பு என்று சொல்லும்படி , பண்டு ஓர் 
நாள் - முன்பு ஒரு காலத்தில் , கார் எலாம் - மேகங்கள் எல்லாம் , 
எழுந்து - ( ஆகாயத்தில் திரண்டு ) எழுந்து , ஏழரை நாழிகை - எழரை 
நாழிகையளவும் , காஞ்சனம் பொழி - பொன் மாரி பொழிந்த, 
காஞ்சி அதன் கண் - காஞ்சி புரத்தில் , 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் கொடைக்கு நிகராய் மேகங்களெல் 
லாம் ஏழரை நாழிகை வரையில் பொன்மாரி பொழிந்த காஞ்சிபுரத்திலென்ப 
தாம் . இரண்டரை நாழிகை கொண்டது ஒரு மணியா தலால் , ஏழரை நாழிகை 
மூன்றுமணி நேரமாம் . பங்கயம் - சேற்றில் முளைப்பது . பங்கம் - சேறு , 
ஜம் - முளைப்பது . காரெலாம் என்றது ஆவர்த்தம் , சம்வர்த்தம் , புஷ்கலா 
வர்த்தம் , துரோணம் , காளமேகம் , நீலமேகம் , சிலாவர்ஷம் என்னும் எழு 
மேகங்களில் பொன்மாரி பொழியும் புஷ்கலா வர்த்தத்தின் திரளை யென்க . 
இச்செய்யுள் எதிர்நிலையணியாம் . 

பொன்மாரி பொழிந்த வாலாறு : - ஒரு காலத்தில் பார்வதி தேவியார் 
சிவபெருமானாரைக் கணவராகப் பெற்று அவருடன் கூடி மகி 

கூடி மகிழக் கருதிக் 
காஞ்சிபுரத்தில் தவஞ்செய்யத் தொடங்கினார் . அப்போது சிவபெருமானார் அவ் 
வம்மையாரின் விருப்பத்தை நிறைவேற்றின தன்றி , அப்பதியிலுள்ள பொருள் 
கள் எல்லாவற்றையும் பொன்மய மாக்கக் கருதிப் பொன்மழை பொழிவித்தார் . 
உடனே அங்குள்ள மரஞ்செடி கொடிகளும் பொன்மயமாய் விளங்கின வென்ப 
தாம் . சுந்தரம் பொலம் பூமழை நிரந்தரஞ் சொரிந்த (காஞ்சிப்பு - தழு 
வக் குழை - நக 0 ) என்றமை காண்க . 
ஙகரு . அம்பொன் மேருவ துகொலி துகொலென் 

றாயி ரங்கதிர் வெய்யவ னையுறுஞ் 
செம்பொன் மாளிகைத் தென்குட திக்கினிற் 

செய்த சித்திர மண்டபந் தன்னிலே . 
ப - ரை : -ஆயிரம் கதிர் - ஆயிரங் கிரணங்களையுடைய , வெய் 
யவன் - சூரியனானவன் , அம் பொன் மேரு - அழகிய பொன்னா 
லாகிய மேருமலை , அது கொல் - அது தானோ, இது கொல் என்று - 
இது தானோ வென்று, ஐயம் உறும் - சந்தேகம் கொள்ளும் , செம் 
பொன் மாளிகை - செம்பொன்னால் கட்டிய அரண்மனையில் , தென் 


6 


கவும் 


கலிங்கத்துப் பரணி 


நகா . 


குடக்கு திக்கினில் - தென்மேற்குத் திசையில் , செய்த- செய்தமைத்த , 
சித்திரம் மண்டபம் தன்னில் - அலங்கார மண்டபத்தில் . 

வி -ரை: - மேருமலை போல் பொன்னால் கட்டிய அரண்மனையில் 
தென்மேற்குத் திக்கில் அமைத்த அலங்கார மண்டபத்தில் என்பதாம் . 
என்றது மேரு மலையையும் , இது என்றது முதற் குலோத்துங்கன் தங்கியிருந்த 
மாளிகையையுமாம் . மேருமலை பொன்னா லமைந்து வானளாவி இருத்தல் 
போல் இம் மாளிகையு மிருத்தலால் , சூரியன் இவ்விரண்டிற்கு முள்ள வேற் 
றுமை யறியாது சந்தேகித்தன னென்க . சூரியன் ஆயிரங் கதிர்களுடையவ 
னென்பதை , மாசில் , ஆயி ரங்கதிர் ஞாயிறுந் தெரூஉம் ( பரிபா - ஈ - உ உ ) 
எனவும் உலையாத வொளிகொண்ட கதிராயி ரத்தோனும் ( வில்லிபா - கஉ 
போர் - கங ) எனவும் , ஆயிரமான வெய்யகதி ராறிரண்டு ( தக்கயா - சச 0 ) 
எனவும் வருவதனாலறிக . கொல் - இரண்டும் ஐயப் பொருளன . வெய்யவன் 
மேருமலைக்கும் பொன்மாளிகைக்கு முள்ள வேற்றுமை யுணராமல் , ஐயற்றமை 
யால் , இஃதையவணியாம் . ( ஸந்தேகா லங்காரம் ) இது முதல் கூஉ அ - ம் - தாழிசை 
யளவும் , முதற் குலோத்துங்கன் திருவோலக்கச் சிறப்புக் கூறப்படும் . ( ச ) 

மொய்த்தி லங்கிய தாரகை வானினீண் 

முகட்டெ ழுந்தாமு ழுமதிக் கொப்பென 
நெய்த்தி லங்கிய நித்திலப் பந்தரின் 

நின்று வெண்குடை யொன்று நிழற்றவே . 
ப - ரை : - மொய்த்து இலங்கிய - நெருங்கி விளங்குகின்ற , 
தாரகை - நட்சத்திரங்களையுடைய , நீள் வானின் முகடு - நீண்ட 
ஆகாயத்தின் உச்சியில் , எழுந்த - உதித்த , முழு மதிக்கு ஒப்பு என 
முழு நிலாவுக்கு ஒப்பாகும் என்று சொல்லும்படி , நெய்த்து இலங் 
கிய - நெய்ப்பசை யுடையனவாய் விளங்கிய , நித்திலம் பந்தரின் 
முத்துப் பந்தலில் , வெண் குடை - வெண் கொற்றக்குடை , ஒன்று 
நின்று - ஒன்று ( நிலை பெற்று ) நின்று , நிழற்ற - நிழலைத் தர , 

வி - ரை : - தாரகை போன்ற முத்துக்களைப் பதித்த வான்போன்ற பந்த 
வில் முழுமதி போன்ற வெண்குடை நிழலில் ( முதற் குலோத்துங்கன் வீற்றிருந் 
தன னென்பதாம் .) வான் பந்தருக்கும் தாரகை முத்துக்களுக்கும் , முழுமதி 
வெண் 

குடைக்கும் உவமையாம் . இங்குக் கூறியதற் கேற்ப , மீன்பூத்த 
விசும்பதுபோல் தாளங் கோத்து , விரித்த லப்பட்டு விதானந் தோன்ற, 
வான் பூத்த கலை மதிபோல் கவிகை யோங்க ( சீரங்கநாயகர் ஊசல் - ங ) என் 
றமை காண்க . பேரொளி படைத்த புதிய முத்துக்க ளென்பார் , நெய்த் திலங் 
கிய நித்திலம் என்றார் . நித்திலப் பந்தர் - மூன்றனுருபும் பயனும் உடன் 
தொக்க தொகை ; பந்தர் - பந்தலென்பதன் போலி ; நெய்த்து - நெய்யென் 
னும் பெயரடியாய்ப் பிறந்த இறந்தகால வினையெச்சம் . இச்செய்யுள் உவமை 
யணியாம் . பா - பே : - முழுமதிப் பத்தியின் . 

ரு ) 
ஙகஎ . மேற்க வித்தம திக்குடை யின் புடை 

வீசு கின்றவெண் சாமரை * தன்றிருப் 
பாற்க டற்றிரை யோரிரண் டாங்கிரு 

பாலும் வந்துபணிசெய்வ போலுமே . 
ப - ரை : - மேல் கவித்த - மேலே போர்த்திருக்கின்ற , மதி 
குடையின் - சந்திரனைப் போன்ற வெண் குடையின் , புடை - 


- 


கக . காளிக்குக் கூளி கூறியது . 


கவுக 


( இரண்டு ) பக்கங்களிலும் , வீசுகின்ற - வீசப்படுகின்ற , வெண் 
சாமரை - வெண் சாமரைகள் , தன் திரு - தனது அழகிய , பால் 
கடல் - திருப்பாற் கடலினுடைய , ஓர் இரண்டு திரை - ஒப்பற்ற 
இரண்டு அலைகள் , ஆங்கு - அந்த மண்டபத்தில் , இரு பாலும் வந்து 
.( முதற் குலோத்துங்கனுக்கு ) இரண்டு பக்கங்களிலும் வந்து , பணி 
செய்வ போலும் - ஏவல் தொழிலைச் செய்வதை ஒத்திருக்கும் . 

வி - ரை : - சந்திரனைப் போல் விளங்குங் குடையின் கீழ் வீசப்படுஞ் 
சாமரைகள் திருப்பாற் கடலின் இரண்டு அலைகள் முதற் குலோத்துங்கனுக்கு 
இருபுறமும் வந்து பணி செய்வதை யொத்திருந்தன வென்பதாம் . திருமாலே 
முதற் குலோத்துங்கனாய்த் தோன்றின னென்பது ஆசிரியர் கொள்கையாத 
லின் ( தா - உஙஉ ) தன் திருப்பாற் கடல் என்றார் . தன் என்றது இங்கே திரு 
மாலாகிய முதற் குலோத்துங்கனை யென்க . மதிக்குடை யென்றது உவமை 
யணியும் , வெண்சாமரை......பணி செய்வ போலும் என்றது இல்பொரு 
ளுவமை யணியுமாம் . பா - பே : - * தென்றிசை . 

( ஙகக ) ( தேவி ) உரைத் தருள ( நகஉ ) ( கலிங்கப் பேய் ) வேண்டும் ( ஙகக ) 
கேட்டருள் (ஙகச ) காஞ்சி யதன் கண் ( நகரு ) மண்டபந் தன்னில் ( ஙகசு ) குடை 
நிழற்ற ( நகஎ ) திரை ...பணி செய்வ போலும் என முடிக்க . 

( சு ) 
நகஅ . அங்கண் ஞாலமனைத்தும்பு யத்தில்வைத் 

தாட கக்கிரி யிற்புலி வைத்தவன் 
சிங்க வாசனத் தேறியிருப்பதோர் 

சிங்க வேறெனச் செவ்விசி றக்கவே . 
ரை : -அம் கண் ஞாலம் - அழகிய இடமகன்ற உலகங் 
கள் , அனைத்தும் - எல்லாவற்றையும் , புயத்தில் வைத்து - ( தன் ) 
தோளில் தாங்கி , ஆடகம் கிரியில் - பொன்னாலாகிய மேருமலையில் , 
புலி வைத்தவன் - ( தனது ) புலிக்கொடியைப் பதித்தவனாகிய முதற் 
குலோத்துங்கன் , சிங்க ஆசனத்து - சிங்காசனத்தில் , ஏறி இருப் 
பது - ஏறி இருப்பதாகிய , ஓர் சிங்கம் ஏறு என - ஒப்பற்ற ஆண் 
சிங்கம் போல , செவ்வி சிறக்க - அழகு சிறந்து விளங்கவும் , 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் ஆண் சிங்கம் போல் சிங்காசனத்தில் 
வீற்றிருந்தா னென்பதாம் . ஞாலமனைத்தும் புயத்தில் வைத்து என்றது , எல்லா 
வலகங்களும் இவன் ஆட்சிக் குட்பட்டிருந்தன வென்பதாம் . இமய மலையில் 
புலிக்கொடியைப் பதித்தவன் இவன் முன்னோனாகிய கரிகாலனாம் . இவ்வரலாற் 
றை கஎ அ - ம் தாழிசையிற் காண்க . அவன் செய்கையை , ஆடகக் கிரியிற் புல் 
வைத்தவன் என இவன் மேலேற்றிக் கூறினார் ( தா - உஎஈ ) . மேருமலைக்கும் 
இமயமலைக்கும் வேற்றுமை கருதாது கூறுதல் கவிகளினியல்பாகலின் , ஆடகக் 
கிரியில் என்றார் . இதனை பனிமாலிமயப் பொருப்பகஞ் சேர்ந்தபொல் லாக் 
கருங் காக்கை ( யாப்ப - காரிகை - ஈ ) எனவும் , கனக மலையருகே போயின 
காக்கை (பொன்வண் - க 00 ) எனவும் வருமாற்றானறிக . சிங்க + ஆசனம் = 
சிங்காசனம் , தீர்க்கசந்தி ; இஃதிவ்வாறு புணராமல் தமிழ் விதிப்படி உடன்படு 
மெய் பெற்றுச் சிங்கவா சனம் எனப் புணர்ந்த தென்க . சாளரம் தோறும் 
தோன்றுஞ் சந்திர வுதயங் கண்டார் ( பாலகா மிதிலைக்கா - கச ) என்றார் 
கம்பரும் . இதன் ஈற்றடியில் இல்பொருளுவமை யணி யுள்ளமை காண்க. ( எ) 


கவு 2 


கலிங்கத்துப் பரணி 


நககூ . பணிப்பணத்துறை பார்க்கொரு நாயகன் 

பல்க லைத்துறை நாவிலிருந்தவன் 
மணிப்பணிப்புயத் தேசிங்க வாகனி 

வந்து செந்திரு மாதொடிருக்கவே . 
ப - ரை : -பணி 

பணத்து - ஆதிசேஷன் தலையில் , உறை 
பார்க்கு - பொருந்திய உலகத்திற்கு , ஒரு நாயகன் - ஒப்பற்ற தலை 
வனும் , பல் கலை துறை - பல வகையாகிய நூல்களின் வகைகள் , 
நாவில் இருந்தவன் - ( தன் ) நாவில் தங்கப் பெற்றவனுமாகிய முதற் 
குலோத்துங்கனுடைய , மணி பணி - இரத்தினங்களைப் பதித்த ஆப 
ரணங்களை யணிந்த , புயத்தே - தோள்களில் , சிங்க வாகனி - சிங்க 
வாகனத்தை யுடைய வீரமகள் , செம் திரு மாதொடு - செம்மை 
யாகிய குணங்களையுடைய திருமகளோடு , வந்து இருக்க - வந்து 
குடிகொண்டிருக்கவும் , 

வி - ரை : - ஒரு நாயகன் என்றது ஏக சக்ரா திபதி யென்பதாம் . ஒரு 
நாயகமா யோட வுலகுடனாண்டவர் திருவாய் - ச - க - க ) என்றார் பெரியாரும் . 
சிங்கவா கனி......இருக்க என்றமைக் கேற்ப , விற்படை வெற்றி மடந் 
தையு மிக்க மலர்த்திரு வும்பயில் , மற்புய வெற்றியன் ( திருவாதவூ - மந்திரி 
உக ) என்றார் பிறரும் , பணம் - படம் ; இது சினையாகு பெயராய்த் தலையை 
யுணர்த்தினது . பார் - பருமை என்றதன் விகாரம் ; இது பண்பாகு பெய 
ராய்ப் பூமியை யுணர்த்தினது . இருந்தவன் - வினையாலணையும் பெயர் . ( அ ) 
தூஉம . தரும டங்கமு கந்துத னம்பொழி 

தன்பு யம்பிரி யாச்சயப் பாவையும் 
திரும டந்தையும் போற்பெரும் புண்ணியஞ் 

செய்த தேவியர் சேவித்திருக்கவே . 
ப - ரை : - தரு மடங்க - கற்பக விருட்சம் (நாணித் தலை ) கவி 
ழும்படி , தனம் - பொருளை , முகந்து பொழி - ( இரவலர்க்கு ) வாரிப் 
பொழியும் , தன் புயம் பிரியா - ( கைகளையுடைய ) தனது தோள்களை 
விட்டு நீங்காத , சயம் பாவையும் - வீரமகளும் , திரு மடந்தையும் 
போல் - இலக்குமி தேவியும் போல , பெரும் புண்ணியம் செய்த - 
அதிக புண்ணிய காரியங்களைச் செய்த , தேவியர் - மனைவிமார்கள் , 
சேவித்து - ( அவனை ) வணங்கி , இருக்க - ( அவனருகில் உட்கார்ந்து ) 
இருக்கவும் , 

வி - ரை : - கொடைக்குக் கற்பக விருட்சத்தை உவமை கூறுதலியல்பு . 
தாருவெனப் பார்மேல் தருசந் திரன் சுவர்க்கி ( நளவெ.கலிதொடர்- காக ) 
எனவும் தருமிகர் காத்தாய் ( குசேலோ - குசேலர் மேல் கடல்- க சு ) எனவும் 
வருமாறு காண்க . தேவியரென்றது தியாகவல்லி , ஏழிசைவல்லபி யென் 
பாரை ; அவர்களில் மூத்தவளும் பட்டத்து மனைவியுமாகிய தியாகவல்லி 
யென்பவள் முதற் குலோத்துங்கனுக்கு வலப்புறத்தும் இளையவளாகிய ஏழிசை 
வல்லபி அம்மன்னவனுக்கு இடப்புறத்தும் வீற்றிருந்தனரென்க . அவர்கள் அவ 
னுக்கு மனைவியராய் வந்து வாய்த்தமை , அவர்கள் முற்பிறப்பிற் செய்த பெரும் 
புண்ணியத்தின் பயனே யாமென்பது ஈற்றடியின் கருத்தாம் . வீரமகளும் , 
திருமகளும் அவனை விட்டு நீங்காம லிருப்பதுபோல் , அவர்களும் அவனை 
விட்டு நீங்காம லுறைவா ரென்க . 

( க ) 


16 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


கவும் 


ந.உக. நாட காதிருத்தமனைத்தினு 

நால்வ கைப்பெரும் பண்ணினு மெண்ணிய 
ஆடல் பாடல ரம்பைய ரொக்குமவ் 

வணுக்கி மாரும நேகரி ருக்கவே . 
ப - ரை : - நிருத்தம் ஆதி - நிருத்தம் முதலாகிய , நாடகம் 
அனைத்தினும் - நாடகங்கள் எல்லாவற்றிலும் , நால் வகை பெரும் 
பண்ணினும் - நான்கு வகையாகிய சிறந்த பாடல்களிலும் , எண் 
ணிய - ( தாம் ) நினைத்த , ஆடல் பாடல் - ஆடல்களையும் பாடல்களையு 
மியற்றும் , அரம்பையர் ஒக்கும் - தெய்வப் பெண்களை யொத் 
திருக்கும் , அ அணுக்கிமாரும் - அருகிலிருந்து குற்றேவல் செய்யும் 
அழகிய பெண்களும் , அநேகர் இருக்க - பலர் இருக்கவும் , 

ரை : - ஆடல் பாடல்களில் வல்ல நாட்டியப் பெண்கள் பலர் அலங் 
கார மண்டபத்தில் வீற்றிருந்தன ரென்பதாம் . ஆதி என்றது இங்கே நாட்டி 
யம் , தாண்டவங்களை ; நாட்டிய நன்னூல் நன்கு கடைப் பிடித்து , காட்டின 
ளாதலின் (சிலப் - கூ - கரு அ , கருக ) என்னு மடிகளுக்கு , " தாண்டவம் , நிருத் 
தம் , நாட்டிய மென்னும் மூன்று கூறுபாட்டினும் நாட்டிய மென்றது புற 
நடத்தை யாகலின் , அதனை நூல்களிற் சொன்ன முறைமை வழுவாமல் அவி 
நயித்துப் பாவகந் தோன்ற விலக்குறுப்புப் பதினாலின் நெறி வழுவாமல் ஆடிக் 
காட்டினாளாதலா னென்றவாறு " என்று வரைந்திருக்கும் உரையை இங்குக் 
கவனிக்க . நால்வகைப் பண்ணாவன : - பாலைப் பண் , குறிஞ்சிப் பண் , 
மருதப் பண் , செவ்வழிப் பண் என்பன . நாடி நாற்பெரும் பண்ணு நயப்புற 
( கம்பார் - ஊர் தேடு - கஎஅ ) எனவும் , நாற்பெரும் பண்ணு மதினெழு திற 

( வீரசோ - கஙசு -ம்- செய் - மேற்கோள் ) எனவும் வருமாறு காண்க. 
அ - அழகு ; இவ்விரு செய்யுட்களிலும் 

உவமையணி 

யுள்ளமை அறிக . 
பா - பே : - அணங்கு மாரும் , 

( க 0 ) 
கூஉஉ . சூதர் மாகத ராதிய மாந்தருந் 

துய்ய மங்கலப் பாடகர் தாமுநின் 
பாத மாதர ராயவர் கட்கெலாம் 

பைம்பொன் மௌலியெனப் புகழ் பாடவே . 

ரை ; -- சூதர் - ( முதற் குலோத்துங்கன் புகழை ) நின்றேத்து 
வோரும் , மாகதர் - இருந்தேத்து வோரும் , ஆதிய மாந்த 
ரும் - முதலாகிய மக்களும் , துய்ய பரிசுத்தமாகிய , மங்கலம் 
பாடகர் தாமும் - மங்கலமாகிய பாடல்களைப் பாடுவோர்களும் , 
ராயவர்கட்கு எல்லாம் - அரசர்களுக் கெல்லாம் , நின் பாதம் 
உன் பாதங்களே , ஆதரம் - ஆதாரமும் , பை பொன் மௌலி- பசும் 
பொன்னாலாகிய கிரீடமுமாம் , என புகழ் பாட - என்று ( அவன் ) 
புகழைப் பாடவும் , 

வி -ரை : - சூதர் , மாகதர் , மங்கலப் பாடகர் முதலானோர் முதற் 
குலோத்துங்கனைப் புகழ்ந்து பாடலாயின ரென்க . ஆதிய மாந்தரென்றது - 
இங்கே வைதாளிகர் , வந்தியர் என்பாரை ; மாகதப் புலவரும் வைதா ளிக 
ரும் , சூதரு நல்வலந் தோன்ற வாழ்த்த ( சிலப் - உசு - எச , எடு ) எனவும் , 
சூத பேத்த மாகதர் நுவல , வேதா ளிகரொடு நாழிகை யிசைப் ( மதுரைக் 
கா -சுஎ 0 - எக ) எனவும் , பரசுவந் தியர் முன் சூதர் மாகத ரொருபால் ( பெரியபு 
திருவாரூா -2 ) எனவும் வருமாறு காண்க. பா - பே : - * கழல் போற்றவே , 


னும் 


கவுச 


கலிங்கத்துப் பரணி 


ஆம் 


ந.உ ங . வீணை யாழ்குழ றண்ணுமை வல்லவர் 

வேறு வேறிவை நூறுவி தம்படக் 
காண லாம்வகை கண்டன நீயினிக் 

காண்டல் வேண்டுமெனக்கழல் போற்றவே . 
ரை :-வீணை 

வீணைத் தொழிலிலும் , யாழ் - யாழ்த் 
தொழிலிலும் , குழல் - வேய்ங்குழல் தொழிலிலும் , தண்ணுமை - 
மத்தளத் தொழிலிலும் , வல்லவர் - வல்வவர்களாகிய இசைப் புல 
வர்கள் , இவை - ( எங்கள் தொழில்களாகிய ) இவை , வேறு வேறு 
வெவ்வேறாய் , நூறு விதம் பட - பலவகைப் படும்படி , காணல் 
வகை - (தாங்கள் ) காணுதற்குத் தகுதியாகிய வகையில் , கண்ட 
னம் - (நாங்கள் இசை கூட்டி ) அமைத்தோம் , இனி நீ காண்டல் 
வேண்டும் - இனி நீங்கள் ( அவற்றை ) காணுதல் வேண்டும் , என 
கழல் போற்ற - என்று ( முதற் குலோத்துங்கன் ) பாதங்களை 
வணங்கவும் , 

வி - ரை : - வீணை முதலிய தொழில்களில் வல்லவர் தங்கள் அரிய வித் 
தையைக் காணும்படி முதற் குலோத்துங்கனை வணங்கின ரென்பதாம் . வீணை , 
யாழ் எனப் பொதுப்படக் கூறினமையால் , வீணைகளின் வகையாகிய வேத 
வீணை , பிரம வீணை , உருத்திர வீணை , கந்தருவ வீணை , மகதி வீணை முதலிய 
வற்றையும் , யாழ்களின் வகையாகிய பேரி யாழ் , மகர யாழ் , சகோட யாழ் , 
செங்கோட்டி யாழ் என்பவற்றையுங் கொள்க . இவைகளில் வீணையும் யாழும் 
நரப்புக் கருவியும் , குழல் தொளைக் கருவியும் , தண்ணுமை உத்தமத் தோற் 
கருவியமாம் . வீணை முதலிய நான்கினும் எண்ணும்மைகள் விகாரத்தால் 
தொக்கன. 

( கஉ ) 
தாள முஞ்செல வும்பிழை யாவகை 

தான்வ குத்தன தன்னெதிர் பாடியே 
காள முங்களி றும்பெறும் பாணர்தங் 

கல்வி யிற்பிழை கண்டனன் கேட்கவே . 
ப -ரை : - தான் வகுத்தன -முதற் குலோத்துங்கன் ஏற்படுத் 
தினவாகிய , தாளமும் - தாள வொற்றும் , செலவும் - ஆளத்தியால் 
நிரம்பப் பாடுதலும் , பிழையா வகை - ( சிறிதும் ) தவறாத முறை 
யில் , தன் எதிர் பாடி - அவனுக்கு எதிரில் பாடி , காளமும் - ஊது 
கொம்புகளையும் , களிறும் - யானைகளையும் , பெறும்- ( பரிசாக ) பெற் 
றுக்கொள்ளும் , பாணர் தம் - இசை பாடுவோருடைய , கல்வியில் - 
வித்தையில் , பிழை கண்டனன் - குற்றத்தைக் கண்டு , கேட்க - 
( அவன் அவர்களை ) கேட்கவும் , 

வி - ரை : - இசை பாடும் புலவர்கள் பாடலில் முதற் குலோத்துங்கன் 
குற்றங் கண்டன னென்பதாம் . தான் என்றது அக் கொற்றவனை யென்க . 
தான் வகுத்தன என்றதற்கேற்ப , சோழகுல சேகரன் வகுத்த விசையின் 
மதுரவாரி ( தா - உஅரு ) என்றார் முன்னும் ; இதனால் இவன் இசை நூலில் 
வல்லவ னெனத் தெரிகிறது . தாளமுஞ் செலவும் பிழையா வகை என்றதனால் , 
பாணர் நன்கு பாடின ரென்பதும் , பிழை கண்டனன் கேட்க என்றதனால் , 
அவர்கள் பாடிய பாடல்களில் அம் மன்னவனைத் தவிர வேறெவராலுங் குற்றங் 
காண வியலவில்லை யென்பதும் விளங்கும் . ஐவகைக் கருவிகளில் நரப்புச் 


கூஉச . 


கக காளிக்குக் கூளி கூறியது 


கவுரு 


கருவி , தொளைக் கருவி , தோற் கருவிகளை முன் செய்யுளில் கூறி , இதில் 
தாளம் என்றதனால் கஞ்சக் கருவியையும் , பாடி என்றதனால் மிடற்றுக் 
கருவியையுங் கூறினார் . பண்டைய வேந்தர்கள் புலவர்களுக்கும் பாணர்களுக் 
கும் பொன் , பரி , களிறு முதலியவற்றோடு காளத்தையும் பரிசு வழங்கலியல்பு ; 
கூழைத்தண் டமிழுக்கேன் கொடியங்கா ளழமே (தனிப்பா - க - ஒட்டக் 
புகழேங் - ங ] என வருமாறு 

வருமாறு காண்க . உம்மைகள் நான்கும் எண்ணின் கண் 
வந்தன . கண்டனன் - முற்றெச்சம் . 

( கங ) 
ந.உரு . வெங்க ளிற்றிலி ழிந்தபின் வந்தடி 

வீழ்ந்த மன்னவர் வெங்கிடு முன்னிடு 
தங்கள் பொற்குடை சாமர மென்றிவை 

தாங்க டங்கரத் தாற்பணி மாறவே . 
ப - ரை : - வெம் களிற்றில் - கொடிய யானைகளின் மேலிருந்து , 
இழிந்த பின் 

பின் - இறங்கிய பின் , வந்து - ( அலங்கார மண்டபத்தில் ) 
வந்து , அடி வீழ்ந்த ( முதற் குலோத்துங்கன் ) பாதங்களில் விழுந்து 
வணங்கிய , மன்னவர் 

மன்னவர் - அரசர்கள் , வெந் இடு முன் - ( போரில் 
அவலுக்கு ) முதுகு காட்டி யோடு முன்பு , இடு - விட்டுப் போன , 
தங்கள் பொன் குடை - தங்கள் அழகிய குடைகளும் , சாமரம் 
சாமரங்களும் , என்ற இவை - என்று சொல்லப்பட்ட இவைகளை , 
தாங்கள் - அவர்களே , தம் கரத்தால் - தங்கள் கைகளால் , பணி 
மாற- ( பிடித்து ) குற்றேவல் புரியவும் , 

வி - ரை : - அரசர் பலர் முன்பு முதற் குலோத்துங்கனோ போராடி 
இழந்த தங்கள் வெண் கொற்றக் குடை , சாமரை முதலியவைகளைப் பிடித்து 
அவனுக்குக் குற்றேவல் புரிந்தன ரென்பதாம் . 

வெந்திடல் - முதுகாட்டி 
யோடல் ; வெந் - முதுகு ; இது வெரிங் எனவும் வரும் . 

( கச ) 
5.உசு . தென்ன ராதிரு ராதிப நானவர் 

தேவி மார்கடன் சேடிய ராகவே 
மன்ன ராதிபன் வானவ ராதிபன் 

வந்திருந்தன * னென்னவிருக்கவே . 
ப - ரை : - தென்னர் ஆதி - பாண்டியர் முதலாகிய , நராதிபர் 
ஆனவர் - அரசர்களின் , தேவிமார்கள் - மனைவிமார்கள் , தன் சேடி 
யர் ஆக - தனது பணிப் பெண்களாக , மன்னர் ஆதிபன் - அரசர் 
களுக்கெல்லாந் தலைவனாகிய முதற் குலோத்துங்கன் , வானவர் ஆதி 
பன் - தேவர்களுக் கெல்லாந் தலைவனாகிய தேவேந்திரன் ,, வந்து 
இருந்தனன் - ( தேவ சபையில் ) வந்து உட்கார்ந்தான் , என்ன 
என்று (கண்டோர் ) சொல்லும்படி , இருக்க - ( அவன் தன் சிங்கா 
சனத்தில் ) உட்கார்ந்திருக்கவும் , 

ரை : - தேவமாதர் பலர் குற்றேவல் புரியத் தேவேந்திரன் தேவ 
சபையில் வீற்றிருத்தல் போல் , மன்னர் மனைவியர் பலர் குற்றேவல் புரிய முதற் 
குலோத்துங்கன் அலங்கார மண்டபத்தில் வீற்றிருந்தன னென்பதாம் இதனால் 
தமிழ் வேந்தர்கள் தம் பகைவரை வென்றபின் , அவர் தம் மனைவியரைத் 
தமக்குப் பணிப் பெண்களாக அமைத்துக்கொண் டிருந்தனரெனத் தெரிகிறது . 
( தா - சா , சடுக ) அரசர்களின் செல்வச் சிறப்பைக் கருதி அவர்களுக்கு 
இந்திரனை உவமை கூறு தலியல்பு . இந்திர திருவனைக் காண்குது மென்றே 


கவுசு 


கலிங்கத்துப் பரணி 


கூ.உஎ. 


( சிலப் -உசு- கச ) எனவும் , இந்திர திருவற் குய்த்தார் ( சீவகசி - கஉசுச ) என 
வம் , இந்திர திருவன் செல்ல வெழுந்தன எனவும் , இந்திர திருவன் றன்னை 
யெதிர்கொள்வா னெழுந்து வந்தான் ( கம்பரா - எழுச்சி - எக ; எதிர் கோள் - ச 
எனவும் , இந்திர திருவன் சென்றினி தேறலும் , ( மணிமே- ககூ- ககசு ) எனவும் 
வருமாற்றானறிக . இதில் உவமையணி யுள்ளமை காண்க . 
பா - பே : - * ஒக்கவி ருக்கவே . 

. மண்ட லீகரு மாநில வேந்தரும் 

வந்து ணங்குக டைத்தலை வண்டைமன் 
தொண்டை மான் முதன் மந்திரப் பாரகர் 

சூழ்ந்து தன்கழல் சூடியிருக்கவே . 
ப -ரை : -மண்டலீகரும் - சிற்றரசர்களும் , நிலம் - பூமியை 
யாளும் , மா வேந்தரும் - பேரரசர்களும் , வந்து - ( முதற் குலோத்துங்க 
னைக் காண ) வந்து , உணங்கு - ( அவன் வரவை நாடி ) வருந்தும் , 
கடைத்தலை - தலைவாசலில் , வண்டை மன் - வண்டை என்னும் நக 
ரத்திற்குத் தலைவனாகிய , தொண்டைமான் முதல் - கருணாகரத் 
தொண்டைமான் முதலாகிய மந்திரம் பாரகர் ஆலோசனையில் வல்ல 
பந்திரிமார்கள் , தன் கழல் சூடி - முதற் குலோத்துங்கன் பாதங் 
களை ( தங்கள் முடியில் ) அணிந்து , சூழ்ந்து இருக்க - ( அவனை ) சுற்றி 
வீற்றிருக்கவும் , 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் சிங்காதனத்தில் வீற்றிருந்த போது 
கருணாகரத் தொண்டைமான் முதலிய மந்திரிகள் அவனைச் சூழ்ந்திருந்தன 
ரென்பதாம் . மண்டலீகர் என்பது அரசர்களைக் குறிக்கு மாயினும் , மாநில 
வேந்தரும் என அடுத்து வருதலால் , அஃதிங்குச் சிற்றாசரைக் குறித்த 
தென்க . சிற்றரசரும் போரசரும் நாள்தோறுந் தத்தங் காரியங்களை நாடி அவ் 
விறையவன் தலைவாசலில் ஒருங்கு கூடி அவன் வரவை எதிர் நோக்கி வருந்து 
வரென்பார் , வந்துணங்கு கடைத்தலை என்றார் . மந்திர பாரகர் - ஆலோசனை 
யில் கரை கண்டவர் ; வண்டைமன் - இதனைத் தாழிசை நசக - ல் காண்க.நகரு-ம் 
தாழிசை முதல் இதுகாறும் கூறியவை முதற் குலோத்துங்கன் திருவோலக் 
கச் சிறப்பாம் . 

( கசு ) 
ங உஅ . முறையி டத்திரு மந்திர வோலையாண் 

முன்வ ணங்கிமு ழுவதும் வேந்தர் தந் 
திறையி டப்புற நின்றன ரென்றலுஞ் 

செய்கை நோக்கிவந் தெய்தியி ருக்கவே . 
ப - ரை : - முறை இட - ( அரசர்கள் ) முறையிட்டுக் கொள்ள , 
திரு மந்திர ஓலை ஆள் - திரு மந்திரவோலைக்காரன் , முன் வணங்கி 
( முதற் குலோத்துங்கன் ) எதிரில் நின்று ) வணங்கி , வேந்தர் - அர 
சர்கள் , தம் திறை முழுவதும் இட - தங்கள் கப்பம் முற்றும் 
செலுத்துவதற்கு , புறம் நின்றனர் - வெளியில் நிற்கின்றார் , என் 
லும் - என்று சொல்லுதலும் , செய்கை - ( அம்மன்னவன் ) உட 
பாட்டை , நோக்கி - ( ஓலையாள் மூலமாய் அரசர் ) அறிந்து , வந்து 
எய்தி - ( அவர்கள் அனைவரும் ) வந்து சேர்ந்து , இருக்க - ( நெருங்கி ) 
இருக்கவும் , 


ற 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


கவுஎ 


வி - ரை : - முதற் குலோத்துங்கன் கருத்தைத் திருமந்திர வோலைக்காரன் 
அரசர்களுக் குணர்த்த , அவர்கள் தங்கள் திறையைச் செலுத்த உள்ளே சென் 
றன ரென்பதாம் . மந்திர வோலையாள் - இவன் அரசன் ஆணையின்படி அவன் 
கட்டளைகளை யெழுதி அவற்றை நிறைவேற்றுபவன் ; மந்திரவோலை யெழுது 
வோரை மந்திரக் கணக்க ரெனவுங் கூறுவர் . இதனை காவிதி மந்திரக் கணக் 
கர் தம்மொடு , ( சிலப் - உஉ - க ) என்றதனாலறிக. செய்கை - உடன்பாடு ; அரு 
மறை நாவலாதி சைவனா ரூரன் செய்கை ( பெரியபு - தடுத்தாட் - டுக ) என 
வருமாறு காண்க . பா - பே : --- செய்த நோக்கில்வந் தெய்தி நெருக்கவே . 
கூஉக . தென்னவர் வில்லவர் கூபகர் 

சாபகர் சேதிபர் யாதவரே 
கன்னடர் பல்லவர் கைதவர் 

காடவர் காரிபர் கோசலரே. 
ப - ரை : - தென்னவர் - தென் திசையிலுள்ள அரசர்களும் , 
வில்லவர் - சேரர்களும் , கூபகர் - கூபகர்களும் , சாபகர் - சாபகர் 
களும் , சேதிபர் - சேதிபர்களும் , யாதவர் - யாதவர்களும் , கன்ன 
டர் - கன்னடர்களும் , பல்லவர் - பல்லவர்களும் , கைதவர் - பாண் 
டியர்களும் , காடவர் - காடவர்களும் , காரிபர் - காரிபர்களும் , 
கோ சலர் கோசலர்களும் , 

வி - ரை : - இச்செய்யுளில் கூறியது அவ்வந்நாட்டு அரசர்களை யென்க . 
சோர் விற்கொடி யுடையவராதலால் , வில்லவ ரெனப்பட்டார் : யாதவரே- இரு 
லுள்ள ஏகாரம் எண்ணின்கண் வந்தது . இதனைத் தென்னவர் முதலியவற்றிற் 
குங் கூட்டுக . எண்ணே கார மிடையிட்டுக் கொளினும் , எண்ணுக் குறித் 
தியலு மென்மனார் புலவர் ( தொல்கா - இடை -10 ) என்பது விதி . இறுதிபி 
லுள்ள ஏகாரம் ஈற்றசை. இது முதல் நான்கு செய்யுட்கள் முதற் குலோத் 
துங்கன் சபையில் பல தேயத்தாசர்கள் ஒருங்கு கூடினமையை யுணர்த்தும் . 

கங்கர் * க ராளர்க விந்தர்து 

மிந்தர்க டம்பர்து ளும்பர்களே 
வங்கரி லாடர்ம ராடர்வி 

ராடர்ம யிந்தர்ச யிந்தர்களே . 
ங ஙக . சிங்களர் வங்களர் சேகுணர் 

சேவணர் செய்யவ ரையணரே 
கொங்கணர் கொங்கர்கு லிங்கர் ச 

வுந்தியர் குச்சரர் கச்சியரே . 
ங ஙஉ , வத்தவர் மத்திரர் மாளுவர் 

மாகதர் மச்சர்மி லேச்சர்களே 
குத்தர் குணத்தர் வடக்கர்து 

ருக்கர்குருக்கர்வி யத்தர்களே . 
வி -ரை: - இம் மூன்று செய்யுட்களிலும் கூறியது முன் செய்யுளைப் 
போல் , அவ்வக்காட்டு வேந்தரையே யாமென்க. வடக்கர் என்றது , வடநாட் 
டிலுள்ள ஆரிய வேந்தரையாம் . ஒவ்வொரு செய்யுளிலும் பன்னிரண்டாசர் 
வீதம் இந்நான்கு செய்யுட்களிலும் நாற்பத்தெட்டு வேந்தரைக் கூறியுள்ளமை 
காண்க . ஐம்பத்தாறு தேயத் தரசர்களில் சோழநாட் டிறைவனாகிய முதற் 


கரு 0 . 


க .அவு 


கலிங்கத்துப் பரணி 


UIT - 


நங்க . 


குலோத்துங்கனையும் இங்கு வாரா தொழிந்த கலிங்காட்டிறைவனாகிய அனந்த 
பத்மனையும் , நஙஅ - ம் தாழிசையில் கூறும் கடக வேந்தனையும் கூட்டின் ஐம்பத் 
தொருவாரம் . ஏனைய வேந்தரைவரும் எக்காரணம் பற்றியோ வாரா தொழிந் 
தனர் போலும் . இந்நான்கு செய்யுட்களிலும் அடைமொழி யொன்று மின் 
றிப் பலதேயத் தாசர்களைக் கூறியிருத்தல் போல் , கொங்கர் போசலர் போசர் 
சிங்களர் குகுதராரியர் துளுவரும் , கங்கர் சோனகர் யவனர் சீனர்க லிங்க 
தத்தர் தெலுங்கரும் , வங்கர் கோசலர் தமிழர் குண்டல சொட்டர் மாளவர் 
மக தரும் , இங்கு மங்கும ணிந்து நின்றனர் ( வில்லிபா- க - ம் - போர் நடு ; க்ஷ 
பாரதம் படையெழுச்சி - சு , கக ; கஙம் - போர்- நசு , கம்பரா -உலாவி- சஎ , 
சஅ , சக ) எனவும் , கொங்கணர்க லிங்கரொடு கொங்கர் துளு நாடர் , சிங்க 
ளர்க ளொட்டியர் தெலுங்கரொடு சீனர் , தங்கு திறல் மாளவர்ம ராடர் தமி 
லொன்றாய் , எங்கணுமி டைந்தவர்க ளெண்ண முடி வில்லார் ( திருவாதவூ 
மந்திரி- ஙங ) எனவும் பிறரும் கூறினர் . இச் செய்யுட்களிலுள்ள ஏகாரங்கட்கும் 
கூஉக - ம் செய்யுளிற் கூறிய விதியையே கொள்க . பே : - * கடாரர் , 
சீயணர் , அவந்தியர் , -திகத்தர் விடக்கர் . 

( கக , உ 0 , உக ) 
எந்நக ரங்களு நாடுமெ 

மக்கருள் செய்தனை யெம்மையிடச் 
சொன்னாதனங்கள்கொணர்ந்தன 

மென்றடி சூடுக ரங்களொடே . 
ப - ரை : - எ நகரங்களும் - எல்லா நகரங்களையும் , நாடும் - 
( எல்லா ) நாடுகளையும் , எமக்கு அருள் செய்தனை - எங்களுக்குக் 
கருணையோடு தந்தருளினாய் , எம்மை இட சொன்ன - எங்களைச் 
செலுத்தும்படி ( நீங்கள் ) கட்டளையிட்ட , தனங்கள் - பகுதிப் 
பொருள்களை , கொணர்ந்தனம் - கொண்டு வந்தோம் , 

என்று 
என்று சொல்லி , அடி சூடு கரங்களொடு - ( முதற் குலோத்துங்கன் ) 
பாதங்களில் குவித்த கைகளோடு , 

வி - ரை : - பல தேயத்தரசர்கள் முதற் குலோத்துங்கனை சங்கிப் 
திப்பொருள் செலுத்தத் தொடங்கின ரென்பதாம் . எந்நகரங்களும் இதிலுள்ள 
உம்மை முற்றுப் பொருளை யுணர்த்து தலால் , எகரவினா எஞ்சாமைப் பொருட் 
டாம் . நகரங்களும் நாடும் - உம்மைகள் எண்ணுப் பொருளன . 

எண்ணுப் பொருளன . கொணர்ந்த 
னம் - தன்மைப் பன்மை இறந்தகால வினைமுற்று . அடி சூடு - ஏழன் தொகை . 
பா - பே :-காங்கள் . 

( உ.உ ) 
ங ஙச ஆர மிவையிவை பொற்கல மானையிவையிவையொட்டகம் 

ஆட லயமிவை மற்றிவை யாதி முடியொடு பெட்டகம் 
ஈர முடையன நித்தில மேறு நவமணி கட்டிய 

ஏக வடமிவை மற்றிவை யாதும் விலையில்ப தக்கமே . 
ப - ரை :- இவை ஆரம்- இவை ( இரத்தின ) மாலைகளாம் , இவை 
பொன் கலம் - இவை பொன்னாலாகிய ஆபரணங்களாம் , இவை 
ஆனை இவை ஒட்டகம் - , இவை ஆடல் 

ஆடல் அயம் . 
இவை வலிய குதிரைகளாம் , இவை ஆதி - இவை முதலானவை , 
முடியொடு பெட்டகம் - கிரீடங்களும் ( பொன் ) பெட்டிகளுமாம் ,, 
(இவை ) ஈரம் உடையன - ( இவை ) குளிர்ச்சியுடையனவாகிய , நித்தி 
லம் - முத்து மாலைகளாம் , இவை ஏறு நவ மணி - இவை உயர்வாகிய 


வண 


- 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


கவுக 


கமெனக் 


- 


ஒன்பது வகை இரத்தினங்களையும் , கட்டிய - பதித்த , ஏக வடம் - 
ஏக வடமென்னும் ஆபரணங்களாம் , இவை யாதும் - இவை 
சிறிதும் , விலை இல் பதக்கம் - விலை மதிக்க முடியாத பதக்கங்களாம் . 

வி - ரை :-அரசர் பலர் இரத்தினமாலை , பொன்னாபரணம் , யானை , 
குதிரை முதலியவற்றைத் திறைப் பொருளாகச் செலுத்தத் தொடங்கின ரென் 
பதாம் . ஆர மென்பதற்குப் பொன்னரி மாலைகள் அல்லது சந்தனக் கட்டைக 
ளெனினும் பொருந்தும் . ஆடலயம் - ( பகைவரை) கொல்லும் குதிரை , அல் 
லது வெற்றியை யுடைய குதிரை யெனினுமாம் . விலை யுயர்ந்த புதிய முத்துக் 
களாலான மாலையா தலால் , ஈரமுடையன நித்திலம் எனப்பட்டது . நவமணி 
களாவன:- கோமேதகம் , நீலம் , பவளம் , புருடராகம் , மரகதம் , மாணிக்கம் , 
முத்து , வைரம் , வைடூரியம் என்பன . ஏக வடம் என்பது ஒற்றைச் சரத்தா 
லாகிய ஒருவகை மாலையெனத் தெரிகிறது . ஆடல் - அடலென்பதன் நீட்டல் ; 
நித்திலம் - சினையாகு பெயர் ; காரணவாகு பெயரெனினுமாம் . மற்று - இரண் 
டும் அசைகள் ; இவை யாதும் 

இவை யாதும் - பன்மை ஒருமை மயக்க கொண்டு 
இவையெல்லா மெனினுமாம் . இது முதல் மூன்று செய்யுட்கள் அரசர் திறை 
செலுத்துதலை யுணர்த்தும் . 

( உக ) 
ங ஙரு . இவையு மிவையும ணித்திரளினைய விவைகன கக்குவை 

இருளும் வெயிலுமெறித்திட . விலகு மணிமக ரக்குழை 
உவையு முவையுமி லக்கண முடைய பிடியிவை ர்யுள் பக 

டுயர் செய்கொடியிவைமற்றிவையுரிமையரிவையர்பட்டமே 
ப - ரை : - இவையும் இவையும் - இந்தப் பொருள்கள் எல் 
லாம் , மணி திரள் - இரத்தினக் குவியல்களாம் , இனைய இவை 
இத்தன்மையான இவைகள் , கனகம் குவை - பொற் குவியல்களும் , 
இருளும் வெயிலும் - இருளையும் ஒளியையும் , எறித்திட - ( ஒரே 
காலத்தில் ) வீசும்படி , இலகு - விளங்குகின்ற , மணி - இரத்தினங் 
களைப் பதித்த, மகரம் குழை - சுறாமீன் வடிவம் போன்ற காதணி 
களுமாம் , உவையும் உவையும் 

இலக்கணம் 
( சிறந்த ) இலட்சணங்களையுடைய , பிடி - பெண்யானைகளாம் , இவை 
உள் பகடு - இவை ( உயர்ந்த விலை ) மதிக்கத்தக்க ஆண் யானைகளாம் , 
இவை உயர் செய் கொடி - இவை உயர்த்திப் பிடிக்குங் கொடிக 
ளாம் , இவை உரிமை அரிவையர் - இவை அரசர் மனைவியராகிய 
பெண்களின் , பட்டம் - நெற்றிப் பட்டங்களாம் . 

வி - ரை : - மணித்திரள் , பொற்குவியல் முதலியவற்றை அரசர் திறையா 
கச் செலுத்தின ரென்பதாம் . நீலமணியும் மாணிக்கக் கற்களு மிழைத்த மகர 
குண்டலங்களாகையால் , அவை ஒரே காலத்தில் இருளும் வெயிலு மெறித்தன 
வென்க. அரவு யிர்த்தசெம் மணியு மாரமு மணிகொளிந்திர நீலமும் , ...... 
சுடர் விரிதலால் , இரவு முண்டிள நிலவு முண்டெறி வெயிலு முண்டொரு 
பொழுதிலே ( அரிச்ச - இந்திராகா - எ ) என்றமை காண்க . யானைகளைத் திறை 
யாகச் செலுத்தும் வேந்தர் பலராகலின் , நஈச - ம் தாழிசையில் மொழிந்த 
தையே மீண்டும் மொழிந்தார் ; பகடு - எருதுக ளெனினுமாம் . உரிமை - அர 
சர் மனைவியர் ; உரிமைமுன் போக்கி யல்லால் எனவும் , தாதலர் தாம மார் 
பன் உரிமையுந் தானும் (சீவகசி - உஎஉ - உசுசஈ ) எனவும் , அரச னுரிமையோ 
டப்பொழில் புகுந்து ( மணிமே.உரு - க ) எனவும் , அரசனு முரிமையு . மாடுங் 
காவற் சோலை (சிலப் - க0 -ஙக உரை ) எனவும் வருமாறு காண்க . பா - பே : 

( உச) 


உடைய 


புட்பகம். 


ககள் 


கலிங்கத்துப் பரணி 


ந ஙசு . ஏறி யருளவ டுக்குமிந் நூறு களிறுமி வற்றெதிர் 

ஏனை யரசரொ ருத்தரோ ரானை யிடுவரெனிற்புவி 
மாறி யருளவ வர்க்கிடை யாமு மிசைவமெனப்பல 

மான வரசர்த னித்தனி வாழ்வு கருதியு ரைப்பரே . 
ப - ரை :-இ நூறு களிறும் - இந்த நூறு யானைகளும் , ஏறி 
அருள அடுக்கும் - ஏறத் தகுதியுடையனவாம் , எனை அரசர் - மற்ற 
அரசர்களில் , ஒருத்தர் - (யாரேனும் ) ஒருவர் , இவற்று எதிர் -இவை 
களுக்கு ஒப்பாய் , ஓர் ஆனை - ஒரு யானையை , இடுவர் எனின் - 
கொடுப்பாரானால் , புவி மாறி - எமது அரசாட்சியை விற்றும் , 
அவர்க்கு இடை அருள - அவர்க்குச் சமமாய்க் கொடுக்க , யாமும் 
இசைவம் என 

என - நாங்களும் இணங்குவோ மென்று , மானம் - 
பெருமையையுடைய , பல அரசர் வாழ்வு கருதி - ( தங்கள் 
நல் ) வாழ்வை ( பெற ) விரும்பி , தனி தனி உரைப்பர் - தனித் தனி 
யாய்ச் சொல்வார்கள் . 

ரை : - யாம் கொடுக்கும் யானைக்குச் சமமாய் வேறு யாரேனும் 
அதனைக் கொடுத்தால் , எமது அரசாட்சியை விற்றாயினும் யாம் பதிலுக்குப் 
பதில் கொடுப்போமென அரசர் மொழிந்தன ரென்பதாம் . யானைகளை மிகுதியா 
யுடைய வரசர் யானைகளைப் பற்றி மொழிந்தது போலவே , குதிரை , ஒட்டகம் 
முதலியவற்றை யடைய எனைய வேந்தரும் அவ்வாறே மொழிந்தமை உப 
லக்கணத்தாற் கொள்க . அவர்கள் முதற் குலோத்துங்கன் அருள் பெற 
விரும்பி அவ்வாறு மொழிந்தமையால் , வாழ்வு கருதி யுரைப்பர் என்றார் . 
மாறல் - விற்றல் ; இதனை , சீறடிச் சிலம்பி னொன்று கொண் டியான் போய் , 
மாறி வருவன் ( சிலப் - கச , கூஉ , கங ) எனவும் விற்றற்பேர் பகர்தல் கூறல் 
விலை நொடை மாறலைந்தாம் ( சூடாம - கூ - சுச ) எனவும் வருமாற்றானறிக. 

( ஙக அ ) புலி வைத்தவன் .......... செவ்வி சிறக்க ( ஙகக ) இருக்க ( ங 20 ) 
இருக்க ( கூஉக ) இருக்க ஙஉஉ ) பாட ( ஙஉங ) போற்ற ( ஙஉச ) கேட்க ( ஙஉரு ) 
பணிமாற ( ஙஉசு ) என்ன விருக்க ( கூஉ எ ) சூடி யிருக்க ஙஉஅ ) எய்தி யிருக்க 
( ஙஉக ) கோசலர் ( ஙங O ) சயிந்தர் ( ஙஙக ) கச்சியர் ( ஙங 2 ) வியத்தர் ( ஙஙங ) 
சூடு காங்களொடு ( நநச ) இவை ... பதக்கம் ( ஙஙடு ) இவை .... 
பட்டம் ( ஙஙக ) எனப் பல மானவாசர் . உரைப்பர் என முடிக்க . ( உடு ) 

அரச ரஞ்சலென வடியி ரண்டுமவர் 

முடியின் வைத்தருளி யரசர்மற் 
றுரைசெ யுந்திறைக ளொழிய நின்றவரும் 

உளர்கொ லென் றருளு பொழுதிலே. 
ப - ரை : - அரசர் - அரசர்களே , அஞ்சல்- (நீங்கள் சிறிதும் ) 
பயப்படாதீர்கள் , என - என்று ( முதற் குலோத்துங்கன் ) சொல்லி, 
அடி இரண்டும் - ( தனது ) இரண்டு பாதங்களையும் , அவர் முடியின் 
வைத்தருளி - அவர்கள் தலையில் வைத்து , அரசர் - ( அதன் பின்பு ) 
அரசர்களில் , உரை செயும் - சொல்லப்படும் , திறைகள் - பகுதிப் 
பொ 
பாருளை, ஒழிய நின்றவரும் - செலுத்தாதவர்களும் , உளர் கொல் 
இருக்கின்றனரோ , என்று அருளு பொழுதில் - என்று கேட்ட 
சமயத்தில் , 


கங்எ . 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


ககக 


வி - ரை :-- முதற் குலோத்துங்கன் தன்னை யடைந்த அரசர்களனைவர்க் 
கும் ஆதரவளித்துத் திறைப் பொருளைச் செலுத்தாதவர்கள் யாரேனு முண் 
டோவென வினவின னென்பதாம் . அரசர் - அண்மைவிளி யாதலினியல்பா 
யிற்று ; அஞ்சல்- எதிர்மறை வியங்கோள் வினைமுற்று ; உளர் கொல் 
கொல் ஐயப் பொருளில் வந்த இடைச் சொல் . 

( உசு ) 
கூகூ. அ . 

* கடகர் தந்திறைகொ டடைய வந்தரசர் 

கழல்வ ணங்கினர்க ளிவருடன் 
வடக லிங்கர்பதி யவனி ரண்டுவிசை 

வருகி லன்றிறைகொ டெனலுமே . 
ப - ரை : - கடகர் - கடகநாட்டு வேந்தரும் , அரசர் அடைய 
( ஏனைய ) அரசர்கள் எல்லாரும் , தம் திறை கொடு வந்து - தங்கள் 
பகுதிப் பொருளைக் கொண்டு வந்து , கழல் வணங்கினர்கள் - (உமது ) 
பாதங்களை வணங்கினார்கள் , வடக்கு கலிங்கர் பதி - ( ஆனால் ) 
வடக்கிலுள்ள கலிங்க நாட்டுக்குத் தலைவனாகிய , அவன் - அந்த 
அரசன் , இவருடன் - இந்த அரசர்களோடு , திறை கொடு - ( தனது ) 
பகுதிப் பொருளை எடுத்துக்கொண்டு , இரண்டு விசை வருகிலன் 
இரண்டு முறை வரவில்லை, எனலும் - என்று ( மந்திரக் கணக்கர் ) 
சொல்லுதலும் , 

ரை : -- கடக வேந்தரைத் தனியாய்க் கூறினமையால் , இவர்கள் 
அக்காலத் தரசர் அனைவரினுஞ் சிறப்புற்று விளங்கினர் போலும் . கொங்க 
ணர் கலிங்கர் கொடுங்கரு நாடர் , (சிலப்.உடு- ருசு ) என்றதனால் , கலிங்கர் 
களும் புகழ்பெற்ற பழைய மன்னரெனத் தெரிகிறது . கலிங்கர் கோன் சோம 
தத்தன் கௌசிகன் காம்பி லீசன் ( வில்லிபா - படையெ- க அ ) என்றமையுங் 
காண்க . கழல் - தனியாகு பெயர் . 

பே : - * கடவ தந்திறை. ( உஎ ) 
கூகூக . உறுவ தென்கொலென நிலைகுலைந்தரசர் 

உயிர்நடுங்கவொளிர் பவளவாய் 
முறுவல் கொண்டபொரு ளறிகி லஞ்சிறிது 

முனிவு கொண்டதிலை வதனமே . 
ப - ரை :-அரசர்- ( அச்சபையிலுள்ள ) அரசர்கள் , உறுவது 
என் கொல் - ( இனி ) விளையுந் தீங்கு யாதோ , என நிலை குலைந்து - 
என்று ( தத்தம் ) நிலைமை யழிந்து , உயிர் நடுங்க - உயிர் நடுங்கு 
கையில் , வதனம் - ( முதற் குலோத்துங்கன் ) முகமானது , சிறுதும் 
முனிவு கொண்டது இலை 

காண்டது இலை - சிறிதளவும் கோபம் கொள்ளவில்லை, 
ஒளிர் பவளம் வாய் ( ஆனால் ) விளங்கும் பவளம் போல் 
சிவந்த வாயானது , முறுவல் கொண்ட பொருள் புன்னகை 
கொண்ட தன்மையை , அறிகிலம் -- ( நாம் சிறிதும் ) அறியோம் . 

வி - ரை : - அரசர் நடுங்கி நிற்கையில் , முதற் குலோத்துங்கன் புன்னகை 
புரிந்தன னென்பதாம் . முறுவல் என்றது இங்கே எள்ளல் நகையை ; இதனை 
வீரத்தெழுந்த வெகுளி நகையும் எள்ளல் நகை யென்றே அடக்க வேண்டும் 
ஈண்டென்பது ( தொல்கா - மெய்ப்பா - ச . என நச்சினார்க் கினியர் 
மொழிந்தமையா னறிக . இச்செய்யுள் இழிவுச் சுவையாம் . தாமரைச் 
செங்கண் தழனிறங் கொள்ள , கோமக னதுதலும் ( சிலப் - உ அ - க்க 0 - க்கக 
எனவும் . உரைத்த 

கேட்டலு முலகெலா முலையச் சிரித்து 


வாசகம் 


ககஉ 


கலிங்கத்துப் பரணி 


UIT - 


வி 


கானரனு 


(கம்பரா - கான்வதை - எச ) எனவும் , வெண்ணகை வெகுண்டு நக்குக் கட்டியங் 
காரன் சொன்னான் (சீவகசி - உரு அ ) எனவும் வருமாறு காண்க . உறுவது -- 
ஒன்றன் படர்க்கை வினையாலணையும் பெயர் . சிறிதும் - உம்மை இழிவு சிறப்பு . 
பே :- உடல் குலைந்து . 

( உ அ ) 
நச ) எளிய னென்றிடினும் வலிய குன்றரணம் 

இடிய நம்படைஞர் கடிது சென் 
றளிய லம்புமத மலைகள் கொண்டணைமின் 

அவனை யுங்கொணர்மி னெனலுமே . 
ப - ரை : -- எளியன் என்றிடினும் (கலிங்க வேந்தன் ) வலி 
யில்லாதவனா யிருந்தாலும் , குன்று அரணம் ( அவன் ) மலையரண் 
கள் , வலிய - ( மிகவும் ) வன்மையுடையனவாம் , இடிய ( அவை ) 
இடியும்படி , நம் படைஞர் நமது படை வீரர்களாகிய நீங்கள் , 
கடிது சென்று - விரைவாய்ப் போய் , அளி அலப்பு - ( மதநீரை 
யுண்டு ) வண்டுகள் ஆரவாரஞ் செய்யும் , மதம் மலைகள் கொண்டு 
மதத்தைப் பொழியும் மலைபோன்ற யானைகளைக் கைப்பற்றிக் 
கொண்டு , அணைமின் - வந்து சேருங்கள் , அவனையும் - அந்தக் 
கலிங்க வேந்தனையும் , கொணர்மின் - ( இங்கு ) கொண்டு வாருங் 
கள் , எனலும் - என்று ( முதற் குலோத்துங்கன் ) சொல்லுதலும் , 

ரை :-மணிநீரு மண்ணு மலையு மணிநிழல் , காடு முடைய தரண் 
(திருக்கு - எசஉ ) என்றபடி , நால்வகை யாண்களில் இயற்கையாகிய மலையா 
ணுடைய நாடா தலால் , வலிய குன்றாணம் எனப்பட்டது . 
மலையரணுங் கடலாணுஞ் சூழ்கிடந்த கலிங்கர் பூமி [ தா - நஎசு ) என்பதையங் 
காண்க . வலிய 

பலவின் படர்க்கைக் குறிப்பு வினைமுற்று . படைஞர் 
அண்மை விளியாய்க் கொள்ளுதலுமாம் . மதமலை- இரண்டனுருபும் பயனு 
முடன் தொக்க தொகை ; அடையடுத்த உவமையாகு பெயர் ; அவனையும் 
உம்மை , இறந்தது தழுவியது ; படைஞர் , ஞ் -- பெரிடை நிலை ; கடிது - குறிப்பு 
முற்றெச்சம் . 

( உக ) 
நசக . இறைமொ ழிந்தளவி லெழுக லிங்கமவை 

எறிவ னென்றுகழ றொழுதனன் 
மறைமொ ழிந்தபடி மரபின் வந்த குல 

திலகன் வண்டைநக ராசனே . 
ப - ரை - இறை மொழிந்த அளவில் - ( முதற் குலோத்துங்க ) 
வேந்தன் ( அவ்வாறு ) சொன்ன உடனே , மறை மொழிந்த படி - 
வேதங்களில் சொல்லிய படியே , மரபின் வந்த - பழைமையாய் 
வந்த , குலம் திலகன் ( தனது ) குலத்திற்குத் திலகம் போன்றவ 
லும் , வண்டை நகர் அரசன் - வண்டை யென்னும் நகரத்திற்கு 
அரசனுமாகிய கருணாகரத் தொண்டைமான் , எழு கலிங்கம் 
ஏழு பிரிவுகளை யுடைய கலிங்க நாட்டை , எறிவன் என்று - 
( நானே ) அழிப்பேனென்று , கழல் தொழுதனன் - ( முதற் குலோத் 
துங்கன் ) பாதங்களை வணங்கினான் . 

வி -ரை: - எழு கலிங்கம் - எழு பிரிவுகளை யுடைய கலிங்கநாடு ; இதனை 
அக்காலத்தில் ஆண்டு வந்தவன் அனந்த பத்மன் என்னும் மன்னவனாம் . எழு 
கலிங்கம் என்றதனால் அவன் தன்னாட்டை யேழு பிரிவுகளாக்கி , ஒவ்வொரு 


கலிங்கம் அவை . 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


ககங் 


பிரிவிற்கும் ஒவ்வோர் தலைவனை யமைத்து ஆட்சி செய்து வந்தானெனத் 
தெரிகிறது . முன் செய்யுளில் அணைமின் , கொணர்மின் என முதற் குலோத் 
துங்கன் பொதுப்படக் கூறினமையால் , படைத் தலைவனாகிய கருணாகா 
னெழுந்து , நானே சென்று கலிங்க வேந்தனை வென்று மீள்வேன் என அவ் 
விறைவனைத் தொழுதன னென்பதாம் . வண்டை யென்பது வண்டாழஞ்சேரி 
யென்பதன் மரூஉ வெனவும் , அது கும்பகோணத் தாலுக்காவின் தென்கிழக் 
கில் திருச்சேறைக்கும் திருநறையூருக்கும் நடுவில் இருக்கிற தெனவும் கூறுவர் . 
நசஉ . அடைய வத்திசைப் பகைாது கைப்பனென் 

ராசை கொண்டடற் றொண்டைமான் 
விடையெனக்கெனப் புலியு யர்த்தவன் 

விடைகொடுக்கவப் பொழுதிலே . 
ப - ரை : - அடல் தொண்டைமான் 

வலிமையை யுடைய 
கருணாகரத் தொண்டைமான் , ஆசை கொண்டு - ( போர் புரிய ) 
விரும்பி , அ திசை - அந்த ( வட ) திசையிலுள்ள , பகை அடைய 
துகைப்பன் - பகைவரை முற்றும் அழிப்பேன் , என்று - என்று 
சொல்லி , எனக்கு விடை என - எனக்கு உத்தரவு (தருக ) என்று 
கேட்க , புலி உயர்த்தவன் - புலிக் கொடியை உயர்த்திப் பிடித்தவ 
னாகிய முதற் குலோத்துங்கன் , விடை கொடுக்க- ( அவன் விரும்பிய 
படியே ) உத்தரவு கொடுக்க , அ பொழுதில் அச்சமயத்தில் , 
(உடனே என்றபடி ) 

வி ரை : - கலிங்க நாட்டை வெல்லுமாறு முதற் குலோத்துங்கன் 
கருணாகரத் தொண்டைமானுக்கு விடையளித்தன னென்பதாம் . அத்திசை 
யென்றது இங்கு வடதிசையை யுணர்த்தினது . பண்பாகுபெயர் ; 
தொண்டைமான் - இது சிறப்புப் பெயர் . இதனை முன் மொழி கெட்ட 
பின் மொழி நிலையல் என்க . 

வடநூலார் 

நாமைகதேச 
கிரகணம் என்பர் . அப்பொழுதிலே என்றது நடு அ - ம் , தாழிசையிலுள்ள 
எழுந்தது சேனை என்றதனோடியையும் . பா - பே : -- துமிப்ப னென்று . ( ஙக ) 
நசங . கடல்க லக்கல்கொன் மலையி டித்தல்கொல் 

* கடுவி டப்பொறிப் பணபணிப் 
பிடரொடித்தல்கொல் படைரினைப்பெனப் 

பிரளயத்தினிற் றிரளவே . 
ப - ரை : - படை நினைப்பு - ( இந்த ) சேனைகளின் கருத்து , 
கடல் கலக்கல் கொல் - கடல்களைக் கலக்கவோ , மலை இடித்தல் 
கொல் - மலைகளை இடித்தெறியவோ , கடு விடம் - கொடிய விஷத்தை 
யும் , பொறி பணம் - புள்ளிகளைக் கொண்ட படத்தையு முடைய , 
பணி பிடர் - ஆதி சேஷனது கழுத்தை , ஒடித்தல் கொல் - முறிக் 
கவோ , என - என்று (கண்டோர் ) சொல்லும்படி , பிரளயத்தி 
னில் - வெள்ளம் போல் , திரள - (நால்வகைச் சேனைகளும் ஒன் 
றாய் ) திரண்டெழுதலால் , 

ரை : - கலிங்க வேந்தனோடு போர் புரியச் சேனைகள் திரண்டெழுந் 
தமையைக் கண்டோர் , பலவற்றை நினைத்து அதிசயித்தன ரென்பதாம் . 
இங்குக் கூறியுள்ளமைக் கேற்ப , மலையகழ்க் குவனே கடறூர்க் குவனே 


பகை 


இதனை 


நாம் 


உரு 


கக்ச 


கலிங்கத்துப் பரணி 


( பட்டினப் - உஎக ) எனவும் , ஆலுங்கட றூர் த்தன்மலை யகழ்த லிவை வல்லார் 
(சீவகசி - உகசுடு ) எனவும் , மேருவைப் பறிக்க வேண்டின் ..... நீரினைக் 
கலக்க வேண்டின் ( கம்பரா- சடாயு உயிர்- சுஉ ) எனவும் வருமாறு காண்க . 
நால்வகைச் சேனைகளுந் திரண் டெழுந்ததனாலாகிய பாரத்தை ஆதிசேஷன் 
சுமக்கலாற்றாமை கருதி பணிப்பிட பொடித்தல் கொல் என்றார் . உாகர் 
பைத்தலை யணிம ணிக்கண மடையவும் , பொடிப டப்பட வுடன டப்பன 
( வில்லிபா - அணிவகு- சு ) என்றமையும் இங்குக் கவனிக்க . 

ரறமையும் இங்குக் கவனிக்க . கொல் - மூன்றும் 
ஐயப் பொருளன ; இது முதல் கூடு எ - ம் , தாழிசையளவும் நால்வகைப் படை 
களும் போர்க்குத் திரளுதலைக் கூறுகிறர் . இதில் உவமையணி யுள்ளமை 
காண்க . பா - - 

பே : கடல்க லக்கவோ மலையி டிக்கவோ , * கடலிடை ,, 
$ பிடரொ டிக்கவோ . 

( கூஉ ) 
கூசச . வளைக லிப்பவு முரசொ லிப்பவு 

மரமி ரட்டவும் வயிரமாத் 
தொளையி சைப்பவுந் திசையி பச்செவித் 

தொளைய டைத்தலைத் தொடரவே . 
ப - ரை : -வளை கலிப்பவும் - சங்குகள் ஒலித்தலாலும் , முரசு 
ஒலிப்பவும் - முரச வாத்தியங்கள் முழங்குதலாலும் , மரம் இரட்ட 
வும் சாமரைகள் வீசுவதனாலும் , மா தொளை- அழகிய தொளைகளை 
யுடைய , வயிர் இசைப்பவும் - ஊது கொம்புகள் ஒலித்தலாலும் , 
திசை இபம் - (எட்டு ) திக்குகளிலுமுள்ள யானைகளின் , செவி 
தொளை - காதுகளிலுள்ள தொளைகளை , அடைத்தலை தொடர - 
( செவிடு படும்படி ) அடைத்தலைத் தொடங்கவும் , 

வி - ரை : - பலவகை வாத்தியங்கள் முழங்கச் சேனைகள் போர்க்குத் 
திரண்டன வென்பதாம் . திசைக் கரிகளின் செவிகள் செவிடு பட்டனவென்ற 
தற் கேற்ப , தெழிபட்ட திக்கயத்தின் செவிதீய ( திருவிளையா- பு - யானையெய் 
உக ) என்றார் பரஞ்சோதி முனிவரும் . மரம் - சாமரம் என்றதன் முதற் 
குறை ; வயிரம் - இதில் அம் சரியை ; எட்டுத் திசை யானைகளை அ - ம் , தாழிசை 
யிற் காண்க . இதில் கலிப்ப , ஒலிப்ப , இசைப்ப என்னுஞ் சொற்கள் வேறு 
பட்டுப் பொருள் ஒன்றாக வருதலால் , இது பொருட்பின் வருநிலை யணியாம் . 
ஏது வணி , உயர்வு நவிற்சி பணிகளும் இதில் விரவி வந்தமையால் , இது 
சேர்வை யணியாம் . (சங்கீரணவலங்காரம் .) 

(நங ) 
நசடு . குடைநிரைத்தலிற் றழைநெருக்கலிற் 

கொடிவிரித்தலிற் குளிர்ச துக்கமொத் 
திடைநி ரைத்தலிற் பகல்க ரப்பவுய்த் 

திருநிலப்பரப் பிருள்ப ரக்கவே . 
ப - ரை : - பரப்பு இரு நிலம் - விசாலமாகிய பெரிய பூமியில் , 
குடை நிரைத்தலின் - குடைகள் வரிசையா யமைந்திருத்தலாலும் , 
தழை நெருக்கலின் -பீலிக்குடைகள் நெருங்கி யிருத்தலாலும் ,கொடி 
விரித்தலின் - துகிற் கொடிகள் பரவி யிருத்தலாலும் , குளிர் சதுக் 
கம் ஒத்து - குளிர்ந்த நாற்சந்தியைப் போல , இடை நிரைத்தலின் - 
( அவை ) எல்லாவிடங்களிலும் வரிசையா யமைந்திருத்தலாலும் , 

, 
பகல் கரப்ப - சூரியன் ஒளி மறையும்படி , உய்த்து - ( அதனை ) 
செலுத்து தலால் , இருள் பரக்க - இருள் ( எங்கும் ) பரவவும் , 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


ககரு 


கூச . 


வி - ரை : - குடைகள் , கொடிகள் முதலியன சூரிய வொளியை மறைத்து 
எங்கும் இருள் பரப்பின வென்பதாம் . கொடிதழை கவிகை...மிடைதலி 
னுலகெலாம் வெயிலி ழப்பவே ( கம்பரா - கான்வதை - சஅ ) எனவும் , வெயிற் 
கொடி விழுங்கிய துகிற்கொடிப் பந்தர் (சிலப் - உசு -ககூஉ ) எனவும் வருமாறு 
காண்க. சதுக்கம் - நான்கு தெருக்கள் கூடுமிடம் ; பூதம் புடைத்துனும் பூத 
சதுக்கழம் (சிலப் - டு- கஙச ) எனவும் , பூத சதுக்கழம் பூமலர்ச் சோலையும் 
( மணிமே - 20 - உக ) எனவும் , சதுக்கமுஞ் சந்தியும் புதுப்பூங் கடம்பும் ( திரு 
முருகாற் - உஉரு ) எனவும் , மட்டுவார் மாலை வேய்ந்து சதுக்கங்கண் மலிந்த 
சும்மை (சீவகசி- ககஉ ) எனவும் வருமாறு காண்க . சதுக்கத்தை உவமை 
கூறினமையால் , அங்குக் குடை , தழை முதலியன நிறைந் திருக்குமெனத் தெரி 
கிறது . இடை - இடம் ; இடையிடையே எனினுமாம் . ஒத்து - எச்சத் திரிபு. 
இச்செய்யுளில் உவமையணி , ஏதுவணி , உயர்வு நவிற்சியணி என்னும் மூன் 
றணிகளும் விரவி வந்தமையால் , இதுவும் சேர்வை யணியாம் . ( சங்கீரணவ 
லங்காரம் . ) 

( ஙச ) 
அலகில் கட்டழற் கனல்வி ரித்தலால் 

அரிய பொற்பணிக் கலனெறித்தலால் 
இலகு கைப்படை கனல்வி ரித்தலால் 

இருள்க ரக்கவே யொளிப ரக்கவே . 
ப - ரை : - அலகு இல் - அளவில்லாத , கண் - 

அளவில்லாத , கண் - ( வீரர்களின் ) 
கண்கள் , தழல் கனல் - நெருப்பின் அனலை , விரித்தலால் - பரப்புவ 
தனாலும் , அரிய பொன் - சிறந்த பொன்னாலாகிய , பணி கலன் 
வேலைப்பாட்டையுடைய ஆபரணங்கள் , எறித்தலால் - ( ஒளி ) வீசுவ 
தனாலும் , இலகு - விளங்குகின்ற , கை படை - ( அவர்கள் ) கையி 
லுள்ள ஆயுதங்கள் , கனல் விரித்தலால் - ( ஒன்றோ டொன்று 
உராய்ந்து ) நெருப்புப் பொறிகளைச் சொரிவதனாலும் , இருள் கரக்க 
( அங்குள்ள ) இருள் மறையவும் , ஒளி பரக்க-வெளிச்சம் பரவவும் , 

வி - ரை : - வீரர்களின் சினத்தீ , அவர்களணிந்த ஆபரணங்களின் ஒளி 
முதலியன இருளை யொழித்து ஒளியைப் பரப்பின வென்பதாம் . முன் செய்யு 
ளில் இருள் பாவினமை கூறி இச்செய்யுளில் அவ்விருளகன் றமை கூறினார் . 
இவ்விரு தாழிசைகளும் , குடையொடு களிறுந் தொங்கல் குழாங்களுங் கொடி 
யின் காடும் , இடையிடை மயங்கி யெங்கும் வெளிகாந் திருளைச் செய்ய , படை 
களு முடியும் பூணும் படர் வெயில் பாப்பிச் செல்ல , இடையொரு கணத்தி 
னுள்ளே யிரவுண்டு பகலு முண்டே ( கம்பரா - எழுச்சிப் - ருசு ) என்னுஞ் செய் 
யுளின் கருத்தை ஒத்திருத்தலைக் காண்க . இதில் ஏதுவணியும் , உயர்வு நவிற்சி 
யணியும் இருத்தலையறிக . பா - பே : --- கலனி மைத்தலால் . 

அகில வெற்புமின் றானை யானவோ 

அடைய மாருதம் புரவி யானவோ 
முகிலனைத்துமத் தேர்க ளானவோ 

மூரி வேலைபோர் வீரரானவோ . 
ப - ரை : - இன்று - இப்போது , அகில வெற்பும் - எல்லா மலை 
களும் , ஆனை ஆனவோ - யானைகள் ஆயினவோ , மாருதம் அடைய 
காற்று முழுதும் , புரவி ஆனவோ - குதிரைகள் ஆயினவோ , முகில் 
அனைத்தும் - மேகங்கள் எல்லாம் , அ தேர்கள் ஆனவோ 
மூரி வேலை - பெரிய கடல் , போர் வீரர் ஆனவோ 


நக 


கூசஎ . 


கலிங்கத்துப் பரணி 


- 


வி - ரை : -மலைகளே யானை களாகவும் , காற்றே குதிரைகளாவும் , மேகங் 
களே தேர்களாகவும் , கடலே போர் வீரராகவும் அமைந்தனவோ வென்பதாம் . 
பெரிய உருவமும் வன்மையம் பற்றி மலைகளை யானைகளாகவும் , மிக்க விரைவு 
பற்றிக் காற்றையும் மேகத்தையும் முறையே குதிரைகளாகவும் தேர்களாகவும் , 
அளவின்றிப் பாவிக் கிடப்பது பற்றிக் கடலை வீரர்களாகவும் , கூறினார் . ஓகாரம் 
நான்கும் வியப்பின் கண் வந்தன . இச்செய்யுள் வியப்புச் சுவையாம் . ( ஙசு ) 
நசஅ . பார்சி றுத்தலிற் படைபெருத்ததோ 

படைபெருத்தலிற் பார்சி றுத்ததோ 
நேர்செறுத்தவர்க் கரிது நிற்பிடம் 

நெடுவி சும்பலா லிடமு மில்லையே . 
ப - ரை : - பார் -( இந்த ) பூமி , சிறுத்தலின் - சிறிதாயிருத்தலால், 
படை - முதற் குலோத்துங்கன் சேனை , பெருத்ததோ- பெரிதாயின 
தோ , படை - ( அவன் ) சேனை , பெருத்தலின் - அதிகமா யிருத்தலால் , 
பார் - ( இந்த ) பூமி , சிறுத்ததோ - சிறிதாயினதோ , நேர் செறுத்த 
வர்க்கு - நேரில் கோபித்துப் போர்புரியும் வீரர்களுக்கு , நிற்பு 
இடம் - ( நிலத்தில் ) நிற்பதற் குரியவிடம் , அரிது - இல்லையாம் ,, 
நெடு விசும்பு அலால் - ( அதனால் ) பெரிய ஆகாயத்தைத் தவிர , 
இடமும் இல்லை - ( அவர்களுக்கு வேறு ) இடமும் இல்லையாம் . 

ரை : - முதற் குலோத்துங்கன் சேனைக்கு இவ்வுலகில் இடம் போதா 
தென்பதாம் . சென்ற தானையும் , பார்செலற் கரிதென விசும்பிற் பாய்ந்ததால் 
( கம்பரா - கும்பகரு-கங ) என்றார் கம்பரும் . பார் சிறுத்தலின் ...... சிறுத்த 

என்றது படைகளின் மிகுதியைக் குறித்தது . அதனால் , இது கூறியது 
கூறல் என்னுங் குற்றமன்றென்க . அன்றியும் , நால்வகைப் படைகளின் 
மிகுதியைக் கண்ட சிலர் , பார் சிறுத்தலிற் படை பெருத்ததோ எனவும் , 
வேறு சிலர் , படை பெருத்தலிற் பார் சிறுத்ததோ எனவுங் கூறி வியந்தன 
ரெனினுமாம் . பெருத்ததோ - சிறுத்ததோ - ஓகாரங்களிரண்டும் வியப்புப் 
பொருளில் வந்தன . நிற்பு - தொழிற் பெயர் ; அரிது - இன்மை யென்னும் 
பொருளில் வந்தது . இதில் உயர்வு நவிற்சி யணியும் , வியப்புச் சுவையும் 
உள்ளமை காண்க . 

( ஙஎ ) 
நசக . எனவெடுத்துரைத் ததிசயித்துநின் 

றினைய மண்ணுளோ ரனைய விண்ணுளோர் 
மன நடுக்குறப் பொறைம றத்தலான் 

மாதி ரங்களிற் சாது ரங்கமே . 
ப - ரை : -இனைய மண் உளோர் - இந்தப் பூலோகத்திலுள்ள 
வர்களும் , அனைய விண் உளோர் - அந்தத் தேவலோகத்திலுள்ள 
வர்களும் , என எடுத்து உரைத்து - என்று ( இவ்வாறு ) எடுத்துச் 
சொல்லி , அதிசயித்து நின்று - ஆச்சரிய மடைந்து நின்று , மனம் 
நடுக்கு உற - மனத்தில் நடுக்கமடைய , மாதிரங்களின் - ( எல்லா ) 
திசைகளிலு முள்ள , சாதுரங்கம் - நால்வகைச் 
பொறை மறத்தலான் - ( போரை விரும்பித் தமது ) பொறுமையை 
யிழத்தலால் , 

வி - ரை : - மனிதர்களும் தேவர்களும் அதிசயித்து நடுங்கும்படி நால் 
வகைச் சேனைகளும் திரண்டன வென்பதாம் . எனவெடுத் துரைத்து 


தோ 


2 


சேனைகளும் , 


9 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


ககள 


என்றது நசஎ , நசஅ - ம் தாழிசைகளில் கூறியுள்ளவற்றை யென்க . மண்ணு 
ளோர் , விண்ணுளோர்- இவைகளில் எண்ணும்மைகள் விகாரத்தால் தொக்கன . 
சாதுரங்கம் - சதுரங்கம் என்பதின் நீட்டல் ; சதுர் + அங்கம் ; நால்வகைச் 
சேனைகள் ; அவை யானைப் படை , தேர்ப் படை , குதிரைப் படை , காலாட் 
படை யென்பன . இவற்றை வடநூலார் ரத கஜ துரக பதாதி யென்ப . 
பா - பே : -- புறம றைத்தலான் . 

( ஙஅ ) 
கூடும் . கடல்க ளைச்சொரி மலையுள வெனவிரு 

கடத டத்திடை பொழிமத முடையன 
கனல்வி ளைப்பன முகிலுள் வெனவிழி 

கனல்சி னத்தன கரியொடு பரிகளின் 
உடல்பி ளப்பன பிறைசில வுளவென 

உயர்ம ருப்பின வுலகுகள் குலைதர 
உருமி டிப்பன வடவன லுளவென 

+ ஒலிமு கிற்கட கரிகளு மிடையவே . 

: -- கடல்களை சொரி - கடல்களின் நீரைச் சொரிகின்ற , 
மலை உள - மலைகள் ( பல ) இருக்கின்றன , என - என்று ( கண் 
டோர் ) சொல்லும்படி , தட இரு கடத்திடை - விசாலமாகிய 
இரண்டு கன்னங்களிலும் , பொழி மதம் உடையன - பொழிகின்ற 
மதத்தை யுடையனவும் , கனல் விளைப்பன - நெருப்பை உண்டா 
வனவாகிய , முகில் உள என - மேகங்கள் உண்டென்று சொல் 
லும்படி , விழி கனல் - கண்களிலிருந்து தீப்பொறிகளைச் சொரியும் , 
சினத்தன - கோபத்தை யுடையனவும் , கரி ( உடல் ) ஒடு - ( போரில் 
தம்மை எதிர்க்கும் ) யானைகளின் உடம்புகளையும் , பரிகளின் உடல் 

திரைகளின் டம்புகளையும் , பிளப்பன - பிளந்தெறிவனவாகிய , 
சில பிறை உள என 

என - இரண்டு பிறைச் சந்திரர் உண்டென்று 
சொல்லும்படி , உயர் மருப்பின - சிறந்த தந்தங்களை யுடையனவும் , 
உலகுகள் குலைதர - உலகங்களிலுள்ள உயிர்களெல்லாம் நடுங்க, 
உரும் - இடியும் , வடவனல் வடவா முகாக்கினியும் , உள என 
( தம்மிடம் ) உண்டென்று சொல்லும்படி , இடிப்பன - பேரொலி 
செய்வனவு மாகிய , ஒலி முகில் - முழங்கும் மேகங்களைப் போன்ற , 
கடம் கரிகளும் - மதத்தைப் பொழியும் யானைகளும் , மிடைய - 
நெருங்கிச் செல்லவும் , 

வி - ரை : - மதத்தைப் பொழியுங் கன்னங்களையும் , சினத்தீ யுமிழுங் 
கண்களையும் , தம்மை எதிர்க்கும் யானைகளையும் , குதிரைகளையும் பிளந்தெறி 
யும் இரண்டு பிறைச் சந்திரரைப் போன்ற தந்தங்களையும் , உலகமெல்லாம் 
நடுங்கும்படி முழங்குதலையு முடையனவாகிய மதயானைகள் பல நெருங்கிச் 
சென்றன வென்பதாம் . உடல் என்பதைக் கரிக்குங் கூட்டுக . சில = இரண்டு ; 
மந்த மேசில ஏபு ராரவம் ( தக்கயா - நங ) என்றமை காண்க ; வடவா முகாக் 
கினி - பெண் குதிரையின் முகம் போன்ற வடிவமமைந்த ஒருவகை நெருப்பு ; 
இது கடலின் நடுவிலுள்ள தென்பர் . வடவா = வடவை , பெண்குதிரை ; இது 
முதல் நான்கு தாழிசைகளில் நால்வகைச் சேனைகளின் சிறப்பைக் கூறு 
கிறர் . இதில் யானைப் படைகளின் சிறப்புக் கூறப்பட்டது . இதில் இல் 
பொருளுவமை யணியுள்ளமை காண்க . பா - பே : - * கனல்விழிப்பன , 
+ ஒலிமு ழக்கின . 

( நக ) 


ககூவு 


கலிங்கத்துப் பரணி 


. 


வன 


கூருக . முனைக ளொட்டினர் முடியினை யிடறுவ 

முடியின் முத்தினை விளைபுக ழெனநில 
முதுகில் வித்துவ நிலமுறு துகளற 

முகின்மி திப்பன முகில்விடு துளியொடு 
கனைக டற்றிரை நிரையென விரைவொடு 

கடலி டத்தினை வலமிடம் வருவன 
கடலி டத்திறு மிடியென வடியிடு 

கவன மிக்கன கதழ்பரி கடுகவே . 
ப -ரை : - முனைகள் - போர்க்களங்களில் , ஒட்டினர் - ( தம் 
பகைவரை வெல்வதாய் ) சபதம் செய்யும் அரசர்களின் , முடியினை 
இடறுவ - தலைகளை ( காலால் ) மோதி யழிப்பனவும் , முடியில் முத் 
தினை- ( அவர்கள் ) கிரீடங்களிலுள்ள முத்துக்களை , விளை புகழ் என - 
மேலும் மேலும் ) வளரும் ( தம் ) புகழைப் போல , நிலம் முதுகில் 
நிலத்தின் மேற் பரப்பில் , வித்துவ - (உதிர்த்து ) பரப்புவனவும் , 
நிலம் உறு துகள் அற - பூமியில் பொருந்திய புழுதி நீங்கும்படி , 
முகில் மிதிப்பன - ( மேலே தாவி ) மேகங்களை மிதிப்பனவும் , முகில் 
விடு - ( அந்த ) மேகங்கள் பொழியும் , துளியொடு - நீர்த்துளியுடன் , 
கனை கடல் - ஒலிக்குங் கடலின் , திரை நிரை என - அலைகளின் 
வரிசைகளைப் போல , கடல் இடத்தினை - கடலால் சூழப்பட்ட 
உலகத்தை , விரைவொடு - ( மிகவும் ) வேகமாய் , வலம் இடம் வரு 

வலமும் இடமுமாய்ச் சுற்றி வருவனவும் , கடல் இடத்து 
கடலில் , இறும் இடி என - சேரும் இடியைப் போல , அடி இடு - 
( தம் ) கால்களை ( நிலத்தில் ) வைக்கும் , கவனம் மிக்கன - நடையிற் 
சிறந்தனவு மாகிய , கதழ் பரி கடுக - விரைவினையுடைய குதிரைகள் 
வேகமாய்ச் செல்லவும் , 

ரை : - பகையாசர் தலைகளை மிதித்து அழிப்பனவும் , அவர்கள் 
தலையிலுள்ள முத்துக்களைத் தம் புகழைப் போல் நிலத்தில் பரப்புவனவும் , 
பூமியிலுள்ள புழுதி நீங்கும்படி மேகங்களை மிதிப்பனவும் , அலைகளின் வரிசை 
யைப்போல் உலகத்தைச் சுற்றி வருவனவும் , சிறந்த நடையினை யுடையனவு 
மாகிய குதிரைகள் பல விரைந்து சென்றன வென்பதாம் . அவை 
வேந்தர் முடியிலுள்ள முத்துக்களை யுதிர்த்தல் தம் புகழைப் பாப்புதலை யொத் 
திருந்த தென்க . வானமளாவ மேலே பாயுங் குதிரைக ளென்பார் , முகில் 
மிதிப்பன என்றார் . ( தா - நருரு ) முகிற்றலை , கிழிய வைப்பன குரவி தத்தன 
புரவியே (வில்லிபா - அணிவ - அ ) என்றமை காண்க . கடலினலைகளைக் குதி 
ரைகளுக்கு உவமை கூறுதலை , தாளு லாவு பங்க யத்த ரங்க முந்து ரங்கமா 
( கம்பரா - நகாப் - கக ) எனவும் , ஒலியவார் திரையி னன்ன வொழுங்கின யோக 
மாக்கள் ( திருவிளை - திருமணப் - கக ) எனவும் வருமாற்றானறிக . கடலில் விழு 
மிடி மிக்க வெளிதில் நீரைப் பிளந்து ஊடுருவிச் செல்லுதல் போல் , 
கடுவேகமா யோடுங் குதிரைகளின் கால்கள் நிலத்தைப் பிளந்தன வென்க . 
நிலமுதுகு - இலக்கணை . இதில் ஆசிரியர் குதிரைப்படைகளின் சிறப்பைக் 
கூறினர் . இதில் உவமையணியும் , உயர்வு நவிற்சியணியும் உள்ளமை 
காண்க . 

( ச O ) 
கருஉ . இருநிலத்திட ருடைபடு முருளன 

இருபு டைச்சிற குடையன முனைபெறின் 


வி 


பகை 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


ககக . 


உடையன 


உடையன 


எதிர்ப றப்பன விடு நுக மொடுகடி 

திவுளி முற்படி னிதுபரி பவமெனும் 
ஒருநினைப்பினை யுடையன வினையன 

உயர்செய் மொட்டொடு * மலரென நிறுவிய 
ஒழித ரச்செரு வுறுபுன. லுமிழ்வன 

உலக ளப்பன விரதமு மருவியே . 
ப - ரை : - இரு நிலம் - பெரிய நிலத்திலுள்ள , திடர் உடை 
படும் - மலைகள் ( எல்லாம் ) உடைந்து போகும் , உருளன - சக்கரங் 
களை யுடையனவும் , இரு புடை - இரண்டு பக்கங்களிலும் , சிறகு 

சிறகுகளை யுடையனவாய் , முனை பெறின் - போரைப் 
பெற்றால் , எதிர் பறப்பன - (பின் வாங்காமல் ) எதிராய்ப் பறப்பன 
வும் , இடு நுகம் ஒடு - ( தம்மில் ) பூட்டிய நுகத்தடிகளோடு , இவுளி 
கடிது முன் படின் - குதிரைகள் விரைவாய் ( போருக்கு ) முற்பட் 
டால் , இது பரிபவம் எனும் - இது ( தமக்கு ) அவமான மென்று 
நினைக்கும் , ஒரு நினைப்பினை 

ஒப்பற்ற எண்ணத்தை 
யுடையனவும் , உயர் செய் மொட்டு ஒடு - சிறப்புப் பொருந்திய 
மொட்டுக்களும் , மலர் என- ( தாமரை ) மலர்களும் போல , நிறுவிய 
ஏற்படுத்தப்பட்ட உறுப்புக்களை யுடையனவும் , வினையன - ( பல 
வகை ) வேலைப்பாடுக ளுடையனவாய் , செரு ஒழிதர - ( பகைவர் ) 
போர்த்தொழி லொழியும்படி , உறு புனல் உமிழ்வன -மிகுதியாகிய 
நீரைச் சொரிவனவும் , உலகு அளப்பன - உலகங்களை அளப்பனவு 
மாகிய , இரதமும் மருவி - தேர்களும் நெருங்கிச் செல்லவும் , 

வி - ரை : - மலைகளை யுடைக்கும் உருள்களை யுடையனவும் ( மலைகல்லி 
Tanks ) இருபுறச் சிறகுகளை யுடையனவாய்ப் போரில் எதிர் பறப்பனவும் 
( ஆகாய விமானம்- Aeroplanes ) பலவகை வேலைப்பாடுகளைப் பொருந்திப் 
பகைவர் போர்த் தொழிலொழியும்படி நீரை மிகுதியாய்ச் சொரிவனவுமாகிய 
பல பெரிய தேர்கள் சென்றன வென்பதாம் . திடரென்பதற்கு மேடெனப் 
பொருள் கூறினுமாம் . மலைகல்லிகளும் , ஆகாயவிமானங்களும் தமிழ் வேந்தர் 
காலத்திலேயே இருந்தனவென இச்செய்யுளால் தெரிகிறது . கடிது - குறிப்பு 
முற்றெச்சம் ; நிறுவிய - அஃறிணைப் பலவின் படர்க்கை வினையாலணையும் 
பெயர் . இவுளி முற்படின் ... 

என்றது மரபு வழுவமைதி . 
மருவி - எச்சத்திரிபு . இதில் தேர்ப்படை களின் சிறப்பைக் கூறியுள்ளமை 
காண்க . பா - பே : - * நறுமலர் . 

( சக ) 
நருங . அலகில் வெற்றியு முரிமையு மிவையென 

அவயவத்தினி லெழுதிய வறிகுறி 
அவையெ னப்பல வடுநிரை யுடையவர் 

அடிபு றக்கிடி லமரர்த முலகொடிவ் 
வுலகு கைப்படு மெனினும் தொழிபவர் 

உடன மக்கொரு சுமையென முனிவர் 
உயிரை விற்றுறு புகழ்கொள வுழல்பவர் 

ஒருவ ரொப்பவர் படைஞர்கண் மிடையவே .. 


உடையன 


200 


கலிங்கத்துப் பரணி 


ப - ரை : - அலகு இல் - அளவில்லாத, வெற்றியும் - வெற்றிக் 
குறிகளும் , உரிமையும் - ( அவரவர்க்கு ) உரிய கடமைகளும் , இவை 
என - இவை என்று ( கண்டோர் ) சொல்லவும் , அவயவத்தினில் - 
( தங்கள் தங்கள் ) அவயவங்களில் , எழுதிய அறிகுறி - பதித்த 
அடையாளங்கள் , அவை என - அவை என்று சொல்லவும் , நிரை - 
வரிசையாகிய , பல வடு உடையவர் - பல (விழுப்புண்களின் ) தழும்பு 
களை யுடையவர்களும் , அடி புறக்கு இடில் - ( போரில் முன் வைத்த ) 
காலைப் பின் வைப்பதால் , அமரர் தம் உலகொடு - தேவலோகமும் , 
இ உலகு -இந்த உலகமும் , கை படும் எனினும் - ( தமக்கு எளிதில் ) 
கிடைப்பதானாலும் , அது ஒழிபவர் - அவ்வாறு புரிதலைத் தவிர்பவரும் , 
உடல் - (நிலையில்லாத இந்த உடம்பு , நமக்கு ஒரு சுமை என 
நமக்கு ஒரு பாரமென்று, முனிபவர்- ( அதனை ) வெறுப்பவரும் , 
உயிரை விற்று - (தங்கள் ) உயிரைக் கொடுத்தாயினும் , உறு புகழ் 
கொள- ( நிலையாக ) பொருந்திய புகழைத் தேடிக் கொள்ள , உழல் 
பவர் - முயல்பவரும் , ஒருவர் ஒப்பவர் - ( ஒருவருக்கு ) ஒருவர் சமான 
மானவருமாகிய , படைஞர்கள் மிடைய - படைவீரர்கள் ( பலர் ) 
நெருங்கிச் செல்லவும் , 

வி - ரை : - பலவகை விருதுகளைப் பெற்றவர்களும் விழுப்புண்களை 
யுடையவர்களும் போரில் புறங் கொடாதவர்களும் புகழையே நாடுபவர்களு 
மாகிய வீரர் பலர் திரண்டு சென்றன ரென்பதாம் . வெற்றி யென்றது - வெற் 
றிச் சின்னங்களை ; அவை அரசனால் வழங்கப்பட்ட யானை , குதிரை , சிறு நாடு 
முதலியன ( புறப் - வெ - மா- கஉஅ ) . உரிமை யென்றது அவரவர் தத்தம் 
நிலைமைக் கேற்பச் செய்யவேண்டிய கடமைகளை ; வடுநிரை யாவன - (வீரர் 
கள் முன்பு பல போர்களில் சென்று புண்பட்ட ) தழும்புகளின் வரிசை ; 
அவை விழப்புண் எனப்படும் . அப்புண்கள் புறங்கொடாத வீரர்களின் மார் 
பிலும் முகத்திலும் படுவன வாதலால் , ( தா- ருஉ ] அவயவத்தினில் ...... 
வடுநிரை யுடையவர் என்றார் ( புறப் - வெ . - மா.-உசு ) . அளவிறந்த பெரும் 
பயன் கிடைப்பினும் , போரில் முன்வைத்த காலைப் பின் வையாதவ ரென்பார் ,, 

அடி புறக்கிடில் ....... ஒழிபவர் என்றார் . அடியொதுங்கிப் பிற்பெயராப் 
படையோர்க்கு ( மதுரைக்கா - ஙஎ , ஙஅ ) என்றார் பிறரும் . தம் முயிரினும் 
புகழையே பெரிதும் நாடும் வீரரென்பதும் , ஒருவர்க் கொருவர் பின் வாங்கு 
பவால்ல ரென்பதும் இறுதியில் கூறியவாறாம் . விற்று - இதில் உயர்வு சிறப் 
பும்மை விகாரத்தால் தொக்கது . உறுபுகழ் - வினைத்தொகை ; மிகுதியாகிய 
புகழெனின் , உரிச்சொற்றொடராம் . இச்செய்யுள் காலாட்படைகளின் சிறப் 
பைக் குறித்தது . 

( சஉ ) 
கருச . விழித்த விழி தனி விழித்த விருதர்கள் 

விடைத்து * வெடுவெடு சிரித்தவாய் 
தெழித்த பொழுதுட றிமிர்க்க விமையவர் 

திகைக்கண் மதகரி திகைக்கவே . 
ப - ரை : - விழித்த தனி விழி - ( கோபித்து ) பார்க்கும் ஒப் 
பற்ற கண்களோடு , விழித்த - விளங்கிய , விருதர்கள் - வீரர்கள் , 
விடைத்து - கோபித்து , வெடு வெடு சிரித்த வாய் - வெடு வெடு 
வென்று சிரித்த வாயால் , தெழித்த பொழுது- பேராரவாரஞ்செய்த 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


உலக 


முடிவில் , 


பொழுது , இமையவர் உடல் திமிர்க்க - தேவர்கள் உடல் நடுங்க 
வும் , திகை கண் - ( எட்டு ) திசைகளிலுமுள்ள, மதம் கரி திகைக்க - 
மதத்தைப் பொழியும் யானைகள் திகைப் படையவும் , 

வி - ரை : - தேவர்கள் நடுங்கவும் திசையானைகள் திகைக்கவும் வீரர்கள் 
ஆரவாரஞ்செய்தன ரென்பதாம் ; அவர்கள் ஆரவாரம் புரிந்தமை போர் கிடைத் 
ததென்னுங் களிப்பின் மிகுதியாலென்க. விழித்தல் - விளங்கல் ; வான்கண் 
விழியா வைகறை யாமம் ( சிலப் - க 0 - க ) என் றமை காண்க . " வெடுவெடு 
சிரித்த என்றது கோபநகையினை ; மால்வரை பனிப்ப வெடிபட நகைத்து 
[ ஆரியப் - இரணியனை - அச ) எனவும் , வெடுவெடென்ன நக்கு (காரைக் 
கா - மூத்த - உ ) எனவும் , வருமாறு காண்க . வீரர் ஆரவாரத்தால் தேவரும் 
திசையானைகளும் நடுங்குதலை , ஆர்த்தார் நெடுவான நடுங்க ......... வேர்த்தா 
ரது கண்டு விசும் புறுவோர் எனவும் , திகைக்கண் வேழ நெடுங்களிச் செருக்கு 
நீங்க ( கம்பா - அதிகாயன் - உஉ ; சம்புமாவி - கங ) எனவும் கம்பர் கூறின 
மையாலு முணர்க . பா - பே : - + விழி கனல் , * விடுவிடு சிரித்த . 
கூருரு . உகத்தின் முடிவினி லுகைத்த கனைகடல் 

உவட்டி யெனமுகின் முகட்டின்மேல் 
தகைத்த விடுபரி முகக்க ணுரைசுர 

நதிக்க ணுரையென மிதக்கவே . 
ப - ரை : -உகத்தின் முடிவினில் - யுகங்களின் 
உகைத்த - பொங்கி எழுந்த , கனை கடல் - ஒலிக்குங் கடலலைகள் ,, 
உவட்டி என- ( மேக மண்டலமளவும் ) பெருகி யெழுந்தாற்போல, 
முகில் முகட்டின் மேல் - மேகங்களி னுச்சியில் , நகைத்த-(பாய்ந்து ) 
விளங்கிய , பரி முகம் கண் - குதிரைகளின் வாயில் , விடு நுரை - 
வெளிப்படும் நுரைகள் , சுரநதி கண் - ஆகாய கங்கையின் , நுரை 
என - நுரை போல , மிதக்க - மிதந்து தோன்றவும் , 

வி - ரை : - யுகமுடிவில் கடலலைகள் கிளர்ந்தெழுந்தாற்போல் , மேகங் 
களி னுச்சியில் தோன்றுங் குதிரைகளின் வாயிலிருந்து வெளிப்படும் நுரை 
ஆகாய கங்கையின் நுரைபோல் தோன்று மென்பதாம் . கடல லைகள் குதிரை 
களுக்கும் , ஆகாய கங்கையின் நுரை அவைகளின் வாயிலிருந்து வெளிப்படும் 
நுரைக்கு முவமை . குதிரைகள் மேகமண்டலத்தில் பாய்ந்து தோன்றுதலால் , 
ஆகாய கங்கையின் நுரையை உவமை 

உவமை கூறினார் . முகில் முகட்டின் ... பரி 
என்றதற்கேற்ப நிலமுறு துகளற முகில் மிதிப்பன ( தா - ஙருக ) 
முன்னும் . உகத்தின் முடிந்த நாளலையோ டொலித்தெழு சங்க வேலையென 
.......... வாசிகளே ( வில்லிபா - கஉ - ம்- போர் -20) எனவும் , பாரிற் றேர் 
செலின் பழிபெரி துடைத்தென நாணி , சோரும் வார்புயற் றுளங்கவிண் 
புகுவன தூரகம் , ( சீவகசி - உகச 0 ) எனவும் பிற அறிஞர் கூறி யுள்ளமையுங் 
காண்க கடல் - முகம் - ஆகுபெயர்கள் ; உவட்டியென - உவட்டினாலென்ன 
என்பதன் தொகுத்தல் . இச்செய்யுள் உவமையணியாம் . 

( சச ) 
கருசு . கழப்பில் வெளில்சுளி கதத்தி லிருகவுள் 

கலித்த கடமிடி பொறுத்த போர்க் 
குழப்பி வருமுகின் முழக்கி லலைகடல் 

குளிக்கு முகில்களு மிடக்கவே . 
ப - ரை : -- இரு கவுள் கலித்த - இரண்டு கன்னங்களிலும் 
தோன்றிய , கடம் - மதநீரோடு , கதத்தில் - கோபத்தால் , வெளில் 


என்றார் 


202 


கலிங்கத்துப் பரணி 


சுளி - கட்டுத் தூணை முறித்தும் , இடி பொறுத்த போர் - இடி 
யோசைபோல் ஒலிபொருந்திய போரில் , குழப்பி வரு- ( பகைவரை ) 
கலக்கியும் வருகின்ற , கழப்பு இல் - கள்ளத்தன மில்லாத , முகில் 
முழக்கின் - மேகம் போன்ற யானைகளின் ஒலியால் , அலை கடல் 
குளிக்கும் - ( அலைகளால் ) அசையும் கடலில் (நீருண்ண ) படியும் , 
முகில்களும் - மேகங்களும் , இடக்க - ( அஞ்சி ) பின் வாங்கவும் , 

வி - ரை : -- யானைகள் பிளிறு தலினால் , கடல் நீரை யுண்ணும் மேகங்கள் 
அஞ்சி நிலை குலைந்தன வென்பதாம் . வெளில் சுளிவரு கழப்பில் முகிலென்க . 
சுளி வரு முகில் என்றது வரிப்புனை பந்து ( திருமுருகு - சஅ ) என்பது 
போல நின்றது . முகில் இரண்டனுள் முந்தினது உவமையாகு பெயராம் .. 
பா - பே : - * முகில்களு மிடிக்கவே . 
கரு எ . கடுத்த விசையிருள் கொடுத்த வுலகொரு 

கணத்தில் வலம்வரு கணிப்பிறேர் 
எடுத்த கொடிதிசை யிபத்தின் மதமிசை 

இருக்கு மளிகளை யெழுப்பவே . 
ப - ரை : - உலகு ஒரு கணத்தில் - உலகங்களை ஒரு நொடியில் , 
வலம் வரு - சுற்றி வருகின்ற , கடுத்த விசை - மிக்க வேகத்தை 
யுடைய , இருள் கொடுத்த - இருளை உண்டாக்குகிற , கணிப்பு இல் 
தேர் - அளவில்லாத தேர்களில் , எடுத்த கொடி உயர்த்திய கொடிச் 
சீரைகள் , திசை இபத்தின் மதம் மிசை - ( எட்டு ) திக்கு யானை 
களின் மதநீரில் , இருக்கும் அளிகளை - இருக்கும் வண்டுகளை , 
எழுப்ப - எழுப்பவும் , 

வி - ரை : - மிகவும் விரைந்தோடும் தேர்களில் கட்டிய கொடிச் சீரை 
கள் திசையானைகளின் மதநீரை யுண்ணும் வண்டுகளை யெழுப்பின வென்ப 
தாம் . பல பெரிய தேர்கள் ஒன்று திரண்டமையால் , அவற்றின் நிழல் இருளை 
யுண்டாக்கின தென்க . தேர்களிலுள்ள கொடிச் சீரைகள் அசைதலாலும் தேர் 
கள் பேரொலி புரிதலாலும் வண்டுகள் அஞ்சி யெழுந்தனவாம் . இந்நான்கு 
செய்யுட்களும் உயர்வு நவிற்சியணியாம் . 

( சசு ) 
நரு அ . எழுந்தது சேனை யெழலு மிரிந்தது பாரின் முதுகு 

விழுந்தன* கானு மலையும் வெறுந்தரை யான திசைகள் . 
ப - ரை : - சேனை - (நால்வகை ) சேனையும் , எழுந்தது- ( போர்க்கு ) 
புறப்பட்டது , எழலும் - ( அவ்வாறு ) புறப்படுதலும் , பாரின் முதுகு 
இரிந்தது - நிலத்தின் முதுகு முறிந்தது , கானும் மலையும் விழுந்தன 
காடுகளும் மலைகளும் ( நிலை குலைந்து ) விழுந்தன , திசைகள் வெறும் 
தரை ஆன - திக்குகள் ( எல்லாம் ) வெறுநில மாயின . 

வி -ரை: - நால்வகைச் சேனைகளும் போர்க்குத் திரண்டெழுந்தன 
வென்பதாம் . முன் செய்யுட்களில் நால்வகைப்படைகளும் தனித்தனி திரண்டு 
வந்தமை கூறி , இதில் அவை போர்க்குப் புறப்பட்டமை கூறினார் . அச்சேனை 
களின் பாரத்தைப் பொறுக்கலாற்றாமை கருதி , பாரின் முதுகு இரிந்தது 
எனவும் , அச்சேனைகள் செல்லும் வேகத்தைக் கருதி , கானு மலையும் விழுந் 
தன எனவுங் கூறினார் . பகைவர் நாட்டைக் கைப்பற்றக் கருதிச் சேனைகள் 
திரண்டெழுதலை வஞ்சியாவம் என்ப . வள்வார் முரசமொடு வயக்களிறு 
முழங்க , ஒள்வாட் டானை யுருத்தெழுந் தன்று ( புறப் - வெ - மா - நஎ ) என் 

ஏறமை 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


உங 


காண்க . இது முதல் நான்கு செய்யுட்கள் சேனைகள் விரைந்து செல்லுத 
லால் நிகழ்ந்த நிகழ்ச்சியை யுணர்த்தும் . பா - பே : - * கான மடைய . 

( ஙஙஎ ) அருளுபொழுதில் ( நநஅ ) எனலும் ( ஙஙக ) முனிவு கொண்ட திலை, 
பொருளறிகிலம் ( ஙச O ) (பின்பு) அணைமின் , கொணர்மின் எனலும் ( ஙசக ) 
வண்டை நகராசன் , கழல் தொழுதனன் ( ஙசஉ ) ( பின்பு ) விடை கொடுக்க , 
அப்பொழுதிலே (ஙசங ) திரள ( ஙசச ) தொடா ( ஙசரு ) இருள் பாக்க ( ஙசசு ) 
ஒளி பாக்க ( ஙசஎ ) ஆனவோ ( நசஅ ) இடமு மில்லை ( ஙசக ) என வெடுத் 
துரைத்து , மன நடுக்குற , சாதுரங்கம் , மறத்தலான் ( நடு ) உளவென , கரிகளு 
மிடைய ( நருக ) பரிகடுக ஙருஉ ) இரதமு மருவி ( நருங ) படைஞர் கண் மிடைய 
( நருச ) மதகரி திகைக்க ( நடுரு ) நுரையென மிதக்க ( நடுசு ) முகில்களு மிடக்க 
( நருஎ ) அளிகளை யெழுப்ப ( கூடு அ ) எழுந்தது சேனை என வினை முடிவு செய்க . 
நருகூ . அதிர்ந்தன நாலு திசைக ளடங்கின வேழு கடல்கள் 

பிதிர்ந்தன மூரி மலைகள் பிறந்தது தூளி படலம் . 
ப - ரை : - நாலு திசைகள் - நான்கு திக்குகளி லுள்ளவர்க 
ளும் , அதிர்ந்தன - நடுக்க மடைந்தனர் , எழு கடல்கள் - எழுகடல் 
களும் , அடங்கின - ( ஒலி ) அடங்கின , மூரி மலைகள் - பெரிய மலை 
கள் , பிதிர்ந்தன - பிளவு பட்டன, தூளி படலம் பிறந்தது 

, - புழுதி 
யின் கூட்டம் ( மிகுதியாய் ) உண்டாயிற்று . 

வி - ரை : - சேனைகள் விரைந்து செல்லுதலால் , புழுதி கிளம்பின தென்ப 
தாம் . திசைகள் - இடவாகு பெயர் . ஏழு கடல்களை நகரு - ம் , தாழிசையிற் காண்க . 
நசு0 . நிலந்தரு தூளி பருகி நிறைந்தது வானின் வயிறு 

வலந்தரு மேக நிரைகள் வறந்தன நீர்கள் சுவறி . 
ப - ரை : - நிலம் தரு - பூமியிலிருந்து உண்டாகிய , தூளி 
பருகி - புழுதியை விழுங்குதலால் , வானின் வயிறு - ஆகாயத்தின் 
வயிறு, நிறைந்தது - நிரம்பினது , வலம் தரு - வலிமை பொருந்திய , 
மேகம் நிரைகள் - மேகங்களின் கூட்டங்கள் , நீர்கள் சுவறி - ( தம் 
மிடமுள்ள ) நீரெல்லாம் வற்றி , வறந்தன - வறண்டு போயின . 

வி - ரை : - சேனைகள் செல்லும் போது கிளம்பிய புழுதியால் ஆகாயம் 
மறைந்த தன்றி , மேகங்களிலுள்ள நீரும் வறண்டு போயின தென்பதாம் . 
நிலந்தரு .......... வயிறு என்றது - மரபு வழுவமைதியாம் . வலம் - வலிமை ; 
வாளின் வாழ்நர் தாள்வலம் வாழ்த்த ( புறநா-உச ) என்றதனாலறிக . மேகத் 
துக்கு வலியாவது உலகத்தைப் படைத்தலும் காத்தலும் அழித்தலுமாம் .. 
வானின் வயிறு - என்றது இலக்கணை . 

( சக ) 
கூசுக . தயங்கொளி யோடை வரைக டருங்கட தாரை மழையின் 

அயங்களின் வாயி னுரையி னடங்கின தூளி யடைய .. 

ப - ரை : - தயங்கு ஒளி - விளங்கும் ஒளியையுடைய , ஓடை 
நெற்றிப்பட்ட மணிந்த , வரைகள் - மலைபோன்ற யானைகள் , தரும் 
கடம் . சொரிகின்ற மதநீராகிய , தாரை மழையின் - மழைநீராலும் , 
அயங்களின் - குதிரைகளின் , 

வாயின் நுரையின் - வாயிலிருந்து 
வரும் நுரையாலும் , தூளி அடைய அடங்கின - புழுதி முற்றும் 
தணிந்தன . 

வி ரை : - யானைகளின் மதநீராலும் குதிரைகளின் வாய் நுரையாலும் 
அப்புழுதி தணிந்த தென்பதாம் . முன் செய்யுளில் சேனைகள் செல்லும் விரை 


20 ச 


கலிங்கத்துப் பரணி 


வால் புழுதி கிளம்பினமை மொழிந்து , இச்செய்யுளில் அப்புழுதி அடங்கினமை 
கூறினார் . ஓடை வரை - அடையடுத்த உவமையாகு பெயர் . இந்நான்கு செய் 
யுட்களும் உயர்வு நவிற்சி மணியாம் . 

( 30 ) 
கூசுஉ . எழுதூளியடங் கநடந்துதயத் 

தேகுந் திசைகண் டதுமீ ளவிழும் 
பொழுதே கலொழிந் துகடற் படையெப் 

பொழுதுந் தவிரா துவழிக் கொளவே . 
ப - ரை : - கடல் படை - கடல் போன்ற சேனைகள் , உத 
யத்து- ( சூரியன் தோன்றும் ) காலை வேளையில் , எகும் திசை கண்டு 
( தாம் ) செல்லும் திசையை அறிந்து , எழு துளி- ( மேலே ) கிளம்பும் 
புழுதி , அடங்க நடந்து , அது மீள விழும் பொழுது - அந்தச் 
சூரியன் மீண்டும் மறையும் ( மாலை ) காலத்தில் , ஏகல் ஒழிந்து - 
( அவை ) செல்லுதல் தவிர்ந்து , எ பொழுதும் தவிராது- (பகலில் ) ஒரு 
நாளும் தவறாமல் , வழி கொள -பிரயாணஞ் செய்ய , 

வி -ரை : - சேனைகள் இரவில் தங்கிப் பகலில் நடந்து சென்றன 
வென்பதாம் . சேனைகள் இளைப்பாறி உறங்கும் பொருட்டு இரவில் தங்கின 
வென்க . எழுதூளி யடங்க நடந்து என்றதனால் , சேனைகளால் கிளம்பிய 
புழுதி அச்சேனை களாலே தணிந்த தென்பதாம் . கடற் படை - உவமைத் 
தொகை . எப்பொழுதும் உம்மை முற்றுப் பொருளை யுணர்த்தினது . ( ருக ) 
நசுங . * தண்ணாரின் மலர்த் திரடோ ளபயன் 

தானே வியசேனைதனக் கடையக் 
கண்ணா கியசோ ழனசக் கரமாங் 

கருணா கரன்வா ரணமேற் கொளவே . 
ப - ரை : - தண் ஆரின் மலர் - குளிர்ச்சியாகிய ஆத்திமலர் 
மாலையை யணிந்த , திரள் தோள் - திரண்ட தோள்களையுடைய , அப 
யன் - ( முதற் குலோத்துங்க ) சோழன் , ஏவிய சேனை தனக்கு - 
( போருக்கு ) கட்டளை யிட்டனுப்பிய சேனைகளுக்கு , அடைய கண் 
ஆகிய- முற்றும் கண் போன்றவனும் , சோழன சக்கரம் ஆம் 
சோழ வேந்தனுடைய சக்கராயுதம் போன்றவனுமாகிய கருணா 
கரத் தொண்டைமான் , வாரணம் மேல் கொள - யானைமே லேறிச் 
செல்லவும் , 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் படைத்தலைவனாகிய 
யானை மேலேறிச் சென்றன னென்பதாம் . படைத்தலைவன் படைகளுக்கு இன்றி 
யமையாத சிறப்புடைமை பற்றிக் கருணாகானைக் கண் எனவும் , திருமாலே 
- முதற் குலோத்துங்கனாய்த் தோன்றி யுள்ளான் என்றமையால் , அவனைச் 
சக்கரம் எனவுங் கூறினார் ( தா - நஅஎ) . திருமாலின் சக்கரம் அவர் பகைவர் 
களை எளிதில் அழித்தல் போல் , இவனும் முதற் குலோத்துங்கன் பகைவரை 
எளிதில் அழிக்கவல்லவனென்க. ஆரின் மலர் - ஆறன் தொகை; இன் - சாரியை ; 
மலர் - காரணவாகு பெயராய் 

பெயராய் மாலையை யுணர்த்தினது ; சினையாகுபெய 
ரெனினுமாம் . சோழன சக்கரம்- ஆறன் விரி ; இதில் பன்மைக்குரிய அகா 
வருபு சிறுபான்மை ஒருமைக்கண் வந்தது . கண் - சக்கரம் - உவமையாகு 
பெயர்கள் . பா - பே : - * தண்ணார் மலர்சேர் . 

( 52 ) 


கருணாகரன் 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


20 ரு 


னும் 


க , 


கூசுச . தொண்டை யர்க்கரசு முன்வருஞ்சுரவி 

துங்க வெள்விடையுயர்த்தகோன் 
வண்டை யர்க்கரசு பல்ல வர்க்கரசு 

மால்களிற்றின் மிசை கொள்ளவே . 
ப - ரை : - தொண்டையர்க்கு அரசு - தொண்டை நாட்டி 
லுள்ளவர்க்கு அரசனும் , வண்டையர்க்கு அரசு - வண்டை யென் 

நகரத்திலுள்ளவர்க்கு மன்ன னுமாகிய கருணாகரனுக்கு , 
முன் வரும் முன்னே பிறந்த , சுரவி - காமதேனுவின் வழியில் வந்த , 
துங்கம் - பரிசுத்தமாகிய , வெள் விடை - வெண்மையாகிய எருத்துக் 
கொடியை , உயர்த்த கோன் - உயர்த்திப் பிடித்த வேந்தனாகிய , 
பல்லவர்க்கு அரசு- (பல்லவ நாட்டிலுள்ளவர்க்கு அரசனாகிய ) பல் 
லவ வேந்தன் , மால் களிற்றின் மிசை கொள்ள - பெரிய யானையின் 
மேலேறிச் செல்லவும் , 

வி -ரை : -- கருணாகரன் யனாகிய பல்லவ வேந்தன் யானைமே 
லேறிச் சென்றன னென்பதாம் . கருணாகானுக்குப் பல்லவ வேந்தன் தமைய 
னென்பதும் , நசுகம் தாழிசையில் கருணாகானைப் படைத் தலைவனென்றமை 
யால் , இவன் உதவிப் படைத் தலைவ னென்பதும் இதனால் விளங்குகிறது . 
எருத்துக் கொடி பல்லவர்க்குரிய தென்பதை, விடை வெல்கொடி வேற் 
படை முன்னுயர்த்த பண்புடைப் பல்லவர் கோன் (திவ்வி - பி- பெரிய திரு- உ . 

சு ) எனப் பெரியார் கூறியதனாலறிக . மால் - மேகமெனினுமாம் . 
பா - பே : - வேள்கொடி , வெள்கொடி . 

( ருங ) 
கூசுரு . வாசி கொண்டரசர் வார ணங்கவர 

வாண கோவரையன் வாண்முகத் 
தூசி கொண்டு முடி கொண்ட சோழனொரு 

சூழி வேழமிசை கொள்ளவே . 
ப -ரை :-வாணகோவரையன் - வாணகோவரையன் 
பவன் , வாசி கொண்ட - பெருமையை யுடைய , அரசர் - (பகை ) 
அரசர்களின் , வாரணம் கவர - யானைகளைக் கைப்பற்ற , வாள்முகம் - 
ஒளி பொருந்திய முகத்தையுடைய , தூசி கொண்டு - குதிரை 
மேலேறிச் செல்லவும் , முடிகொண்ட சோழன் - முடிகொண்ட 
சோழன் என்பவன் , ஒரு - ஒப்பற்ற, சூழி - முகப்போர்வையை 
யுடைய , வேழம் மிசை கொள்ள - யானை மேலேறிச் செல்லவும் , 

வி - ரை : - வாணகோவரையன் , முடிகொண்ட சோழன் என்னுமிருவ 
ரும் முறையே குதிரைமேலும் யானை மேலும் ஏறிச் சென்றனரென்பதாம் . 
இவ்விருவரும் பல்லவ வேந்தனைப்போல் உதவிப் படைத் தலைவரேயாம் . 
அரசர் வாரணங் கவர என்றதனால் , இவர்களும் சிறந்த வீரர்கள் என்பது 
விளங்கும் . தூசி - குதிரை; இதனை , தூரகதம் வாசி யுன்னி தூசிகந் தருவம் 
கற்கி ( சூடாம - விலங்குப்பெ - க 0 ) என்றமையாலறிக. இச்செய்யுளை வாண 
கோவரையன் , முடி கொண்ட சோழன் , வாண்முகத் தூசி கொண்டு , ஒரு 
சூழி வேழமிசை கொள்ள 

என்றியைத்து , வாணகோவரையனும் முடி 
கொண்ட சோழனும் ஒளி பொருந்திய தோற்றத்தையுடைய கொடிப் படை 
யைத் தம்மோடு திரட்டிக்கொண்டு களிறுகளின் மேலேறிச் செல்ல வெனினு 
மாம் . கொண்டாசர் - பெயரெச்சத்தின் ஈறு கெட்டது . தூசிகொண்டு - 


என் 


உசு 


கலிங்கத்துப் பரணி 


முற்கூறிய பொருளில் எச்சத் திரிபு . பா - பே : - * வாணர் கோவரையன் 
வாண்முகத் தூசு கொண்டு . 

( ருச ) 
நசுசு . * மறித்தோடி யெவ்வரசுஞ் சரிய வென்று 

வருமனுக்கைப் பல்லவர்கோன் வண்டை வேந்தன் 
எறித்தோடை யிலங்குநடைக் களிற்றின் மேற்கொண் 

டிரைவேட்ட பெரும்புலிபோ லிகன்மேற் செல்ல . 
ப - ரை : - எ அரசும் - ( தம்மோடு போர் புரியும் ) எல்லா அர 
சர்களும் , ஓடி சரிய - ஓடிப் பின் வாங்கும்படி , மறித்து ( அவர் 
களைத் தம்மேல் வர விடாமல் ) தடுத்து , வென்று வரும் - வெற்றி 
பெற்று ( திரும்பி ) வரும் , அனுக்கை - ( முதற் குலோத்துங்கன் ) 
கட்டளையைச் செலுத்தும் , பல்லவர் கோன்- பல்லவ நாட்டிலுள்ள 
வர்களுக்குத் தலைவனாகிய பல்லவ வேந்தனும் , வண்டை வேந்தன் . 
வண்டை நகரத்திற்கு அரசனாகிய கருணாகரனும் , எறித்து- ஒளிவீசி , 
இலங்கு ஓடை - விளங்கும் நெற்றிப் பட்டத்தையும் , நடை -சிறந்த 
நடையையு முடைய , களிற்றின் மேல் கொண்டு - ஆண் யானை 
களின் மேல் ஏறிக்கொண்டு , இரை வேட்ட - (பசியைப் பொறாமல் ) 
இரையை விரும்பிப் புறப்பட்ட , பெரும் புலி போல் - பெரிய புலி 
யைப் போல் , இகல் மேல் செல்ல - ( கலிங்கநாட்டின் மேல் )) 
போருக்குச் செல்லவும் , 

வி - ரை : -- முன் செய்யுட்களில் கருணாகரனையும் பல்லவ வேந்தனையும் 
தனித்தனியாகவும் , இச் செய்யுளில் அவ் விருவரையும் சேர்த்து மியம்பினார் .. 

$ வளவர் வேந்தன் எனப் பாடங்கொண்டு ( கருணா கரனுடன் முதற் 
குலோத்துங்கன் புதல்வனாகிய ) விக்கிரம சோழனும் கலிங்கப் போருக்குச் 
சென்றனெனவுங் கூறுவர் . இவன் கி . பி . ககக அ - ல் , பட்டம் புனைந்து 
கொண்டான் . இவன் சுமார் கஅ - வருடம் ஆட்சி புரிந்தான் . இவன் 
தெலுங்க வீமன் என்னும் வேந்தனை வென்றான் . இவன் தான் அரசாளுகை 
யில் கலிங்க நாட்டின் மேல் படையெடுத்துச் செல்லவில்லை . இவன் வைணவ 
மதத்தில் மிகுந்த பற்றுடையவன் . இவன் திருவரங்கத்தில் தன் பேரால் 
இரண்டு தெருக்களை யேற்படுத்தினான் . அவைகளில் ஒன்று திருவிக்கிரமன் 
திருவீதி எனவும் , மற்றொன்று அகளங்கள் திருவீதி எனவும் வழங்கப்படும் 
( சோழவமி -பக் . ஙரு , நசு ) . கலிங்க நாட்டை விக்கிரம சோழன் வென்ற 
மையை , போர்த் தொழிலால் , எனைக் கலிங்கங்க ளேழினையும் போய்க் 
கொண்ட , தானைத் தியாக சமுத்திரமே ( விக்கிர - உலா- சுசு 0 - சுஉ ) எனவும் ,, 
கலிங்கப் , பெரும்பாணி கொண்ட பெருமான் ( குலோத் - உலா - குரு - ருசு ) 
எனவும் ) கலிங்கப் பாணி புனைந்த பரிதி .... விக்கிரம சோழன் ( இராச உலா - 
சங - சச ) எனவும் , மூவருலாக்கள் மொழியு மாற்றானறிக . கலிங்க மிரியக் கன 
மலை நடாத்தி எனவும் , தெலுங்க வீமன் விலங்கன்மிசை யேறவும் , கலிங்க 
பூமியைக் கனலெரி பருகவும் , ஐம்படைப் பருவத்து வெம்படை தாங்கி என 
வும் , இவன் மெய்க்கீர்த்தியில் விளம்பி யுள்ளமையால் , இவன் தன்னிளமையில் 
தனித்துப் போர் புரிந்து கலிங்க நாட்டின் தென் பகுதியை யாண்ட தெலுங்க 
வீமனை வென்றனனென்பது விளங்கும் . இம்மன்னவன் கி . பி . ககசு - ல் , 
தெலுங்க வீமனுடன் போர் புரிந்து அவனை வென்றனனென்ப. [ மு - கு - சோ 
பக் - சங ] ஆனால் , வட கலிங்கப் போர் கி . பி . கககக அல்லது கககஉ - ல் , நிகழ்ந்த 
தென்பது ஈண்டு கவனிக்கத் தக்கதாம் . இதனை நஎரு - ம் தாழிசையுரை 
யிற் காண்க . 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


உஎ 


பல்லவ வேந்தனும் சிறந்த வீரனென இச்செய்யுளால் தெரிகிறது . இரை 
வேட்ட பெரும் புலி என்றதனால் , படைத்தலைவர்கள் வீரமும் , அவர்கள் வலி 
திற் போரை விரும்பிச் சென்றமையும் , பசித்த புலி தவமறால் தன் உணவைப் 
பெற்று மீளுதல் போல் , இவர்களும் கவிங்கநாட்டை வென்று மீள்வரென் 
பதும் நன்கு விளங்கும் . நடை - தொழிற் பெயர் ; நட - பகுதி - இச்செய்யளி 
னிறுதியில் உவமையணி 

உவமையணி யுள்ளமை காண் சு . பா - பே : - * மறிந்தோடி , 
எறிந்தோடி யிலங்கோடை . 

( ருரு ) 
ஙகள . பாலா றுகுசைத் தலைபொன் முகரிப் 

பழவா றுபடர்ந் தெழுகொல் லியெனு 
நாலா றுமகன் றொருபெண்ணையெனு 

நதியாறுகடந் து நடந் துடனே . 
ப - ரை : -பாலாறு - பாலாற்றையும் , குசைத்தலை - குசைத் 
தலை நதியையும் , பொன் முகரி - பொன் முகரி யென்னும் , பழமை 
ஆறு - பழமையாகிய நதியையும் , படர்ந்து எழு - ( நீர்ப் பெருக்கால் ) 
பரவி யெழுகின்ற, கொல்லி எனும் கொல்லி என்கிற , நால் ஆறும் 
( ஆகிய ) நான்கு நதிகளையும் , அகன்று-( குலோத்துங்கன் சேனைகள் ) 

பெண்ணை எனும் - ஒப்பற்ற வடபெண்ணை என்னும் , 
நதி ஆறும் - நதியின் வழியையும் , கடந்து - தாண்டி , உடனே 
நடந்து - உடனே ( அப்பால் ) நடந்து போய் , 

வி - ரை : - பாலாறு , குசைத்தலை , பொன் முகரி , கொல்லி , 
பெண்ணை யென்னு நதிகளைச் சேனைகள் கடந்து சென்றன வென்பதாம் . 
இவைகளில் பாலாறு மைசூர் பீடபூமிக்கருகில் தோன்றி வட ஆற்காடு , செங் 
கற்பட்டு ஜில்லாக்களின் வழியா யோடி வங்காளக் குடாக்கடலில் கலக்கிறது . 
இது சுமார் உங 0 மைல் நீளமுடையது . குசைத்தலை நதி வட ஆற்காட்டிலுள்ள 
காவேரிப் பாக்கத்தில் உற்பத்தியாகிச் செங்கற்பட்டு ஜில்லாவிலுள்ள திருவள் 
ளூர் , பொன்னேரித் தாலுக்காக்களில் பாய்ந்து வங்காளக் குடாக்கடலில் 
விழுகிறது . இதனைக் குசஸ் தலி யெனவும் வழங்குவர் . பொன்ழகரி நதி 
சீகாளத்தியில் பாய்வதாம் . இதனைச் சுவர்ணமுகி யெனவும் வழங்குவதுண்டு. 
வடபெண்ணை நதி மைசூர் பீட பூமியில் தோன்றி அனந்தபுரம் , கடப்பை , 
நெல்லூர் ஜில்லாக்களின் வழியாயோடி வங்காளக் குடாக் கடலில் கலக்கிறது . 
இதனை உத்தர பினாகினி எனவும் வழங்குவர் . இதன் நீளம் சுமார் நடு மைல் . 
நசுஅ . வயலாறு *புகுந் துமணிப் புனல்வாய் 

மண்ணா றுவளங் கெழுக்குன் றியெனும் 
பெயலா றுபரந் துநிறைந் துவரும் 

பேரா றுமிழிந் ததுபிற் படவே . 
ப - ரை : -வயல் ஆறு - வயல்களின் 

ஆறு - வயல்களின் வழியே , புகுந்து - 
புகுந்து சென்று, மணி புனல் வாய் முத்துப் போன்ற நீர் பொருந் 
திய , மண்ணாறு - மண்ணாறு என்னும் நதியும் , வளம் கெழு - வளப் 
பம் பொருந்திய , குன்றி எனும் - குன்றி யென்னும் , பெயல் ஆறு - 

- பாலாறு தற்போது காஞ்சிபுரத்திற்குத் தெற்கே ஒடுகிறது . ஆனால் 
கலிங்கப் போர் நிகழ்ந்த காலத்தில் , அது காஞ்சிபுரத்திற்கு வடக்கில் ஓடிக் 
கொண்டிருந்ததென இத்தாழிசையால் தெரிகிறது . பெண்ணை நதி யெனப் 
பொதுவாய்க் கூறியிருப்பினும் , அஃதிங்கே வட பெண்ணையைக் குறித்தமை , 
அது காஞ்சிபுரத்திற்கு வடக்கே ஓடுவதனாலென்க. 


200 


கலிங்கத்துப் பரணி 


மழை நீரால் பெருகும் நதியும் , நிறைந்து - ( நீர் ) நிரம்பி , பரந்து 
வரும் - பரவி வருகின்ற, பேர் ஆறும் - பெரிய கிருஷ்ணா நதியும் , 
பின் பட - பின்னாகும்படி , இழிந்தது - ( சேனை ) கடந்து சென்றது . 

வி - ரை : - சேனைகள் மண்ணாறு முதலியவற்றைக் கடந்து சென்றன 
வென்பதாம் . மண்ணாறு - இது நெல்லூர் ஜில்லாவில் பாய்வதாம் . தெளி 
வாகிய நீரையுடைய நதி யென்பார் , மணிப்புனல் வாய் மண்ணாறு எனவும் , 
மழை நீரால் பெருகுவ தெனினும் , தன் வளத்தில் குன்றாத தென்பார், வளங் 
கெழு குன்றியெனும் பெயலாறு எனவுங் கூறினார் . பேராறு என்றது இங்கே 
கிருஷ்ணா நதியைக் குறித்தது . இந்நதி மேற்குத் தொடர்ச்சி மலையில் தோன்றி 
ஐதராபாத்திலும் , கிருஷ்ணா , குண்டூர் ஜில்லாக்களிலும் ஓடி வங்காளக் குடாக் 
கடலில் கலக்கிறது . இது சுமார் அ 00 மைல் நீளமுடையது . மணிப்புனல் - 
உவமைத் தொகை . பா பே : - * கடந்து , குண்டி . 

(ஙசுஉ ) கடற்படை , ஒழிந்து , வழிக்கொள ( நசுங ) மேற்கொள (நசுச ) 
மிசைகொள்ள ( நசுரு ) மிசைகொள்ள ( ஙசுசு ) மேற்செல்ல ( நசுஎ ) உடனே 
நடந்து ( நசுஅ ) பிற்பட இழிந்தது என முடிக்க . 

( ருஎ ) 
நசுக . கோதா வரிநதி மேலா றொடுகுளிர் 

பம்பா நதியொடு சந்தப்பேர் 
ஓதா வருநதி யொருகோ தமையுடன் 

ஒலிநீர் மலிதுறை பிறகாக . 
ப - ரை : - கோதாவரி நதி - கோதாவரி நதியாகிய , மேல் 
ஆறோடு - உயர்வாகிய நதியும் , குளிர் பம்பா நதியொடு - குளிர்ச்சி 
யாகிய பம்பா நதியும் , சந்தம் பேர் - காயத்திரி யென்னும் பேரால் , 
ஓதா வரு நதி - சொல்லப்பட்டு வரும் நதியும் , ஒரு கோதமையுடன் 
ஒப்பற்ற கௌதமி நதியும் , ஒலி நீர் - ஒலிக்கும் நீர் , மலி துறை - 
நிறைந்த விடமாகிய கோடி பலி யென்னும் பதியும் , பிறகு ஆக - 
பின்னாகும்படி , 

வி -ரை: - கோதாவரி , பம்பை முதலிய நதிகள் பிற்படச் சேனைகள் 
சென்றன வென்பதாம் . சான்றோர் , கவியெனக் கிடந்த கோதாவரி ( கம்பரா 
சூர்ப்ப - க ) யாகலின் , கோதாவரி நதி மேலாறு என்றார் . மேலாறு - மேற் 
குக் கோதாவரி யெனினுமாம் . இதனைப் பச்சிம கோதாவரி யென்பர் வட 

. கோதாவரி நதி மேற்குத் தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி ஐதரா 
பாத்திலும் கோதாவரி ஜில்லாவிலும் பாய்ந்து வங்காளக் குடாக்கடலில் கலக் 
கிறது . இதன் நீளம் சுமார் +00 மைல்களாம் . காயத்திரி சந்தங்களில் 
ஒன்றாதலின் . சந்தப்பேர் ஓதாவரு நதி என்றார் . கோடிபலி யென்னும் தலம் 
கௌதமிக்கு வட கரையிலுள்ள தென்பர் . அதனைத் தற்போது கோடி பல்லி 
யென வழங்குவர் . ஒடு - எண்ணின் கண் வந்த இடைச்சொல் ; ஓதா - செய்யா 
வென்னும் வாய்பாட் டிறந்தகால வினை யெச்சம் ; இஃதிங்குச் செயப்பாட்டு 
வினைப்பொருளில் வந்தது . பா - பே : - கம்பா நதி . 

( ரு அ ) 
ங எ 0 . கடையிற் புடைபெயர் * கடலொத் தமரர்க 

லங்கும் பரிசுக லிங்கம்புக் 
கடையப் படரெரி கொளுவிப் பதிகளை 
அழியச் சூறைகொள் பொழுதத்தே . 


நூலார் . 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


20 க 


சக 


ப - ரை : - கடையில் - ( யுகத்தின் ) முடிவில் , புடைபெயர் - 
( தன் ) நிலைமாறி வரும் , கடல் ஒத்து - கடலைப்போ லெதிர்த்து , 
அமரர் கலங்கும் பரிசு - தேவர்களும் கலங்கும்படி , கலிங்கம் புக்கு 
( அந்தச் சேனைகள் ) கலிங்க நாட்டில் புகுந்து , பாதிகளை - ( அங்குள்ள) 
ஊர்களை , படர் எரி கொளுவி - பரவும் நெருப்பால் கொளுத்தி , 
அடைய அழிய - ( அவை ) முற்றும் அழியும்படி , சூறை கொள் 
பொழுதத்து - கொள்ளை யடிக்குங் காலத்தில் , 

வி - ரை : - கடல் கரைகடந்து பெருகி வந்தால் , அதனைத் தடுக்கும் 
வகை யில்லாதது போல் , ஊர்களை யழித்து வருஞ் சேனையைத் தடுப்பவ 
ரின்மை கருதி , கடையிற் புடைபெயர் கடல் என்றார் . சேனைகளின் மிகுதி 
பற்றிக் கூறியதெனினுமாம் . புடைபெயர் என்பதற்கு (நான்கு ) பக்கங்களி 
லும் பெயர்ந்து வரும் எனினுமாம் . ஊர்களை யெரிமடுத்தலும் சூறையிடலும் 
பகைவரைப் போருக்கழைக்குஞ் செயலாம் . இவ்வாறு புரிதல் பண்டைய 
வழக்காம் . வாடுக விறைவரின் கண்ணி யொன்னார் , நாடுசுடு கமழ்புகை 
யெரித்த லானே எனவும் , பெருந்தண்பணை பாழாக , ஏம நன்னாட் டொள் 
ளெரி யூட்டினை ( புறநா - சு - கசு ) எனவும் , அடையார் நாட் , டோடெரியுள் 
வைகின வூர் ( புறப் - வெ.மா க ) எனவும் வருவதனால் பகைவர் புலத் 
தைத் தீயிட் டெரிக்குமாறும் , பிறர்நாடு கொள்ளுங் காலை யவர் நாட் , டிறங்கு 
கதிர்க் கழனிநின் னிளை யருங் கவர்க ( புறநா - ருஎ ) எனவும் , களமர் கதிர் 
மணி ........ கண்ணார் சிலையார் கவர்ந்தார் ( புறப் - வெ - மா -50 ) எனவும் வரு 
வதனால் பகைவரூரைக் கொள்ளை கொள்ளுமாறு முணர்க . பகைப் புலத்தைத் 
தீயிட்டெரித்தல் உழபுல வஞ்சியும் ( தா - கரு , உரு உ ) அவரூரைச் சூறையிடு 
தல் மழபுல வஞ்சியுமாம் . ( புறப் - வெ - மா - சசு - 90 ) அமார் - இதில் 
உயர்வு சிறப்பும்மை விகாரத்தால் தொக்கது . பா - பே : - * கடலொத் தரசர் .. 
ங எக . கங்கா நதியொரு புறமா கப்படை 

கடல்போல் வந்தது கடல்வந்தால் 
எங்கே புகலிட மெங்கே யினியரண் 

$ யாரே யதிபதி யிங்கென்றே . 
ப -ரை: - கங்காந்தி , ஒரு புறம் ஆக- ஒப்பற்ற ( வடக்கு ) 
பக்கத்திலிருக்க , படை ( பகையரசன் ) சேனை , கடல் போல் வந் 
தது- , கடல் வந்தால் கடல் போன்ற சேனை ( நம்மை எதிர்த்து ) 
வந்தால் , புகல் இடம் எங்கே - ( நாம் உயிர் பிழைக்க ) புகுதற்குரிய 
விடம் எங்கே , இனி அரண் எங்கே - இனிப் பாதுகாப்பு எங்கே ,, 
இங்கு அதிபதி யார் - இங்கே அரசன் யார் , என்று - என்று ( குடி 
மக்கள் ) சொல்லி , 

வி - ரை : - சேனைகள் கலிங்க நாட்டில் புகுந்து தீமூட்டு தலையும் , சூறை 
விடுதலையுங் கண்டு குடிகள் கலங்கின ரென்பதாம் . கங்கை நதி இமயமலையின் 
தென் பகுதியில் பிறந்து ஐக்கிய மாகாணத்தின் வழியா யோடி வங்காளக் 
குடாக்கடலில் கலக்கிறது . இதன் நீளம் சுமார் கருசு 0 மைல்களாம் . சேனை 
யைக் கடலுக்குவமை கூறுதலை , விரிகடல் வியன்றானையொடு ( மதுரைக்கா - 
கஅ ) ] எனவும் , தெவ்வர் தேஎத்துக் கடற்படை குளிப்ப மண்டி ( புறநா - க ) 
எனவும் , வந்தது சேனை வெள்ளம் ( கம்பரா - கான்வதை - ருசு ) எனவும் , 
கரைகாண வரிதான கடலொத்த பெருஞ்சேனை ( வில்லிபா - நிரைமீட்சி - கூ 
எனவும் வருவதனாலறிக . நசுகம் செய்யுளில் கோ தமை பிறகாக எனவும் , 


உஎ 


உகப் 


கலிங்கத்துப் பரணி 


இங்கு கங்காநதி ஒருபுறமாக எனவும் கூறி யிருத்தலால் , கலிங்கநாடு கோத 
மைக்கு வடக்கிலுள்ள கங்கை வரை முன்பு பாவியிருந்த தென்பது விளங்கும் . 
தம்மைத் துன்புறுத்துஞ் சேனையைத் தடுக்க வியலாமையால் , எங்கே புலி 
டம் எங்கே யாண் எனவும் , குடிகளுக்கு நேருந் தீங்கைத் தடுப்பது அரசன் 
கடமையா யிருந்தும் , அவன் அவ்வாறு விரைந்து செய்யாமையால் , யாரே 
யதிபதி யிங்கு எனவும் குடிகள் வருந்தின சென்பதாம் . எங்கே இரண்டும் 
இன்மைப் பொருளில் வந்தன . இவ்விரு செய்யுட்களிலும் உவமையணி 
யுள்ளமை காண்க . இது முதல் நான்கு செய்யுட்கள் கலிங்க நாட்டுக் குடிகள் 
பெரிதும் நடுங்கி முறையிடுதலை யுணர்த்தும் . பா - பே : - $ யாதோ விதுவிது 
வி தியென்றே. 

( சு 0 ) 
ங எஉ . இடிகின் றனமதி லெரிகின் றனபதி 

எழுகின் றன புகை பொழிலெல்லாம் 
மடிகின் றனகுடி கெடுகின் றனமினி 

வளைகின் றன*படை பகையென்றே . 
ப - ரை : - மதில் இடிகின்றன - மதில்கள் இடிக்கப் படுகின் 
றன , பதி எரிகின்றன - ஊர்கள் எரிக்கப் படுகின்றன , புகை எழு 
கின்றன - ( அவை - எரிக்கப்படுவதனால் ) புகை கிளம்புகின்றன , 
பொழில் எல்லாம் - சோலைகளெல்லாம் , மடிகின்றன - அழிக்கப் 
படுகின்றன , 

குடி கெடுகின்றனம் - குடிமக்களாகிய நாங்கள் 
துன்ப மடைகின்றோம் , இனி - இப்போது , பகை படை - பகைவர் 
சேனைகள் , வளைகின்றன - ( நமது நாட்டை ) சூழ்கின்றன , என்று . 
என்று ( குடிமக்கள் ) சொல்லி , 

ரை : - பகைவர் படையால் தமக்கு நேர்ந்த பலவகைத் தீங்குகளைக் 
கருதிக் குடிகள் வருந்தின ரென்பதாம் . பகைவர் மதிலை யழித்தலை , பாழ்செய் 
தனையவர் நனந்தலை நல்லெயில் எனவும் , பொழிலை யழித்தலை , ஊர் 
தொறுங் கடிமாந் துளங்கிய காவும் காவுதொறுந் கடிமாந் தடியு மோசை 
( புறநா- கரு ,உங ,நசு ) எனவும் வருவதனாலறிக . இடிகின்றன , எரிகின்றன , மடி 
கின்றன , செயப்பாட்டு வினைப் பொருளில் வந்த செய்வினை கள் ; குடி கெடு 
கின்றனம் - இடவழுவமைதி . பா - பே : - * படை படையென்றே . ( சுக . ) 
ங எங . உலகுக் கொருமுத லபயற் கிடுதிறை 

உரைதப் பியதெம தரசேயெம் 
பலகற் பனைகளை நினைவுற் றிலைவரு 

படைமற் றவன்விடு படையென்றே. 
ப - ரை : - எமது அரசே - ( எங்கள் ) அரசனே , உலகுக்கு 
ஒரு முதல் - உலகங்களுக்கு ஒப்பற்ற தலைவனாகிய , அபயன் கு 
( முதற் குலோத்துங்க சோழனுக்கு , திறை - பகுதிப் பொருளை , 
இடு உரை - செலுத்துவதாகச் சொன்ன சொல் , தப்பியது - தவறி 
விட்டது , எம் பல கற்பனைகளை எமது பலவகையாகிய சொற்களை ,, 
நினைவு உற்றிலை - ( நீ சிறிதும் ) ஆலோசிக்கவில்லை , வரு படை - 
(நம்மை எதிர்த்து ) வந்த சேனை , அவன் விடு படை - அவன் எவிய 
சேனையே யாம் , என்று - என்று சொல்லி ,, 

வி - ரை : - முதற் குலோத்துங்கனுக்குச் செலுத்த வேண்டிய பகுதிப் 
பொருளைச் செலுத்தாமையால் , அவன் ஏவிய சேனையே நமது நாட்டில் வந்து 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


கஎச . 


புகுந்தன வெனக் குடிகள் அரசனிடம் முறையிட்டன ரென்பதாம் . கற்பனை 
கற்பித்துச் சொல்லுவது ; அதாவது - முதற் குலோத்துங்கனுக்குச் செலுத்த 
வேண்டிய பகுதிப் பொருளைச் செலுத்தாவிடின் , அதனால் வருங் கேடுகளை 
நன்கு விளங்க எடுத்துரைத்தலாம் . முதல் - பண்பாகு பெயர் . 

( சுஉ ) 
உரையிற் குழறியு மூடலிற் பதறியும் 

ஒருவர்க் கொருவர் முன் முறையிட்டே 
அரையிற் றுகில்விழ வடையச் சனபதி 

அடியிற் புகவிழு பொழுதத்தே. 
ப -ரை :-அடைய . 
அடைய - ( குடிமக்க 

( குடிமக்கள் ) எல்லாரும் , ஒருவர்க்கு 
ஒருவர் - ஒருவரினும் ஒருவர் , உரையின் 

குழறியும் - சொற்கள் தடு 
மாறவும் , உடலின் பதறியும் - உடல் நடுங்கவும் , அரையில் துகில் 
விழ - இடுப்பிலணிந்த ஆடை ( அவிழ்ந்து ) விழவும் , சனபதி முன் 
முறை இட்டு - அரசனெதிரில் ( போய்த் தங்கள் ) குறைகளைச் 
சொல்லி , அடியில் - ( அவன் ) பாதங்களில் , புக விழு பொழுதத்து - 
( அடைக்கலமாய் ) புகும்படி விழுந்த காலத்தில் , 

வி ரை : -- குடிமக்கள் மிக்க நடுக்கத்துடன் விரைந்தோடி அரசனிடம் 
முறையிட்டன ரென்பதாம் . அரையில் துகில்விழ என்றது அவர்களஞ்சி 
யோடிய விரைவைக் குறித்தது . உரையின் , உடலின் - இன் அல்வழிச் சாரியை 
கள் ; சனபதி - சனங்களுக்குத் தலைவன் , அரசனென்பது ; இங்கே அனந்த 
பத்மனாம் . குழறி , பதறி - எச்சத் திரிபுகள் ; இந்நான்கு தாழிசைகளிலும் 
அச்சச்சுவை செறிந்துள்ளமை காண்க . 

( சுக ) 
ங எரு , அந்தரமொன் றறியாத வடகலிங்கர் 

* குலவேந்த னனந்த பன்மன் 
வெந்தறுகண் வெகுளியினால் வெய்துயிர்த்துக் 

கைபுடைத்து வியர்த்து நோக்கி . 
ப - ரை : - அந்தரம் - (தனக்கு வரும் ) தீங்கை , ஒன்று அறி 
யாத - சிறிதும் ( ஆராய்ந்து ) அறியாத , வடக்கு கலிங்கர் - வடக்கி 
லுள்ள கலிங்கநாட்டிலுள்ளவர்களுக்கு , குலம் வேந்தன் - சிறந்த 
அரசனாகிய , அனந்தபன்மன் - அனந்தபத்மன் என்பவன் , தறு 
கண் - அஞ்சாமையையுடைய , 

வெம் வெகுளியினால் - கொடிய 
கோபத்தால் , வெய்து உயிர்த்து - வெப்பமாய்ப் பெருமூச்சுவிட்டு ,, 
கை புடைத்து - கைகளைக் கொட்டி , வியர்த்து நோக்கி - ( உடம் 
பில் ) வேர்வை யுண்டாகும்படி பார்த்து , 

வி - ரை : - குடிகள் மொழிந்ததைக் கேட்ட அனந்த பத்மன் அளவற்ற 
கோபங்கொண்டன னென்பதாம் . வெய்துயிர்த்தலும் கைபுடைத்தலும் உடல் 
வியர்த்தலும் சினக்குறிப்பாம் . இதனை நுண்முத்த மேற்றி யாங்கு மெய் 
யெலாம் வியர்த்து நொய்தின் , வண்முத்த நிரைகொ ணெற்றி வார்முரிப் 
புருவ மாக்கி , கண்ணெரி தவழ வண்கை மணிநகு கடகமெற்றா , வெண்ணகை 
வெகுண்டு நக்குக் கட்டியங் காரன் சொன்னான் ( சீவகசி -உரு அ ) எனவும் , 
அரக்க னன்னவை கேட்டலு மழலெழ வுயிர்த்து , காத்தினோடுகை புடைத்து 
(உத்தரகா - வரையெடுத்த - கங ) எனவும் வருமாற்றானறிக . ஒன்று - இதில் 
இழிவு சிறப்பும்மை விகாரத்தால் தொக்கது ; வியர்த்து - எச்சத் திரிபு . இதில் 
உருத்திரம் என்னும் வெகுளிச்சுவை யுள்ளமை காண்க . 


உகஉ 


கலிங்கத்துப் பரணி 


தேவேந்திர வர்ம இராசராசன் என்பவன் முதற்குலோத்துங்கன் புதல் 
வியாகிய இராசசுந்தரி என்பவளை மணம் புரிந்துகொண்டான் . அப் பெண் 
மணிவயிற்றில் அனந்தபத்மன் உதித்தான் . இவனை அனந்தவர்ம சோடகங்கன் 
எனவங் கூறுவர் . இதனால் அனந்தபத்மன் முதற் குலோத்துங்கனுக்குப் போ 
னாமா றறிக . இம் மன்னவன் கி . பி . க 0 எஅ - ம் , ஆண்டு பிப்ரவரிமாதம் கஎ - ம் , 
நாள் கலிங்க நாட்டிற் கிறைவனானான் . இவன் கி . பி . க 0 எ அ - ம் , ஆண்டு முதல் 
ககசஉ அல்லது ககசசு வரை செங்கோல் செலுத்தினான் . கலிங்கப் போர் 
கி . பி . கககக அல்லது கககஉ - ல் நிகழ்ந்ததாம் . ( H. I.S. I- பக் - அஎ , கங , 
நரு அ ) பா - பே : 
பா - பே : - * குலவேந்த பதிபன் வீரம் . 

( சுச ) 
ங எசு . வண்டினுக்குந் திசையானை மதங்கொடுக்கு 

மலர்க்கவிகை யபயற் கன்றித் 
தண்டினுக்கு மெளியனோ வெனவெகுண்டு 

தடம்புயங்கள் குலுங்க நக்கே . 
ப - ரை : - திசை யானை மதம் - ( எட்டு ) திக்கு யானைகளின் 
மதநீரை , வண்டினுக்கும் கொடுக்கும் . வண்டுகளுக்கும் (உண்ண ) 
கொடுக்கும் , மலர் கவிகை - பரவுதலையுடைய குடையையுடைய ,, 
அபயன் கு அன்றி - ( முதற் குலோத்துங்க சோழனுக்கு அல்லா 
மல் , தண்டினுக்கும் - ( அவன் ) சேனைகளுக்கும் , எளியனோ- ( நான் ) 
வலியற்றவனோ, என வெகுண்டு - என்று கோபித்து , தட புயங் 
கள் - ( தனது ) பெரிய தோள்கள் , குலுங்க நக்கு - குலுங்கும்படி 


சிரித்து , 


வி - ரை : - முதற் குலோத்துங்கனுக் கன்றி , அவன் சேனைகளுக்கும் 
நான் பின்வாங்குவேனோ என அனந்தபத்மன் மொழிந்தன னென்பதாம் . 
இதனால் அவன் தன் பாட்டனாகிய அம் மன்னவன் பேராற்றலை நன்கு மதித் 
தமை விளங்கும் . வண்டினுக்குந் திசையானை மதங் கொடுக்கு மலர்க் கவிகை 
என்றதனால் , முதற் குலோத்துங்கனாட்சி புரியுங்கால் , அவன் நாடு எல்லாத் 
திசைகளிலும் பரவி யிருந்தமை விளங்கும் . திசையானை - இதனை க 0 - ம் , 
தாழிசையிற் காண்க . 

வண்டினுக்கும் - இதிலுள்ள உம்மை யிறந்தது தழுவி 
யது ; தன்னை யடைந்தவர்க்கு வேண்டியவற்றை வேண்டியவாறு வழங்குத 
லன்றி , வண்டுகளுக்கும் மதநீரை வழங்குவோ னென்பதாம் . இழிவு சிறப் 
பும்மை யெனினுமாம் . எளியனோ - ஓகாரம் எதிர்மறை . இதிலும் வெகுளிச் 
சுவை யுள்ளமை காண்க . 

( கரு ) 
கான ரணு மலையரணுங் கடலரணுஞ் 

சூழ்கிடந்த கலிங்கர் பூமி 
தானரண முடைத்தென்று கருதாது 

வருவதுமத் தண்டு போலும் . 
ப - ரை : - கான் அரணும் - காடுகளின் பாதுகாப்பும் , மலை 
அரணும் - மலைகளின் பாதுகாப்பும் , கடல் 

அரணும் - கடலின் 
பாதுகாப்பும் , சூழ்கிடந்த - சூழ விருக்கின்ற , கலிங்கர் பூமி - கலிங்க 
ரது நாடு , அரணம் உடைத்து என்று - ( தக்க ) பாதுகாப்பை யுடை 
யது என்று , கருதாது - (சிறிதும் ) நினையாமல் , அ தண்டும் - ( முதற் 
குலோத்துங்கனுடைய ) அந்தச் சேனையும் , வருவது போலும் 
( நம்மை எதிர்க்க ) வருகின்றது போலும் , 


கஎஎ . 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


உகந் 


வி - ரை : - தக்க அரண்க ளமைந்துள்ள கலிங்கநாட்டை யெளிதில் 
வெல்லக் கருதி அச்சேனை வருகிறது போலும் என அனந்த பத்மன் இகழ்ந் 
தன் னென்பதாம் . கடலா ணென்றது கலிங்கத்திற்குக் கிழக்கிலுள்ள வங் 
காளக் குடாக்கடலை யென்க . காட்டாண் , மலையாண் , கடலாண் என மூவகை 
யாண்களை மொழிந்தமையால் , உபலக்கணத்தால் நிலவரணுங் கொள்க . 
( தா - நச 0 ) உடைத்து - ஒன்றன் படர்க்கைக் குறிப்பு முற்று . உம்மைகள் 
மூன்றும் எண்ணுப் பொருனன . இச் செய்யுள் இழிவுச் சுவையாம் . ( சுசு ) 
ந எஅ . 

என்று கூறலு மெங்க ராயனான் 

* ஒன்று கூறுவன் கேளென்று ணர்த்துவான் . 
ப - ரை : - என்று கூறலும் - என்று ( அனந்தபத்மன் ) சொல் 
லுதலும் , எங்கராயன் - எங்கராயன் என்பவன் , நான் ஒன்று கூறு 
வன் - நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் , கேள் என்று - ( அரசே 
நீ அதை ) கேள் எ 

கேள் என்று , உணர்த்துவான் - ( அதனை ) அறிவிக்கத் 
தொடங்கினான் . 

வி - ரை : -அனந்த பத்மன் சொன்னதைக் கேட்டு அவன் அமைச்ச 
னாகிய எங்கராயன் சொல்லத் தொடங்கினா னென்பதாம் . எங்கராயன் அனந்த 
பத்மன் படைத்தலைவனுமாம் . எங்கராயன் 

நான்- இடவழுவமைதி. பா - பே : 
மானவன் மந்திரி , யானவன் காரியம் ; * ஒன்று கூறுகேனென்று ரைக்குமால் . 

( நசுக ) பிறகாக ( நஎ ) புக்கு , கொளுவி , சூறைகொள் பொழுதத்து 
( ங எக ) வந்தது , என்று ( நஎஉ ) பகை , படை என்று ( நஎங ) விடுபடை என்று 
( ங எச ) விழு பொழுதத்து ( ங எரு ) நோக்கி ( நஎசு ) நக்கு ( நஎஎ ) தண்டு 
போலும் ( ங எஅ ) என்று கூறலும் , உணர்த்துவான் என முடிக்க . ( சுஎ ) 
ங எசு . அரசர் சீறுவ ரேனும டியவர் 

உரைசெ யாதொழி யார்களு றுதியே . 
ப - ரை : -- அரசர் சீறுவர் எனும் - அரசர்கள் கோபங் கொண் 
டாலும் , அடியவர் - ( அவர் ) அடியவராகிய அமைச்சர் முதலா 
னோர் , உறுதி - ( அரசர்களுக்கு ) நன்மை விளைக்கும் சொற்களை , 
உரை செயாது ஒழியார்கள் - சொல்லாமல் தவிரார்கள் ( சொல்வா 
ரென்பது ) . 

ரை : - அரசன் கோபித்தாலும் , அமைச்சர் முதலானோர் அவனுக்கு 
நன்மை பயக்கும் மொழிகளைக் கூறுவ ரென்பதாம் . அறிகொன் றறியா 
னெனினு முறுதி , உழையிருந்தான் கூறல் கடன் ( திருக்கு - சுநஅ ) எனவும் , 
தம்முயிர்க் குறுதி யெண்ணார் தலைமகன் வெகுண்ட போதும் , வெம்மையைத் 
தாங்கி நீதி விடாதுநின் றுரைக்கும் வீரர் ( கம்பரா - மந்திரப் - க ) எனவும் 
அறிஞர் கூறினமையை இங்குக் கவனிக்க . எனும் - எனினும் என்பதன் 
மரூஉ ; உம்மை எதிர்மறை . உரைசெயா தொழியார் - இரண்டு எதிர் மறைச் 
சொற்கள் ஓர் உடன் பாட்டுப் பொருளில் வந்தன . 

( சுஅ ) 
க அ 0 . ஏனை வேந்தையெ றியச்ச யதரன் 

தானை யல்லது தான்வர வேண்டுமோ . 
ப - ரை : -- எனை வேந்தை- ( தன்னை அடைந்தவரை யொழிந்த ) 
மற்ற அரசர்களை , எறிய - அழிக்க , சயதரன் தானை அல்லது 
முதற் குலோத்துங்கன் சேனையே யல்லாமல் , தான் - ( அந்த முதற் 
குலோத்துங்கன் ) தானே , வர வேண்டுமோ - ( இங்கு வர வேண் 
டுமோ ( வேண்டா வென்பதாம் ). 


கலிங்கத்துப் பரணி 


கூக 


வி - ரை : -முதற் குலோத்துங்கன் சேனையே எல்லா அரசர்களையும் 
அழிக்க வல்லதா தலால் , அவன் வரவேண்டுவ தின்றென்பதாம் . வேந்து - பண் 
பாகு பெயர் ; வேண்டுமோ - ஓகாரம் எதிர்மறை . இதுழதல் ஒன்பது தாழி 
சைகள் முதற் குலோத்துங்கன் சேனையின் சிறப்பை எங்கராயள் தன் 
வேந்தனுக் கெடுத்தியம்புதலை யுணர்த்தும் . பா - பே : -- தானவன் . ( சுக ) 
ந அக . 

* விட்ட தண்டினின் மீனவ ரைவருங் 

கெட்ட கேட்டினைக் கேட்டிலை போலுநீ . 
ப - ரை : - விட்ட தண்டினின் - ( முதற் குலோத்துங்கன் ) ஏவிய 
சேனையால் , மீனவர் ஐவரும் - பாண்டியர் ஐந்து பேரும் , கெட்ட 
கேட்டினை - ( போரில் ) அழிந்த அழிவை , நீ கேட்டிலை போலும் -நீ 
கேட்க வில்லையோ , 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் படையால் பாண்டிய ரழிந்தமையை 
நீ கேள்விப் பட்டதில்லையோ வென்பதாம் . அவ் விறையவன் தென்னாட்டை 
வெல்லக் கருதிப் பாண்டியரை எதிர்த்தான் . அக்காலத்தில் பாண்டி நாடு ஐந்து 
பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டிருந்தது . ஒவ்வொரு பிரிவையும் ஒவ்வோரரசன் 
ஆண்டு வந்தான் . அவர்களனைவரும் ஒன்று சேர்ந்து அம்மன்னவனை எதிர்த் 
தனர் . அவன் அவர்களனைவரையும் வென்று அவர்கள் நாடுகளைக் கைப்பற்றிக் 
கொண்டான் . பின்பு அவன் தன் வெற்றிக் கறிகுறியாகக் கன்னியாகுமரி , 
கோட்டாறு முதலிய விடங்களில் வெற்றித் தூண்களை நாட்டினான் [ மு - கு 
பக் - உரு ) . அப்போரில் ஒரு பாண்டியன் உயிர் துறந்தான் . சோழவமி - பக் 
க) . இப்போர் கி.பி. க 0 அஙல் - நிகழ்ந்ததாம் ( H.I.S.I. பக் - அஅ ). பஞ்சவர் , 
ஐவரும் பொருத போர்க்களத் தஞ்சி , வெரிகளித் தோடி என்னும் இவன் 
மெய்க் கீர்த்தியையும் இங்குக் கவனிக்க ( தா - கசு , கரு , கஎ , கருடு , 
ரு அ அ ) . மீனவர் - மீன் கொடியையுடைய பாண்டியர் ; ஐவரும் - உம்மை 
முற்றுப் பொருளது . பா - பே : - * விட்ட தண்டெழ . 

( எ O ) 
கூஅஉ . போரின் மேற்றண்டெடுக்கப்பு றக்கிடுஞ் 

சேரர் வார்த்தைசெவிப்பட்ட தில்லையோ . 
ப - ரை : - போரின் - போர் செய்யும் பொருட்டு , மேல் - 
( சேரவேந்தர் ) மேல் , தண்டு எடுக்க - ( முதற் குலோத்துங்கன் தன் ) 
படைகளைத் திரட்டிச் செல்கையிலேயே , 

புறக்கிடும் - முதுகு 
காட்டி யோடிய , சேரர் வார்த்தை - சேரவேந்தர்களின் செய்தி , 
செவி பட்டது இல்லையோ - ( உன் ) காதுகளில் விழவில்லையோ . 

வி -ரை: -- முதற் குலோத்துங்கன் தன் படைகளைத் திரட்டிச் சென்ற 
வளவில் , சோர் அஞ்சியோடின ரென்பதாம் . இல்லையோ - ஓகாரம் வினாப் 
பொருளை யுணர்த்தினது . சேரர் இரிந்தமையை , மீனவர் நிலைகெட வில்லவர் 
குலைதா என்னும் இவன் மெய்க்கீர்த்தியாலு முணர்க ( தா - கச , கூக , ரு அஅ ) . 
ந அக . வேலை கொண்டுவிழிஞம ழித்ததுஞ் 
சாலை கொண்டதுந் தண்டு கொண்டேயன்றோ. 

கொண்டு - கடற்கரையைக் கைப்பற்றிக் 
கொண்டு , விழிஞம் அழித்ததும் - விழிஞமென்னும் ஊரை யழித் 
ததும் , சாலை கொண்டதும் - காந்தளூர்ச் சாலையைக் கைப்பற்றி 
னதும் , தண்டு கொண்டே அன்றோ - ( அவன் தன் ) சேனையைக் 
கொண்டல்லவோ ( சேனையைக் கொண்டேயாம் ). 


- ரை : - வேலை 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


உகடு 


எ 


வி -ரை: - முதற் குலோத்துங்கன் விழிஞத்தையும் காந்தளூர்ச் சாலை 
யையும் தன் படைகளைக் கொண்டே கைப்பற்றின னென்பதாம் . இவைகளில் 
விழிஞம் திருவனந்த புரத்திற்குத் தெற்கில் பத்து மைல் தூரத்திலுள்ளது . 
காந்தளூர்ச் சாலையும் மேற்படி ஊரைச் சார்ந்ததேயாம் . இவ்விரண்டும் அக் 
காலத்தில் மேற்குக் கடலில் ( அராபிக்கடல் ) சோவேந்தர் மாக்கலங்கள் தங்கும் 
துறைமுகங்களாய் விளங்கின . 

முதற் குலோத்துங்கன் பாண்டிய நாட்டை வென்றபின் , சேரவேந்தரை 
எதிர்த்து மலை நாடு என்னும் மலையாளத்தையும் விழிஞத்தையும் கைப்பற்றி 

ன் . அது காலை அம்மன்னவனை மிக்க ஆண்மையுடன் எதிர்த்து நின்ற மலை 
நாட்டு மறவர் பலர் உயிரிழந்தனர் . பின்பு அவன் காந்தளூர்ச் சாலையில் சேரர் 
மரக்கலங்களை இருமுறை சிதைத்துத் தன்னாட்டை யடைந்தான் ( சோழவமி 
பக் - ஙக ; மு - கு - சோ - பக் - சஉ - சங ) . இப்போர் கி.பி. க 0 அங - ல் , நிகழ்ந்த 
தாம் ( H. I. S. I. - பக் - அஅ ) . விழிஞத் தொன்னார் , மன்னயர் வெய் 
தவை வேல்கொண்ட வேந்தன் ( பாண் - கோ - க்கடு ) என்றதனால் , பாண்டி 
யரும் ஒரு காலத்தில் விழிஞத்தை வென்றன ரெனத் தெரிகிறது . பா - பே : 
" கொண்டல்லவோ . 

( எஉ ) 
ங அச . மாறு பட்டெழு தண்டெழ வத்தவர் 

ஏறு பட்டது மிம்முறை யேயன்றோ. 
ப - ரை :-மாறுபட்டு எழு - ( முதற் குலோத்துங்கனோடு ) 
பகைத்தெழுந்த , வத்தவர் ஏறு - வத்தவநாட்டரசனாகிய தாராவர் 
ஷன் என்பவன் , தண்டு எழ - ( முதற் குலோத்துங்கன் ) சேனைகள் 
( போர்க்கு ) புறப்பட்டவளவில் , பட்டதும்-( அந்தச் சேனைகளோடு 
போர் புரிந்து துன்பம் ) அடைந்ததும் , இ முறையே அன்றோ 
இவ்விதமாகவே யன்றோ, 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் சேனையால் வத்தவநாட் டரசனும் 
துன்புற்றன னென்பதாம் . வத்தவர் - வத்ஸவ தேசத்தார் . வத்தவரேறு- இவன் 
மத்திய மாகாணத்தைச் சேர்ந்த சக்கரக் கோட்டத்திலுள்ள வத்தவ நாட்டை 
யாண்ட தாராவர்ஷன் என்னும் வேந்தனாம் . இவன் வரலாற்றை கசஎ - ம் , 
தாழிசையிற் காண்க ( தா - உருச ). இம் முறையே என்றது உன்னைப் 
போலவே அவ்வேந்தன் சிறிதும் ஆராயாமல் போர் புரிந்து துன்பமெய்தினன் ; 
ஆதலால் , நான் சொல்வதை நீ நன்கு கவனிக்க வேண்டுமெனக் குறிப்பாய் 
மொழிந்தன னென்க . பா - பே : -- அல்லவோ . 

( எங ) 
ந அடு . தளத்தொ டும்பொரு தண்டெழப் பண்டொர்நாள் 

அளத்தி பட்டத றிந்திலை யையாநீ . 
ப - ரை : - ஐய - அரசே , பண்டு ஒர் நாள் -முன்பு ஒரு நாள் , 
தளத்தொடு - அணிவகுப்புக்களுடன் , பொரு தண்டு - போர் புரி 
யும் ( முதற் குலோத்துங்கன் ) சேனை , எழ - ( போர்க்கு ) புறப் 
படுதலும் , அளத்தி - அளத்தி யென்னும் ஊரிலுள்ளார் , பட்டது 
பட்ட துன்பத்தை , நீ அறிந்திலை போலும் - நீ அறிய வில்லையோ , 

வி -ரை : - அளத்தி யென்னு மூரிலுள்ளார் முதற் குலோத்துங்கன் 
படையால் பட்ட பாட்டை நீ அறியவில்லை போலும் ; அறிந்திருந்தால் , அம் 
மன்னவனோடு போர் தொடங்கக் கருதா யென்பதாம் . எழ - காரணப் பொரு 
ளில் வந்த செயவெனச்சம் ; அளத்தி - இடவாகு பெயர் ; பட்டது - வினை 
- யாலணையும் பெயர் . 


உகசு 


கலிங்கத்துப் பரணி 


முதற் குலோத்துங்கன் கி . பி . க 0 அக - ம் , ஆண்டில் வடதிசை நோக்கிச் 
சென்று ஆறும் விக்கிரமாதித்தனுக்குப் பின் பிறந்தவனும் , அம்மன்னவனுக் 
குப் பிரதிநிதியாய் வனவாசியை ஆண்டு வந்தவனுமாகிய நான்காம் சயசிங் 
கனை வென்று அந்நாட்டைத் தனக்குரிமையாக்கிக் கொண்டான் . விக்கிரமா 
தித்தன் இச்செய்தி யறிந்ததும் , ஒரு பெரும் படையைத் திரட்டி வந்து முதற் 
குலோத்துங்கனை எதிர்த்தான் . இவ்விருவரும் கோலார் ஜில்லாவிலுள்ள 
நங்கிலி யென்னுமிடத்தில் பெரும் பூசல் புரிந்தனர் . அப்போரில் ஆறாம் 
விக்கிரமாதித்தன் தோல்வி யுற்றான் . அதனால் குலோத்துங்கன் அம்மன்னவனை 
மணலூர் வழியாய்த் துங்கபத்திரை நதிக்கப்பால் துரத்திச் சென்றான் . மீண் 
டும் அவன் மைசூர் நாட்டைச் சார்ந்த அளத்திப் போரில் தோல்வி யடைந் 
தான் . இப்போரில் குந்தளர் நகரமாகிய கலியாணபுரத்தைக் குலோத்துங்கன் 
கைப்பற்றினான் . ( சோழவமி - பக் - ஙக ; மு - கு - சோ - பக் - ஙஅ , நக ) இவ் 
வரலாற்றை கலந , ருசுச - ம் , தாழிசைகளிலும் காண்க . 

( எச ) 
ங அசு . * கண்ட நாயகர் காக்குந விலையிற் 

கொண்ட தாயிரங் குஞ்சர மல்லவோ . 
ப - ரை : - கண்டம் நாயகர் - சிறு நாடுகளுக்குத் தலைவர்க 
ளாகிய சிற்றரசர்கள் , காக்கும் - காக்கின்ற , 

காக்கின்ற , நவிலையில் - நவிலை 
யென்னு மூரில் , கொண்டது- ( முதற் குலோத்துங்கன் படை ) கைப் 
பற்றிக் கொண்டது , ஆயிரம் குஞ்சரம் அல்லவோ - ஆயிரம் யானைக 
ளல்லவோ , 

வி -ரை : - சளுக்கிய சிற்றாசர்கள் காத்து வந்த நவிலையை முதற் 
குலோத்துங்கன் படைகள் வென்று ஆயிரம் யானைகளைக் கைப்பற்றின வென் 
பதாம் . இதனால் நவிலை பல சிற்றரசர்களுக்குப் பொதுவான தெனத் தெரி 
கிறது . கண்டம் - துண்டு ; இங்கே சிறு நாடுகளைக் குறித்தது . குஞ்சாம் 
புதர்களில் புணர்வது . 

முதற் குலோத்துங்கன் விக்கிரமாதித்தனையும் அவன் தம்பி சயசிங்கனை 
யும் வென்ற பின் , நவிலையில் பல சிற்றரசர்களையும் வென்று ஆயிரக்கணக் 
கான யானைகளைக் கவர்ந்து கொண்டான் . ( மு - கு பக் - உரு ; சோழ 
வமி-பக்- ஙக ) நவிலை மைசூர் இராச்சியத்தைச் சேர்ந்த தென்பர் . 

நவிலைப் 
போர் கி.பி. க 0 அங - ல் , நிகழ்ந்ததாம் [ H.I.S.I. பக் - அஅ ) . பகைவர் யானை 
களைக் கைப்பற்றுதலை யானை கைக்கோள் என்ப . மாறு கொண்டார் மதி 
லழிய, ஏறுந் தோட்டியு மெறிந்து கொண் டன்று ( புறப் - வெ - மா - ககஅ ) என் 
றமை காண்க . பா - பே : - * தண்ட நாயகர் , கொண்ட வாயிரம் . ( எரு ) 
ங அஎ . உழந்து தாமுடை மண்டலந் தண்டினால் 

இழந்த வேந்தரெனையரென் றெண்ணுகேன் . 
ப - ரை : -- தாம் உழந்து உடை - தாம் வருந்திப் பெற்ற , மண் 
தலம் - பூமியை , தண்டினால் - ( முதற் குலோத்துங்கன் ) படையால் , 
இழந்த வேந்தர் - இழந்து போன அரசர்கள் , எனையர் என்று - எத் 
தனை பேரென்று , எண்ணுகேன் - கணக்கிட்டுச் சொல்வேன் , 
( கணக்கிட முடியா தென்பதாம் ) 

வி ரை : - முதற் குலோத்துங்கன் படையால் அளவற்ற மன்னர்கள் 
தங்கள் நாட்டை யிழந்தன ரென்பதாம் . முன்பு , தண்டினுக்கு மெளியனோ 
( தா - ஙஎசு ) எனக் கலிங்க வேந்தன் முதற் குலோத்துங்கன் சேனையை எள்ளி 
யுரைத்தமையால் , எங்கராயன் அச்சேனையின் சிறப்பைத் தன் வேந்தனுக் 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


உகஎ 


கெடுத் தியம்பின னென்க . எனையர் - எனை - பகுதி ; இது எத்தனை யென்ப 
தன் மரூஉ . எண்ணுகேன் - தன்மை ஒருமை வினைமுற்று . 

( எசு ) 
ங அஅ . 

கண்டு காணுன்பு யவலி நீயுமத் 

தண்டு கொண்டவன் சக்கரம் வந்ததே . 
ப - ரை :-அ தண்டு கொண்டு - ( பல போர்களில் வெற்றி 
பெற்ற ) அந்தச் சேனையைத் திரட்டிக் கொண்டு , அவன் சக்கரம் 

- 
அந்த முதற் குலோத்துங்கனுடைய சக்கரம் போன்றவனாகிய 
கரும் 

ணாகரன் , வந்தது - வந்துவிட்டான் , கண்டு - ( அவனோடு போர் ) 
செய்து , உன் புயம் வலி - உன் தோள் வன்மையை , நீயும் காண் 
நீயும் தெரிந்து கொள்வாயாக . 

ரை : - ( என் சொல்லில் உனக்கு ஐயமிருப்பின் ) நீ கருணாகரனோடு 
போர் புரிந்து உன் ஆற்றலைத் தெரிந்து கொள் என்றா னென்பதாம் . முதற் 
குலோத்துங்கனை இவ்வாசிரியர் திருமாலெனக் கூறுதலால் , அவன் படைத் 
தலைவனாகிய கருணாகானைச் சக்கரமென்றார் . ( தா - நசுங ) சக்கரம் - உவமை 
யாகு பெயர் ; இது அஃறிணைப் பெயராதலால் , வந்தது என்னும் அஃறிணை 
முடிபேற்றது . நீயும் உம்மை இறந்தது தழுவியது . பா - பே : - * படைவலி . ( என் ) 
ந அசு . இன்று சீறினு நாளையச் சேனை முன் 

நின்ற போழ்தினி லென்னைநினைத்தியால் 
ப - ரை : -- இன்று சீறினும் - ( நீ என் சொல்லை யேற்றுக்கொள் 
ளாமல் ) இப்போது கோபித்தாலும் , நாளை -நாளைத் தினம் , அ சேனை 
முன்- அந்தச் சேனைகளுக்கு எதிரில் , நின்ற போழ்தினில் - ( போர் 
புரிய ) நின்ற சமயத்தில் , என்னை நினைத்தி-(நான் சொன்னவற்றைக் 
கருதி ) என்னை நினைப்பாய் . 

வி - ரை : - இப்போது நீ என்னைக் கோபித்தாலும் , நான் சொன்ன 
வற்றின் உண்மை பின்பு வெளிப்படு மென்பதாம் . எங்கராயன் மொழிந்த 
நீதி மொழிகளுக் கிணங்காமல் , அனந்தபத்மன் கடுஞ்சின மெய்தினான் . 

அக் 
குறிப்பை யறிந்து , கண்டு காணுன் புயவலி எனவும் , நாளை ....... என்னை 
நினைத்தி எனவும் எங்கராயன் கூறினானென்க . மந்திரிக் கழகு வரும்பொரு 
ளுரைத்தல் ( வெற்றிவே - அ ) எனவும் , ஒட்டார்க் கழிவுறுங்கால் , பணிவுசெய் 
தேனுங் காத்தன்முத் தொழிலும் பண்புடை யமைச்சர் தந் தொழிலே ( விகா 
யகபு - அரசியற்கை - க 0 க ) எனவும் , அறிகொன் றறியா னெனினு முறுதி , 
உழையிருந்தான் கூறல் கடன் ( திருக்கு - சுநஅ ) எனவுங் கூறும் வாகலின் , 
அறிவு மாற்றலு மமைந்த எங்காரயன் இவ்வளவுங் கூறின னென்க . ( எஅ ) 

என்றிவையுரைத்தலுமெனக்கெதிரு 

ரைக்கவிமை யோர்களுநடுங்கு வர் புயக் 
குன்றிவைசெருத்தொழில்பெ றாதுநெடு 

நாண்மெலிவு கொண்டபடி கண்டு மிலையோ . 
ப - ரை : - என்ற இவை உரைத்தலும்-என்ற இந்தச் சொற் 
களை ( எங்கராயன் ) சொல்லுதலும் , எனக்கு எதிர் உரைக்க - 
எனக்கு எதிர் வார்த்தைகள் சொல்ல , இமையோர்களும் நடுங்கு 
வர் - தேவர்களும் பயப்படுவார்கள் , புயம் குன்று இவை- ( என் ) 
தோள் மலைகளாகிய இவை , நெடு நாள் - பல நாட்களாய் , செரு 

உஅ 


கூகூ . 


உகவு 


கலிங்கத்துப் பரணி 


கும் . 


நகக . 


தொழில் பெறாது- போர்த் தொழிலைப் பெறாமல் , மெலிவு கொண்ட 
படி - மெலிந்திருக்கும் வகையை , கண்டும் இலையோ - ( நீ ) காண 
வில்லையோ . 

வி - ரை : - என் தோள்கள் பல நாளாய்ப் போரின்றி மெலிந்திருப்பதை 
நீ காணவில்லையோ என அனந்த பத்மன் தன் அமைச்சனை நோக்கிக் கூறின 
னென்பதாம் . இமையோர்களும் நடுங்குவர் என்றதனால் , நீ நடுங்காமற் கூறி 
னாய் என்றன னென்க . புயக்குன்றிவை..... கண்டு மிலையோ என்றத 
னால் , போரின் மேல் அவனுக்குள்ள விருப்பமும் அவனாண்மையும் நன்கு விளங் 

என்றிவை- என்ற + இவை ; நிலை மொழியில் அகரம் தொக்கது . இமை 
யோர்களும் - உம்மை உயர்வு சிறப்பு ; பயக்குன்று - உருவகவணி ; இலையோ 
ஓகாரம் வினாவின் கண் வந்தது . இது முதல் ஐந்து செய்யுட்கள் அனந்தபத் 
மன் கூற்றும் . பா - பே --வாக்குன்று . 

( எக ) 
பிழைக்கவுரை செய்தனைபி ழைத்தனையெ 

னக்குறுதி பேசுவது வாசி கெடவோ 
முழைக்கணிள வாளரிமு கத்தெளிதெ 

னக்களிறு முட்டியெதிர் கிட்டி வருமோ. 
ப - ரை : - பிழைக்க - தவறு உண்டாகும்படி , உரை செய் 
தனை - பேசினாய் , பிழைத்தனை - ( அவ்வாறு பேசிய நீ உயிர் ) பிழைத் 
தாய் , எனக்கு உறுதி பேசுவது- ( அரசனாகிய ) எனக்கு ( நீ ) நன்மை 
சொல்வது , வாசி கெடவோ - ( என் ) பெருமை அழியும்படியோ, 
களிறு - யானையானது , முழை கண் - குகையிலுள்ள , வாள் இளம் 
அரி - வாள் போன்ற ( கொடிய ) இளஞ் சிங்கக் குட்டியின் , 
முகத்து எதிர் கிட்டி - முகத்துக்கு எதிரில் நெருங்கி , எளிது என - 
( அதனை வெல்லுதல் ) சுலபமானது என்று நினைத்து , முட்டி 
வருமோ - தாக்க வருமோ ( வராது ) 

வி - ரை : -- என்வலி யறியாமல் என்னை நீ அவமதித்துப் பேசினாய் ; 
இனி அவ்வாறு பேசாதே யென அரசன் தன் அமைச்சனுக்கு எச்சரிக்கை 
செய்தன னென்பதாம் . வாள் - ஒளி யெனினுமாம் . எளிது - ஒன்றன் படர்க் 
கைக் குறிப்பு வினைமுற்று ; கெடவோ - ஓகாரம் வினா ; வருமோ - இதி 
லுள்ள ஓகாரம் எதிர்மறை. முட்டி - முட்ட என்பதன் திரிபு . முழை கலிங்க 
நாட்டிற்கும் , இளஞ்சீயம் அனந்த பத்மனுக்கும் , களிறு முதற் குலோத்துங்கன் 
படைக்கும் உவமையாம் . முழையிலுள்ள இளஞ்சியம் தன்னை யெதிர்த்து வரும் 
வலிய யானையை யெளிதி லழிப்பது போல் , நான் என் நாட்டில் வந்த முதற் 
குலோத்துங்கன் படையை மிகவும் எளிதில் அழிப்பேனென அனந்தபத்மன் 
மொழிந்தனனென்க. இதில் உபமானங்கூறி உபமேயம் பெற வைத்தமையால் , 
இது பிறது மொழிதலணியாம் . பா - பே : - * வயவாளரி . 

( 40 ) 
என்னுடைய தோள்வலியு மென்னுடைய 

வாள்வலியும் யாதுமறி யாது பிறர்போல் 
நின்னுடைய பேதைமையி னாலுரைசெய் 

தாயிதுநினைப்பளவில் வெல்ல வரிதோ . 
ரை என்னுடைய தோள் வலியும் - என்னுடைய தோல் 
களின் வல்லமையையும் , என்னுடைய வாள் வலியும் - என்னுடைய 
வாளின் வல்லமையையும் , யாதும் அறியாது - சிறிதும் அறியாமல் , 


கூவை . 


ள் 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


உகக 


நின்னுடைய பேதைமையினால் - உன்னுடைய அறியாமையினால் , 
பிறர் போல் - வேறு சாதாரண மனிதரைப் போல் , உரை செய் 
தாய் - ( நீ இவ்வாறு ) சொன்னாய் , நினைப்பு அளவில் - ஆலோசித் 
துப் பார்க்குமளவில் , இது - ( பகைவரது ) இந்தச் சேனையை , 
வெல்ல அரிதோ - வெல்லுதல் அரிய காரியமோ ( அரிய காரியமன் 
றென்பதாம் .) 

வி - ரை : - என் வலி யறியாமல் நீ இவ்வாறு மொழிந்தனை யாயினும் , 
நான் பகைவரை யெளிதில் வெல்வேனென அரசன் மொழிந்தன னென்பதாம் . 
நீ அமைச்சனா யிருந்தும் , உண்மை யுணராமல் உரைக்கத் தகாத மொழிகளை 
யுரைத்தனை யென்பான் , பிறர்போல் என்றான் . நினைப்பளவில் என்ற 
தற்கு நினைக்கும் நோத்தில் ( மிக்க விரைவில் ) எனினுமாம் . யாதும் - உம்மை 
இழிவின் கண் வந்தது . அரிதோ - ஓகாரம் எதிர்மறை . 

( அக ) 
ங க . வேழமிர தம்புரவி வெம்படைஞர் 

என்றினைய * நம்படைவிரைந்து கடுகச் 
சோழகுல துங்கன் + விட வந்துவிடு 

தண்டினெதிர் சென்றமர்தொடங்குகெனவே . 
ப - ரை : - வேழம் - யானைகளும் , இரதம் - தேர்களும் , புரவி - 
குதிரைகளும் , வெம் படைஞர் - கொடிய படைவீரர்களும் , என்ற 
இனைய - என்று சொல்லப்பட்ட இந்த நால்வகையன வாகிய , நம் 
படை - நம்முடைய சேனைகள் , கடுக விரைந்து - மிகவும் விரைவாய்ச் 
சென்று , சோழர் குலம் துங்கன் - சோழர் குலத்தில் சிறந்தவ 
னாகிய முதற் குலோத்துங்கன் , விட - ( நம்மேல் ) ஏவ , வந்து விடு 
தண்டின் - வந்துவிட்ட சேனைகளுக்கு , எதிர் சென்று - எதிரில் 
போய் , அமர் தொடங்குக என - போர் தொடங்குவதாக எனவும் , 

வி - ரை : - நமது நால்வகைச் சேனை களும் சென்று போர் தொடங்குக 
வென அனந்த பத்மன் கட்டளையிட்டன னென்பதாம் . விரைந்து கடுக - ஒரு 
பொருட் பன்மொழி ; என்றினைய , தொடங்குகென - நிலைமொழி யீற்றில் 
அகாந் தொக்கது . இச்செய்யுளும் அடுத்த செய்யுளும் கலிங்க வேந்தன் தன் 
சேனைகளுக்குப் போர் புரியுமாறு கட்டளையிடுதலை யுணர்த்தும் . பா - பே : 
* நம்படைஞர் சென்று கடுக , விடுதண்டி னெதிர் சென்றமர்தொ , டங்குகதொ 
டங்கு கெனவே . 

( அஉ ) 
ங கூச . பண்ணுகவ யக்களிறு பண்ணுகவ 

யப்புரவி பண்ணுகக ணிப்பில் பலதேர் 
நண்ணுகப டைச்செருநர் நண்ணுகசெ 

ருக்களந மக்கிகல்கி டைத்த தெனவே . 
ப - ரை : - வயம் களிறு - வெற்றியை யுடைய யானைகளை , 

அலங்காரம் செய்க , வயம் புரவி - வெற்றியையுடைய 
குதிரைகளை , பண்ணுக , கணிப்பு இல் - அளவில்லாத , பல 
தே . பண்ணுக 

நமக்கு இகல் கிடைத்தது - நமக்குப் 
போர்த்தொழில் கிடைத்தது , படை செருநர் - ( ஆதலால் நம் ) 
படைவீரர்கள் , செரு களம் - போர்க்களத்தில் , நண்ணுக 
ணுக - (விரைவாய்ப் போய் ) சேர்க சேர்க , என - எனவும் ( அனந்த 
பத்மன் ) சொல்ல , 


பண்ணுக 


3 


நண் 


220 


கலிங்கத்துப் பரணி 


வி - ரை : - நால்வகைச் சேனைகளும் போர்க் கோலத்துடன் போர்க் 
களம் செல்கவென அனந்தபத்மன் கட்டளையிட்டன னென்பதாம் . காற்படை 
யுங்களி றுங்கலி மாவொடு , நூற்படு தேருநொ டிப்பினிற் பண்ணி , நாற்படை 
யுந் தொகுத்தான் ( சீவகசி -உஉ 0 க ) என்றார் திருத்தக்க தேவரும் . நமக்கிகல் 
கிடைத்தது என்றதனால் , அனந்தபத்மனுக்குப் போரின் கண்ணுள்ள களிப்பும் 
அவனாண்மையும் நன்கு விளங்கும் . பண்ணுக என்றது போர்க் கோலத்தை ; 
வய + களிறு எனப் பிரித்து வலிய யானைக ளெனினுமாம் . வயவலி யாகும் 
( தொல்கா -சொல் - நசங ) என்றமை காண்க . வயக்களிறு - இது முற் கூறிய 
பொருளில் இரண்டனுருபும் பொருளுமுடன் தொக்க தொகை ; இப்பொரு 
ளில் உரிச் சொற்றொடர் ; பண்ணுக, நண்ணுக- வியங்கோள் வினைமுற்றுக் 
கள் ; இவ்வைந்து செய்யுட்களிலும் வீரச்சுவை யுள்ளமை காண்க . 
செய்யுள் சொற்பொருட்பின் வருநிலை யணியாம் . 

( அங ) 
கூ கரு . க 

கலிங்கமவை யேழினுமெ ழுந்ததொரு 

பேரொலிக றங்குகட லேழு முடனே 
மலங்கியெழு பேரொலியெ னத்திசைதி 

கைப்புறவ ருந்தொனியெ ழுந்த பொழுதே .. 
ப -ரை : - உடனே - ( அனந்த பத்மன் 

கட்டளையிட்ட ) 
உட 
டனே , கலிங்கம் அவை ஏழினும் 

அவை ஏழினும் - எழு பிரிவையுடைய கலிங்க 
நாடு முழுதும் , எழுந்தது ஒரு பேர் ஒலி-உண்டான தாகிய ஒப்பற்ற 
பேரிரைச்சலானது , கறங்கு ஏழு கடலும் ஒலிக்கின்ற எழு கடல் 
களும் , மலங்கி எழு - கலங்கி எழுவதினா லுண்டாகும் , பேர் ஒலி 
என - பேரிரைச்சல் போல , திசை திகைப்பு உற - ( எட்டு ) திக்கு 
களிலுள்ளவர்களும் பிரமிக்கும்படி , வரும் தொனி - (கலிங்க நாட் 
டுச் சேனைகள் திரண்டு ) வரும் ஓசை , எழுந்த பொழுது - உண்டான 
காலத்தில் , 

வி -ரை : - ( அனந்தபத்மன் கட்டளை யிட்டதும் ) கலிங்கப் படைகள் 
திரண்டெழுந்ததனால் உண்டாகிய பேரொலி கடலொலியை ஒத்திருந்த தென் 
பதாம் . ஏழ கடல்களாவன : - உப்புக் கடல் , நன்னீர்க் கடல் , பாற் கடல் , 
தயிர்க் கடல் , நெய்க் கடல் , கருப்பஞ் சாற்றுக் கடல் , தேன் கடல் என்பன . எழு 
பிரிவை யுடைய கலிங்க நாட்டின் ஒலிக்கு எழு கடலொலியை உவமை 
கூறியிருத்தல் பாராட்டற் பாலதாம் . ஏழு கலிங்கங்களை ஙசக - ம் , தாழிசை 
யிற் காண்க . உம்மைக ளிரண்டும் முற்றுப் பொருளில் வந்தன . 
உருபிடைச் சொல் . பா - பே : - * எழு மேழிசை, எழுந்த தெனவே. ( அச ) 
கூகூகா. தொளை முக மதமலை யதிர்வன 

தொடுகடல் பருகிய முகிலெனவே 
வளை முக நுரையுக வருபரி 

கடலிடை மறி * திரை யெனவெழவே . 
ப - ரை : - தொடு கடல் - ( சகர சக்கரவர்த்தியின் புதல்வர்க 
ளால் ) தோண்டப்பட்ட கடல் நீரை , பருகிய முகில் என - குடித்த 
மேகங்களின் இடி முழக்கம் போல , அதிர்வன - முழங்குவன 
வாகிய , தொளை முகம் - தொளையைப் பொருந்திய துதிக்கையை 
யுடைய , மதம் மலை - மதத்தைப் பொழியும் மலைபோன்ற யானை 
களும் , வளைமுகம் - வளைவாகிய வாயிலிருந்து , நுரை 

வாயிலிருந்து , நுரை உக - நுரை 


என - உவம் 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


உஉக 


கள் சிந்தும்படி , கடல் இடை - கடலில் , மறி திரை என - சுருண்டு 
விழும் அலைகளைப் போல , வரு பரி - வருகின்ற குதிரைகளும் , எ 
எழ 
( போருக்கு ) புறப்படவும் , 

வி - ரை : - மேக முழக்கம் போல் முழங்கும் யானைகளும் கடலலைபோல் 
வருங் குதிரைகளும் போர்க்குப் புறப்பட்டன வென்பதாம் . உருமொத்த 
முழக்கிற் செங்கண் வெள்ளெயிற் றோடை நெற்றி , பருமித்த கிரியிற் 
செல்லும் வேழமும் ( கம்பரா - சம்புமாலி - ச ) எனக் கம்பரும் யானை முழக்கத் 
திற்கு இடியொலியை உவமை கூறி யிருத்தலைக் காண்க . கடலலை குதிரை 
களுக் குவமையா தலை நடுக - ம் , தாழிசையிற் காண்க . முகம்- கடல் - முகில் , 
ஆகு பெயர்கள் இதுழதல் எட்டுத் தாழிசைகள் கலிங்க நாட்டு நால்வகைச் 
சேனைகளும் போர்க்குப் புறப்பட்டுச் செல்லுதலை யுணர்த்தும் . பா - பே : 
* நிரை யெனவே . 

( அரு ) 
கூகஎ . இடையிடை யரசர்க ளிடுகுடை 

கவரிகளிவைகட னுரையெனவே 
மிடைகொடி பிறழ்வன மறிகடல் 

அடையவு மிளிர்வன கயலெனவே . 
ப - ரை : - இடை இடை - ( சேனைகளுக்கு நடுவில் , அரசர்கள் 

, இடு குடை - அணிந்த குடைகளும் , கவரிகள் இவை - ( அவர் 
களுக்கு வீசப்படும் ) வெண்சாமரை களுமாகிய இவைகள் , கடல் 
நுரை என - ( அச் சேனையாகிய ) கடலின் நுரையைப் போலவும் , 
பிறழ்வன- (காற்றால் ) அசைவனவாகிய , மிடை கொடி - நெருங்கிய 
துகிற் கொடிகள் , மறி கடல் அடையவும் - ( அலைகள் ) சுருண்டு 
விழும் ( அச்சேனை ) கடல் முழுதும் , மிளிர்வன கயல் என - புரள்வன 
வாகிய கெண்டை மீன்களைப் போலவும் , 

வி - ரை : - சேனையாகிய கடலில் அரசர்களின் வெண் கொற்றக் குன 
களும் வெண்சாமரைகளும் நுரையைப் போலவும் , கொடிச் சீரைகள் கெண் 
டை மீன்களைப் போலவும் தோன்றின வென்பதாம் . கவரிகளுக்கும் வெண் 
குடைகளுக்கும் கடல் நுரையும் , கொடிச் சீரைகளுக்கு மீன்களும் உவமை 
யா தலை , கவரிவெண் சடையெனு நுரைய ( கம்பரா - கான்வதை- கஉ 0 ) என 
வும் , வெங்கலங்கற் கடுங்குருதி வெள்ளத்துக் கொடியாடை மிதக்கும் தோற்றம் , 
செங்கலங்கற் புதுப்புனலில் விளை யாடித் திரிகின்ற சேல்கள் போலும் 
( வில்லிபா - கம் போர் - எக ) எனவும் வருவதனா லறிக . 

( அசு ) 
நகூஅ . அலகினொ டலகுகள் கலகல 

வெனுமொலி யலைதிரை யொலியெனவே 
உலகுகள் பருகுவ தொருகடல் 

இதுவென வுடலிய படையெழவே. 
ப - ரை : - அலகினொடு அலகுகள் - ( வேல் , வாள் முதலிய ) 
ஆயுதங்களோடு ஆயுதங்களின் , கலகல எனும் ஒலி - கலகல என்னும் 
ஓசை , அலை திரை ( காற்றால் ) அசையும் ( கடல் ) அலைகளின் , ஒலி 
என - ஒலி என்று சொல்லவும் , உலகுகள் பருகுவது - உலகங்களை 
யெல்லாம் அழிப்பதாகிய , ஒரு கடல்- ( யுகத்தின் முடிவில் பொங்கி 
வரும் ) ஒப்பற்ற கடல் , இது என - இதுவேயாம் என்று சொல்ல 


ை 


கலிங்கத்துப் பரணி 


UT 


- 


கூகூகூ . 


வும் , உடலிய படை ( பகைவர்மேல் ) கோபித்தெழுந்த சேனைகள் , 
எழ - ( போர்க்கு ) புறப்பட , 

வி - ரை :-ஊழிக்கடல் பேரொலியுடன் உலகை யழிக்கப் புறப்படுவது 
போல் , கலிங்க நாட்டுச் சேனைகள் போர்க்குப் புறப்பட்டன வென்பதாம் . 
சேனைகள் நெருங்கிச் சென்றமையால் , ஆயுதங்கள் ஒன்றோடொன்று தாக்கிக் 
கலகல வென்னும் ஒலியை உண்டாக்கின வென்க . கடலொலி ஆயுதங்களின் 
ஒலிக்கும் கடல் சேனைக்கும் உவமை . கலகல - இரட்டைக்கிளவி ; உடலிய - 
இறந்தகாலப் 

பெயரெச்சம் ; உடல் என்னும் வினையடியாய்ப் பிறந்தது . 
பே : - * அறை திரை . 

( அஎ ) 
விசைபெற விடுபரி யிரதமு 

மறிகடன் மிசைவிடு கலமெனவே 
இசைபெற வயிரையு மிகழ்தரும் 

இளையவ ரெறிசுற வினமெனவே . 
ப -ரை: - விசை பெற விடு - வேகமாய்ச் செலுத்தப் படு 
கின்ற , பரி இரதம் - குதிரைகளைப் பூட்டிய தேர்கள் , மறி கடல் 
மிசை - ( அலைகள் ) சுருண்டு விழுங் கடலில் , விடு கலம் எனவும் - 
செலுத்தும் மரக்கலங்கள் போலவும் , இசை பெற - ( போரில் ) புக 
ழைப் பெறும் பொருட்டு , உயிரையும் இகழ் தரும் - ( தங்கள் ) உயி 
ரையும் வெறுக்கும் , இளையவர் - வீரர்கள் , எறி சுறவு - கொல்லும் 
சுறா மீன்களின் , இனம் எனவும் - கூட்டம் போலவும் ,, 

வி - ரை : - தேர்கள் கடலிற் செல்லும் மாக்கலத்தையும் , வீரர்கள் 
கடலிலுள்ள சுறாமீன்களையு மொத்தன ரென்பதாம் . கங்கமொடு காகமிடை 
யக்கடலி னோடும் , வங்கமென லாயதொரு தேர் ( கம்பரா - கான்வதை - கஎ O 
என்றதனால் , மாக்கலம் தேருக்கும் , எறிசுற விளையவர் எனவும் , கோட்டு 
மீன் குழாத்தின் மள்ளர் ( சீவகசி - கசசசு - உநஉரு ) எனவும் வருவதனால் , 
சுறாமீன்கள் 

வீரர்களுக்கும் உவமையாமா றறிக. இரதமும் - இதிலுள்ள 
உம்மை என என்பவற்றோடு கூட்டப்பட்டது . உயிரையும் - உம்மை உயர்வு 
சிறப்பு . இந்நான்கு தாழிசைகளிலும் உவமையணி யுள்ளமை காண்க . ( அஅ ) 
ச 00 . விடவிகண் மொடுமொடு விசைப்பட 

முறிபட வெறிபட நெறிபடவே 
அடவிகள் பொடிபட வருவிகள் 

அனல்பட வருவரை துகள் படவே . 
ப - ரை : -- விடவிகள் - ( அச்சேனைகள் செல்லும் விரைவினால் ) 
மரங்கள் , மொடு மொடு - மொடு மொடு என்னும் ஓசையோடு , 
விசைபட முறிபட - வேகமாய் முறிந்து , எறிபட - அழியவும் , 
அடவிகள் - காடுகள் , பொடிபட - தூளாகவும் , அருவிகள் - ஆறு 
கள் , அனல்பட - நெருப்பின் தன்மை யடையவும் , அரு வரை - 
சிறந்த மலைகள் , துகள் பட - புழுதியாகவும் , நெறிபட - ( அதனால் 
அவை செல்வதற்கு ) வழி உண்டாகவும் , 

வி - ரை : -- அச்சேனைகள் செல்லும் விரைவினால் மரங்கள் முதலியன 
அழிவெய்தின வென்பதாம் . அருவிகள் அனல் படலாவது - அவைகளிலுள்ள 
நீரெல்லாஞ் சுவறிப் போய் , அவை வெப்பங் கொள்ளுதலாம் . மொடுமொடு 
ஒலிக்குறிப்பு; இரட்டைக்கிளவி . இச்செய்யுள் உயர்வு நவிற்சியணியாம் . ( அக ) 


கக . காளிக்குக் கூளி கூறியது 


2 உங . 


ஒலி 


( 


ச 02 


சாக . அறைகழ லிளையவர் முறுகிய 

சினவழ லதுவட வனலெனவே 
முறைமுறை முரசுகண் மொகுமொகு 

வதிர்வன முதிர்கட லதிர்வெனவே . 
ப - ரை : - அறை கழல் - ஒலிக்கின்ற வீரகண்டையை யணிந்த , 
இளையவர் வீரர்களின் , முறுகிய சினம் அழல் அது - மிக்க கோப 
மாகிய தீ , வட அனல் என - வடவைத் தீப் போலவும் , முறை 
முறை - முறையாய் , மொகு மொகு அதிர்வன - மொகு மொகு 
என்று ஒலிப்பனவாகிய , முரசுகள் - முரசவாத்தியங்களின் ஒலி , 
முதிர் கடல் - (உலகை ) சூழ்ந்த கடலினது , அதிர்வு என 
போலவும் , 

வி - ரை : - வீரர்களின் கோபத்தீ வடவைத் தீயையும் , முரச வாத்தி 
யங்களின் ஒலி கடலொலியையும் ஒத்திருந்தன வென்பதாம் . திண்முரசு ,, 
அறைபு மாக்கடல் காரென வார்த்தன சீவகசி - உகசுஅ ) எனக் கட 
லொலியை முரசொலிக்கு உவமை கூறி யிருத்தல் காண்க . மொகு மொகு - 
ஒலிக்குறிப்பு ; இரட்டைக் கிளவி ( தா - ககச ). முதிர்தல் - சூழ்தல் ; அழலது 
அது பகுதிப் பொருள் விகுதி ; என - இரண்டும் உவம உருபிடைச் சொற்கள் . 
சினவழல் - உருவகவணி ; இதில் உவமையணியும் உள்ளமை காண்க . ( க ) 

ஒருவர்த முடலினி லொருவர் தம் 

உடல்புக வுறுவதொர் படியுகவே 
வெருவர மிடைபடை நடுவொரு 

வெளியற விழியிட வரிதெனவே . 
ப - ரை . - மிடை படை நடு - நெருங்கிய சேனைகளின் நடு 
வில் , ஒரு வெளி அற - சிறிதும் வெற்றிட மில்லாமல் , ஒருவர் தம் 
உடலினில் - ( போர் வீரர்களின் ) ஒருவருடைய உடம்பில் , ஒருவர் 
தம் உடல் புக - ( வேறு ) ஒருவர் உடம்பு நெருங்கவும் , உறுவது ஓர் 
படி - பொருந்தியுள்ள தாகிய ஒப்பற்ற உலகம் , உக - அழியவும் ,, 
வெருவர - ( அச்சேனையைக் கண்டோர் ) நடுங்கவும் , விழி இட 
கண்களால் பார்க்க , அரிது என - முடியாது என்று சொல்லவும் ,, 

வி - ரை : - அளவற்ற சேனைகள் நெருங்கிச் சென்றன வென்பதாம் . 
உடலினில் ....உடல் புக , நடுவொரு வெளியற என்றமை படைகளின் மிகுதி 
யாலாகிய நெருக்கத்தினை யென்க . ஒரு வெளி - இதில் ஒரு என்றது சிறிது 
என்னும் பொருளில் வந்தது . 
சமங . வெளியரி தெனவெதிர் மிடைபடை 

மனுபரன் விடுபடை யதனெதிரே 
எளிதென விரைபெறு புலியென 

வலியினொ டெடுமெடு மெடுமெனவே . 
ப - ரை : - வெளி அரிது - வெற்றிடம் இல்லை , என - என்று 
(கண்டோர் ) சொல்லும்படி , எதிர் மிடை படை - எதிர்த்து நெருங் 
கிய ( கலிங்க நாட்டு ) சேனைகள் , மனுபரன் - ( குலோத்துங்க சோழ ) 
வேந்தன் , விடுபடை அதன் எதிர் - ஏவிய சேனைகளுக்கு எதிரில் , 
எளிது என - ( அச்சேனையை வெல்லுதல் ) 

லுதல் ) சுலபமான 

சுலபமான தென்று 


உஉச 


கலிங்கத்துப் பரணி 


நினைத்து , இரை பெறு புலி என - ( தனது ) உணவைப் பெற்ற புலி 
யைப் போல, வலியினொடு - (மிக்க ) வலிமையோடு , எடும் எடும் 
எடும் என - ( போர் ) தொடங்குங்கள் தொடங்குங்கள் தொடங் 
குங்கள் என்று சொல்ல , 

வி -ரை : -கலிங்க வீரர்கள் சோழ வேந்தன் படையை யணுகிப் போர் 
தொடங்க முயன்றன ரென்பதாம் . இரை பெறு புலி என்றதனால் கலிங்கர் 
களின் வீரம் விளங்குகிறது . சோழவீரர் போரை விரும்பி வந்தமையால் , 
இரைவேட்ட பெரும்புலி ( தா - நசுசு ) எனவும் , கலிங்கவீரர் போரைப் பெற் 
றமையால் இரைபெறு புலி எனவும் கூறியுள்ளமை களிப்புமூட்டத் தக்கதாம் . 
இருதிறத்து வீரர்களும் புலிகளை ஒப்பவரெனினும் , அவர்களில் சோழவீரர் 
களைப் பெரும்புலிக்கும் கலிங்கவீரர்களைப் புலிக்கும் உவமை கூறியுள்ளமை 
யால் , சோழவீரர் கலிங்க வீரர்களினும் வலியவரென்பது விளங்கும் . எதிர் 
மிடை படை , எதிர் - வினை யெச்சப் பொருளில் வந்தது . வரிப்புனை பந்து , 
( திருமுருகு - சுஅ ) என்றமை காண்க . மனுபான் , மனு - மனிதர்களில் , 
பரன் - உயர்ந்தோன் ; இங்கே சோழவாசன் . எளிது - குறிப்புவினை முற்று ; 
எடும் எடும் எடும் - அடுக்கு விரைவின்கண் வந்தது . 

( கஉ ) 
காளிக்குக் கூளி கூறியது முற்றிற்று 


கஉ . போர் பாடியது 


போர் பாடியது : - இஃதிரண்டன் தொகை ; போரைப் பாடி 
யதை யுணர்த்துஞ் செய்யுட்களின் பகுதி யென்பது இதன் பொரு 
ளாம் . முதற் குலோத்துங்கன் படைத் தலைவனாகிய கருணாகரன் 
தலைமையின் கீழ் சோழ வீரரும் , அனந்த பத்மன் தலைமையின் கீழ் 
கலிங்க வீரரும் போர் புரிந்தமையை இதில் அறியலாம் . கலிங்க 
வேந்தனாகிய அனந்தபத்மனே முன்னின்று போரை நடத்தினமை 
யால் ( தா - சசஅ) அவன் படைத்தலைவன் பேரை ஆசிரியர் இங் 
குக் கூறாதொழிந்தனர் . அப்போரில் 

கருணாகரன் 

கலிங்கரை 
வென்று அளவிறந்த யானைகளையும் பொருட் குவியல்களையும் 
கவர்ந்து சென்று முதற் குலோத்துங்கனை வணங்கிப் பலவகைப் 
பரிசுகளைப் பெற்றனனென்ப . இப்பகுதியும் காளிக்குக் கூளி 
கூறியதேயாம் . இதில் ஆசிரியர் வீரச் சுவையை நன்கு விளக்கி 
யிருத்தல் கவனிக்கற் பாலதாம் . 
சமச . எடுமெடு மெடுமென வெடுத்ததோர் 

இகலொலி கடலொலி யிகக்கவே 
விடுவிடு விடுபரி கரிக்குழாம் 

விடும் விடு மெனுமொலி மிகைக்கவே . 
ப - ரை : -- எடும் எடும் எடும் - ( போர் ) தொடங்குங்கள் 
தொடங்குங்கள் தொடங்குங்கள் , என எடுத்தது - என்று உரத் 
துக் கூவுவதாகிய , ஓர் இகல் ஒலி - ஒப்பற்ற போரின் ஓசையானது , 


கஉ . போர் பாடியது 


உ உரு 


கடல் ஒலி இகக்க - கடலோசையை வெல்லவும் , பரி ( குழாம் ) - 
குதிரைப் படைகளை, விடு விடு விடு - ( பகைவர்மேல் ) ஏவு ஏவு ஏவு , 
கரி குழாம் - யானைப் படைகளை , விடும் விடும் - ஏவுங்கள் ஏவுங்கள் , 
எனும் ஒலி - என்று ( வீரர்கள் ) சொல்லும் ஓசை , மிகைக்க - மிகுதி 
யாய் உண்டாகவும் , 

வி -ரை : --இருதிறத்து வீரர்களும் குதிரைப்படை , யானைப்படைகளை 
யேவிப் போர் புரியத் தொடங்கின ரென்பதாம் . எடு மெடு மெடும் , விடும் 
விடும் என்றது வீரர் பலர் ஒன்று கூடிக் கூவினமையும் ; விடு விடு என்றது 
அவர்கள் தனித் தனி மொழிந்தமையுமாம் . பரி - பாரத்தைப் சுமப்பது ; கரி 
துதிக்கையை யடையது . குழாம் என்பதைப் பரிக்குங் கூட்டுக . அடுக்கு 
கள் மூன்றும் விரைவின் கண் வந்தன . இச்செய்யுள் அந்தாதித் தொடையாம் . 
பா - பே : --- அடுகரி பரி . 

( க ) 
சாரு . வெருவர வரிசிலை தெறித்தநாண் 

விசைப்படு திசைமுகம் வெடிக்கவே 
செருவிடை யவரவர் தெழித்ததோர் 

தெழியுல குகள் செவி டெடுக்கவே . 
ப - ரை : - வெருவர - ( யாவரும் ) அஞ்சும்படி , வரி சிலை - 
கட்டமைந்த வில்லிலிருந்து , விசை தெறித்த நாண் - வேகத்தோடு 
துள்ளி யெழுந்த நாணோசையால் , படு திசை முகம் - பொருந்திய 
திக்குகளாகிய விடங்கள் , வெடிக்க - பிளக்கவும் , செரு இடை - 
போர்க் களத்தில் , அவர் அவர் - அந்தந்த வீரர்கள் , தெழித்தது - 
ஆரவாரித்ததாகிய , ஓர் தெழி - ஒப்பற்ற முழக்கத்தால் , உலகுகள் 
செவிடு எடுக்க - உலகங்களி லுள்ளவர்கள் செவிடு படவும் , 

வி - ரை : - நாணோசையால் திசைகள் பிளந்தன ; வீரர்களின் ஆரவாரத் 
தால் உலகங்கள் செவிடுபட்டன வென்பதாம் . வீரர்கள் தெழித்தமை போரில் 
அவர்களுக்குள்ள பேராவலாலும் பேராண்மையாலு மென்க . வெடிக்கின்றன 
திசையாவையும் விழுகின்றன விடிவந் , திடிக்கின்றன சிறுநாணொலி ( கம்பரா 
நிகும்பலை - காக ) என்றார் கம்பரும் . இச்செய்யுள் உயர்வு நவிற்சி யணி 
யாம் . பா - பே : - * இளையவர் . 

( உ ) 
சாசு . எறிகட லொடுகடல் கிடைத்தபோல் 

இருபடை களுமெதிர் கிடைக்கவே 
மறிதிரை யொடுதிரை மலைத்தபோல் 

வருபரி யொடுபரி மலைக்கவே . 
ப - ரை : - எறி கடலொடு- ( அலைகள் ) வீசுங் கடலுடன் , கடல் 
கிடைத்த போல் - ( மற்றொரு ) கடல் எதிர்த்தாற் போல் , இரு படை 
களும் - இரண்டு சேனைகளும் , எதிர் கிடைக்க- ( ஒன்றை யொன்று ) 
நேரில் எதிர்க்கவும் , மறி திரையொடு - ( கடலில் ) சுருண்டு விழும் 
அலைகளுடன் , திரை மலைத்த போல் - அலைகள் போர் புரிதலைப் 
போல் , வரு பரியொடு - ( போரில் சீறி ) வருங் குதிரைகளுடன் , 
பரி மலைக்க - குதிரைகள் போர் புரியவும் , 

வி - ரை : -- கடலோடு கடல் எதிர்ப்பது போல் சேனைகளோடு சேனை 
களும் , அலைகளோடு அலைகள் எதிர்ப்பது போல் குதிரைகளோடு குதிரை 


உஉசு 


கலிங்கத்துப் பரணி 


க 


சஎ . 


களும் எதிர்த்துப் போர் புரிந்தன வென்பதாம் . இருபடை யென்றது- 
சோழர் படை , கலிங்கர் படைகளை ; கிடைத்தல் - எதிர்தல் ; கிட்டலே 
யெதிர்தலாகுங் கிடைத்தலு மதன்பேர் தானே ( சூடாமணி - க -சள) என்றமை 
காண்க. கடலொடு கடல் கிடைத்தபோல் என்றதற் கேற்ப , கடலிரண் 
டெதிர்ந்ததோர் கால மொத்ததே (சீவகசி - உஉஉங ) எனவும் இருதிரைப் 
பெருங்கட லிரண்டு திக்கினும் , பொருதொழில் வேட்டுவந் தார்த்துப் பொங் 
கின ( கம்பரா- நாகபாசப் - ஙசு ) எனவும் வருமாறு காண்க , அலைகள் குதிரை 
களுக்குவமையா தலை நடுக - ம் தாழிசையிற் காண்க . 

கனவரை யொடுவரை முனைத்தபோற் 

கடகரி யொடுகரி முனைக்கவே 
இனமுகின் முகிலொடு மெதிர்த்தபோல் 

இரதமொ டிரதமு மெதிர்க்கவே . 
ப - ரை : -- கனம் வரையொடு - பெரிய மலைகளோடு , வரை 
முனைத்த போல் - மலைகள் போர் புரிவது போல் , கடம் கரியொடு 
மதத்தைச் சொரியும் யானைகளோடு , கரி முனைக்க - யானைகள் போர் 
புரியவும் , முகிலொடு - மேகங்களோடு , முகில் இனம் - மேகக் கூட் 
டங்கள் , எதிர்த்த போல் - எதிர்த்துப் போர் புரிவதுபோல் , இரத 
மொடு இரதமும் - தேர்களோடு தேர்களும் , எதிர்க்க - எதிர்த்துப் 
போர் புரியவும் , 

வி - ரை : - யானைகளோடு யானைகளும் தேர்களோடு தேர்களும் போர் 
புரியலாயின வென்பதாம் . இங்கு இரதம் என்றது ஆகு பெயராய் அதன்மே 
லுள்ள வீரர்களைக் குறித்தது . சென்று தேர்களும் தேர்களுஞ் சேர்ந்தன , 
வென்றி வேழமும் வேழமு மூர்ந்தன ( வில்லிபா - முதற்போர் -20 ) என்றமை 
இங்குக் கவனிக்க , மலைகள் யானைகளுக்கும் மேகங்கள் தேர்களுக்கும் உவமை 
யாதலை , பருமித்த கிரியிற் றோன்றும் வேழமும் பதுமத் தண்ணல் , நிருமித்த 
வெழிலி முற்றிற் றென்னலா நிலய நேமி .......தடந்தேர் சுற்ற ( கம்பரா - 
சம்புமாலி - ச ) என்றதனா லறிக . இவ்விரண்டு செய்யுட்களும் இல்பொரு 
ளுவமை யணியாம் . பா - பே : - இரதமு மிரதமும் . 
சமஅ . பொருபுலி புலியொடு சிலைத்தபோற் 

பொருபட ரொடுபடர் சிலைக்கவே 
அரியினொ டரியின மடர்ப்பபோல் 

அரசரு மரசரு மடர்க்கவே . 
ப - ரை : - பொரு புலி- ( யானை முதலிய விலங்குகளை ) தாக்கும் 
புலிகள் , புலி யொடு சிலைத்த போல் - ( வேறு ) புலிகளோடு ஆர 
வாரித்துப் போர் புரிவது போல் , பொரு படரொடு போர் புரியும் 
வீரர்களோடு , படர் சிலைக்க வீரர்கள் ஆரவாரித்துப் போர் புரிய 
வும் , அரியினொடு - சிங்கங்களோடு , அரி இனம் - சிங்கங்களின் 
கூட்டம் , அடர்ப்ப போல் - போர் புரிவது போல் , அரசரும் அரச 
ரும்- அரசர்களோடு அரசர்களும் , அடர்க்க - ( ஒருவரை யொருவர் 
எதிர்த்து ) போர் புரியவும் , 

வி - ரை : - வீரர்களோடு வீரர்களும் அரசர்களோடு அரசர்களும் போர் 
புரிந்தன ரென்பதாம் . தானையோர் , போர்முகப் புலிக்கடல் புகுந்த தொத் 
ததே ( சீவகசி - உஉகஅ ) எனவும் , ஏற்றினப் புலியே றென்ன வியந்தெழு 


க 2 . 


போர் பாடியது 


உஉஎ 


சக . 


பதாதி யீட்டம் ( கம்பரா - சம்புமாலி - டு ) எனவும் வருவதனால் வீரர்கள் புலிக் 
குவமையா மாற்றிக. வீரர்களினும் அரசர் சிறந்தவராகலின் , அவர்களுக்குச் 
சிங்கம் உவமை கூறப்பட்டது இதுகாறும் நால்வகைச் சேனைகளும் போர் 
தொடங்கினமை கூறினார் . தோலா தட லொடுசீறின துரகத்தொடு தூரகம் , 
மேலாளொடு மேலாள் வரி வில்லாளொடு வில்லாள் , ஏலாமுடி யரசோடா சிர 
தத்துட னிரதம் , காலாளொடு காலாண்மத கரிமாவொடு கரிமா வில்லிபா 
ரும் - போர் - கஅ ) என வருவதையும் இங்குக் கவனிக்க . இச்செய்யுள் 
உவமையணியாம் . 

விளைகனல் விழிகளின் முளைக்கவே 

மினலொளி கனலிடை யெறிக்கவே 
வளைசிலை யுருமென விடிக்கவே 

வடிகணை நெடுமழை படைக்கவே . 
ப - ரை : - விழிகளின் - (வீரர்களின் ) கண்களிலிருந்து , விளை 
கனல் -முதிர்ந்த ( கோபமாகிய ) நெருப்பு , முளைக்க - தோன்றவும் , 
கனல் இடை 

இடை - ( அந்தக் கோபமாகிய ) நெருப்பில் , மினல் ஒளி 
எறிக்க - மின்னல் போன்ற ஒளி வீசவும் , வளை சிலை - ( வீரர்கள் 
கையிலுள்ள ) வளைந்த விற்களின் ஒலி , உரும் என - இடியோசை 
போல் , இடிக்க-ஒலிக்கவும் , வடி கணை - ( அவ்வில்லிலிருந்து ) கூர்மை 
யாகிய அம்புகளென்னும் , நெடுமழை - மிக்க மழை , 

மிக்க மழை , படைக்க 
உண்டாகவும் , 

வி -ரை :-இருதிறத்து வீரர்களும் மிக்க கோபத்துடன் தங்கள் வில்லை 
வளைத்துக் கூரிய கணைகளை மழைபோல் சொரிந்தன ரென்பதாம் . விளைதல் 
முதிர்தல் ; வெப்புள் விளைந்த வேங்கைச் செஞ்சுவல் ( புறநா - க 10 ) எனவும் , 
புன்டல மயக்கத்து விளைந்தன தினையே ( ஐங்கு - உசு 0 ) எனவும் வருமாறு 
காண்க . இதன் முதலடி இருதிறத்து வீரர்களின் சினக்குறிப்பின் மிகுதியை 
யுணர்த்தினது . வடிகணை - உரிச்சொற்றொடர் ; வடித்த 

கணையெனின் 
வினைத் தொகையாம் . வடித்தல் - உலைக்களத்தில் பழுக்கக் காய்ச்சிக் கூர்மை 
யாக்கல் . இதில் உவமையணியும் , உருவகவணியும் உள்ளமை காண்க . 
பா - பே : -- வெயிலொளி , * சிறக்கவே . 

குருதியி னதிவெளி பரக்கவே 

குடையின நுரையென மிதக்கவே 
கரிதுணி படுமுட லடுக்கியே 

கரையென விருபுடை கிடக்கவே . 
ப - ரை : - வெளி - வெளி யிடங்களில் , குருதியின் நதி - இரத்த 
மாகிய ஆறு , பரக்க - பரவவும் , குடை இனம் - வெண் குடை 
களின் கூட்டங்கள் , நுரை என ( வெண்மையாகிய ) நுரைபோல , 
மிதக்க - ( அந்தக் குருதி ஆற்றில் ) மிதந்து தோன்றவும் , துணிபடும் 
( வீரர்களால் இரண்டு) துண்டுகளாக வெட்டப்படும் , கரி உடல் 
யானைகளின் உடம்புகள் , இரு புடை - ( அந்த நதியின் ) இரண்டு 
பக்கங்களிலும் , கரை என - கரை போல் , அடுக்கி கிடக்க - ( ஒன் 
றன்மே லொன்றாய் ) அடுக்கிக் கிடக்கவும் , 

வி - ரை : - போர்க்களத்தில் பெருகிய குருதியாற்றில் வெண் குடைகள் 
நுரைபோல் மிதந்தன ; யானையி னுடல்கள் அந்த ஆற்றின் கரைபோல் இரு 


சக 0 . 


உஉவு 


கலிங்கத்துப் பரணி 


மருங்குங் கிடந்தன வென்பதாம் . அளவிறந்த யானைகள். கொலையுண்டு ஒன் 
றன்மே லொன்றாய் விழுந்து கிடந்தன வென்பார் , கரி துணி படுமுட லடுக்கி 
என்றார் . யானைகளின் உடல்களைக் கூறின தனால் , குதிரைகள் ,காலாட்களி 
னுடல்களையும் உபலக்கணத்தால் கொள்க . எண்ணிறந்த குருதிநதி யிருமருங் 
குங் கரிபரியாள் கரைக ளாக ( வில்லிபா - க - ம் போர் 

க - ம் போர் - எஉ ) என்றார் பிற 
அறிஞரும் ; நுரை குடைக் குவமையா தலை , பேனம்வெண் குடைய வாய் 
குருதிப் பேராறு ( கம்பரா - பிரமாத்திர - கசரு ) என்றதனா லறிக . குருதியின் 
நதி - இன் அல்வழிச் சாரியை ; இச் செய்யுளிலும் உருவகவணியும் உவமை 
யணியும் இருத்தலறிக . பா - பே : - * குடர்நிரை . 
சகக . மருப்பொடு மருப்பெதிர் பொருப்பிவை 

எனப்பொரு மதக்கரி மருப்பி னிடையே 
நெருப்பொடு நெருப்பெதிர் சுடர்ப்பொறி 

தெறித்தெழ நிழற்கொடி தழற்க துவவே . 
ப - ரை : - இவை பொருப்பு என - இவைகள் 

மலைகளே 
என்று ( கண்டோர் ) சொல்லும்படி , மருப்பொடு மருப்பு - கொம் 
புகளோடு கொம்புகளால் , எதிர் பொரு - ( ஒன்றை யொன்று ) 
எதிர்த்துப் போர் புரிகின்ற, மதம் கரி -மதத்தைப் பொழியும் யானை 
களின் , மருப்பின் இடையே - கொம்புகளில் தோன்றும் , நெருப் 
பொடு நெருப்பு - நெருப்போடு நெருப்பிலிருந்து , எதிர் - உண்டா 
கும் , சுடர் பொறி - ஒளியை யுடைய தீப் பொறிகள் , தெறித்து 
எழ - துள்ளி ( மேலே ) எழுதலால் , நிழல் கொடி - நிழலைத் தருங் 
கொடிச் சீரைகளில் , தழல் கதுவ - ( அத்தீப் பொறிகளால் ) நெருப் 
புப் பிடித்துக் கொள்ளவும் , 

வி - ரை : - மலைகள் போர்புரிவது போல் யானைகள் ஒன்றை யொன்று 
தங் கொம்புகளால் தாக்கிப் போர் புரியுங்கால் , அக்கொம்புகளி லிருந்து 
தோன்றிய நெருப்புப் பொறிகளால் துகிற் கொடிகளில் தீப்பற்றலாயின 
தென்பதாம் . கொந்தழல் பிறப்பத் தாக்கிக் கோடு கண் மிடைந்த தீயால் , 
வெந்தன விலையி லாத சாமரை ( சீவகசி - உஉருச ) என வருமாறு காண்க . 
இதன் முதலடி இல்பொருளுவமையணியாம் . 

( அ ) 
நிழற்கொடி தழற்கது வலிற்கடி 

தொளித்தவை நினைப்பவர் நினைப்ப தன்முனே 
அழற்படு புகைக்கொடி யெடுத்தன 

புதுக்கொடி யனைத்தினு நிரைத்த தெனவே .. 
ப - ரை : - தழல் கதுவலின் - தீப் பிடித்தலால் , கடிது ஒளித்த 
விரைவாய் ( எரிந்து ) மறைந்த , நிழல் கொடி அவை - நிழலைத் தருங் 
கொடிகளாகிய அவற்றை , நினைப்பவர் - ( அதிசயித்து ) எண்ணு 
பவர் , நினைப்பதன் முனே - ( அவ்வாறு ) எண்ணுவதற்கு முன்பே , 
புது கொடி - புதிய கொடிகள் , அனைத்தினும் - எல்லா விடங்களி 
லும் , நிரைத்தது என - வரிசையாய் அமைத்தது போல , அழல் - 
( கொடிகள் எரிந்த ) நெருப்பில் , படு புகை கொடி - பொருந்திய 
புகையாகிய கொடிகள் , எடுத்தன - உயர்ந்து நின்றன . 

வி - ரை : - ( யானைக் கோடுகளிலிருந்து தோன்றிய ) தீப் பொறிகளால் 
எரிந்த துகிற் கொடிகளுக்குப் பதில் , அத்துகிற் கொடிகளி லிருந்தெழுந்த 


சகஉ . 


கஉ . போர் பாடியது 


உஉக் 


புகையாகிய புதிய கொடிகள் எங்கும் நிரம்பின வென்பதாம் . தீப்பற்றினதும் 
மிக்க விரைவில் புதிய புகைக் கொடிகள் தோன்றின வென்பார் , நினைப்பவர் 
நினைப்பதன் முனே என்றார் . புகைக் கொடி - புகையின் ஒழுங்கு எனினுமாம் . 
அனைத்தினும் என்றது தேர் , யானை முதலியவைகளின் மேல் விளங்குங் 
கொடிகளை ; இதிலுள்ள உம்மை முற்றுப் பொருளது ; ஒளித்த என்னும் பெய 
ரெச்சத்தினீறு தொக்கது . இதில் அந்தாதித் தொடையும் உவமையணியும் 
உள்ளமை காண்க . பா - பே : --- அழற்கடு புகை .. 

(ஙசு 0 ) என்றிவை யுரைத்தலும் , கண்டு மிலையோ ( ஙகக ) கிட்டி வருமோ 
( ஙகஉ ) வெல்ல வரிதோ ( நகங ) தொடங்குகென ( ஙகச ) கிடைத்தது , நண் 
ணுக வென ( நகரு ) எழுந்த பொழுது ( நகசு ) எழ ( நகஎ ) இவை நுரையென , 
கயலென (ஙகஅ ) படையெழ ( ஙகசு ) இனமென ( ச 00 ) துகள்பட (சக) 
அதிர்வென ( 502 ) அரிதென (சங ) எடுமெடுமென ( சமச ) ஒலி மிகைக்க 
( சாரு ) செவிடெடுக்க (சசு ) மலைக்க (சஎ) எதிர்க்க ( ச 0 அ ) அடர்க்க 
(சக ) படைக்க ( சக ) கிடக்க ( சகக ) கதுவ (சகஉ )நிரைத்ததென 
எடுத்தன என முடிக்க . 

( க ) 
சகங் . இடத்திடை வலத்திடை யிருத்திய 

துணைக்கர நிகர்த்தன * வடுத்த கரியின் 
கடத்தெழு மதத்திடை மடுத்தன 

சிறப்பொடு கறுத்தன வவற்றி னெயிறே . 
ப - ரை :-அடுத்த கரியின் - ( போர் புரிதற்கு ஒன்றோ 
டொன்று ) நெருங்கிய யானைகளின் , கடத்து எழு - மதச் சுவடுகளி 
லிருந்து பெருகும் , மதத்திடை - மதநீரில் , மடுத்தன - பதிந்து , சிறப் 
பொடு கறுத்தன - மிகுதியாய்க் கரிய நிறம் படைத்திருப்பனவா 
கிய , அவற்றின் எயிறு - அவைகளின் கொம்புகள் , இடத்திடை 
வலத்திடை- ( அந்த யானைகளின் ) இடப்பக்கத்திலும் வலப்பக்கத்தி 
லும் , இருத்திய - அமைத்த , துணை கரம் - இரண்டு துதிக்கைகளை , 
நிகர்த்தன - ஒத்திருந்தன . 

வி - ரை : -- ஒன்றோ டொன்று போர் புரியும் யானைகளின் இரண்டு 
கொம்புகளும் மதநீரில் மூழ்கிக் கறுத்தலால் , அவை கரிய துதிக்கைகளைப் 
போல் தோன்றின வென்பதாம் . இதனால் , மூன்று துதிக்கைகளையுடைய 
யானைகளைப் போல் , அவை காணப்பட்டன வென்க . யானை மதங் கரிய நிற 
முடைய தாதலால் , அதில் பதிந்த கோடுகள் கறுத்தன வென்க ( தா - கஉக) 
சிறத்தல் - மிகுதல் ; அற்புளஞ் சிறந்தாங் கருண்மொழி யளை இ ( சிலப் - கசு 
எஎ ) எனவும் , தேரொடு தேர் தமுட் சிறந்து சேர்ந்தவே (சீவகசி - உ உ உக ) 
எனவும் வருமாறு காண்க . மடுத்தன-முற்றெச்சம் . பா - பே :- * எதிர்த்த ( க 0) 

எயிறுக ளுடையபொ ருப்பை வலத்திடை 

எதிரெதி ரிருப்பணை யிட்டுமு றுக்கிய 
கயிறுகளிவையென வக்கர டக்கரி 

கரமொடு கரமெதிர் தெற்றிவ லிக்கவே . 
ப - ரை : - எயிறுகள் உடைய பொருப்பை - கொம்புகளை 
யுடைய மலைபோன்ற யானைகளை , எதிர் எதிர் இட்டு- எதிரெதிராக 
நிறுத்தி , இரு பணை இடை-( அவைகளின் ) இரண்டு கொம்புகளுக்கு 
நடுவில் , வலத்து முறுக்கிய - வலிவால் திரித்த , கயிறுகள் இவை 


உங் 0 


கலிங்கத்துப் பரணி 


உடைய - 


உண 


என - கயிறுகள் இவை என்று ( கண்டோர் ) சொல்லும்படி , கரடம் 
அ கரி - மதச் சுவடுகளை யுடைய அந்த யானைகள் , கரமொடு கரம் 
( ஒன்றின் ) துதிக்கையில் ( மற்றொன்றின் ) துதிக்கையை , தெற்றி 
வலிக்க - பின்னி இழுக்க , 

வி -ரை: - போர்புரியும் யானைகள் தங்கள் துதிக்கைகளை மாட்டி வலித் 
தல் , வலிய கயிறுகளைத் திரித்தல் போலிருந்த தென்பதாம் . 

குறிப் 
புப் பெயரெச்சம் ; சகக , சகங , சகச - இம் மூன்று தாழிசைகளிலும் யானை 
களின் போரைப் பற்றிக் கூறியுள்ளமை காண்க . இச் செய்யுள் அந்தாதித் 
தொடையாம் . இவ்விரு செய்யுட்களும் இல்பொருளுவமை யணியாம் . 
பா - பே : - வலித்திடை . 

( க்க ) 
சகரு . முடுகிய பவனப தத்திலு கக்கடை 

முடிவினி லுலகமுணச்சுடர் விட்டெழு 
கடுகிய வடவன லத்தினை வைத்தது 

களமுறு துரகக ணத்தின் முகத்திலே. 
ப - ரை : - முடுகிய - விரைந்து வீசுகின்ற , பவனம் பதத் 
தில் - காற்றின் முயற்சியால் , உகம் கடை முடிவினில் -யுகங்களின் 
கடைசியாகிய முடிவு காலத்தில் , உலகம் 

உலகங்களை 
யழிக்க , சுடர் விட்டு எழு - ஒளி வீசி யெழுகின்ற , கடுகிய வட 
அனலத்தினை - கொடிய வடவா முகாக்கினியை , களம் உறு - 
போர்க் களத்தில் பொருந்திய , துரகம் கணத்தின் முகத்தில் - குதி 
ரைக் கூட்டங்களின் முகங்களில் , வைத்தது- ( அமைத்து ) வைத்தது 
போன்றதாகிய , 

ரை : - போர்க் களத்திலுள்ள குதிரைக ளெல்லாம் வடவா முகாக் 

பே 
கினியை ஒத்திருந்தன வென்பதாம் . ஊழித் தீ உலகங்களை யெல்லாம் எளி 
தில் அழித்தல் போல் , அக்குதிரைகளும் பகைவர் படைத் திரளை எளிதில் 
அழிக்கவல்லன வென்க . பவனம் என்றது ஊழிக் காற்றையாம் ; உகக் கடை 
முடிவினில் என்றதைப் பவனத்திற்குங் கூட்டுக .. இஃதிடை நிலை விளக் 
கணியாம் . 

( கஉ ) 
களமுறு துரகக ணத்தின் முகத்தெதிர் 

கறுவிலர் சிலர்கல வித்தலை நித்தில 
இளமுலை யெதிர்பொரு மப்பொழு திப்பொழு 

தெனவெதிர் கரியின்ம ருப்பின்முனிற்பனே 
ப - ரை : - களம் உறு - போர்க்களத்தில் பொருந்திய , துர 
கம் கணத்தின் - குதிரைக் கூட்டங்களின் , முகத்து எதிர் - முகத் 
துக்கு , 

எதிரில் , சிலர் - சில வீரர்கள் , கறு இலர் - ( போர் புரிய ) 
கோபங் கொள்ளாதவராய் , கலவி தலை - ( தம் மனைவியரோடு ) 
கூடுங் காலத்தில் , நித்திலம் இளம் முலை - முத்து மாலைகளை யணிந்த 
இளமையாகிய ( அப்பெண்களின் ) கொங்கைகள் , எதிர் பொரும் 
( தம்முடைய மார்புக்கு ) எதிரில் தாக்கும் , அ பொழுது - அந்த 
( கலவி ) காலம் , இ பொழுது என - இந்தக் காலமே யாகுமென்று, 
எதிர் - ( தம்மை ) எதிர்க்கும் , கரியின் மருப்பின் முன் - யானைகளின் 
கொம்புகளுக்கு எதிரில் , நிற்பர் - ( போர் புரிய மிக்க மகிழ்ச்சி 
யுடன் ) நிற்பார்கள் . 


சகசு . 


கஉ , போர் பாடியது 


உங்க 


வி ரை : - வீரர்களில் சிலர் குதிரைகளோடு போர் புரிய விரும்பாதவ 
ராய் யானைகளை யெதிர்த்துப் போர் புரிந்து , அவைகளின் கோடுகள் தம் மார் 
பில் பதிதலைக் கண்டு மட்டற்ற மகிழ்ச்சி யெய்துவ சென்பதாம் . கலைக்கோட்ட 
வகலல்குல் கனங்குழையார் கதிர்மணிப்பூண் , முலைக்கோட்டா லுழப்பட்ட 
மொய்ம்மலர்த்தா ரகன்மார்பர் , மலைக்கோட்ட வெழில்வேழந் தவநூறி 
மதயானை , கொலைக்கோட்டா லுழப்பட்டுக் குருதியுட் குளித்தனரே 
(சீவகசி - உஉநச ) என வருமாறு காண்க . யானைக் கோடுகள் இளமங்கையர் 
கொங்கைகட் குவமையா தலால் , இளமுலை ........ மருப்பு என்றார் . யானைகள் 
தங்கோட்டால் தம்மை எதிர்க்கும் பிராணிகளைத் தாக்கி வருத்துதல் போல , 
இளமங்கையரும் செம்மாந் தெழுந்த தம் அழகிய கொங்கைளால் தங்கண 
வர்க்குக் காம நோயை மிகுவித்து வருத்துவரென்க . கோடஞ்சுங் கோதை 
யர்கள் கொங்கை ( திருவேங் - மாலை - அ o ] என்றார் ஐயங்காரும் . கறுவிலர் - 
முற்றெச்சம் ; நித்திலம் - ஆகுபெயர் . ( சகச ) தெற்றி வலிக்க ( சகரு ) முகத்தில் , 
வைத்தாகிய ( சகசு ) துரககண மென்க . 

( கங ) 
சகஎ . எதிர்பொரு கரியின்ம ருப்பையு ரத்தினில் 

இறவெறி படையினிறுத்துமி றைத்தெழு 
சதுரர்கண் மணியக லத்தும ருப்பவை 

சயமகள் களபமுலைக்குறி யொத்ததே. 
ப - ரை : -- எதிர் பொரு - (தம்மை ) எதிரில் மோதிய , கரியின் 
மருப்பை - யானைகளின் கொம்புகளை , எறி படையின் - ( பகைவர் ) 
களை வெட்டும் வாளாயுதங்களால் , உரத்தினில் இற - ( தம்முடைய ) 
மார்பில் ஒடியும்படி , இறுத்து - முறித்து , மிறைத்து எழு- ( அந்தயானை 
களை ) கொன்று (களிப்புடன் ) எழுகின்ற , சதுரர்கள் - வலிய வீரர் 
களின் , மணி அகலத்து - அழகிய மார்பில் பதிந்த , மருப்பு அவை 
கொம்புகளாகிய அவை , சயம் மகள் - ( அவர்களை இறுகத் தழுவிய ) 
வீரமகளின் , களபம் - சந்தனக் குழம்பைப் பூசிய , முலை குறி - முலை 
யின் சுவட்டை , ஒத்தது - ஒத்திருந்தது . 

வி - ரை : - வீரர்களின் மார்பில் பதிந்து வெட்டுண்ட யானைக் கொம்பு 
கள் சந்தனக் குழம்பு பூசிய வீரமகளின் கொங்கைச் சுவட்டை யொத்திருந்தன 
வென்பதாம் . படை - இப் 

பொதுப்பெயர் இங்கு வாளை யுணர்த்தினது . 
மிறை - கொலை ; இதனை மீறைபுரிவே லொப்பெனினு மேலா ( மாறன - 
பொருளணி - கஅரு ) என்றதனாலறிக . மிறைத்தல் - ஆரவாரித்தலெனினுமாம் , 
விண்ணி னாயகிதன் , யாக சாலைதொறு மீள வுஞ்சிலர் மீறைப்பரே ( சிலப் 
ரு - அ அ - ம் . அடி மேற்கோள் ) என்றமைகாண்க. மருப்பை.... யிறுத்து என்க . 
வீரர்களின் வெற்றியின் சிறப்பைக் கண்டு வீரமகள் அவர்களைத் தழுவின் 
ளென்பார் , மருப்பவை . ஒத்தது 
மருப்பவை .... ஒத்தது என்றார் . 

இரத்தின 
மாலைகளை யணிந்த மார்பெனினுமாம் . இச்செய்யுளில் வாள் வீரர் சிறப்புக் 
கூறப்பட்டது . 

( கச) 
சகஅ . சயமகள் களபமு லைக்கணி யத்தகு 

தனிவட மிவையென மத்தக முத்தினை 
அயமெதிர் கடவிம தக்கரி வெட்டினர் 

அலைபடை நிரைகள்களத்துநிரைக்கவே . 
ப - ரை : - அலை படை நிரைகள் - கடல் போன்ற சேனையின் 
வரிசைகள் , களத்து நிரைக்க - போர்க்களத்தில் வரிசையாய் 


மணி யகலம் 


உங 2 


கலிங்கத்துப் பரணி 


( இறந்து ) கிடக்கும்படி , அயம் எதிர் கடவி - ( குதிரை வீரர்கள் 
தங்கள் ) குதிரைகளை எதிரில் செலுத்தி , சயம் மகள் - வீரமகளின் , 
களபம் முலைக்கு அணிய தகு - சந்தனக் குழம்பைப் பூசிய கொங் 
கைகளில் அணியத் தகுந்த , தனி வடம் - ஒப்பற்ற முத்துமாலைகள் , 
இவை என - இவை என்று சொல்லும்படி , மதம் கரி - மதத்தைப் 
பொழியும் யானைகளின் , முத்து மத்தகத்தினை வெட்டினர் - முத்துக் 
களைச் சொரியும் தலைகளை வெட்டினார்கள் . 

ரை : - குதிரை வீரர்கள் பல படைகளை யழித்துப் பின்பு பல 
யானைகளையும் வெட்டிச் சாய்த்தன ரென்பதாம் . யானைகளை வெட்டுங்கால் , 
அவைகளின் மத்தகங்களிலிருந்து வரிசையா யுதிரும் முத்துக்கள் வீரமகளுக்கு 
அணியத்தக்க முத்து மாலைகளை யொத்தன வென்க . யானையின் தலையில் முத் 
துக்களுண்டென்பதை , வெங்க ளிற்றின் மத்தகத்தின் வீழு முத்து எனவும் , 
போதக மத்தக முத்து ( தா - சஉ அ - ருகச ) எனவும் இவ்வாசிரியர் கூறு 
மாற்றானறிக. முத்தார் மருப்பினிடைவளைத்த மாண்கொள் யானை ( சீவகசி 
உசுநங ) எனவும் கதக்களி றெட்டும் பட்ட களந்தொறுங் கும்பஞ் சாய்த்த .... 
....மணிமுத்து (தக்கயா - எருசு ) எனவும் பிறர் மெ 

எருசு ) எனவும் பிறர் மொழிந்த வற்றையும் இங்குக் 
கவனிக்க . மத்தக முத்தினை - இதனை முத்து மத்தகத்தினை என உருபு 
பிரித்துக் கூட்டுக . அலை படை - உவமைத் தொகை ; சந்தவின்பப் பொருட்டு 
வலியியல்பாயிற்று ; ( போரில் நிலை தளர்ந்து ) அலையும் படையென வினைத் 
தொகையாய்க் கொள்ளினுமாம் . இதில் குதிரை வீரர்களின் சிறப்புக் கூறப் 
பட்டது . சகசும் தாழிசை முதல் இம்ழன்று தாழிசைகளிலும் வீரச்சுவை 
யுள்ளமை காண்க . 
சகக . அலைபடை நிரைகணி ரைத்தசெருக்களம் 

அமர்புரி களமென வொப்பில விற்படை 
தலைபொர் வெரியநெருப்பினின் மற்றது 

தழல்படு கழைவன மொக்கினு மொக்குமே . 
ப - ரை : - அலை படை - கடல் போன்ற சேனைகளின் , நிரை 
கள் - அணிகள் , நிரைத்த - வரிசையா யமைந்த , செரு களம் - 
போர்க் களத்தில் , ஒப்பு இல - ஒப்பில்லாதனவாகிய , வில் படை 
வில்லிலிருந்து வரும் (சிறந்த ) கணைகள் , தலை பொர- ( சேனைகளின் ) 
தலைகளில் தாக்க , நெருப்பினின் வரிய - ( அத்தலைகள் ) நெருப்பால் 
எரிதலால் , அது - அந்தப் போர்க்களம் , அமர் புரி - விருப்பத்தால் 
செய்யப்படும் , களம் என - யாகசாலையையும் , தழல் படு - தீப் 
பிடித்த, கழை வனம் ( என ) - மூங்கில் காட்டையும் , ஒக்கினும் ஒக் 
கும் - ஒருவாறு ஒத்திருக்கும் . 

வி - ரை : - வில் வீரர்களின் கணைகளால் தீப்பிடித் தெரியும் அந்தப் 
போர்க்களமானது யாகசாலையையும் எரியும் மூங்கில் காட்டையும் ஒருவாறு 
ஒக்கு மென்பதாம் . இதனால் அப்போர்க்கள முழுதும் தீயின் மயமாய் இருந்த 
தென்பது விளங்கும் . ஒக்கினும் ஒக்கும் என்றதனால் யாகசாலைகளையும் , தீயால் 
எரியும் மூங்கில் காடுகளையும் விடத் தலைகள் பற்றி யெரியும் நெருப்பு மிக்கிருந்த 
தென்பதாம் . அமர் - விருப்பம் ; வளையணி முன்கை வாலெயிற் றமர் நகை 
( ஐங்கு - ககஅ ) என்னுமாற்றிக . என - எண்ணுப் பொருளில் வந்தது . 
நெருப்பினின் - இன் உருபு ஐந்தாம் வேற்றுமை யேதுப் பொருளதாம் . 
பா - பே : -- 1 அழல்புரி .. 

( கசு ) 


கஉ . போர் பாடியது 


உஙங் 


சஉ 0 . தழல்படு கழைவன மெப்படி யப்படி 

சடசட தமாமெ ழப்பகழிப்படை 
அழல்படு * புகையொடி ழிச்சிய கைச்சிலை 

அடுசிலை பகழிதொடுத்துவ லிப்பரே . 
ப - ரை : - தழல் படு - நெருப்புப் பற்றிய , கழை வனம் - 
மூங்கில் காட்டில் , சடசட தமரம் - சடசட வென்னுமொலி ,எப்படி 
அப்படி எழ - எதுபோ லுண்டாகுமோ அதுபோல் உண்டாக ,, 
இழிச்சிய - ( கீழே ) இறக்கிப் பிடித்த, கை சிலை - கையிலுள்ள வில் 
லில் , புகையொடு - புகையும் , அழல் படு - நெருப்பும் பொருந்திய , 
அடு சிலை - (பகைவரை) கொல்லும் ஆரவாரத்தையுடைய , பகழி 
படை - அம்புகளை , தொடுத்து - பிணைத்து , பகழி வலிப்பர் - ( வில் 
வீரர்கள் ) அம்பின் குதையை வலிப்பார்கள் . 

வி - ரை : - தீப்பற்றி யெரியும் மூங்கில் காட்டில் பேரொலி யுண்டாதல் 
போல் , வீரர்கள் கணைகளைத் தொடுத்தலால் பேரொலி யுண்டாயிற் றென்ப 
தாம் . மூங்கில் காடு பற்றி யெரியுங்கால் , அம் மூங்கில்களிலுள்ள கணுக்கள் 
வெடித்தலால் பேரொலி யுண்டா மென்க . பகழி - அம்பு , குதை ; சிலை - 
வில் , ஆரவாரம் . சடசட - ஒலிக்குறிப்பு; இரட்டைக் கிளவி ; சடசட ஒலிப்ப 
[ கம்பரா - கான் - டுக ) என வருமாறு காண்க . பகழிப் படை - இருபெய 
சொட்டுப் பண்புத்தொகை . இவ்வாறு செய்யுட்களும் உவமையணியாம் . 
பா - பே : - * புகைபொழி யப்பொழி யச்சிலர் , * அதெனொடு . 

( கஎ ) 
அடுசிலை பகழிதொடுத்துவி டப்புகும் 

அளவினி லயமெதிர் விட்டவர் வெட்டின 
உடல்சில விருதுணி பட்டன பட்டபின் 

ஒருதுணி கருதுமி லக்கைய ழிக்குமே . 
ப - ரை : - சிலை - ( வீரர்கள் தங்கள் ) வில்லில் , அடு பகழி 
தாடுத்து - (பகைவரை ) கொல்லுங் கணைகளைப் பிணைத்து , விட 
புகும் அளவினில்-ஏவத் தொடங்கும் சமயத்தில் , அயம் எதிர் விட் 
டவர் - ( தங்கள் ) குதிரைகளை ( அவர்களுக்கு ) எதிரில் செலுத்திய 
( குதிரை ) வீரர்கள் , வெட்டின - ( வில் வீரர்களை ) வெட்டினவாகிய , 
உடல் சில - ( அவர்கள் ) உடம்புகளில் சில , இரு துணி பட்டன 
இரண்டு துண்டுகளாயின , பட்ட பின் - ( அவ்வாறு ) ஆன பின்பும் , 
ஒரு துணி - ( அவைகளில் ) ஒரு துண்டு , கருதும் இலக்கை - ( தாம் 
கொல்ல ) எண்ணிய ( தங்கள் ) பகைவரை , அழிக்கும் - கொல்லும் . 

வி - ரை : - சில வில்வீரர்கள் கணைகளைத் தொடுக்குஞ் சமயத்தில் ,, 
குதிரை வீரர்கள் விரைந்து வந்து அவர்களை வெட்டினர் . உடனே வெட் 
டுண்ட உடலின் ஒரு பகுதி , தான் கருதிய பகைவரைக் கொன்ற தென்பதாம் . 
பற்றி நின்றொரு வன்படை வாளெதிர் , உற்ற வன் தலை சிந்திட வோச்சினான் , 
அற்ற தன்தலை கொண்டவ னுந்தனை , செற்ற வன் தலை சிந்திட வீசினான் 
வில்விபா - க - ம் போர் - ஙக ) என்றமை இங்குக் கவனிக்க ( கஅ ) 
சஉஉ . ஒரு துணி கருதுமி லக்கைய ழித்தன 

உருவிய பிறைமுக வப்பகழித்தலை 


சஉக . 


60 


உங்ச 


கலிங்கத்துப் பரணி 


சஉங . 


அரிதரி திதுவுமெனப்பரி யுய்ப்பவர் 

அடியொடு முடிகடு ணித்துவி ழுத்துமே . 
ப - ரை : - ஒரு துணி - ( வெட்டுண்ட வில் வீரர்களின் ) ஒரு 
துண்டு, கருதும் இலக்கை - ( தாம் ) கருதிய பகைவரை , அழித்தன - 
கொன்றன , உருவிய - ( அவர்கள் வில்லிலிருந்து ) உருவிச் சென்ற , 
அ பிறை முகம் பகழி தலை - அந்த அர்த்த சந்திரக் கணைகளின் 
நுனி , இதுவும் அரிது அரிது - இச்செய்கையும் மிகவும் அரிது , என 
என்று (யாவரும் ) சொல்லும்படி , பரி உய்ப்பவர் - குதிரைகளை 
(தம்மேல் ) செலுத்தும் வீரர்களின் , அடியொடு முடிகள் - கால்களை 
யும் தலைகளையும் , துணித்து விழுத்தும் - துண்டுகளாக்கி ( நிலத்தில் ) 
தள்ளும் . 

வி ரை : -வில் வீரர்களின் உடல் துண்டுகள் தாம் கருதிய பகைவரை 
யழித்ததன்றி , அவர்கள் வில்லிலிருந்து வெளிப்பட்ட கணைகள் தம்மை வெட் 
டிய குதிரை வீரர்களைத் துணித்து வீழ்த்தின வென்பதாம் . இதனைக் கண்ட 
வீரர் பலர் அளவிறந்த அதிசய மடைந்து வில்வீரர் செயலை அரிதரிதென வியந் 
தன ரென்க . இந்நான்கு செய்யுட்களிலும் வில் வீரரைச் சிறப்பித்துள்ளமை 
காண்க . இதுவும் - உம்மை யிறந்தது தழுவியது ; அடியொடு - ஒடு எண்ணுப் 
பொருளில் வந்தது . ஒரு துணி ... அழித்தன - ஒருமையிற் பன்மைவந்த பால் 
வழுவமைதி . பா - பே : - + அழித்தெழ . 

( கக ) 
அடியொடு முடிகடு ணித்துவி ழப்புகும் 

அளவரி தொடை * சம ரத்தொடணைத்தனர் 
நெடியன சிலசா மப்படி பெற்றவர் 

நிறைசர நிமிரவி டத்துணி யுற்றவே . 
ப - ரை : -அடியொடு முடிகள் - ( குதிரை வீரர்களின் ) கால் 
களையும் தலைகளையும் , துணித்து - வெட்டுதலால் , விழ புகும் அளவு 
( அவை ) விழத் தொடங்குஞ் சமயத்தில் , அரி தொடை - ( தங்கள் 
தலைகளையும் கால்களையும் ) அறுக்குங் கணைகளை , சமரத்தொடு 
போரில் , அணைத்தனர் - ( அந்தக் குதிரை வீரர்கள் தங்கள் கைக 
ளால் ) சேர்த்துப் பிடித்தார்கள் , நெடியன - நீண்டன வாகிய , சில 
சரம் - சில கணைகளை , அப்படி பெற்றவர் -அவ்வாறு பெற்ற ( அந்த ) 
வீரர்கள் , நிறை சரம் - ( கூர்மை ) நிறைந்த ( அந்த ) கணைகளை , நிமிர 
விட - உயர விடுதலால் , துணி உற்ற ( பல 

ற்ற ( பல வாள்வீரர்களின் உடல் 
கள் ) துண்டுகளாயின . 

ரை : - காலுந் தலையும் வெட்டுண்ட குதிரை வீரர்கள் தம்மேல் 
பாய்ந்த கணைகளைப் பிடித்துத் தம் பகைவராகிய வாள் வீரரை யழித்தன 
சென்பதாம் . இதில் குதிரை வீரர்களைச் சிறப்பித்துள்ளமை காண்க . 
துணித்து - எச்சத்திரிபு ; அரிதொடை - வினைத்தொகை ; தொடை 
தொடு + ஐ ; ( வில்லில் பூட்டி ) தொடுக்கப் படுவது . பா - பே : - * அகலத்தொடு , 
நிறைசய நிமிர . 

( 20 ) 
சஉச . நிறைசர நிமிரவி டத்துணி யுற்றவர் 

நெறியினை யொடியெறி கிற்பவ ரொத்தெதிர் 
அறைகழல் விருதர்செருக்கற வெட்டலின் 
அவருட லிருவகிர் பட்டன முட்டவே . 


கஉ . போர் பாடியது 


உஙரு 


காக. 


ப - ரை : - நிறை சரம் - ( குதிரை வீரர்கள் கூர்மை ) நிறைந்த 
கணைகளை , நிமிர விட - உயர விடுதலால் , துணி உற்றவர் - ( அக் 
கணைகளால் உடல் ) துண்டுப்பட்ட ( வாள் ) வீரர்கள் , நெறியினை 
வழியிலுள்ள , ஓடி எறிகிற்பவர் ஒத்து - காட்டுப் புதர்களை அழிப்ப 
வரைப் போல் , எதிர் - ( தமக்கு ) எதிரிலுள்ள , அறை கழல் விருதர் 
ஒலிக்கின்ற வீரகண்டையை யணிந்த வீரர்களின் , செருக்கு அற - 
( போரிலுள்ள ) களிப்பு நீங்கும்படி , வெட்டலின் - ( அவர்களை 
வாளால் ) வெட்டுதலால் , அவர் உடல் முட்ட - அந்த வீரர்களின் 
உடல்கள் முழுதும் , இரு வகிர் பட்டன - இரண்டு பிளவுகளாயின . 

வி - ரை : - குதிரை வீரர்களால் அழிவெய்திய வாள் வீரர்கள் புதர்களை 
யழிப்பவரைப் போல் , தமக் கெதிர்ப்பட்ட பகைவர்களைக் கொன்றன ரென்ப 
தாம் . எதிர் ......விருதர் தம்மை யெதிர்த்த வீரர்களை யெனினுமாம் . ஓடி 
யெறி கிற்பவசொத்து என்றதனால் , அவர்கள் பல பகைவரை எளிதில் கொன் 
றமை விளங்கும் . இந்தத் தாழிசையில் வாள் வீரரைச் சிறப்பித்துள்ளமை 

சஉக - ம் தாழிசை முதல் இதுகாறும் கூறியவற்றுள் வீரச்சுவை 
செறிந்துள்ளமை காண்க . இவையனைத்தும் அந்தாதித் தொடையாம் . ( உக ) 
சஉடு . விடுத்த வீர ராயு தங்கண் $ மேல்வி 

ழாம் 

ம லேநிரைத் 
தெடுத்த வேலி போற்காலிங்கர் வட்ட ணங்களிட்டவே . 
ப - ரை : - வீரர் விடுத்த ஆயுதங்கள் - ( சோழ ) வீரர்கள் 
வழங்கிய ஆயுதங்கள் , மேல் விழாமல் - ( தம் ) மேல் விழாமல் , 
நிரைத்து எடுத்த - ஒழுங்கா யமைத்த , வேலி போல் - மதிலைப் 
போல் , கலிங்கர் வட்டணங்கள் - கலிங்க வீரர்களின் கேடகங்கள் ,, 
இட்ட - ( வரிசையாய் ) அமைந்தனவாம் . 

வி - ரை : - சோழவீரர் வழங்கிய படைகள் தம்மேல் விழாமல் , கலிங்க 
வீரர் தங்கேடகங்களால் அவற்றைத் தடுத்தன ரென்பதாம் . மதில் பகைவரை 
உள்ளே விடாமல் தடுத்தல் போல் , கேடகங்கள் பகைவர் வழங்கும் படைகளைத் 
தடுத்தலால் , அவற்றிற்கு மதிலை உவமை கூறினார் . பர் - பே : - மேல்விழாமல் 
யந்திரத்து . 
சஉசு . இட்ட வட்ட ணங்கண் மேலெ றிந்த வேறி றந்தவாய் 

வட்ட மிட்ட நீண்ம திற்கு வைத்த பூழை யொக்குமே . 
ப - ரை : - இட்ட வட்டணங்கள் மேல் - ( கலிங்க வீரர்கள் ) 
பிடித்த கேடகங்களில் , எறிந்த வேல் - ( சோழவீரர் ) எறிந்த வேலா 
யுதங்களால் , திறந்த வாய் திறப்புண்ட விடங்கள் , வட்டம் இட்ட 
வட்டமாக அமைந்த , நீள் மதில் கு - நீண்ட மதிலில் , வைத்த பூழை 
ஒக்கும் - அமைத்த ( சிறிய வாசல் ) தொளையை ஒத்திருக்கும் . 

வி - ரை : - வேலெறி தலால் கேடகங்களி லுண்டாகிய தொளைகள் மதில் 
களி லமைத்த சிறிய வாசல் தொளைகளை யொத்திருந்தன வென்பதாம் . 
முன் செய்யுளில் கலிங்கர் வட்டணங்களை மதிலுக்குவமை கூறினமையால் , இச் 
செய்யுளில் அவ்வட்டணங்களி லமைந்த தொளைகளை ( நீண் மதிற்கு வைத்த 
பூழை என்றார் . வாய் - இடம் ; வாய்கா வாது பாந்து பட்ட (புறநா - 
உஉ ) எனவும் , உளப்பட்ட வாயெல்லாம் ( புறப் 

மா - உஎ ) எனவும் 

( உங ) 


வெ -மா - 2 


வருமாறு காண்க . 


உங்சு 


கலிங்கத்துப் பரணி 


சஉ எ . கலக்க மற்ற வீரர் வாள்க லந்த சூரர் கைத்தலத் 

துலக்கை யுச்சி தைத்த போது ழுங்க லப்பை யொக்குமே . 
ப - ரை : - கலக்கம் அற்ற - ( போரில் சிறிதும் ) கலங்குதலில் 
லாத , வீரர் வாள் - வீரர்களின் வாளாயுதங்கள் , கலந்த சூரர் - 
(தம்மை எதிர்த்து ) நெருங்கிய வீரர்களின் , கை தலத்து - கையி 
லுள்ள , உலக்கை உச்சி - உலக்கைகளின் நுனியில் , தைத்த போது 
அழுந்தின போது , உழும் கலப்பை ஒக்கும் - ( அந்த உலக்கைகள் 
உழவர்கள் நிலத்தை ) உழும் கலப்பைகளை ஒத்திருக்கும் . 

வி - ரை : - இருதிறத்து வீரர்களும் நெருங்கிப் போர் புரியுங்கால் , 
வாளாயு தங்கள் பதிந்த உலக்கைகள் கலப்பைகளை ஒத்திருந்தன வென்பதாம் . 
இதனால் சில வீரர்கள் வாளால் வெட்ட , வேறு சிலர் அவ்வெட்டைத் தங்கையி 
லுள்ள உலக்கைகளால் தடுத்தமை விளங்கும் . தம்முயிரைத் துரும்பென 
மதிப்பவராகலின் , கலக்க மற்ற வீரர் என்றார் . 
சஉ அ . மத்த யானை யின்க ரஞ்சு ருண்டு வீழ வன் சரம் 

தைத்த போழ்தி னக்க ரங்கள் சக்க ரங்க ளொக்குமே 
ப - ரை : - மத்தம் - செருக்கையுடைய , யானையின் கரம் - 
யானைகளின் துதிக்கைகள் , சுருண்டு வீழ - சுருண்டு விழும்படி , 
வன் சரம் - ( வீரர்களின் ) வலிய கணைகள் , தைத்த போழ்தின் 
( அந்தத் துதிக்கைகளில் ) அழுந்தின சமயத்தில் , அ கரங்கள் - அந் 
தத் துதிக்கைகள் , சக்கரங்கள் ஒக்கும் சக்கரங்களுக்கு ஒப்பாகும் . 

வி - ரை : - சில வீரர்களின் கணைகளால் அறுப்புண்டு சுருண்டு விழுந் 
துதிக்கைகள் சக்கரங்களை யொக்கு மென்பதாம் . நீண்ட துதிக்கைகள் 
சுருண்டு வீழ்தலால் , அவை வட்ட வடிவமாகிய சக்கரத்திற் குவமையாயின 
வென்க . மத்தம் - களிப்பெனினுமாம் . 
சஉக . வெங்க ளிற்றின் மத்த கத்தின் வீழு முத்து வீரமா 

மங்கை யர்க்கு மங்க லப்பொ ரிச்சொ ரிந்த தொக்குமே . 
ப - ரை : - வெம் களிற்றின் - கொடிய யானைகளின் , மத்தகத் 
தின்- தலைகளிலிருந்து , வீழும் முத்து -உ திரும் முத்துக்கள் , மா வீரம் 
மங்கையர்க்கு - சிறந்த வீரமகளுக்கு , மங்கலம் - விவாகச் சடங்கில் , 
பொரி சொரிந்தது ஒக்கும் - பொரிகளைச் சொரிந்ததற்கு ஒப்பாகும் . 

வி -ரை : -சில வீரர்களால் வெட்டுண்ட யானைகளின் தலைகளிலிருந்து 
உதிரும் முத்துக்கள் வீரமகளின் விவாகத்திற் சொரிந்த நெற் பொரிகளை 
ஒத்திருந்தன வென்பதாம் . விவாகச் சடங்கில் வேள்வியியற்றி அதில் நெற் 
பொரி சொரிதலுண்மையால் , இவ்வாறு கூறப்பட்டது . யானைகளின் மத்த 
கத்தில் முத்துக்க ளுண்டென்பதை சக அ - ம் , தாழிசை யுரையிற் காண்க . 
வெண்ணிறம் பற்றி முத்துக்கள் நெற்பொரிகளுக் குவமையாயின . களிற்றின் 
இன் - சாரியை ; மத்தகத்தின் - இன் - ஐந்தாம் வேற்றுமை நீக்கப்பொருள் . 
பே : - வெங்கை வெற்பின் . 

( உசு ) 
சக 0. மறிந்த கேட கங்கி டப்ப மைந்தர் துஞ்சி * வைகுவோர் 

பறிந்த தேரி னேமி யோடு பார்கி டப்ப தொக்குமே . 
ப - ரை : - மறிந்த - கீழ்மேலான , கேடகம் கிடப்ப - கேடகங் 
கள் ( தமக்கருகில் ) கிடக்கும்படி , மைந்தர் துஞ்சி - வீரர்கள் 


க 2 . போர் பாடியது 


உஙஎ 


இறந்து , வைகுவோர் - ( நிலத்தில் விழுந்து ) கிடப்பவர் , தேரின் 
பறிந்த - தேரிலிருந்து நீங்கிய , நேமியோடு - சக்கரத்தோடு , பார் 
கிடப்பது ஒக்கும் - ( தேரின் ) பார் கிடப்பதை யொத்திருக்கும் . 

வி -ரை : - உயிர் துறந்த வீரர்கள் கேடங்களோடு நிலத்தில் விழுந்து 
கிடத்தல் , தேர் உருளைகளோடு அவைகளின் பார் விழுந்து கிடத்தலை யொக்கு 
மென்பதாம் . பார்- தேரின் ஒருவகை யுறுப்பு ; வண்டிப் பார் போன்றது . 
கால் பார் கோத்து ( புறநா - கஅரு ) என்றமை காண்க . பார் மைந்தர்க்கும் 
நேமி கேடகத்திற்கும் உவமை . துஞ்சி 

மங்கல வழக்கு . 

பா - பே : 
வைகிவேர் . 

( உஎ) 
சஙக . களித்த வீரர் விட்ட நேமி கண்டு வீசு தண்டிடைக் 

குளித்த போழ்து கைப்பிடித்த கூர்மழுக்க ளொக்குமே. 
ப - ரை : - களித்த வீரர் - ( போரில் ) மகிழ்ச்சி கொண்ட வீரர் 
கள் , விட்ட நேமி கண்டு - ஏவிய சக்கராயுதங்களைப் பார்த்து , வீக 
தண்டு இடை - ( அவற்றின் மேல் மற்ற வீரர்கள் ) மோதி யடித்த 
தண்டாயுதங்களில் , குளித்த போழ்து - ( அந்தச் சக்கரங்கள் ) பதிந்த 
காலத்தில் , கை பிடித்த - ( அவர்கள் தங்கள் ) கைகளில் பிடித்த, 
கூர் மழுக்கள் ஒக்கும் - கூர்மையாகிய மழுவாயுதங்களை ( அவை ) 
ஒத்திருக்கும் . 

வி - ரை : - சில வீரர்கள் ஏவிய சக்கராயு தங்கள் தம் பகைவீரர்களின் 
தண்டாயுதங்களில் பதிந்த போது , அந்தத் தண்டாயுதங்கள் மழுவாயுதங்கள் 
போல் தோன்றின வென்பதாம் ; மழு - கோடரி ; களித்த வீரர் என்றது ,, 
போரென்ன வீங்கும் பொருப்பன்ன பொலன்கொள் திண்டோள் ( கம்பரா 
பூக்கொய் - கஅ ) என்றபடி , போரில் ஆர்வமும் ஊக்கமு முடையவ 
ரென்பதாம் . 

( உ.அ ) 
சகஉ . கவந்த மாட முன்பு தங்க ளிப்பொ டாடு பேயினம் 

நிவந்த வாட லாட்டு விக்கு நித்த கார ரொக்குமே . 

ரை : - தம் முன்பு - தமக்கு முன்பு , கவந்தம் ஆட - ( தலை 
யற்ற ) உடற்குறைகள் துள்ளியாட , களிப்பொடு - சந்தோஷத் 
தோடு , ஆடு பேய் இனம் - ( அவைகளுக்குப் பின் ) கூத்தாடும் 
பேய்க் கூட்டங்கள் , நிவந்த ஆடல் - ( அக்குறை யுடல்களாகிய 
பதுமைகளை ) உயர்ந்த கூத்தாட்டத்தை , ஆட்டுவிக்கும் - ஆடும்படி 
செய்யும் , நித்தகாரர் ஒக்கும் - ஆட்டக்காரரை ஒத்திருக்கும் . 

வி - ரை : துள்ளித் துள்ளிக் குதிக்கும் தலையற்ற உடற்குறைகளின் 
பின் , களிப்பால் விளையாடும் பேய்கள் அவற்றைக் கூத்தாட்டு விப்போரை 
ஒத்திருந்தன வென்பதாம் பேய்கள் தம் பசி தணியப் பிணங்களை யுண்ட 
மையால் , அவை களிப்பெய்திக் கூத்தாடின வென்க . கோடுஞ்சிலை யம்பிற்றலை 
யரியுண்டன குறையின் , றாடுந்தொறு முடனாடுவ வலகைக்குல மொருசார் 
( வில்லிபா ரு - ம் போர் கக ) என வருமாற்றிக . பேய்க் கூத்தைத் 
துணங்கை யென்பர் ; இதனைச் சிங்கிக் கூத்தெனவுங் கூறுவர் . இதன் 
விரிவை கூக - ம் தாழிசையிற் காண்க . சச- ம் தாழிசை முதல் இதுகாறுங் 
கூறிய ஒன்பது தாழிசைகளிலும் உவமையணி யிருத்தல் காண்க . ( உக ) 
சகக . ஒட்ட கங்கள் யானை வாலு யர்த்த மா * வ ழிந்தபோர் 

விட்ட கன்று போகி லாது மீள்வ போலு மீளுமே . 


உஙவு 


கலிங்கத்துப் பரணி 


ப - ரை : -- ஒட்டகங்கள் யானை - ஒட்டகங்களும் யானைகளும் ,, 
வால் உயர்த்த மா - வாலை ( மேலே ) தூக்கிய குதிரைகளும் , அழிந்த 
போர் விட்டு - ( முன்பு தாம் ) தோற்ற போர்த் தொழிலை விட்டு , 
அகன்று போகிலாது - நீங்கிப் போகாமல் , மீள்வ போலும் - ( மீண் 
டும் போருக்கு ) திரும்பி வருவனபோல் , மீளும் - திரும்பி வரும் .. 

வி - ரை : -- ஒட்டகம் முதலிய விலங்குகள் போர்க் களத்தை விட்டுப் 
போகாமல் திரிதல் , அவை மீண்டும் போர் புரியக் கருதினமை யொக்கு மென்ப 
தாம் . ஒட்டகம் முதலியவற்றை யூர்வோர் முன்பே கொலையுண்டமை 
மயால் , 
அவை தாம் விரும்பியபடி திரியலாயின வென்க . போர்க்களத்தி லிறந்து பட்ட 
வீரர்களையும் விலங்குகளையுங் கண்டு அவை போக்கின்றித் திகைத்துத் திரிந் 
தன வெனினுமாம் . போலும் - உம்மை அசை நிலை ; இச்செய்யுள் தற்குறிப் 
பேற்ற வணியாம் . பா - பே : - * விழித்த போர் . 

( ங 0 ) 
சஙச . பிறங்கு சோரி வாரி யிற்பிளிற்றி வீழ்களிற்றினங் 

கறங்கு வேலை நீரு ணக்க விழ்ந்த மேக மொக்குமே. 

ப - ரை : - பிறங்கு சோரி வாரியில் - மிக்க இரத்தமாகிய 
வெள்ளத்தில் , பிளிற்றி வீழ் - ( கொலையுண்டு) வீறிட்டு விழுந்த , 
களிறு இனம் - யானைக் கூட்டங்கள் , கறங்கு வேலை - ஒலிக்கின்ற 
கடலிலுள்ள , நீர் உண 

நீர் உண - நீரைப் பருக , கவிழ்ந்த மேகம் ஒக்கும் 
( அந்தக் கடலில் ) படிந்த மேகங்களுக்கு ஒப்பாகும் . 
வி -ரை : - இரத்த வெள்ளத்தில் கொலையுண்டு விழுந்த யானைக் கூட் 

கடலில் படியும் மேகங்களை யொக்கு மென்பதாம் . கடல் இரத்த 
வெள்ளத்திற்கும் மேகங்கள் யானைகளுக்கும் உவமை . 

( ஙக ) 
சநரு . வாளில் வெட்டி வாரணக்கை தோளி லிட்ட மைந்தர்தாம் 

தோளி லிட்டு நீர்விடுந்து ருத்தி யாள ரொப்பரே . 
ப - ரை : - வாரணம் கை - யானைகளின் துதிக்கைகளை , வாளில் 

- வாளால் வெட்டி , தோளில் இட்ட- ( அவைகளைத் தங்கள் ) 
தோள்களில் வைத்துக் கொண்ட , மைந்தர் தாம் - வீரர்கள் , தோளில் 
இட்டு - ( துருத்திகளை ) தோள்களில் வைத்து , நீர் விடும் -நீரைச் சொரி 
யும் , துருத்தியாளர் ஒப்பர் - துருத்தியாட்களுக்கு ஒப்பாவார் . 

வி - ரை : - யானைகளின் துதிக்கைகளை வெட்டி அவைகளைத் தோளில் 
வைத்துக் கொண்ட வீரர்கள் துருத்தி யாட்களுக்கு ஒப்பாவ ரென்பதாம் . 
தாங்குகைக் குரிய வானைத் தடவரை யருவிச் சோரி , வாங்குகைத் துருத்தி 
கொண்டம் மிடாக்களிற் சொரிய வாரீர் ( தக்கயா - எஙக ) என யானைத் 
துதிக்கைகளைத் துருத்தியாகக் கூறியிருத்தல் காண்க . வீரர் துருத்தியாளர்க் 
கும் யானைத்து திக்கை துருத்திக்கும் , துதிக்கையிலிருந்து ஒழுகுங் குருதி 
நீர்க்கும் உவமை . துருத்தி - நீரைச் சொரியும் ஒருவகைக் கருவி ; வாளில்- 
உருபு மயக்கம் . இவ்விரு செய்யுட்களும் உவமை யணியாம் .. ( கூஉ ) 
சஙசு . நேர்முனையிற் றொடுத்த பகழிகள் 

நேர்வளைவிற் சுழற்று மளவினின் 
மார்பிடையிற் குளித்த பகழியை 
வார்சிலையிற் றொடுத்து விடுவரே . 


வெட்டி 


கஉ . போர் பாடியது 


உஙக 


ப - ரை : - நேர் முனையில் - ( ஒருவரோ டொருவர் ) எதிர்த்த 
போரில் , தொடுத்த பகழிகள் நேர் - ( சில வீரர்கள் ) ஏவிய கணை 
களுக்கு எதிராய் , வளை வில் சுழற்றும் அளவினில் - (வேறு சில 
வீரர் தங்கள் ) வளைந்த வில்லைச் சுழற்றின போதினும் , மார்பு 
இடையின் - ( தங்கள் ) மார்பில் , குளித்த பகழியை - பதிந்த கணைகளை , 
வார் சிலையில் - ( அந்த வீரர் தங்கள் ) நீண்ட வில்லில் , தொடுத்து 
விடுவர் - தொடுத்து விடுவார்கள் . 
வி -ரை :-கையில் கணையற்ற சில வீரர்கள் தங்கள் மார்பில் 

தைத்த 
கணைகளைப் பறித்துத் தம் பகைவர் மேல் தொடுப்ப ரென்பதாம் . அவர்கள் 
கையிலிருந்த கணைகள் முன்பே செலவாய் விட்டமையால் , தம்மேல் வந்த 
கணைகளைத் தடுக்க , அவர்கள் தங்கள் வில்லைச் சுழற்றின ரென்க . மார்பில் 
தைத்த படையைப் பிடுங்கிப் பகைவர் மேல் வழங்குதலை நூழிலாட்டு என்பர் . 
கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் , மெய்வேல் பறியா நகும் 
( திருக்கு - எஎச ) எனவும் , கையில் வாளிதொ லைந்தபின் காய்ந்து தம் , 
மெய்யில் வாளிகள் வாங்கிவில் வாங்கினார் ( வில்லிபா - க - ம் போர் - உஎ) 
எனவும் வருமாறு காண்க . நூழிலாட்டின் தன்மையை , களங்கெழுமிய 
படையிரிய , உளங்கிழித்த வேல் பறித்தோச்சின்று ( புறப் - வெ- மா - கச 2 ) 
என்றதனாலறிக . பா - பே : -- $ பிடித்த பகழிகள் . 

( ஙங ) 
சநஎ . அசையவுரத் தழுத்தி யிவுளியை 

அடுசவளத் தெடுத்த பொழுதவை 
விசையமகட் கெடுத்த கொடியென 

விருதர்களத் தெடுத்து வருவரே . 
ப - ரை : - விருதர் - ( சில ) வீரர்கள் , அடு சவளத்து - ( பகை 
வரை ) கொல்லும் ஈட்டியை , இவுளியை உரத்து - குதிரைகளின் 
மார்பில் , அசைய அழுத்தி - ( அவை ) வருந்தும்படி பதித்து , எடுத்த 
பொழுது - ( அந்த ஈட்டியை மேலே தூக்கி ) எடுத்த காலத்தில் , 
விசையம் மகள் கு - வெற்றி மகளுக்கு , எடுத்த கொடி - உயர்த்திப் 
பிடித்த கொடிகள் , அவை என 

என - அவை என்று ( கண்டேரர் ) 
சொல்லும்படி , களத்து எடுத்து வருவர் - போர்க் களத்தில் 
( அந்தக் குதிரைகளை ) எடுத்து வருவார்கள் . 

வி - ரை : - சில வீரர்கள் தங்கள் ஈட்டிகளைக் குதிரைகளின் மார்பி 
லழுத்தி , வீரமங்கைக்குப் பிடிக்கும் கொடிபோல் , அவைகளைத் தூக்கி வருவ 
ரென்பதாம் . சவளம் - ஒருவகைக் கருவி ; இவை சிறு சவளம் , பெருஞ் சவள 
மென இருவகைப்படு மென்ப ; இங்கே பெருஞ் சவளமாம் . விசையம் - விசய 
மென்பதன் போலி . 

கொடிக் கழைக்கும் குதிரை கொடிச் 
சீரைக்கும் உவமையா தலால் இச்செய்யுள் உவமை யணியாம் . 

( நச ) 
சஙஅ . இருதொடையற் றிருக்கு மறவர்கள் 

எதிர்பொருகைக் களிற்றின் வலி கெட 
ஒருதொடையைச் சுழற்றி யெறிவர்கள் 

ஒருதொடையிட்டுவைப்ப ரெறியவே . 
ப - ரை : - இரு தொடை அற்று - இரண்டு தொடைகளும் 
( அறுப்புண்டு ) நீங்கி , இருக்கும் மறவர்கள் - (நிலத்தில் விழுந்து ) 
இருக்கின்ற வீரர்கள் , எதிர் பொரு- ( தம்மை ) எதிர்த்துத் தாக்கும் , 


சவளமானது 


உச O 


கலிங்கத்துப் பரணி 


கை களிற்றின் - துதிக்கையை யுடைய யானைகளின் , வலி கெட - 
வலிமை யழியும்படி , ஒரு தொடையை - சுழற்றி எறிவர்கள் .- 
( அவைகளின் மேல் ) சுழற்றி எறிவார்கள் , எறிய - (மீண்டும் ) எறி 
யும் பொருட்டு , ஒரு தொடை - மற்றொரு தொடையை ,, இட்டு 
வைப்பர் - வைத்து வைப்பார்கள் , 

வி - ரை : - தொடை யறுப்புண்ட வீரர் சிலர் தம்மை யெதிர்த்து வரும் 
யானைகளின் மேல் அத்தொடைகளை வீசி எறி வரென்பதாம் . தொடைகள் 
நீங்கியும் அவர்கள் ஆண்மை நீங்கவில்லை யென்க . எதிர் பொரு - நேரில் 
தாக்கும் எனினுமாம் - பா - பே : -- விசை கெட . 

( நடு ) 
சஙக . இருவருரத் தினுற்ற சுரிகையின் 

எதிரெதிர்புக் கிழைக்கு மளவினில் 
ஒருவரெனக் கிடைத்த பொழுதினில் 

உபயபலத் தெடுத்த தரவமே . 
ப - ரை : - எதிர் எதிர் புக்கு - நேருக்கு நேராய்ப் புகுந்து , 
இழைக்கும் அளவினில் ( வாள் வீரர்கள் போர் ) புரியுங் காலத் 
தில் , இருவர் உரத்தின் - இரு திறத்தினர் மார்பிலும் , உற்ற சுரிகை 
யின் - பதிந்த வாள்களால் , ஒருவர் என - ஒருவர் போலவே , 
கிடைத்த பொழுதினில் ( அவ்விருவரும் நிலத்தில் ) கிடந்த 
காலத்தில் , உபய பலத்து - இரு படைகளிலும் , அரவம் எடுத்தது 
(மற்ற வீரர்களின் ) பேரொலி எழுந்தது . 

விரை : - வாட்போர் புரிந்த இருதிறத்துப் படைவீரரும் ஒரே காலத் 
தில் மடிந்து வீழ்ந்தனரென்பதாம் . எதிரெதிர் புக்கு என்றதனால் , வாள் 
வீரர் வஞ்சகச் செயலின்றி நேருக்கு நேராய் நின்று போர் புரிந்தமை விளங் 
கும் . அவ்வாறு போரியற்றிய வீரர்களின் ஆண்மையை இருதிறத்துப் படை 
மள்ளரும் புகழ்ந்து ஆரவாரஞ் செய்தன ரென்பார் , உபயபலத் தெடுத்த 
தாவம் என்றார் . உபயபலம் என்றது சோழர் படை , கலிங்கர் படைகளை 
யென்க . இருவரும் பொருது வீழ்தலை இருவருந் தபுநிலை என்ப . பொரு 
படை களத்தவிய , இருவேந் தரு மிகலவிந்தன்று ( புறப் - வெ - மா - கங.அ 
என்றமையும் , இருவர் தலைவர் தபுதிப் பக்கமும் ( தொல்கா - புறத் - கஎ 
என்னும் சூத்திரத்தினீற்றில் , இனித் தலைவரே யன்றிப் பிறரும் அவ்வாறு 
பொரினும் அப்பாற் படுத்துக என நச்சினார்க்கினியர் கூறியுள்ளமையும் 
இங்குக் கவனிக்க . 

( ஙசு ) 
பொருநர்கள் சிலர் தமுரத்தி னிற்கவிழ் 

புகர்முக மிசையடி யிட்ட திற்பகை 
விருதரை யரிவர்சி ரத்தை யச்சிரம் 

விழுபொழு தறையெனு மக்க ளிற்றையே . 
ப - ரை : - பொருநர்கள் சிலர் - போர் வீரர்களில் சிலர் , தம் 
உரத்தினில் கவிழ் - தமது மார்பில் (தாக்குவதற்கு ) குனிந்த , புகர் 
முகம் மிசை - யானைகளின் மேல் , அடி இட்டு - ( தங்கள் ) கால்களை 
வைத்தேறி , அதின்- அந்த யானைகளின் மீதுள்ள , பகை விருதரை - பகை 
வீரர்களின் , சிரத்தை அரிவர் - தலைகளை அறுப்பார்கள் , அ சிரம் - 
அந்தத் தலைகளானவை , விழு பொழுது - ( நிலத்தில் ) விழும் போது , 


சச O. 


கஉ , போர் பாடியது 


உசக 


அ 


களிற்றை - ( தாம் இருந்த ) அந்த யானைகளை , அறை எனும் - 
( பகை வீரர்களை ) தாக்கிக் கொல் என்று சொல்லும் . 

வி - ரை : - சில வீரர்கள் தம்மைத் தாக்க வந்த யானைகளின் மேலேறி 
அவைகளின் மேலுள்ள தங்கள் பகைவர் தலைகளை வெட்ட , அத்தலைகள் தங்கள் 
யானைகளை நோக்கித் தம் பகைவரைக் கொல்லுமாறு கூறின வென்க . புகர் 
முகம் - புள்ளிகளை யுடைய முகத்தை யுடையது . விருதரைச் சிரத்தை யரி 
வர் என்றது , யானையைக் கோட்டைக் குறைத்தான் ( தொல்கா - சொல் - அஅ 
சேனாவ ) என்பது போல வந்தது . பா - பே : - * விழுபொழு திடையெனு 
மக்களி னத்தையே . 

(நஎ ) 
சசக . விடுபடை பெறுகிலர் மற்றி னிச்சிலர் 

விரைபரி விழவெறி தற்கு முற்பட 
அடுகரி நுதற்பட விட்ட கைப்படை 

அதனையொர் நொடிவரை யிற்ப றிப்பரே . 
ப - ரை : - இனி மற்று சிலர் - இனி வேறு சில வீரர்கள் , 
விரை பரி - வேகமா யோடுங் குதிரைகளை , விழ எறிதற்கு -(நிலத்தில் ) 
விழும்படி கொல்வதற்கு , விடு படை பெறுகிலர் - ( அவைகளின் 
மேல் ) விடும் ஆயுதங்களைப் பெறாதவராய் , முன் பட - முன்பு சாகும் 
படி , அடு கரி நுதல் - ( பகைவரை) கொல்லும் யானைகளின் நெற்றி 
யில் , பட விட்ட- அழுந்தும்படி விட்ட , கை படை அதனை - (தங்கள் ) 
கையாயுதங்களை , ஓர் நொடி வரையில் ஒரு நொடிப் போதில் , பறிப் 
பர் - பிடுங்குவார்கள் .. 

ரை : -ஆயுத மில்லாத வீரர் சிலர் முன்பு யானைமே லெறிந்த தங்கள் 
ஆயுதங்களைக் குதிரைமே லெறியப் பறிப்ப ரென்பதாம் . பெறுகிலர் - முற் 
றெச்சம் , படையதனை - அது பகுதிப் பொருள் விகுதி ; அன் - சாரியை . ( நஅ ) 
சசஉ . அமர்புரி தமதக லத்தி டைக்கவிழ் 

அடுகரி நுதலில டிப்பரிக்களி 
றெமதென விருகண்விழிக்க வுட்கினர் 

எனவிடு கிலர்படை ஞர்க்கு வெட்கியே . 
ப - ரை : - அமர் புரி - போரைப் புரிகின்ற , தமது அகலத்து 
இடை - தமது மார்பில் , கவிழ் - ( தாக்குதற்கு ) குனிந்த , அடு கரி 
கொல்லும் யானைகளின் , நுதலில் அடிப்பர் - முகத்தில் ( தண்ட 
யுதத்தால் சிலர் ) அடிப்பார்கள் , இ களிறு - ( அவ்வாறு அடிக்குங் 
கால் அந்த யானைமே லிருப்பவர் ) இந்த யானைகள் , எமது என - 
எம்முடையவை என்று சொல்லி , இரு கண் விழிக்க - ( தங்கள் ) 
இரண்டு கண்களைத் திறந்து பார்க்கவும் , உட்கினர் என -பயந்தார்க 
ளென்று , படைஞர்க்கு - ( தம் போன்ற ) படை வீரர்களுக்கு , 
வெட்கி - வெட்கங் கொண்டு , விடுகிலர் - ( அவர்கள் மேல் ஆயுதங் 
களை ) விட்டாரல்லர் . 

வி - ரை : - சில வீரர்கள் போரிலஞ்சிக் கண்ணிமைத்தவர்களைக் கண்டு , 
அவர்கள் மேல் படைவழங்க நாணின ரென்பதாம் . யானைகளைப் புடைத்த 
வளவில் , அவைகளின் மேலுள்ள வீரர்கள் கண்மூடிக் கொண்டதனால் அவர் 
கள் அச்சத்தின் மிகுதியும் , இக்களிறு எமது என்றதனால் , அவர்கள் குறை 


உசஉ 


கலிங்கத்துப் பரணி 


யிரந்தமையும் விளங்கும் . எந்தறன் கண்கள் வெய்ய விமைத்திட வெறித 
லோம்பி , நாந்தகவுழவ னாணி நக்கு நீ யஞ்சல் கண்டாய் , காய்ந்திலேன் ( சீவகசி 
உஉரு அ ) என்றமை இங்குக் கவனிக்க . இது வஞ்சித் தழிஞ்சியின் பாற்படும் . 
இதனை அழிகுநர் புறக்கொடை யயில்வா ளோச்சா , கழிதறு கண்மை காத 
லித் துரைத்தன்று ( புறப் - வெ - மா - குரு ) என்றதனாலறிக . விழிக்க 
இழிவு சிறப்பும்மை விகாரத்தால் தொக்கது . சஙசு -ம் , தாழிசை முதல் இத் 
தாழிசை வரையில் வீரச்சுவை செறிந்துள்ளமை காண்க . 

( ஙக ) 
சசங . அலகில் செருமுதிர் பொழுது வண்டையர் 

அரச னரசர்கணாதன் மந்திரி 
உலகு புகழ்கரு ணாக ரன்றன 

தொருகை யிருபணை வேழ முந்தவே . 
ப - ரை : - அலகு இல் - அளவில்லாத , செரு முதிர் பொழுது 
போர் மிகுந்த காலத்தில் , வண்டையர் அரசன் - வண்டை நகரி 
லுள்ளவர்களுக்கு அரசனும் , அரசர்கள் நாதன் - அரசர்களுக்குத் 
தலைவனாகிய முதற் குலோத்துங்கனுக்கு , மந்திரி - மந்திரியுமாகிய , 
உலகு புகழ் கருணாகரன் - உலகத்தாரால் புகழப்படும் கருணாகரத் 
தொண்டைமான் , தனது , ஒரு கை - ஒரு துதிக்கையையும் , 
இரு பணை - இரண்டு கொம்புகளையுமுடைய , வேழம் உந்த - யானை 
யை ( போரில் ) செலுத்த , 

வி - சை : - கருணாகரன் போரில் முனைந்து தன் யானையைப் பகைவர் 
மேல் செலுத்தின னென்பதாம் . ஒருகை யிருப்பணை - மாண்தொடை . ( ச O ) 
சசச . உபய பலமும்வி டாது வெஞ்சமம் 

உடலு பொழுதினில் வாகை முன்கொள 
அபயன் விடுபடை யேழ்க லிங்கமும் 

அடைய வொருமுக மாகி முந்தவே . 
ப - ரை : - உபய பலமும் - இரண்டு சேனைகளும் , விடாது - 
( ஊக்கம் ) தளராமல் , வெம் சமம் - கொடிய போரை , உடலு 
பொழுதினில் - கோபித்துச் செய்யுங் காலத்தில் , அபயன் விடு 
படை - ( முதற் குலோத்துங்க சோழன் அனுப்பிய சேனைகளும் , 
ஏழ் கலிங்கமும் - ஏழு பிரிவுகளையுடைய கலிங்க நாட்டுச் சேனை 
களும் , வாகை -வெற்றி மாலையை , முன் கொள - ( தாம் தாம் ) முத 
லில் ( புனைந்து ) கொள்ள , அடைய ஒரு முகம் ஆகி - எல்லாம் ஒன் 
றாகத் திரண்டு, முந்த - முற்பட்டுப் போர் செய்ய , 

வி - ரை : - கருணாகான் முனைந்து தன் யானையைக் கடாவவே , கலிங் 
கர்களும் போரில் முனைந்தன ரென்பதாம் . உபய பலமும் ...... உடலு 
பொழுதினில் என்றதனால் , இதுகாறும் இருவகைச் சேனைகளும் வெற்றியம் 
தோல்வியு மின்றிச் சமமாய்ப் போர் புரிந்தமை விளங்கும் . வாகை - வாகை 
யென்னு மலராலாகிய மாலை ; இதனை வெற்றியுற்றோ ரணிவது பண்டைய வழக் 
காம் . இதனை , இலைபுனை வாகை சூடியிகன் மலைந்து , அலைகடல் தானை யா 
சட்டார்த்தன்று ( புறப் - வெ - மா- கருடு ) என்றதனா லறிக . இவ்வெற்றி 
மாலையைப் புனைய இருதிறத்து வீரர்களும் முற்பட்டுப் போர் புரியலாயின் 
சென்பதாம் . கலிங்கம் - இடவாகு பெயர் ; உடலு - உகாஞ் சாரியை , ( சக ) 


க 2 . போர் பாடியது 


உசங 


சசரு . அணிக ளொருமுக மாக வுந்தின 

அமர ரமரது காண முந்தினர் 
துணிகள் படமத மாமு றிந்தன 

துரக நிரையொடு தேர்மு றிந்தவே . 
ப - ரை : - அணிகள் - ( இரு திறத்து ) படை வகுப்புக்களும் , 
ஒரு முகம் ஆக - ஒன்று சேரும்படி , உந்தின - செலுத்தப்பட்டன , 
அமர் அது காண - அந்தப் போரைப் பார்க்க , அமரர் முந்தினர் 
தேவர்களும் முற்பட்டு வந்தார்கள் , மதம் மா - மதத்தைப் பொழி 
யும் யானைகள் , துணிகள் பட - ( பல ) துண்டுகளாகும்படி , முறிந் 
தன - வெட்டுண்டன , துரகம் நிரையொடு - குதிரைக் 

குதிரைக் கூட்டங் 
களும் , தேர் (நிரையொடு ) - தேர்க்கூட்டங்களும் , முறிந்த - 
சிதைந்து போயின . 

வி - ரை : - இருபுறச் சேனையிலும் அளவற்ற யானைகளும் தேர்களும் 
குதிரைகளும் அழிந்தன வென்பதாம் . அமா சமாது காண முந்தினர் என்றது 
போரின் கொடுமையை விளக்கினது . உந்தின - செயப்பாட்டு வினைப்பொரு 
ளில் வந்த செய்வினை . அமார் - இதில் - உயர்வு சிறப்பும்மை விகாரத்தால் 
தொக்கது . நிரையொடு - ஒடு எண்ணிடைச் சொல் . ( சசங ) வேழ முந்த ( சசச ) 
ஆகி முந்த ( சசரு ) உந்தின , முறிந்த என முடிக்க . 

( ச 2 ) 
சசசு . விருத ரிருதுணி பார்நிறைந்தன 

சவிடர்க டலைமலை யாய்நெளிந்தன 
குருதி குரைகடல் $ போற்ப ரந்தன 

குடர்கள் குருதியின் மேன்மி தந்தவே . 
ப - ரை : - விருதர் - ( பல ) வீரர்களின் , இரு துணி - ( உடலின் ) 
இரண்டு துண்டுகள் , பார் நிறைந்தன - பூமியில் நிரம்பின, விடர்கள் 

( வேறு பல ) வீரர்களின் தலைகள் , மலை ஆய் நெளிந்தன 
மலைகள் போல் உருண்டன , குருதி - ( அவர்கள் ) இரத்தம் , குரை 
கடல் போல் - ஒலிக்குங் கடலைப் போல் , பரந்தன - ( எங்கும் ) பர 
வின , குருதியின் மேல் - ( அந்த ) இரத்த வெள்ளத்தில் , குடர்கள் 
மிதந்த - (வீரர்களின் ) குடல்கள் மிதக்கலாயின . 

வி - ரை : - முன் தாழிசையில் யானை , தேர் , குதிரைகள் அழிந்தமை 
கூறி , இதில் காலாட் படையின் அழிவைக் கூறினார் . அலைமி தந்தன குருதி 
யின் பெருங்கட லாக்கர் , தலைமி தந்தன ( கம்பரா - கான்வதை - அச ) என் 
றார் கம்பரும் . மலையாய் , ஆய் - உவம வருபிடைச் சொல் . பா - பே : - உடல்க 
டலைமலை வான்வ ளர்ந்தன , $ போற் பொலிந்தன . 

( சங ) 
சசஎ . கரிகள் கருவிக ளோடு சிந்தின 

கழுகு நரியொடு காக முண்டன 
திரைக டிசைமலை யோட டர்ந்தன 

திமில குமிலமெ லாம்வி ளைந்தவே . 
ப - ரை : - கரிகள் - யானைகள் , கருவிகளோடு-( தங்கள் ) கூட் 
டங்களோடு , சிந்தின - (உயிர் ) நீங்கின , கழுகு நரியொடு காகம் 
கழுகுகளும் நரிகளும் காகங்களும் , உண்டன - ( போரில் மடிந்த 


கலை 


உசச 


கலிங்கத்துப் பரணி 


பிராணிகளின் உடலை ) புசித்தன , திரைகள் - ( குருதியின் ) அலைகள் , 
திசை மலையோடு - ( எட்டு ) திக்குகளிலு முள்ள மலைகளுடன் , 
அடர்ந்தன - (சென்று ) நெருங்கின , திமிலம் குமிலம் எலாம் - 
( பலவகை) பேரொலிக ளெல்லாம் , விளைந்த - உண்டாயின . 

வி - ரை : - கருவி - கூட்டம் ; இதனை , கருவி வானந் தலை இ யாங்கு 
( புறநா- கடுக ) எனவும் . கருவி வானந் துளிசொரிந் தாங்கு ( பெரும்பா - உச ) 
எனவும் வருமாற்றா னறிக . திமில குமிலம் - ஒரு பொருட் பன்மொழி . போர் 
வீரரார்ப்பு , சாகும் நிலையிலுள்ள உயிர்களின் துன்பொலி , நரி , கழுகு முதலிய 
பிராணிகளின் ஓசை முதலியவற்றைக் கருதி , திமில குமிலம் என்றார் . திசை 
மலைகளை உங- ம் , தாழிசையிற் காண்க . பா - பே : - நிரையொடு . ( சசு ) 
சசஅ . புரசை மதமலை யாயி ரங்கொடு 

பொருவ மெனவரு மேழ்க லிங்கர்தம் 
அரசனுரைசெய்த வாண்மை யுங்கெட 

அமரி லெதிர்விழி யாதொ துங்கியே . 
ப - ரை : - புரசை- ( கழுத்திற் கட்டிய ) கயிற்றையுடைய , ஆயி 
ரம் மதம் மலை கொடு - ஆயிரம் மத யானைகளைக் கொண்டு , பொரு 
வம்-( நாம் கருணாகரனோடு ) போர் செய்வோம் , என வரும் என்று 
வந்த , ஏழ் கலிங்கர் தம் அரசன் - ஏழு பிரிவுகளையுடைய கலிங்க 
நாட்டி லுள்ளவர்களுக்கு அரசனாகிய அனந்த பத்மன் , உரை 
செய்த- (தான் முன்பு ) சொல்லிய ,ஆண்மையும் கெட - ( தனது ) 
வீரம் அழியும்படி ,அமரில் எதிர் விழியாது - போரில் ( கருணாகர் 
னுக்கு ) எதிரில் விழித்து நில்லாமல் , ஒதுங்கி - மறைந்து , 

வி - ரை : - அனந்த பத்மன் போரில் தோற்றோடினன் என்பதாம் . 
அனந்த பத்மன் மொழிந்த வாண்மை யுரைகளை நக 0 - ம் , தாழிசை முதல் 
நகங - ம் , தாழிசை வரையில் காண்க . விழியாது ஒதுங்கி என்றதனால் , போரில் 
அனந்தபத்மன் எய்திய அச்சமு நாணமும் விளங்கும் . மத மலை - அடையடுத்த 
உவமையாகு பெயர் . 

கலிங்கப் போர் கி . பி . கககக அல்லது கககஉ - ல் , நிகழ்ந்ததாம் . அனந்த 
பத்மன் கி . பி . க 0 எ அ முதல் ககசஉ அல்லது ககசசு வரை ஆட்சி புரிந்தான் , 
( H.I.S.I.- பக் - கங , ஙரு அ ) என்றமையால் , இவன் கலிங்கப் போருக்குப்பின் , 
தன் பாட்டனாகிய முதற் குலோத்துங்கன் அருளால் மீண்டும் அரசுரிமை யெய் 
திப் பல்லாண்டுகள்ளவும் செங்கோல் செலுத்தினா னென்பது விளங்கும் .. 
இவன் வரலாற்றை நஎரு -ம் , தாழிசையிற் காண்க . 

அறியு முழைகளி லோப துங்கிய 

தரிய பிலனிடை யோம றைந்தது 
செறியு மடவியி லோக ரந்தது 

தெரிய வரியதெனாவ டங்கவே . 
ப - ரை : - பதுங்கியது - ( கலிங்க வேந்தன் ) ஒளிந்து கொண் 
டது , அறியும் முழைகளிலோ - ( அவன் முன்பே ) அறிந்திருக்கும் 
குகைகளிலோ , மறைந்தது - ( அவன் ) மறைந்து கொண்டது , அரிய 
பிலன் இடையோ- ( பிறர் காண ) முடியாத கீழறைகளிலோ , கரந் 
தது - ( அவன் ) ஒளிந்து கொண்டது , செறியும் அடவியிலோ - ( மரங் 


சசகூ . 


கஉ . போர் பாடியது 


ஒன் 


கள் ) அடர்ந்த காடுகளிலோ , தெரிய - ( இதனை ) தெரிந்து சொல்ல , 
அரியது எனா- முடியாது என்று , அடங்க-( அவன் அவைகளில் 
றில் ) பதுங்கி இருக்க , 

ரை : - கலிங்க வேந்தன் மறைந்த விடம் கண்டறிய முடியவில்லை 
யென்பதாம் . பிலம் - கீழறை ; பிலங் கீழறை ( சூடாம - – -கச ) என்றமை 
காண்க . பிலன்- இது பிலம் என்பதன் போலி . ஓகாரம் மூன்றும் ஐயப்பொரு 
ளில் வந்தன . 
சரும் . எதுகொ லிதுவிது மாயை யொன்றுகொல் 

எரிகொன் மறலிகொ லூழி யின்கடை 
அதுகொ லெனவல விழுந்தனர் 

அலதி குலதியொ டேழ்க லிங்கரே . 
ரை : - இது - ( சோழ வீரர் புரியும் ) இப்போர் , மாயை 
ஒன்று கொல் - ஒரு மாய வித்தையோ ,எரி கொல் - ( நாற்புறமும் 
சூழ்ந்து எரிக்கும் ) நெருப்போ, மறலி கொல் - (உயிர்களை யழிக் 
கும் ) யமனோ, ஊழியின் கடை அது கொல் - யுகத்தின் முடிவோ, 

து எது கொல்-இது யாதோ , என - என்று சொல்லி , ஏழ் கலிங்கர் - 
ஏழு பிரிவுகளையுடைய கலிங்க நாட்டிலுள்ளவர்கள் , அலதி குலதி 
யொடு - மிக்க நடுக்கத்துடன் , அலறா விழுந்தனர் - கதறி விழுந் 
தார்கள் , 

வி - ரை :-கலிங்கவீரர் பெரிதும் நடுங்கின ரென்பதாம் . அரசனே 
அஞ்சிப் பதுங்கிக் கொண்டமையாலும் கலிங்கவீரர் பலர் அழிவெய் தின்மை 
யாலும் , எஞ்சியுள்ள வீரர் நடுங்கின ரென்க . சோழவீரர் புரியும் போரின் 
வன்மையை வியந்து , இது மாயை கொல் எனவும் , அவர்கள் விடுங் கூரிய 
கணைகள் எங்குஞ் சூழ்ந்து எரித்தலால் , எரி கொல் எனவும் , அவர்கள் 
கலிங்க வீரர் உயிரை மிக்க எளிதில் கவர் தலால் , மறலி கொல் எனவும் , 
போர்க்கள முழுதும் பிணக் குவியல் மலிந்து கிடந்தமையால் , ஊழியின் 
கடை கொல் எனவும் , இன்னது தானெனத் துணிந்துரைக்க வியலாமை 
யால் , இது எது கொல் எனவுமொழிந்து கலிங்க வீரர் பெரிதும் வெருவ 
லாயினர் . கொல்-இவை யனைத்தும் ஐயப் பொருளில் வந்தன . பா - பே : 
* இரிந்தனர் அல திகலதி . 

( சசஅ ) அரசன் , ஒதுங்கி ( சசக ) அடங்க ( சடு ) ஏழ் கலிங்கர் , அலறா 
விழுந்தனர் என முடிக்க . 

( சஎ ) 
சருக . வழிவர் சிலர்கடல் பாய்வர் வெங்கரி 

மறைவர் சிலர்வழி தேடி வன் பிலம் 
இழிவர் சிலர்சிலர் தூறு மண்டுவர் 

இருவ ரொருவழி போக லின்றியே . 
ரை : - இருவர் ஒருவழி - ( கலிங்க வீரர்களில் ) இருவர் ஒரே 
வழியில் , போகல் இன்றி - போகாமல் , சிலர் வழிவர் -சிலர் ஓடுவார் 
கள் , கடல் பாய்வர் - ( சிலர் ) கடலில் தாவிக் குதிப்பார்கள் , சிலர் 
வெம் கரி மறைவர்-சிலர் கொடிய யானைகளின் வயிற்றில் ( புகுந்து ) 
மறைவார்கள் , சிலர் வழி தேடி - சிலர் ( தாம் செல்லும் ) வழிகளைத் 
தேடி , வன் பிலம் இழிவர் - ( அவ்வழிகளில் மேலும் செல்ல அஞ்சி ) 


உசசு 


கலிங்கத்துப் பரணி 


லின்றி . 


வலிய குகைகளில் இறங்குவார்கள் , சிலர் தூறு மண்டுவர் - சிலர் 
புதர்களில் நெருங்கிப் பதுங்குவார்கள் . 

வி - ரை : - கலிங்க வீரானை வரும் தோற்றோடின ரென்பதாம் . வெங்கரி 
யின் மறைதலாவது , கடகரி வயிற்றில் , புண்டி மந்தமா முழையிடை வாளொடும் 
புகுவார் ( கம்பரா- கான்வ - கச 0 ) என்றபடி , பிளவுண்டு கிடக்கும் யானைகளின் 
வயிறுகளில் நுழைந்து மறைதலாம் . கரிகளின் பிணக் குவியலில் மறைந்தன 
ரெனினுமாம் . இருவ ரொருவழி போகலின்றி என்றதனால் , கலிங்க வீரர்கள் 
கொண்ட அச்சத்தின் மிகுதியும் அவர்கள் நாற்றிசையுஞ் சிதறி யோடினமையும் 
விளங்கும் . இருவரொரு நீணெறி யியங்கலர் ( வில்லிபா - மணிமான் - சசு ) 
என்றமையு மிங்குக் கவனிக்க . கரி -- முதலாகு பெயர் ; பா - பே : - போத 

( சஅ ) 
சருஉ . ஒருவ ரொருவரி னோட முந்தினர் 

உடலி னிழலினை யோட வஞ்சினர் 
அருவர் வருவரெனாவி றைஞ்சினர் 

அபய மபயமெனாந டுங்கியே . 
ரை : - ஒருவரின் ஒருவர் - ( கலிங்க வீரர்கள் ) ஒருவரை 
விட மற்றொருவர் , ஓட முந்தினர் - ( தப்பி ) ஓட முந்தினவராய் , 
உடலின் நிழலினை - ( தம்மைத் தொடர்ந்து வரும் தம்முடைய ) 
உடம்பின் நிழலையே , வருவர் அருவர் எனா - (தம்மைத் தொடர்ந்து ) 
வருவோர் தமிழரென்று நினைத்து , ஓட அஞ்சினர் - ஓடுதற்குப் 
பயந்தவராய் , அபயம் அபயம் எனா - ( உங்களுக்கு ) அபயம் அப 
யம் என்று , நடுங்கி இறைஞ்சினர் - பயந்து வணங்கினார்கள் . 

வி - ரை : -- கலிங்க வீரர் தம்முடைய நிழலையே தம் பகைவரெனக் கருதி 
நடுங்கின ரென்பதாம் . இதனால் அவர்கள் அளவற்ற அச்ச மடைந்தன ரென் 
பது விளங்கும் . அருவரென்பது தமிழரைக் குறிக்கு மெனவும் , அது தற்போது 
அரவரெனத் திரிந்த தெனவுங் கூறுவர் . ஒருவரின்-இன் -ஐந்தாம் வேற்றுமை 
எல்லைப் பொருள் ; முந்தினர் , அஞ்சினர் - முற்றெச்சங்கள் . பா - பே : - அருவ 
பருவரெனாவிரந்தனர் . 

( சக ) 
சருக . மழைகளதிர்வன போலு டன்றன 

வளவன் விடுபடை வேழ மென்றிருண் 
முழைக ணுழைவர்கள் போரி லின்றும் 

முதுகு செயுமுப காரமென்பரே . 
ப - ரை : - வளவன் விடு - ( முதற் குலோத்துங்க ) சோழன் 
ஏவிய , படை வேழம் - சேனையிலுள்ள 

சேனையிலுள்ள யானைகள் , மழைகள் 
அதிர்வன போல் - மேகங்கள் முழங்குவன போல் , உடன்றன 
என்று - ( வீறிட்டு ) கோபித் தெழுந்தன வென்று சொல்லி , இருள் 
முழைகள் - இருளையுடைய குகைகளில் , நுழைவர்கள் - ( கலிங்க 
வீரர் ) புகுவார்கள் , போரில் - ( அவ்வாறு நுழைபவர் இந்த போரில் , 
இன்று - இப்போது , நம் முதுகு - நம்முடைய முதுகுகள் , செயும் 
உபகாரம் - செய்த உதவியாம் , என்பர் - என்று சொல்வார்கள் . 

வி - ரை : - கலிங்க வீரர்கள் முதற் குலோத்துங்கன் யானைப் படைக்கஞ் 
சிக் குகைகளில் புகுந்து கொண்டன ரென்பதாம் . முதுகு செயும் உபகாரம் 
என்றது , முதுகு காட்டி யோடினமையால் அவர்கள் உயிர் பிழைத்தன ரென் 


- 


கஉ . போர் பாடியது 


உசஎ 


பதாம் . இந்நான்கு தாழிசைகளிலும் அச்சச்சுவை யுள்ளமை காண்க . கலிங்கர் 
தாம் பிழைத்தமையை இயல்பாய்க் கூறாமல் , முதுகுசெயு முபகாரம் என வேறு 
வகையாய்க் கூறினமையால் , இது பிறிதினவிற்சி யணியாம் . இதில் உவமை 
யணியும் உள்ளமை காண்க . 

( 30 ) 
சருச . ஒருக லிங்கமொ ருவன ழித்த நாள் 

ஒருக லிங்கமொ ருவரு டுத்ததே . 
ப - ரை : - ஒருவன் - ஒப்பற்ற வீரனாகிய கருணாகரன் , ஒரு 
கலிங்கம் - ஒப்பற்ற கலிங்க நாட்டை , அழித்த நாள் - அழித்த 
காலத்தில் , ஒருவர் உடுத்தது - (கலிங்க வீரர் ) ஒவ்வொருவரும் 
அணிந்தது , ஒரு கலிங்கம் - ஒரே ஆடையாம் . 

வி - ரை : - கலிங்கர் மேலாடை வீழ்ந்ததையுங் கவனியாது உயிர் 
பிழைக்க வோடினரென்பதாம் . இத்தாழிசையில் யமகம் என்னும் சொல்லணி 
யுள்ளமை காண்க . இதில் கலிங்கர் தோற்றோடினமையை வேறுவகையாய்க் 
கூறி யிருத்தலால் , இதுவும் பிறிதினவிற்சி யணியாம் . பா - பே : - * எழுக 
லிங்கமி றைவன் . 

டுக ) 
சருரு . அப்படிக் கலிங்க ரோடாவடர்த்தெறி சேனை வீரர் 

கைப்படு களிறு மாவுங் கணித்துரைப் பவர்கள் யாரே . 
ப - ரை : - கலிங்கர் - கலிங்க வீரர்கள் , அப்படி ஓட அவ் 
வாறு ஓடும்படி , அடர்த்து எறி - ( அவர்களை ) நெருக்கிக் கொன்ற , 
சேனை வீரர் - ( கருணாகரன் ) படை வீரர்களின் , கை படு - கையி 
லகப்பட்ட , களிறும் - யானைகளையும் , மாவும் - குதிரைகளையும் , 
கணித்து உரைப்பவர்கள் யார் - அளவிட்டுச் சொல்பவர்கள் யார் , 
( ஒருவருமிலர் என்பதாம் .) 

வி -ரை: - சோழ வீரர்கள் அளவற்ற யானைகளையும் குதிரைகளையுங் 
கவர்ந்தன ரென்பதாம் . பா - பே : -- 1 அடர்த்தெழு .. 

( ரு உ ) 
சருசு . புண்டரு குருதி பாயப் பொழிதரு கடமும் பாய 

வண்டொடும் பருந்தினோடும் வளைப்புண்ட களிறநேகம் . 
ப - ரை : -- புண் தரு - புண்களிலிருந்து வருகின்ற , குருதி பாய 
இரத்தம் பெருகவும் , பொழி தரு - ( கன்னங்களிலிருந்து ) பொழி 
கின்ற , கடமும் பாய - மதநீர் பெருகவும் , வண்டொடும் - வண்டுக 
ளோடும் , பருந்தினோடும் 

பருந்துகளோடும் , வளைப்புண்ட 
சூழ்ந்து பிடிக்கப்பட்ட , களிறு அநேகம் - யானைகள் பலவாம் . 

வி - ரை :-சோழவீரர் பின்னும் பல யானைகளைக் கவர்ந்தன ரென்ப 
தாம் . புண்டரு குருதி என்றது , வாள் , வேல் , அம்பு முதலியவைகளால் உண் 
டான புண்களி லிருந்து பெருகும் உதிரத்தை ; வண்டுகள் யானைகளின் மத 
நீரையும் , பருந்துகள் அவைகளின் குருதியையும் பருகத் தொக்கன வென்க . 
சருஎ . ஒட்டறப் பட்ட போரி லூர்பவர் தம்மை வீசிக் 

கட்டறுத் தவர்போ னின்று கட்டுண்ட களிற நேகம் . 
ப - ரை :-ஒட்டு அற - படை வகுப்புக் குலையும்படி , பட்ட 
போரில் - ( கலிங்கவீரர் ) இறந்து பட்ட போர்க்களத்தில் , ஊர்பவர் 
தம்மை வீசி - ( தம்மை ) செலுத்தும் பாகர்களை வீசி யெறிந்து , 


오후 의 


கலிங்கத்துப் பரணி 


கட்டு அறுத்தவர் போல் - பந்தங்களை யொழித்த யோகிகளைப் 
போல் , நின்று - ( தாமிருந்த விடத்தை விட்டுப் பெயராமல் ) நின்று , 
கட்டுண்ட - ( சோழ வீரர்களால் ) பிணிக்கப்பட்ட , களிறு அநேகம் 
யானைகள் பலவாம் . 

வி - ரை : - இனிப் போர் புரிவதால் பயனில்லை யெனக் கருதிய யானை 
களைப் போர் புரியுமாறு பாகர்கள் செலுத்தினமையால் , அவை அவர்களை 
வீசிக் கொன்றன வென்க ; மத மயக்கத்தால் அவ்வாறு புரிந்தன வெனினு 
மாம் . யோகிகள் தமது மனத்தை ஒரே வழியிற் செலுத்தித் தாமிருக்கு மிடம் 
விட்டுப் பெயராம லிருத்தல் போல் , யானைகளும் செயலற்று நின்றன வென்க . 
இதில் உவமையணி யிருத்தல் காண்க . பா - பே : - $ உகைப்பவர் . ( ருச ) 
சருஅ . வரைசில புலிகளோடு வந்துகட் டுண்ட வேபோல் 

அரைசருந் தாமுங் கட்டுண் டகப்பட்ட களிற நேகம் . 
ப - ரை : - சில புலிகளோடு - சில புலிகளுடன் , வரை வந்து - 
மலைகளானவை வந்து , கட்டுண்டவே போல் - கட்டப்பட்டு அகப் 
பட்டவை போல , அரைசரும் தாமும் - அரசர்களும் தாமுமாய், 
கட்டுண்டு - கட்டப்பட்டு , அகப்பட்ட களிறு அநேகம் - கிடைக் 
கப் பெற்ற யானைகள் பலவாம் . 

வி - ரை : - புலிகள் அரசர்களுக்கும் மலைகள் யானைகளுக்கும் உவமை ; 
அசலமே யனைய திக்கிலானை ( தக்கயா - எஙரு ) எனவும் , மலையொத்த திருங் 
கடகளிறும் ( வில்லிபா - கூ - ம் , போர் - கங ) எனவும் , பொருப்புறழ் களிறும் 
(உத்தரகா - திக்குவிச - ககங ) எனவும் வருவதனால் மலைகள் யானைகளுக் 
குவமை யாமாற்றிக. தாமும் என்றது இங்கு யானைகளை . சருரு -ம் , தாழிசை 
முதல் இந் நான்கு தாழிசைகளிலும் கருணாகரன் அளவற்ற யானைகளைக் 
கவர்ந்தமை கூறினார் . அரைசு - இது அரசு என்பதன் போலி . இச்செய் 
யுள் இல்பொரு ளுவமையணியாம் . இந்நான்கு செய்யுட்களும் யானை 
கைக்கோளாம் ( தா - ஙஅசு ). 
சருக . நடைவ யப்பரி யிரத மொட்டகம் 

* நவநி திக்குல மகளிரென் 
றடைய வப்பொழு தவர்கள் கைக்கொளும் 

அவைக ணிப்பது மருமையே . 
ப - ரை : -- அ பொழுது - ( கருணாகரன் வெற்றி பெற்ற ) அச் 
சமயத்தில் , அவர்கள் - ( அவன் ) படைவீரர்கள் , நடை - ( மல்லகதி , 
மயூரகதி முதலிய ) நடையினையும் , வயம் பரி- வெற்றியையு முடைய 
குதிரைகளையும் , இரதம் - தேர்களையும் , ஒட்டகம் - ஒட்டகங்களை 
யும் , நவநிதி . ஒன்பது வகையாகிய பொருட் குவியல்களையும் , குலம் 
மகளிர் உயர்குலப் பெண்களையும் , என்ற அடைய - என்று சொல் 
லப்பட்ட எல்லாவற்றையும் , கை கொளும் அவை - ( அவர்கள் ) 
கைப்பற்றிய அவற்றை , கணிப்பதும் அருமை - அளவிட்டுச் சொல் 
லுவதும் முடியாததாம் . 

வி - ரை : - கலிங்க நாட்டிலுள்ள பலவகைப் பொருள்களைச் சோழ 
வீரர் கவர்ந்தன ரென்பதாம் . நவநிதிகளாவன : - கச்சநிதி , கற்பநிதி , சங்கநிதி 
நந்தநிதி , நீலநிதி , பதுமநிதி , மகாநிதி , மகாபதுமநிதி , முகுந்தநிதி என்பன . 
இவை தேவலோகத்திலுள்ளனவாம் . 

கருணாகான் கலிங்க நாட்டிலுள்ள 


கஉ . போர் பாடியது 


உசக 


பா 


னன் 


விலையுயர்ந்த பொருள்கள் பலவற்றைக் கவர்ந்தானென்பது இதன் கருத்தாம் . 
குலமகளிரைக் கைப்பற்றலை 50 - ஙஉசு - ம் , தாழிசைகளில் காண்க . என் 
றடைய - நிலை மொழியில் அகாங் தொக்கு நின்றது . அடைய - வினையாலணை 
யும் பெயர் . நடை 

நடை வயப்பரி ........ குலமகளிர் ....... அவை என்றது திணை 
விரவி மிகுதிபற்றி அஃறிணை முடிபேற்றது ( நன் - ஙஎஅ ) . பே : 
* நவநிதிக் குவை . 

( ருசு ) 
சசு . இவைக வர்ந்தபி னெழுக லிங்கர்தம் 

இறையை யுங்கொடு பெயர் துமென் 
றவனி ருந்துழி யறிக வென்றனன் 

அபயன் மந்திரி முதல்வனே . 
ப - ரை : - அபயன்- ( முதற் குலோத்துங்க சோழனுடைய , மந் 
திரி முதல்வன் --மந்திரிகளில் முதன்மையானவனாகிய கருணாகரன் , 
இவை கவர்ந்த பின் -( குதிரை, தேர் முதலிய ) இவைகளைக் கைப்பற் 
றின பின் , எழு கலிங்கர் தம் இறையையும் - ஏழு பிரிவுகளையுடைய 
கலிங்க நாட்டிலுள்ளவர்களுக்கு அரசனாகிய அனந்த பத்மனையும் , 
கொடு பெயர்தும் என்று - பிடித்துக் கொண்டு செல்வோமென்று 
கருதி , அவன் இருந்த உழி - அவனிருக்கு மிடத்தை , அறிக என்ற 

அறிவீராக என்று ( ஒற்றர்களுக்கு ) கட்டளை யிட்டான். 
வி - ரை : - அனந்த பத்மனைப் பிடித்துச் செல்லக் கருதிக் கருணாகான் 
அவனிருக்குமிடத்தைக் கண்டறியுமாறு ஒற்றர்களுக்குக் கட்டளை யிட்டன 
னென்பதாம் . மதமலைகள் கொண்டணைமின் , அவனையுங் கொணர்மின் 
( தா - நச 0 ) என முதற் குலோத்துங்கன் கட்டளை யிட்டமையால் , கருணா 
கரன் முதலில் யானைகளைக் கைப்பற்றிய பின் , அனந்த பத்மனையுந் தேடி வரு 
மாறு ஒற்றர்களுக் குரைத்தன னென்க . 

( ரு எ ) 
உரைகள் பிற்படு மளவி லொற்றர்கள் 

ஒலிக டற்படை கடிதுபோய் 
வரைக ளிற்புடை தடவி யப்படி 

வனமி லைப்புரை தடவியே . 
ப -ரை :-உரைகள் பின்படும் அளவில் - ( கருணாகரன் 
சொன்ன ) சொற்கள் பின்னாகுமாறு, ஒலி கடல் - ஒலிக்குங் கடல் 
போன்ற , ஒற்றர்கள் படை - வேவுகாரர்களின் கூட்டம் , கடிது 
போய் - விரைந்து போய் , வரைகளின் புடை தடவி - மலைகளின் 
பக்கங்களில் தேடி , அப்படி - அதுபோலவே , வனம் - காடுகளி 
லும் , இலைப்புரை தடவி - சிறிதிடமும் விடாமல் (எங்கும் ) தேடி , 

வி -ரை : - கருணாகரன் கட்டளை யிட்டதும் , பல ஒற்றர்கள் மலைகளி 
லும் காடுகளிலும் கலிங்க வேந்தனைத் தேடிச் சென்றன ரென்பதாம் உரை 
கள் பிற்படு மளவில் என்றது கருணாகரன் சொல்லி முடிக்கு முன்பே யென்க ; 
மிக்க விரைவா யென்றபடி . இலைப்புரை தடவி என்றதற் கேற்ப , ஈட்டமும் 
வேறு மாகி யிலைப்புரைக் கிளைத்திட் டோமே ( சீவகசி - கஎசக ) என்றமை 
இங்குக் கவனிக்க ஒற்றர் - தனித்துச் செல்வோர் ; இது ஒன்று என்னும் 
எண்ணினடியாய்ப் பிறந்த பெயர் ; ஒன்று + அர் ; நிலை மொழியிலுள்ள உகாங் 
கெட்டு மெல்லொற்று வல்லொற்றாகத் திரிந்தது . கடற்படை - உவமைத் 
தொகை ; கடிது - குறிப்பு முற்றெச்சம் . இதில் காரிய முன்னும் காரணம் 


ச சுக. 


உரு 


கலிங்கத்துப் பரணி 


கக 


பின்னும் நிகழ்ந்தனவாய்க் கூறியிருத்தலால் , இது மீகையுயர்வு நவிற்சி 
யணியாம் . ( அத்யாந்தா திசயோக்தி யலங்காரம் .) 

( ரு.அ ) 
சசுஉ , சுவடு பெற்றில மவனை மற்றொரு 

சுவடு பெற்றன மொருமலைக் 
குவடு பற்றிய தவன டற்படை 

அதுகு ணிப்பரி தெனலுமே . 
ப - ரை :-அவனை சுவடு - அந்தக் கலிங்க வேந்தனுடைய 
( இருப்பிடத்தின் ) அடையாளத்தை , பெற்றிலம் - ( நாம் ) காணப் 
பெறவில்லை, மற்று ஒரு சுவடு- ( ஆனால் ) வேறோர் அடையாளத்தை , 
பெற்றனம் - ( நாம் காண ) பெற்றோம் , ( அது யாதெனில் ) அவன் 
அடல் படை - அவனுடைய வலிய சேனை , ஒரு மலை குவடு - ஒரு 
மலையின் சிகரத்தை, பற்றியது . தொடர்ந்து நின்றது , அது குணிப்பு 
அரிது - அந்தப் படையை அளவிட்டுச் சொல்லுதல் முடியாது , 
எனலும் - என்று ( ஒற்றர்களில் சிலர் ) சொல்லுதலும் , 

வி - ரை : - கலிங்க வேந்த னிருக்குமிடம் தெரியாவிடினும் , அவன் சேனை 
கள் ஒரு மலையைக் காத்து நிற்கின்றன வென ஒற்றர்கள் பேசிக்கொண்டன 
ரென்பதாம் . பா - பே : - * கொணர்க வப்பரி செனலுமே . 
சசுக . எக்குவடு மெக்கடலு மெந்தக் காடும் 

இனிக்கலிங்கர்க் காணாவ தின்றே நாளும் 
அக்குவடு மக்கடலும் வளைந்து வெய்யோன் 

அத்தமனக் குவடணையு மளவிற் சென்றே . 
ப - ரை : - இனி கலிங்கர்க்கு இனிமேல் கலிங்க வீரர்களுக்கு , 
எ குவடும் - எந்த மலைகளும் , எ கடலும் - எந்தத் தீவுகளும் , எந்த 
காடும் - எந்தக் காடுகளும் , அரண் ஆவது இன்று - பாதுகாப்பா 

( என்று ஒற்றர்கள் சொல்லி ) அ குவடும் - ( அவர்கள் மறைந் 
திருக்கும் ) அந்த மலைகளையும் , அ கடலும் - அந்தத் தீவுகளையும் , 
நாளும் வளைந்து - பகல் முழுதும் சுற்றித் தேடி , வெய்யோன் 
சூரியன் , அத்தமனம் குவடு - அத்தமன மலையை , அணையும் அள 
வில் - சேரும் சமயத்தில் , சென்று - ( கலிங்க வேந்தன் மறைந் 
திருக்கும் அம்மலைக்கு ) போய் , 

வி ரை : - ஒற்றர்கள் அனைவரும் கலிங்க வேந்தனைப் பல மலைகளிலும் , 
தீவுகளிலும் காடுகளிலும் தேடிச் சென்று பின்பு அவ் வேந்தன் ஒளிந்திருக்கும் 
மலையை மாலைப்போதில் அணுகின ரென்பதாம் . போரில் புறங்காட்டி யோடிய 
கலிங்கர்கள் பதுங்கி யிருந்தவிடம் தெரியாமையால் , ஒற்றர்கள் பல மலைகளை 
யும் தீவுகளையும் தேடிச் சென்றன சென்க . கடல் - இடவாகு பெயராய்க் 
கடலிலுள்ள தீவுகளை யுணர்த்தினது . குவடு - சினையாகு பெயர் . பா - பே : 
அனைத்தும் வெய்யோன் . 

( சு 0 ) 
சசுச . தோலாத களிற்றபயன் வேட்டைப் பன்றி 

தொழுவடைத்துத் தொழுவதனைக் காப்பார்போல 
வேலாலும் வில்லாலும் வேலி கோலி 
வெற்பதனை விடியளவுங் காத்து நின்றே . 


காது , 


கஉ . போர் பாடியது 


உருக 


ப - ரை : - தோலாத - ( போரில் ) தோல்வி யடையாத , களிறு 
அபயன் - யானைப் 

யானைப் படையை யுடைய - ( முதற் குலோத்துங்க) 
சோழன் , வேட்டை பன்றி - வேட்டையிற் பிடித்த ( பெரிய ) பன்றி 
யை , தொழு அடைத்து - தொழுவத்தில் அடைத்து , தொழு அதனை 
( அந்த ) தொழுவத்தை, காப்பார் போல - ( மிகவும் கருத்தாய் ) காப் 
பவரைப் போல் , வேலாலும் வில்லாலும் - ( ஒற்றர்கள் தங்கள் ) 
வேல்களினாலும் விற்களினாலும் , வேலி கோலி - வேலியை வளைத்து , 
வெற்பு அதனை - ( கலிங்க வேந்தன் பதுங்கியிருந்த ) அந்த மலையை , 
விடி அளவும் - பொழுது விடியும் வரையிலும் , காத்து நின்று - 
பாதுகாத்து நின்று , 

வி - ரை : -கலிங்க வேந்தன் ஒளிந்திருந்த மலையை ஒற்றர்கள் பொழுது 
புலருமளவும் மிகவுங் கருத்தாய்க் காத்திருந்தன ரென்பதாம் . பன்றி கலிங்க 
வேந்தனுக்கும் தொழுவம் மலைக்கும் உவமை . பன்றியைக் கலிங்கவேந்தனுக் 
குவமை கூறினமையால் , இவ்வாசிரியர்க்குத் தம்மிறைவ னிடத்துள்ள பற்றும் , 
அவன் பகைவரிடத்துள்ள வெறுப்பும் நன்கு விளங்கும் . அபயன் ... 
காப்பார் போல என்றதனால் , ஒற்றர்கள் அம்மலையை மிகவுங் கருத்தாய்க் 
காத்தமை புலப்படுகிறது . வேலாலும் வில்லாலும் வேலி கோலி என்றதற் 
கேற்ப , வேலி யிட்ட தவர்க ளிட்ட வில்லும் வாளும் வேலுமே ( திருவாங் 
கலம் - ருங ) என்றார் ஐயங்காரும் . இச்செய்யுள் உவமை யணியாம் . ( சுக ) 
சசுரு . செம்மலையா யொளிபடைத்த தியாதோ வென்றுஞ் 

செங்கதிரோ னு தயஞ்செய் துதய மென்னும் 
அம்மலையோ விம்மலையு மென்னத் தெவ்வர் 

அழிகுருதி நதிபரக்க வறுக்கும் போழ்தில் . 
ப - ரை : - இ மலையும் - ( கலிங்க வேந்தன் பதுங்கி இருக்கும் ) 
இந்த மலையும் , செம் மலை ஆய் - செந்நிறமுள்ள மலையாய் , ஒளி 
படைத்தது - ஒளியைப் பெற்றது , யாதோ - யாது காரணமோ, 
செம் கதிரோன் - சிவந்த கிரணங்களையுடைய சூரியன் , என்றும் - 
எந்நாளும் , உதயம் செய்து - ( காலையில் ) தோன்றுதலால் , உதயம் 
என்னும் - உதயமலை யென்று சொல்லப்படும் , அ மலையோ - அந்த 
மலை தானோ, என்ன - என்று (கண்டோர் ) சொல்லும்படி , தெவ் 
வர் - பகைவர்களின் , அழி குருதி நதி - மிக்க இரத்தமாகிய நதி , 
பரக்க - ( அம்மலையின் நாற்புறமும் ) பரவும்படி , அறுக்கும் போழ் 
தில் - ( கலிங்க வீரரைச் சோழ வீரர்கள் ) அழிக்குங் காலத்தில் , 

வி -ரை: - அனந்த பத்மன் மறைந்திருந்த மலையைக் காத்திருந்த கலிங்க 
வீரர்களில் பலரைச் சோழ வீரர்கள் கொன்றதனால் , இறந்துபட்ட வீரர்களின் 
உதிரத்தால் அம்மலை சிவந்து தோன்றின தென்பதாம் . அழி குருதி - மிக்க 
இரத்தம் ; அற்ற ரழிபசி தீர்த்தல் ( திருக்கு - உஉசு ) என்றமை காண்க .. 
கலிங்க வீரர்களின் உதிரத்தால் சிவந்த மலையை, என்றுஞ் செங்கதிரோன்... 
இம்மலையும் என்றது ஐயவணியாம் . 

கலிங்க வேந்தனைப் பற்றிய செய்தி யொன்றும் இங்கு விளங்கவில்லை . 
அதனால் அவன் சோழவீரர் கைக்கு அகப்படாமல் எப்படியோ தப்பியோடி 
யிருத்தல் வேண்டுமெனத் தெரிகிறது . சஎக - ம் , தாழிசையில் கருணாகரன் 
கலிங்க வேந்தனுடைய கடகரியும் குவிதனமுங் கவர்ந்து சோழனை வணங் 


கலிங்கத்துப் பரணி 


வன 


கினதாய் ஆசிரியர் கூறினாரே யொழிய , கலிங்க வேந்தனைச் சிறைப் பிடித்துச் 
சென்றதாய்க் கூறினால்லர் . ஆனால் , கலிங்க வேந்தனைக் கருணாகான் சிறைப் 
பிடித்துச் சென்றதாய் முதற் குலோத்துங்கன் என்னு நூலும் கலிங்கத்துப் 
பரணி கதா சங்கிரகமும் கூறும் .. 

கலிங்கப்போர் கி.பி. கககக அல்லது கககஉ - ல் , நிகழ்ந்ததாம் . அனந்த 
பத்மன் கி . பி . க 0 எ அ - முதல் ககசஉ அல்லது ககசசு வரை ஆட்சி புரிந்தான் 
என்றமையால் H.I.S.I. பக் - கங , ஙரு அ ) கலிங்கப் போருக்குப் பின்பும் 
இவன் தன்ன ரசை யெய்திப் பல்லாண்டளவும் செங்கோல் செலுத்தினமை 
விளங்கும் . இவன் வரலாற்றை ந எரு - ம் , தாழிசையிற் காண்க. 

( சுஉ ) 
சசுசு . வரைக்கலிங்கர் தமைச்சேர மாசை யேற்றி 

வன்றூறு பறித்தமயிர்க் குறையும் வாங்கி 
அரைக்கலிங்க முரிப்புண்ட கலிங்க ரெல்லாம் 

அமணரெனப் பிழைத்தாரு மநேக ராங்கே . 
ப - ரை : - வரை கலிங்கர் தமை - மலைகளையுடைய கலிங்கநாட்டி 
லுள்ளவர்களுக்கு , சேர மாசை ஏற்றி - முற்றும் பழிப்பை யுண் 
டாக்கி , தூறு பறித்த - வலிய புதர்களால் பறிக்கப்பட்ட , 
குறை மயிரும் வாங்கி- ( மயிர்கள் போக ) மிகுதியாகிய மயிர்களையும் 
பறித்து , அரை கலிங்கம் - இடுப்பிலுள்ள ஆடையும் , உரிப்புண்ட 
களையப்பட்ட , கலிங்கர் எல்லாம் - கலிங்க வீரர்கள் எல்லாரும் , அம 
ணர் என - (தாங்கள் ) சமணர்கள் என்று சொல்லி , பிழைத்தாரும் 
( உயிர் ) பிழைத்தவர்களும் , ஆங்கு அநேகர் - அந்த மலையா 
பலபேராம் . 

வி - ரை : கலிங்க வீரர்களில் பலர் சமணவேடம் பூண்டு உயிர் பிழைத் 
தன ரென்பதாம் . கலிங்க வீரர்களின் செய்கை அந்நாட்டி லுள்ளார்க்கு நீங் 
காத பெரும்பழியை யுண்டாக்கிற் றென்பார் , சேரமாசை யேற்றி என் 
இத் தொடருக்கு ( தமது உடல் ) முழுதும் மாசைப் பூசி யெனினுமாம் . கலிங் 
கர்தமை வரைச்சோ மாசையேற்றி என்றியைத்து , கலிங்க வீரர்களை ( மற்ற ) 
மலைகளில் போய்ச் சேரும்படி ( சோழவீரர் அவர்களுக்கு ) பழிப்பை யுண்டாக் 
குதலால் எனினும் பொருந்தும் . கலிங்கவீரர் உயிர் பிழைக்கப் புதர்களில் 
நுழைந்து ஓடும்போது அவர்கள் தலைமயிரும் அவர்கள் அணிந்திருந்த ஆடை 
யம் புதர்களிலுள்ள முட்களில் சிக்குண்டு பறிக்கப் பட்டமையால் , வன் தூறு 
பறித்த மயிர் எனவும் , உரிப்புண்ட கலிங்கர் எனவுங் கூறினார் . மயிர்க் 
குறை என்றது புதர்களி லகப்பட்ட மயிர் போக மிகுந்த மயிரை; சமணர் தலை 
மயிர் பறித்தலை , இடிக்குரற் சிங்கம் பொங்கிமேல் , சுரிந்த தன் னுளை மயிர் 
துறப்ப தொத்தனன் ( சீவகசி- ஈ omo ) எனவும் , தட்டை மிடுக்கித் தலையைப் 
பறித்துச் சமணே நின்றுண்ணும் பிட்டர் ( திருஞானசம் - தேவா- க- சுக- க .) 
எனவும் , உற்றதலை மயிர் பறித்து ( குசேலோ - குசேலர் தந்நகர்- கஉரு ) என 
வும் வருமாற்றானறிக . கலிங்க வீரர்கள் தங்கள் சிகைகளையும் ஆடைகளையு 
மிழந்துவிட்டமையால் , அவர்கள் தம்மைச் சமணர்கள் எனக் கூறிப் பிழைக்க 
லாயின சென்க . பிழைத்தாரும் உம்மை இழிவின்கண் வந்தது . ஆங்கு , ஏ- அசை 
யெனினுமாம் . 

( சசுக ) கடற்படை போய் ... தடவி ( சசுஉ ) அரிதெனலும் ( சசுங ) இன்று 
( என்று ) சென்று ( சசுச ) வேலி கோலி , காத்து நின்று ( சசுரு ) அறுக்கும் 
போழ்தில் ( சசுசு ) பிழைத்தாரும் அநேகர் எனக் கூட்டுக . 


என்றார் . 


( சுங ) 


கஉ . போர் பாடியது 


உருகூ 


ஆடப்போங் 


சசு எ . வேடத்தாற் குறையாது முந்நூ லாக 

வெஞ்சிலைநாண் மடித்திட்டு விதியாற் கங்கை 

ப்போந் தகப்பட்டேங் கரந்தோ மென்றே 

அரிதனைவிட்டுயிர்பிழைத்தா ரநேக ராங்கே . 
ப - ரை : -- வேடத்தால் குறையாது- (தாம் கொண்ட ) வேஷத் 
தில் குறைவில்லாமல் , வெம் சிலை நாண் - கொடிய வில்லின் நாணை , 
மடித்து - சுருட்டி , முந்நூல் ஆக - முப்புரி நூலாக , இட்டு - (தங்கள் 
மார்பில் ) அணிந்து , விதியால் - முறையால் , கங்கை ஆட போந்து 
கங்கா நதியில் நீராட வந்து , கரந்தோம் - (உங்களைக் கண்டு பயந்து ) 
மறைந்தோம் , அகப்பட்டோம்- ( அதனால் உங்களிடம் ) அகப்பட்டுக் 
கொண்டோம் , என்று என்று சொல்லி , அரி தனை விட்டு- ( தங்கள் ) 
பகைமையை ஒழித்து, ஆங்கு அநேகர் உயிர் பிழைத்தார் , 

வி - ரை : -- பல கலிங்க வீரர்கள் வேதியர் வேடந்தாங்கி உயிர் பிழைத் 
தன ரென்பதாம் . வேடத்தாற் குறையாது என்றதனால் , வேதியர்களுக்கும் 
அவர்களுக்கும் சிறிதும் வேற்றுமையின் றென்பதாயிற்று . அகப்பட்டேம் , 
காந்தோம் என்றமையால் , சோழ வீரர்களாகிய உங்களைக் கண்டு நாங்கள் 
பயந்து மறைந்தோம் ; அதனால் நீங்கள் ஐயுற்று எங்களைப் பிடித்தீர்கள் ; நாங் 
கள் வேதியர்களே யொழியக் கலிங்க வீரால்லேம் , என அவர்களிற் பலர் 
பொய்யுரைத்து உயிர் பிழைத்தமை விளங்கும் . பா - பே : - * காத்தோம் 
பென்றே யவிதாவிட்டு . 

( சுச ) 
சசுஅ . குறியாகக் குருதிகொடி யாடை யாகக் 

கொண்டுடுத்துப் போர்த்துத்தங் குஞ்சி முண்டித் 
தறியீரோ சாக்கியரை யுடைகண் டாலென் 

அப்புறமென் றியம்பிடுவ ரநேக ராங்கே . 

ரை : - குருதி கொடி - இரத்தத்தில் தோய்ந்த கொடிச் 
சீலைகளை , குறியாக - ( புத்தருக்கு ) அடையாளமாக , ஆடை ஆக 
உடுத்து கொண்டு - (தங்கள் உடம்பில் ) வஸ்திரமாக அணிந்து 
கொண்டு , போர்த்து - ( தங்கள் மேலேயும் ) போர்த்து , தம் குஞ்சி 
தமது குடுமியை , முண்டித்து- ( களைந்து ) மொட்டையடித்து , 
கியரை -புத்தர்களாகிய எங்களை , உடை கண்டால் - ( எங்கள் ) உடை 
களைக் கண்டவளவில் , அறியீரோ- ( நீங்கள் ) தெரிந்துகொள்ள மாட் 
டீரோ , அப்புறம் என் - அப்புறம் நாங்கள் சொல்ல வேண்டுவது ) 
என்ன , என்று ஆங்கு அநேகர் - என்று அங்கே பலர் , இயம்பிடு 
வர் - சொல்லிப் பிழைப்பார்கள் . 

ரை : - பல கலிங்க வீரர்கள் புத்த ருருக்கொண்டு உயிர் பிழைத் 
தனரென்பதாம் . அப்புறமென் என்றது , எங்களைக் கண்ட வளவில் நாங்கள் 
புத்த ரென்பதை நீங்கள் எளிதில் தெரிந்து கொள்வீ ராதலால் , நாங்கள் 
இனிச் சொல்லவேண்டுவ தொன்றுமில்லை யென்றதை யுணர்த்தினது . ( சுரு ) 
சசுக . சேனைமடி களங்கண்டேந் திகைத்து நின்றேம் 

தெலுங்கரே மென்றுசில கலிங்கர் தங்கள் 
னைமணி யினைத்தாளம் பிடித்துக் கும்பிட் 
டடிப்பாண ரெனப்பிழைத்தா ரநேக ராங்கே . 


சாக் 


கலிங்கத்துப் பரணி 


ப - ரை : - சில கலிங்கர் -சில கலிங்க வீரர்கள் , தெலுங்கரேம் 
தெலுங்கராகிய நாங்கள் , சேனை மடி - சேனைகள் இறந்துபட்ட , 
களம் கண்டேம் - போர்க்களத்தைப் பார்த்து , திகைத்து நின் 
றேம் - திகைப் படைந்து நின்றோம் , என்று - என்று சொல்லி , 
தங்கள் ஆனை மணியினை - தங்கள் யானைகளின் மணிகளை , தாளம் 
பிடித்து - தாளமாகப் பிடித்துக்கொண்டு , கும்பிட்டு - ( சோழவீரர் 
களை ) வணங்கி , அடி பாணர் - (நாங்கள் உங்கள் ) அடியில் வாழும் 
பாணர்கள் , என - என்று சொல்லி , ஆங்கு அநேகர் பிழைத்தார் - 

வி - ரை : - பல கலிங்க வீரர்கள் பாணர் வேடம் பூண்டு உய்ந்தனரென் 
பதாம் . போரில் தோல்வியுற்ற வீரர்கள் பலவித வடிவங்கொண்டு உயிர் 
பிழைத்தலை , சடையின ருடையினர் சாம்பற் பூச்சினர் , பிடிகைப் பீலி பெரு 
நோன்பாளர் , பாடு பாணியர் பல்லியத் தோளினர் , ஆடு கூத்தர் (சிலப் -உசு - 
உஉரு - உஅ ) எனவும் , மீனாய் வேலையை யுற்றார் சிலர்சிலர் பசுவாய் வழி 
தொறு மேய்வுற்றார் , ஊனார் பறவையின் வடிவுற் றார்சிலர் சிலர் நான் மறை 
யவ ருருவானார் , மானார் கண்ணிள மடவா ராயினர் ( கம்பரா - அட்சகு - ச 0 ) 
எனவும் வருமாற்றானறிக . பாணர் - பாடல் பாடுவதில் வல்லவர் ; 

வல்லவர் ; அடிப் 
பாணர்- அடியில் வாழும் பாணர் . புத்தர்களில் ஒரு பிரிவினர் துவராடை 
யுடுத்துக் குஞ்சி முண்டித்தலுண்மையால் , குறியாக .... முண்டித்து என்றார் .. 
நின்னடி நிழற் பழகிய வடியுறை ( புறநா- ககஅ ) என்னுமாறு காண்க . அடிப் 
பாணர் - ஏழனுருபும் பயனு முடன் தொக்க தொகை ; அடிமையாகிய பாண 
ரெனப் பண்புத் தொகையாய்க் கொள்ளினுமாம் . கண்டேம் - முற்றெச்சம் ; 
தெலுங்கரேம் - தன்மைப் பன்மைக் குறிப்பு வினையா லணையும் பெயர் . ( சுசு ) 
சஎ 0 . இவர்கண்மே லினியொருவர் பிழைத்தாரில்லை 

எழுகலிங்கத் தோவியர்க ளெழுதி வைத்த 
சுவர்கண்மே லுடலன்றி யுடல்க ளெங்குந் 

தொடர்ந்து பிடித் தறுத்தார் முன் னடைய வாங்கே . 
ப - ரை : -- எழு கலிங்கத்து - ஏழு பிரிவையுடைய கலிங்க நாட் 
டில் , ஓவியர்கள் -சித்திரம் எழுதுவோர்கள் , சுவர்கள் மேல் - சுவர் 
களில் , எழுதி வைத்த- , உடல் அன்றி - ( சித்திரமாகிய ) உடம்பு 
களைத் தவிர , உடல்கள் - (கலிங்க வீரர்களின் ) உடம்புகளை , எங்கும் 
எல்லா விடங்களிலும் , தொடர்ந்து பிடித்து - ( சோழ வீரர்கள் 
பின் ) தொடர்ந்து ஓடிப் பிடித்து , முன் - முன்பே , ஆங்கு அடைய 
அறுத்தார் - அந்த நாட்டில் முற்றும் அறுத்தொழித்தார்கள் , இவர் 
கள் மேல்- ( அதனால் வேற்றுருக் கொண்ட ) இவர்களைத் தவிர, இனி 
ஒருவர் - பின்பு ஒருவரும் , பிழைத்தார் இல்லை - உயிர் பிழைத் 


தவரல்லர் . 


வி - ரை : -- கலிங்க நாட்டுச் சுவர்களிலுள்ள சித்திர உடல்களை யன்றி , 
ஏனைய வீரர்களின் உடல்களை யெல்லாம் சோழ வீரர்கள் அழித்தொழித்தன 
ரென்பதாம் . ஒருவர்- இதில் இழிவு சிறப்பும்மை விகாரத்தால் தொக்கது . 
எங்கும் உம்மை முற்றுப் பொருளது . 

( சுஎ ) 
சஎக . கடற்கலிங்க மெறிந்துசயத் தம்ப நாட்டிக் 

கடகரியுங் குவிதனமுங் கவர்ந்து தெய்வச் 
$ சுடர்ப்படைவா ளபயனடி யருளி னோடுஞ் 
சூடினான் வண்டையர்கோன் தொண்டை மானே . 


கஉ , போர் பாடியது 


உருரு 


ப - ரை : -வண்டையர் கோன் வண்டைநகரி லுள்ளவர் 
களுக்கு அரசனாகிய , தொண்டைமான் - கருணாகரத் தொண்டை 
மான் , கடல் கலிங்கம் எறிந்து - கடலை யடுத்த கலிங்க நாட்டை 
அழித்து, சயம் தம்பம் நாட்டி - வெற்றித் தூண்களை நிலைநி , 
கடம் கரியும் - மதத்தைப் பொழியும் யானைகளையும் , குவி தனமும் 
( அங்கு ) குவிந்து கிடக்கும் செல்வங்களையும் , கவர்ந்து - அபகரித் 
துக் கொண்டு , சுடர் வாள் படை - ஒளியை வீசும் வாளாயுதத்தை 
யுடைய , தெய்வம் அபயன் அடி தெய்வத் தன்மையை யுடைய 
( முதற் குலோத்துங்க சோழன் பாதங்களை , அருளினோடும் சூடி 
னான்- ( அவன் ) அருளால் ( தன் தலையில் ) அணிந்தான் . 

வி - ரை : - கருணாகரன் கலிங்க நாட்டை வென்ற பின் , அங்குள்ள பல 
வகைப் பொருள்களைக் கவர்ந்து கொண்டு முதற் குலோத்துங்கனிடம் வந்து 
அவனை வணங்கின னென்பதாம் . கலிங்க நாடு வங்காள விரிகுடாவை அடுத் 
துள்ளமையால் , கடற் கலிங்கம் என்றார் . சயத்தம்பம் - தா - க , உ m ). 
பா - பே : - வயமாவுந் தனமுங் கொண்டு , சுடர்க் கதிர்வாள் . ( சுஅ ) 

போர் பாடியது முற்றிற்று 


கங . களம் பாடியது 


காப 


களம் பாடியது : - இது களத்தைப் பாடியது என விரிதலால் , 
இரண்டன் தொகையாம் . களத்தைப் பாடியதை யுணர்த்தும் செய் 
யுட்களின் பகுதி யென்பது இதன் பொருளாம் . இதில் கருணா 
கரன் கலிங்கரோடு புரிந்த போர்க்களத்தின் செய்தியை ஆசிரியர் 
வருணித்துக் கூறுகிறார் . கலிங்கப் பேய் கலிங்கநாட்டுப் போரினைச் 
சொல்லி முடித்து , தேவியே , அப் போர்க்களத்தைக் காண்டல் 
வேண்டும் என அவ்வம்மையைத் தொழுதது . உடனே அவ் 
வம்மை தன் பேய்க் கூட்டத்தோடு சென்று , அக்களத்தின் 

ட்சியை அவைகளுக்குக் காட்டின பின் , அவைகளைப் பார்த்து 
இனி நீங்கள் கூழ் சமைத்துப் பருகுங்கள் எனக் கட்டளை யிட்ட 
னள் . உடனே அப்பேய்கள் அவ்வாறே கூழ் சமைத்துண்டு 
முதற் குலோத்துங்கனை வாழ்த்தின செய்தியையும் இதில் ஆசிரியர் 
கூறுமாறு காண்க . 
சஎஉ . தேவாசுர ராமாயண மாபாரத முளவென் 

றோவாவுரை யோயும்படி யுள தப்பொரு களமே . 
ப - ரை : -- தேவ அசுரம் ( பதினெட்டாண்டு நிகழ்ந்த ) 
தேவர்கள் அசுரர்களின் போரும் , ராமாயணம்- ( பதினெட்டு மாதம் 
நிகழ்ந்த ) இராமாயணப் போரும் , மா பாரதம் - ( பதினெட்டு நாள் 
நடந்த ) பெரிய பாரதப் போரும் , உள - (சிறப்புப் பெற்று ) இருக் 
கின்றன , என்ற - என்று ( யாவராலும் ) சொல்லப் பட்ட , ஓவா 
உரை - ஒழியாத சொற்கள் , ஓயும்படி நீங்கும்படி , பொரு - ( கருணா 
கரன் ) போர் புரிந்த , அ களம் - அந்தப் போர்க்கள மானது , 
உளது - (சிறப்படைந்து ) இருக்கிறது . 


உருசு 


கலிங்கத்துப் பரணி 


- 


எ - க 


சஎக . 


வி - ரை : - மூவகைப் போரினும் கருணாகான் புரிந்த போர் சிறப் 
புடைய தென்பதாம் . தேவாசுரப் போரையும் இராமாயணப் போரையும் கடும் 
போர்களுக்கு உவமை கூறுதலை , சுராசா ரெதிர்ந்து பொரு பூச லெனவே 
( வில்லிபா அணி வகுப்பு - ங o ) எனவும் , கருதாவ ரக்கன்கொடுந்தானை 
யிறைவன்க டுந்தானையென் , றிருதானை யும்போல வெதிருற்ற ( க்ஷ ரு - ம் 
போர் - க ) எனவும் முறையே வருமாற்றா னறிக . தேவாசுரப் போர் பதி 
னெட்டாண்டும் , இராமாயணப்போர் பதினெட்டு மாதமும் , பாரதப்போர் பதி 
னெட்டு நாளும் நிகழ்ந்தன வென்பதை , செயிர்த்தொழில் முதியோன் செய் 
தொழில் பெருக , உயிர்த்தொகை யுண்ட வொன்பதிற் றிரட்டியென் , 
றியாண்டு மதியு நாளுங் கடிகையும் ( சிலப் - உஎ 5 ) என்னும் அடிக 
ளாலும் அவற்றின் குறிப்புரையாலுமறிக. எண்கொண்ட ஞாட்பின் ( சீவகசி 
உஙடுகூ ) என்னுஞ் செய்யுளுக்கு தேவாசுரம் , ராமாயணம் , மாபாரதம் 
என்கின்ற போரில் என நச்சினார்க்கினியர் உரை வரைந்திருத்தலும் இங்குக் 
கவனிக்கத் தக்கது . தேவாசுரம் , ராமாயணம் , மாபாரதம் என்னும் மூன்றும் 
ஆகு பெயர்களாய்ப் போரை யுணர்த்தின . என்ற வென்னும் பெயரெச்சம் 
ஈறு தொக்கு நின்றது . 

( க ) 
காலக்கள மதுகண்டருளிறைவீகடி தெனவே 
ஆலக்கள முடையான்மகி ழமுதக்கள மணுகி , 
ப - ரை : - இறைவீ - தேவியே , காலன் களம் - யமனது படு 
கள மாகிய , அது - அந்தப் போர்க்களத்தை , கடிது கண்டருள் - 
விரைவாய் ( வந்து ) காண்பாயாக , என - என்று ( கலிங்கப்பேய் ) 
சொல்லி முடிக்க , ஆலம் களம் உடையான் - விஷத்தைத் தன் 
கழுத்தில் உடையவராகிய சிவபெருமானார் , மகிழ் அமுது- ( கண்டு ) 
களிக்கும் அமுதம் போன்றவராகிய அவ்வம்மையார் , அ களம் 

அந்தப் போர்க்களத்தை யடைந்து , 
வி - ரை : - கருணாகான் புரிந்த போர்க்களத்திலுள்ள பிணங்களின் 
மிகுதி பற்றி அதனைக் காலக் களம் என்றார் . ஆலக்கள முடையான் மகிழ 
முது என்றதனால் , சிவபெருமானார் விடத்தை யுண்டதனால் நேர்ந்த துன்பம் 
அவ்வம்மையால் நீங்கி அவருக்கு இன்பம் உண்டாயிற் றென்பதாம் . காலன் + 
களம் = காலக்களம் ; உயர்திணைப் பெயரின் ஈறு கெட்டு வலிமிக்கது ( நன் 
கருக ) . இச்செய்யுள் திரிபாம் . மகிழமுது - வினைத் தொகை ; அமுது - உவ 
மையாகு பெயர் . 
சஎச . என்னேயொரு செருவெங்கள மெனவேயதி சயமுற் 

றந்நேரிழை யலகைக்கண மவைகண்டிட மொழியும் . 

ரை : -அ நேர் இழை - செவ்வையாகிய ஆபரணங்களை 
யணிந்த அந்தத் தேவி , ஒரு வெம் செரு களம் - ஒப்பற்ற கொடிய 
போர்க்களம் , என்னே என - ( இருந்தபடி ) என்ன வென்று , அதி 
சயம் உற்று - ஆச்சரிய மடைந்து , அலகை கணம் அவை - ( அவ் 
வம்மையோடு சென்ற ) பேய்க் கூட்டங்களாகிய அவை , கண் 
டிட-காணும்படி , மொழியும்-( அந்தப் போர்க்களத்தின் சிறப்பை ) 
சொல்லத் தொடங்கினாள் . 

வி -ரை: - வீரமகளாகிய காளிதேவியும் போர்க்களத்தைக் கண்டு அதி 
சயித்தனள் என்றது போரின் சிறப்பை விளக்குகிறது . நேரிழை- பண்புத் 
தொகைப் புறத்துப் பிறந்த அன்மொழித் தொகை . மொழியும் - இச் செய்யு 


அணுகி 


ககூ . களம் பாடியது 


உருஎ 


மென்னும் வாய்பாட்டு வினைமுற்று இங்கே பெண்பாலை யுணர்த்தினது . 
(சஎங ) அணுகி ( சஎச ) மொழியம் என்க . 

( ங ) 
சஎடு . உடலின் மேற் பலகாயஞ் சொரிந்து பின்கால் 

உடன்பதைப்ப வுதிரத்தே யொழுகும் யானை 
கடலின் மேற் கலந்தொடரப் பின்னே செல்லுங் 

கலம்போன்று தோன்றுவன காண்மின் காண்மின் . 
ப - ரை : - உடலின் மேல் - ( தங்கள் ) உடம்பிலுள்ள , 
காயம் - பல புண்களி லிருந்து , சொரிந்து - (உதிரத்தை ) பொழிந்து , 
பின் கால் - ( தம் ) பின் கால்கள் , உடன் பதைப்ப - தம்முடன் அசை 
யும்படி , உதிரத்தே ஒழுகும் யானை - இரத்த வெள்ளத்தில் ( நீந்தி ) 
செல்லும் யானைகள் , கடலின் மேல் - கடலில் , பின்னே கலம் 
தொடர -( தமக்குப் ) பின்பு மரக்கலங்கள் தொடரும்படி , செல்லும் - 
( முன்னே ) செல்லும் , கலம் போன்று - மரக்கலங்களைப் போல் , 
தோன்றுவன - காணப்படுகின்றவற்றை , காண்மின் காண்மின் 
( பேய்களே ) பாருங்கள் , பாருங்கள் . 

வி ரை : - யானைகள் இரத்த வெள்ளத்தில் ஒன்றன் பின் ஒன்று நீந்திச் 
செல்லுங்காட்சி , கடலில் மரக்கலங்கள் ஒன்றையொன்று தொடர்ந்து செல்லு 
தலை ஒத்திருந்த தென்பதாம் . மாக்கலங்கள் யானைகளுக் குவமையா தலை , மொய் 
களி றுடைதிரை மாக்கலம் ( சீவகசி - உஉஉங ) என்றதனா லறிக . பதைத்தல் 
அசைதல் ; இதனை மடநடை நாரை , பதைப்ப வொழிந்த செம்மறுத் தூவி 
ஐங்கு - கருசு ) என்றதனாலறிக . இது முதல் 10 உ - ம் , தாழிசை யளவும் தேவி 
போர்க்களத்தின் சிறப்பைப் பேய்களுக்கு அறிவித்தலை யுணர்த்தும் . 
சஎசு . நெடுங்குதிரை மிசைக்கலணை சரியப் பாய்ந்து 

நிணச்சேற்றிற் கால்குளிப்ப நிரையே நின்று 
படுங்க 

குருதிக் கடும்புனலை யடைக்கப் பாய்ந்த 

பலகுதிரைத் தறிபோன்ற பரிசு காண்மின் . 
ப - ரை : - நெடும் குதிரை - பெரிய குதிரைகள் , மிசை-(தம் ) 
மேலுள்ள , கலணை - தவிசுகள் , சரிய -சரிந்து விழவும் , நிணம் சேற் 
றில் - கொழுப்பாகிய சேற்றில் , கால் குளிப்ப - ( தம் ) கால்கள் 
அழுந்தவும் , பாய்ந்து - பாய்தலால் , நிரையே நின்று - ( தம் கால் 
களைப் பறிக்க வியலாமல் அவை ) வரிசையாய் நின்று , படும் குருதி - 
ஒலிக்கும் இரத்தமாகிய , கடும் புனலை - மிக்க நீரை , அடை 
பாய்ந்த - அடைத்து வைக்க அழுந்தி நின்ற , பல குதிரை தறி 
போன்ற - பல குதிரை மரங்களைப் போன்ற , பரிசு காண்மின் - 
தன்மையைப் பாருங்கள் . 

வி - ரை : - கொழுப்பாகிய சேற்றில் தம்முடைய கால்கள் பதிந்து 
கிடக்கும் குதிரைகள் , உதிரமாகிய நீர் வெள்ளத்தை யடைக்க வமைத்த 
குதிரை மரங்களை யொத்திருந்தன வென்பதாம் . குதிரைத் தறி யென்பது 
நீரை யடைத்தற்கு நிறுத்தும் ஒருவகை மரமாம் . குதிரைகளை உவமை கூறி 
யிருத்தலாலும் , குதிரைத்தறி என்னும் பேராலும் இது குதிரையின் வடிவ 
முடைய தெனத் தெரிகிறது . படுதல் - ஒலித்தல் ; கடுமை - மிகுதி ; கடும் புனல் - 
விரைவாய்ப் பாயும் நீரெனினுமாம் . இவ்விரு செய்யுட்களும் எதிர்நிலை 
யணியாம் . 


கூக 


உருவு 


கலிங்கத்துப் பரணி 


சஎஎ . விருந்தினரும் வறியவரு நெருங்கி யுண்ண 

மேன்மேலு முகமலரு மேலோர் போலப் 
பருந்தினமுங் கழுகினமுந் தாமே யுண்ணப் 

பதுமமுக மலர்ந்தாரைப் பார்மின் பார்மின் 
ப -ரை : - விருந்தினரும் - ( தம்மிடம் வந்த ) புதிய அதிதிகளும் , 
வறியவரும் - ஏழைகளும் , நெருங்கி உண்ண - (தம்மை ) அடுத்து 
(உணவை ) உண்ணுதலால் , 

உண்ணுதலால் , மேல் மேலும் - ( அதனைக் கண்டு ) 
மேலும் மேலும் , முகம் மலரும் - ( களிப்பால் ) முகமலர்ச்சி கொள் 
ளும் , மேலோர் போல பெரியோர்களைப் போல , பருந்து இனமும் 
பருந்துகளின் கூட்டங்களும் , கழுகு இனமும் - கழுகுகளின் கூட் 
டங்களும் , உண்ண - ( தங்கள் குடல் , ஈரல் முதலிய உறுப்புக்களைக் 
கொத்தி ) தின்ன , பதுமம் முகம் - தாமரை மலர் போன்ற ( தங்கள் ) 
முகம் , மலர்ந்தாரை - (களிப்பால் ) மலர்ச்சி கொண்ட வீரர்களை , 
பார்மின் பார்மின் - பாருங்கள் பாருங்கள் . 

வி - ரை : - வீரர்கள் போர்புரிந்து களிப்போடு உயிர் துறந்தமையால் , 
அவர்கள் முகமலர்ச்சியுடன் விளங்கின ரென்க . மேலோர் வீரர்களுக்கும் , 
விருந்தினரும் வறியவரும் முறையே பருந்துகளுக்கும் கழுகுகளுக்கும் , உணவு 
வீரர்களின் உறுப்புக்களுக்கும் உவமையாம் . தாம் - ஏ , இரண்டும் அசைகள் . ( சு ) 
சஎஅ . சாமளவும் பிறர்க்குதவா தவரை நச்சிச் 

சாருநர்போல் வீரருடற் றரிக்கு மாவி 
போமளவு மவரருகே யிருந்து விட்டுப் 

போகாத நரிக்குலத்தின் புணர்ச்சி காண்மின் .. 
ப - ரை : - சாம் அளவும் - ( தாங்கள் ) சாகும் வரையிலும் , 
பிறர்க்கு - அயலாருக்கு , உதவாதவரை- (சிறிது பொருளும் ) உதவி 
செய்யாத உலோபிகளை , நச்சி - விரும்பி , சாருநர் போல் - ( அவர் 
களை ) அடைந் திருக்கும் மூடர்களைப் போல் , வீரர் உடல் தரிக்கும் 
(( கொலையுண்ட ) வீரர்களின் உடம்பில் நிலை பெற்றிருக்கும் , ஆவி 
போம் அளவும் - உயிர் நீங்கும் அளவும் , அவர் அருகே இருந்து - 
அந்த வீரர்களின் அருகில் இருந்து , விட்டு போகாத - ( அவர்களை ) 
விட்டு நீங்காத , நரி குலத்தின் - நரிக் கூட்டங்களின் , புணர்ச்சி 
காண்மின் - இணக்கத்தைப் பாருங்கள் . 

வி - மை : - உலோபிகள் உயிர் விடுமளவும் தம்மை யடைந்தோர்க்கு ஒன் 
றுங் கொடாதது போல் , கொலையுண்ட வீரர்களும் தம் முயிர் நீங்குமளவும் நரி 
களுக்குத் தம் முறுப்புக்களைக் கொடாராயின ரென்க . கொலையுண்ட வீரர் 
களின் உடல் துடித்தலால் , நரிகள் அவைகளையணுக அஞ்சின வென்பதாம் . 
உலோபிகள் வீரர்களுக்கும் , பொருள் அவர்கள் உறுப்புக்களுக்கும் , மூடர்கள் 
நரிகளுக்கும் உவமை . புண்பட்ட வீரர்களின் உயிர் நீங்குமளவும் அவர்களைப் 
பேய் முதலியன அணுகா திருத்தலைப் பேய்நிலை என்ப . செருவேலோன் திற 
நோக்கி , பிரிவின்றிப் பேயோம் பின்று ( புறப் - வெ - மா - எசு ) என்றமை 
காண்க . ஏமச் சுற்ற மின்றிப் புண்ணோர் , பேஎ யோம்பிய போய்ப் பக்கமும் 
( தொல்கா - புறத் - உச ) என்னு மிடத்து , ஓம்புதலாவது அவன் உயிர் போந் 
துணையும் ஓரியும் பேயும் நரியும் கடிந்து அவன் தசையைக் கோட லஞ்சிப் 


கங . களம் பாடியது 


ரை : மா 


பாது காத்தலாம் என நச்சினார்க்கினியர் உரை வரைந்திருத்தலால் , புண்பட்ட 
மறவ்ரை நரிகள் முதலியன பாதுகாத்தலும் பேய்நிலையே யாமென்க . ( எ ) 
சஎக மாமழைபோற் பொழிகின்ற தான வாரி 

மறித்துவிழுங் கடகளிற்றை வெறுத்து வானோர் 
பூமழைமேற் பாய்ந்தெழுந்து நிரந்த வண்டு 
பொருட்பெண்டிர் போன்றமையுங் காண்மின் காண்மின் . 

மழை போல் - பெரிய மழையைப் போல் , 
பொழிகின்ற சொரிகின்ற , தானம் வாரி - மதப் பெருக்கை, மறுத்து 
ஒழித்து , விழும்-(உயிர் துறந்து நிலத்தில் ) விழுந்துகிடக்கும் , கடம் 
களிற்றை - மத யானைகளை , வெறுத்து எழுந்து - வெறுத்து விட்டு 
(மேலே பறந்து ) எழுந்து , வானோர் - தேவர்களின் , பூ மழை மேல் 
பாய்ந்து நிரந்த வண்டு - பரவியுள்ள வண்டுகள் , பொருள் 
பெண்டிர் - பொருளை விரும்பும் விலைமகளிரை , போன்றமையும் 
ஒத்திருத்தலையும் , காண்மின் காண்மின் 

வி ரை : - விலைமகளிர் பொருளுள்ள வளவும் ஒருவனைப் பற்றியிருந்து 
அப்பொருள் தீர்ந்த பின் வேறொருவனைப் பற்றுதல் போல் , வண்டுகள் மத 
நீருள்ள வளவும் யானைகளைப் பற்றியிருந்து அவை உயிர் நீத்த பின் அந்நீர் 
ஒழியவே , அவை பூ மழை மேல் பாய்ந்தன வென்க . நறுந்தா துண்டு நயனில் 
காலை , வறும்பூத் துறக்கும் வண்டு போல்குவம் ( மணிமே- க அ - கக -20 ) 
என்றமை காண்க. தேவர்கள் பூமழை பொழிந்தமை கருணாகரன் வெற்றி 
யைக் கண்ட களிப்பின் மிகுதியா லென்க . நிரத்தல் - பரவல் ; புரவித்திண் 
டேர் நிரந்தன விரைந்த பாய்மா (சீவகசி - க அருக ) என்றார் திருத்தக்க தேவ 
ரும் . பொருட் பெண்டிர் வண்டுகளுக்கும் பொருளுடையான் கடகளிற்றுக் 
கும் பொருள் மதநீருக்கும் அயலான் பூமழைக்கும் உவமை . 

( அ ) 
சஅ 0 . சாய்ந்து விழுங் கடகளிற்றி னுடனே சாய்ந்து 

தடங்குருதி மிசைப்படியுங் கொடிக டங்கள் 
காந்தருடன் கனலமளி யதன்மேல் வைகுங் 

கற்புடைமா தரையொத்தல் காண்மின்காண்மின் . 
ப - ரை : - தட குருதி மிசை - பெரிய இரத்த வெள்ளத்தில் , 
சாய்ந்து விழும் - சாய்ந்து விழுந்து கிடக்கும் , கடம் களிற்றினுடன் 
மத யானைகளோடு , சாய்ந்து படியும் - சாய்ந்து படிந்து கிடக்கும் , 
கொடிகள் - கொடிச் சீரைகள் , தங்கள் காந்தருடன் - தங்கள் கண 
வர்களோடு , கனல் அமளி அதன் மேல் நெருப்பாகிய படுக்கையில் , 
வைகும்-தங்கி யிருக்கும் , கற்பு உடை மாதரை ஒத்தல் - கற்பொழுக் 
கம் பூண்ட பெண்களை ஒத்திருத்தலை , காண்மின் காண்மின் 

வி - ரை : - குருதி வெள்ளத்தில் யானைகள் கொடிச் சீரைகளுடன் 
விழுந்து கிடக்குங் காட்சி , கனலமளியில் தங் கணவருடன் கற்புடை மகளிர் 
கிடத்தலை யொத்திருந்த தென்பதாம் . கடகளிறு காந்தருக்கும் , கொடிச் 
சீரைகள் கற்புடை மகளிர்க்கும் குருதிநீர் கனலமளிக்கும் உவமை . தடங் 
குருதி-உரிச்சொற்றொடர் ;கனலமளி- உருவகவணி ; இந்நான்கு செய்யுட்களும் 
உவமை யணியாம் . 
சஅக . தங்கணவ ருடன்றாமும் போக வென்றே 

சாதகரைக் கேட்பாரே தடவிப் பார்ப்பார் 


கலிங்கத்துப் பரணி 


எங்கணவர் கிடந்தவிட மெங்கே யென்றென் 

றிடாகினியைக் கேட்பாரைக் காண்மின் காண்மின் . 
ப - ரை : - தம் கணவர் உடன் - தங்கள் கணவர்களோடு , 
தாமும் போக என்று - தாமும் போக வேண்டுமென்று நினைத்து ,, 
சாதகரை கேட்பார் - (சில பெண்கள் ) சாதகரைக் கேட்பவர்களாய் , 
தடவி பார்ப்பார் - ( அவர்கள் உடலை ) தேடிப் பார்ப்பார்கள் , எம் 
கணவர் - ( அவை கிடைக்காமையால் ) எங்கள் கணவர் உடல்கள் , 
கிடந்த இடம் - ( விழுந்து ) கிடக்கும் இடம் , எங்கே - எவ்விடம் , 
என்று என்று என்று பல முறையும் , இடாகினியை கேட்பாரை - 
இடாகினியைக் கேட்கும் பெண்களை , காண்மின் காண்மின் 

ரை : - களம் புக்க மகளிர் தாம் உயிர் விடுமுன் தங்கணவர் முகங் 
களை ஒரு முறை காண வேண்டுமென்னும் வேட்கையால் , சாதகரையும் இடா 
கினியையுங் கேட்டு அவற்றைத் தேடித் திரிந்தன ரென்க . அம்மகளிர் கேட்ட 
தற்குச் சாதகர் விடை கூறாமையால் , இடாகினியைக் கேட்க லாயினராம் . 
கேட்பார்- முற்றெச்சம் . சாதகர் , இடாகினி இவற்றை முறையே ககரு , 
கருரு - ம் , தாழிசைகளிற் காண்க . களத்திற்பட்ட கேள் வரைக் கண்டு மகளிர் 
வாய்விட் டாற்று தலை ஆனந்தப் பையுள் என்ப . விழுமங் கூா வேய்த்தோ 
ளரிவை , கொழுநன் வீயக் குழைந்துயங் கின்று ( புறப் - வெ - மா -உசுசு என் 
றமை காண்க . 

( 50 ) 
சஅஉ . வாய்மடித்துக் கிடந்ததலை மகனை நோக்கி 

மணியதரத் தேதேனும் * வடுவுண் டாயோ 
நீமடித்துக் கிடந்ததெனப் புலவி கூர்ந்து 

நின்றாவி சோர்வாளைக் காண்மின் காண்மின் . 

ரை : - வாய் மடித்து - (தன் ) உதடுகளை மடித்துக்கொண்டு , 
கிடந்த- ( போர்க் களத்தில் இறந்து ) கிடந்த , தலை மகனை நோக்கி 
மேன்மையாகிய ( தன் ) கணவனை ( ஒருத்தி ) பார்த்து , மணி அத 
ரத்து - பவளம் போன்ற (உன் ) உதடுகளில் , வடு - (புண்ணின் ) 
தழும்பு , ஏது எனும் உண்டாயோ- எதையாவது அடைந்தனையோ , 
நீ மடித்து - நீ ( போரில் பலரை ) கொன்று , கிடந்தது என - ( இவ் 
வாறு ) விழுந்து கிடப்பதோ வென்று , புலவி கூர்ந்து - வெறுப்பு 
மிகுந்து , நின்று- ( அவனருகில் ) நின்று , ஆவி சோர்வாளை - உயிர் விடு 
வாளை , காண்மின் காண்மின் 

வி - ரை : - வாய் மடித்துக் கிடந்த என்றது இறந்துபட்ட வீரனது 
சினக்குறிப்பை யுணர்த்தும் . களம்புக்க ஒருத்தி தன் கேள்வன் தன்னுடன் 
ஒன்றும் பேசாமையால் , வடுவுண்டாயோ என்றாள் . மணியதாம் என்பதற்கு 
அழகிய உதடுகள் எனவும் , ஏதேனும் என்பதற்கு ஏதேனும் ஓர் ஆயுதத்தால் 
எனவும் , ஆவி சோர்வாள் என்பதற்கு உயிர் தளர்வாள் எனவும் பொருள் 
கூறினுமாம் . சிறந்த வீரனாகிய தன் கொழுநன் வெற்றியுடன் மீளாமை 
கருதி அவன் மனைவி வெறுப்புற்றன ளென்க . மகன் - கணவன் ; 
பொருள் தருதலை , நோதக வுண்டோ நும்மக னார்க்கினி (சிலப் - கசு - கஎ ) 
எனவும் , நினக்கிவன் மகனத் தோன்றி யதூஉம் ( மணிமே -உக-உக ) எனவும் 
வருமாற்றானறிக . தலைமகன் என்பதற்கு மூத்த புதல்வனெனப் பொருள் 
கொள்ளினுமாம் . பா - பே : - * ஏவுண்டாயோ, 1 புலவி கூா , 

( கக ) 


ககூ . களம் பாடியது 


சஅக . தரைமகடன் கொழுநன் ற னுடலந் தன்னைத் 

தாங்காமற் றன்னுடலாற் றாங்கி விண்ணாட் 
டரமகளி ரவ்வுயிரைப் புணரா முன்னம் 

ஆவியொக்க விடுவாளைக் காண்மின் காண்மின் . 
ப - ரை : - தன் கொழுநன் தன் - தன் கணவனுடைய , உட 
லம் தன்னை - உடம்பை , தரை மகள் - பூமி தேவி , தாங்காமல் - தாங்க 
விடாமல் , தன் உடலால் தாங்கி - தன் மார்பில் அணைத்து , விண் 
நாட்டு 

அரமகளிர் - தேவலோகத்திலுள்ள அரம்பையர்கள் , அ 
உயிரை - அந்த (வீரனுடைய ) உயிரை , புணரா முன்னம் தழுவு 
முன்பே, ஆவி - ( தன் ) உயிரை, ஒக்க விடுவாளை - (தன் கணவ 
னோடு ) ஒருசேர விடுகின்ற ஒருத்தியை , காண்மின் காண்மின் 

வி -ரை : - ஒருத்தி தன்கணவனைத் தழுவிய வண்ணம் அவனுடனே 
தன்னுயிரையு மிழந்தா ளென்பதாம் . நாடினார் நாடியே நனைவருங் கொம்பனார் , 
வாடினார் கணவர் தம் மார்புறத் தழுவியே , வீடினார் ( கம்பரா - அட்சகுமாரன் 
வதை - சஅ ) என்றமை காண்க . தரைமகளும் ஒரு பெண்ணாகலின் , அவள் 
தானும் தன் கணவன் உடலைத் தாங்கலாகாதெனக் கருதி , அவன் மனைவி அவ 
னைத் தன்னுடலால் தாங்கின ளென்க . இதனால் இறந்து பட்ட வீரன் அயல் 
மனைவியரை விழையா தவன் என்பது விளங்கும் . இவ்விரு செய்யுட்களும் 
போர்க் களத்தில் தங்கணவரொடு மகளிர் உயிர் துறத்தலை யுணர்த்தினமை 
யால் , இவற்றை , தலையொடு முடிதல் என்ப . இதனை மண்டமருண் மாறா 
மைந்தின் , கொண்டான் றலையொடு கோல்வளை முடிந்தன்று ( புறப் - வெ - மா 
க ) என்றதனா லறிக . பா - பே : - தன்காத்தால் . 

( கஉ ) 
ச அச , பொருதடக்கை வாளெங்கே மணிமார் பெங்கே 

போர் முகத்தி லெவர்வரினும் புறங்கொ டாத 
பருவயிரத் தோளெங்கே யெங்கே யென்று 

பயிரவியைக் கேட்பாளைக் காண்மின்காண்மின் . 
ப - ரை : - பொரு - போர் புரியும் , வாள் - வாளைப் பிடித்த , 
தட கை - பெரிய கைகள் , எங்கே- , மணி மார்பு - அழகிய மார்பு ,, 
எங்கே 

போர் முகத்தில் - போர்க்களத்தில் , எவர் வரி 
னும் - எத்தகைய வீரர்கள் ( எதிர்த்து ) வந்தாலும் , புறம் கொடாத 
முதுகு காட்டி யோடாத, பரு வயிரம் தோள் - பருத்த ( மிக்க ) வலி 
மையை யுடைய தோள்கள் , எங்கே எங்கே என்று 

- பயிர 
வியை கேட்பாளை காண்மின் காண்மின் 

வி - ரை : - கை யெங்கே , மார் பெங்கே , தோளெங்கே என வினவுத 
லால் , அவற்றை நாய் நரிகள் முன்பே யிழுத்துச் சென்றன வென்பதும் , தலை 
யொன்றையே அவள் காணப் பெற்றாற்றின ளென்பதும் விளங்கும் . தடக்கை 
வாளெங்கே என்பதற்குப் பெரிய கையில் பிடித்த வாளாயுத மெங்கே எனினு 
மாம் . கை வாள் - இதனை உம்மைத் தொகையாய்க் கொண்டு கையும் வாளு 
மெனினுமாம் . மணி - இரத்தினமாலை அல்லது முத்துமாலை எனினுமாம் . 
பயிரவி = யோகினி ; ஒரு பெண்தெய்வ மென்க . இந்நான்கு செய்யுட்களும் 
அழகைச் சுவையாம் . இவைகளில் களம்புக்க மகளிர் செய்தி கூறப்பட்டது . 
மகளிர் போர்க்களஞ் சேறல் பண்டை வழக்கமாம் ( புறநா - உஎ அ ) . மேலைச் 
செய்யுட்களைச் சார வைத்தமையால் , இதுவும் மனைவியின் கூற்றேயாம் . ( கங ) 


எங 


3 


உசுஉ 


கலிங்கத்துப் பரணி 


சஅரு . ஆடற்று ரங்கம்பி டித்தாளை யாளோட 

டித்துப்பு டைத்தவ்வி ரும்புண்ணினீர் 
ஓடித்தெறிக்கக்க ருங்கொண்டல் செங்கொண்டல் 

ஒக்கின்ற விவ்வாறு காண்மின்களோ . 
ப - ரை :-ஆடல் துரங்கம் - வலிய ( குதிரைகளோடு ) குதிரை 
களையும் , ஆளோடு ஆளை - வீரர்களோடு வீரர்களையும் , பிடித்து 
அடித்து புடைத்த - பிடித்து மோதி யடித்த , இரும் அ புண்ணின் 
நீர் - மிகுதியாகிய அந்த உதிரம் , ஓடி தெறிக்க - ( ஆகாயத்தில் ) 
ஓடித் தெறித்தலால் , கரும் கொண்டல் - கரிய மேகங்கள் , செம் 
கொண்டல் - சிவந்த மேகங்களை , ஒக்கின்ற இ ஆறு - ஒத்திருக் 
கின்ற இந்த வகையை , காண்மின்கள் 

வி - ரை : - சில வீரர்கள் வலிய குதிரைகளோடு குதிரைகளையும் வீரர்க 
ளோடு வீரர்களையும் பிடித்து மோதி யடிக்கும் போது பெருகிய உதிரம் ஆகா 
யத்தில் தெறித்தலால் , அங்குள்ள கரிய மேகங்கள் சிவந்த மேகங்களாயின 
வென்பதாம் . ஆடல் - அட லென்பதன் நீட்டல் ; இரும் புண்ணின் நீர்- பெரிய 
புண்களி லிருந்து வரும் நீர் ; உதிர மென்பதாம் . காண்மின்களோ - எவற் 
பன்மை வினைமுற்று , கள் விகுதிமேல் விகுதி , ஓகாரம் அசை . புடைத்த - அக 
ரந் தொகுத்தல் . இச்செய்யுளில் உவமையணியும் , ஏதுவணியும் அமைந் 
துள்ளமை காண்க . 

( கச ) 
சஅசு . நெருங்காக வச்செங்க ளத்தேத 

யங்குந் ணப்போர்வை மூடிக்கொளக் 
கருங்காகம் வெண்காக மாய்நின்ற 

வாமுன்பு காணாத காண்மின்களோ . 
ப - ரை : - நெருங்கு - ( பிணங்கள் ) அடர்ந்த , செம் ஆகவம் 
களத்தே - சிவந்த போர்க் களத்தில் , தயங்கும் - விளங்கும் , நிணம் 
போர்வை - கொழுப்பாகிய போர்வை , மூடி கொள - மூடிக் 
கொண்டதனால் , கரும் காகம் - கரிய நிறமுள்ள காக்கைகள் , 
வெண் காகம் ஆய் - வெண்ணிறமுள்ள காகங்களாகி , தின்ற 
ஆ ( று ) -நின்ற வகையால் , முன்பு காணாத - முன்பு ( ஒருபோதும் ) 
காணாத காட்சியை , காண்மின்கள் 

வி -ரை : - அப்போர்க்களத்திலுள்ள கரிய காகங்களின் மேல் கொழுப்பு 
மூடிக் கொண்டமையால் , அவை வெண் காகங்களைப்போல் தோன்றினவென் 
பதாம் . வெண்காகமில்லை யென்பது முன்னோர் துணிபாதலால் , காணாத காண் 
மின் என்றார் . காக்கை வெளிதென்ப ரென்சொலார் ( நீதிநெறிவி - உச ) 
என்றமை காண்க. குருதியானது பரவியிருத்தலால் , செங்களம் எனப்பட்டது . 
ஆய் -உவம வுருபிடைச்சொல் . நின்றவாறு என்பது கடையிற் குறைந்து நின் 
றது . காணாத - எதிர்மறை வினையாலணையும் பெயர் . இதில் உருவகவணியும் 
ஏதுவணியும் உள்ளமை காண்க . 

( கரு ) 
சஅஎ . * மிடையுற்ற தேர்மொட்டு மொட்டொக்க 

வெஞ்சோரி நீரொக்க வீழ்தொங்கல்பா 
சடையொக்க வடுசெங்க ளம்பங்க 

யப்பொய்கை யாமாறு காண்மின்களோ . 


ககூ . களம் பாடியது 


உசுங் 


குடைகள் . 


ப - ரை : -- மிடை உற்ற நெருங்கி யிருக்கின்ற , தேர்மொட்டு 
தேரின் மொட்டுக்கள் , மொட்டு ஒக்க -(தாமரையின் ) அரும்புகளைப் 
போலவும் , வெம் சோரி - ( புதிய ) வெப்பமாகிய உதிரம் , நீர் ஒக்க - 
தண்ணீர் போலவும் , வீழ் தொங்கல் - ( அறுந்து ) வீழ்ந்த பீலிக் 
குடைகள் , பாசு அடை ஒக்க - பசிய இலைகளைப் போலவும் , அடு 
செம் களம் - (பகைவரை ) கொல்லும் சிவந்த போர்க்களமானது , 
பங்கயம் பொய்கை - தாமரை மலர்களையுடைய தடாகத்தை , ஆம் 
ஆறு - ஒத்திருக்கும் வகையை , காண்மின்கள் 

வி - ரை : - தேர் மொட்டுக்கள் தாமரையின் அரும்புகள் போலவும் , 
உதிரம் நீர்போலவம் , பீலிக்குடைகள் இலைகள் போலவும் , பொருந்தின 
போர்க்களமானது தாமரைத் தடாகத்தை ஒத்திருந்த தென்பதாம் . 

வாளை 
பிறழுங் கயங்கடுப்ப வந்தடையார் , ஆளமர் வென்றி யடுகளத்து ( புறப் - வெ 
மா - கசஎ) எனத் தடாகத்தைப் போர்க்களத்திற் குவமை கூறியுள்ளமை 
காண்க. தொங்கல் - மயில் தோகையால் அமைக்கப்பட்ட 
இச்செய்யுள் உவமையணியாம் . பா - பே : - *மிடைகின்ற , அடுவெங்களம் . 
சஅஅ . வெயிற்றாரை வேல்சூழ வுந்தைக்க 

மண்மேல்வி ழாவீரர் வேழம்பர்தங் 
கயிற்றாலி ழுப்புண்டு சாயாது 

நிற்குங்க ழாயொத்தல் காண்மின்களோ . 
ப - ரை : - வெயில் தாரை - ஒளியையும் கூர்மையையு முடைய , 
வேல் சூழவும் தைக்க - வேலாயுதங்கள் ( தங்கள் உடம்பு ) முற்றும் 
தைத்துக் கொள்ள , மண் மேல் விழா - நிலத்தின் மேல் விழாத, 
வீரர் - ( ஆண்மையோடு நின்றிருக்கும் ) வீரர்கள் , வேழம்பர் தம் - 
கழைக் கூத்தாடிகளின் , கயிற்றால் இழுப்புண்டு - கயிற்றால் இழுத் 
துக் கட்டப்பட்டு , சாயாது நிற்கும் - சாயாமல் ( நிலைபெற்று ) நிற் 
கும் , கழாய் ஒத்தல் - மூங்கிலை ஒத்திருத்தலை , காண்மின்கள் 

வி - ரை : -- கழைக் கூத்தர்களின் கயிற்றால் பிணிப்புண்டு நிற்கும் மூங் 
கில்கள் போல் , வீரர்கள் தம்முடல் முழுதும் வேல்கள் தைக்க நின்றன ரென்ப 
தாம் . மூங்கில் வீரர்களுக்கும் இழுத்துக் கட்டப்பட்ட நீண்ட கயிறுகள் வேல் 
களுக்கு முவமை . கழைக் கூத்தர் - மூங்கில் மேல் நின்று கூத்தாடுவோர் ; 
இவர்களைத் தொம்பர் எனவும் , தொம்பரவர் எனவும் கூறுவர் ; கழாய் - மூங் 
கில் ; வேல்களாயினும் கணைகளாயினும் தம்முடலில் தைக்க நிலத்து விழாது 
நிற்றலை வெருவரு நிலை என்ப . விலங்கமருள் வியலகலம் வில்லுதைத்த 
கணைகிழிப்ப, நிலந் தீண்டா வகைபொலிந்த நெடுந்தகை நிலையுரைத்தன்று 
( புறப் - வெ - மா - கசக ) என்றமை காண்க . கணையும் வேலும் துணையுற 
மொய்த்தலின் ( தொல்கா - புறத் - கசு ) என்னுஞ் சூத்திரமும் அதற்கு நச்சி 
னார்க்கினியார் கூறிய வுரையும் ஈண்டுக் கவனிக்கற் பாலனவாம் . இச் செய்யு 
ளகத்தும் உவமையணி யுள்ளமை காண்க . பா - பே : - * இசிப்புண்டு . ( கன ) 
சஅக . இருப்புக்க வந்தத்தின் மீதேற 

லுஞ்சூர ரெஃகம்பு தைக்கவிறகைப் 
பரப்பிச்சு மூன்றிங்கொர் பாறாட 

ஈதோர்ப ருந்தாடல் காண்மின்களோ . 


உசுச 


கலிங்கத்துப் பரணி 


க ஒரு 


சக . 


ப - ரை : - கவந்தத்தின் மீது ஏறலும்- ( இறந்து பட்ட வீரர் 
களின் ) உடற் குறைகளின் மேல் ஏறினவளவில் , சூரர் - ( அந்த ) 
வீரர்களின் , இருப்பு எஃகம் புதைக்க - இரும்பாலாகிய வேலாயுதம் 
( தன் உடம்பில் ) அழுந்து தலால் , இங்கு ஒர் பாறு - இங்கே 
கழுகு , இறகை பரப்பி - ( தன் ) இறகுகளைப் பரப்பிக்கொண்டு, 
சுழன்று ஆட - சுழன்று அசைய , ஈது ஓர் பருந்து ஆடல் 
இதோ ஒரு பருந்தும் ( அவ்வாறே ) அசைதலை , காண்மின்கள் 

வி - ரை : - வீரர்களின் உடற் குறைகளைப் பிடுங்கித் தின்ன வந்த பறவை 
களின் உடலில் அவர்கள் கையிலுள்ள வேல் முதலிய ஆயுதங்கள் தைத்தலால் , 
அவை துன்புற லாயின வென்பதாம் . பாறும் பருந்துஞ் சுழன்றாடல் , தம் 
முடலில் தைத்த வேலைப் பறிக்க வலியின்மையா லென்க . இருப்பு எஃகம் 
புதைக்க - இதனை , இரும்பு + எஃகு + அம்பு + தைக்க எனப் பிரித்து இரும் 
பாலாகிய கூரிய கணைகள் பதிய எனினுமாம் . எஃகம் - வாளெனினுமாம் . ( கஅ ) 

வருஞ்சேனை தஞ்சேனை மேல்வந்து 

றாமேவில் வாள்வீரர் வாணாளுகக் 
கருஞ்சேவ கஞ்செய்து செஞ்சோற 

றச்செய்த கைம்மாறு காண்மின்களோ. 
ப - ரை : - வரும் சேனை - ( போரில் எதிர்த்து ) வரும் ( பகை 
வர் ) சேனைகள் , தம் சேனை மேல் - தங்கள் சேனைகள் மேல் , வந்து 
உறாமே - வந்து அடையாமல் , வில் வாள் வீரர் - வில்லையும் வாளையு 
முடைய வீரர்கள் , வாழ் நாள் உக - ( தங்கள் ) வாழ்நாள் அழியும் 
படி , கரும் சேவகம் செய்து கொடிய வீரத்தொழில் புரிந்து , செம் 
சோறு - செம்மையாகிய சோற்றுக் கடன் , அற செய்த - நீங்கும் 
படி ( போர் ) செய்த , கைம்மாறு - பதில் உதவியை ,காண்மின்கள் - 

வி - ரை : - படைத் தலைவர்களில் சிலர் தம் படைகளைக் காக்கக் கருதித் 
தம் முயிரை யிழந்தன ரென்பதாம் . வருஞ் சேனை . உறாமே என்றதனால் , 
படைத் தலைவர் என்பது விளங்கும் . செஞ்சோற்றச் செய்தலாவது : - செம் 
மையாகிய சோற்றுக் கடன் கழித்தல் ; அதாவது வீரர்கள் அரசன் உணவை 
யுண்பதனால் அவனுக்கு வஞ்சனை புரியாமல் போரில் தங்களுயிரை யளித்துத் 
தமது கடமையை நிறை வேற்றல் . செஞ்சோற்றுக் கடனீங்கி ( சீவகசி- உஉச 0 ) 
எனவும் , செஞ்சோற்றுக் கடனின்றே கழியே னாகில் ( வில்லிபா - கஎ - ம் 
போர் - 20 ) எனவும் வருமாறு 

இதனை அவிப்பலி யென்ப . 
வெள்வா ளமருட் செஞ்சோ றல்ல , துள்ளா மைந்த ருயிர்ப்பலி கொடுத் 
தன்று ( புறப் - வெ - மா - க அச ) என வருவதனாலறிக . 

( கக ) 
யானைப்ப டைச்சூரர் நேரான 

போழ்தற்றெ ழுந்தாடு கின்றார் தலை 
மானச்ச யப்பாவை விட்டாடும் 

அம்மானை வட்டொத்தல் காண்மின்களோ . 
ப - ரை : - யானை படை சூரர் - யானைப் 

படைகளையுடைய 
வீரர்கள் , நேர் ஆன போழ்து- ( ஒருவரை ஒருவர் ) எதிர்த்துப் போர் 
புரியுங் காலத்தில் , அற்று - ( அவர்கள் உடலிலிருந்து ) நீங்கி , எழுந்து 
( மேலே ) கிளம்பி , ஆடுகின்றார் தலை - குதித்தாடுகின்ற வீரர்களின் 


- 


காண்க . 


சகூக . 


ககூ . களம் பாடியது 


உசுடு 


தலைகள் , மானம் சயம் பாவை - பெருமையை யுடைய வீரமகள் , 

, 
அம்மானை - அம்மானை யாட்டத்தில் , விட்டு ஆடும் - (மேலே ) விட்டு 
விளையாடும் , வட்டு ஒத்தல் - விளையாட்டுக் கருவியை ஒத்திருத்தலை , 
காண்மின்கள் 

வி - ரை : - யானைமேலிருந்து போர் புரியும் வீரர்களின் தலைகள் வெட் 
டுண்டு துள்ளி விழுதல் , வீரமகள் அம்மானை யாட்டத்தில் மேலே விட்டு விளை 
யாடும் விளையாட்டுக் கருவிகளை யொத்திருந்தன வென்பதாம் . இப்போ ரெழுவர் 
சிரமேழும் ..... ஓங்கல்விந்தை , கைப்பே செழிற்பைங் கழங்கென்றனர் ( வில் 
லிபா- அ - ம் - போர் - நக ) என வருமாறு காண்க . அம்மானை - மகளிர் விளை 
யாடும் ஒருவகை விளையாட்டு ( தா- கஙங ) ; இதனைக் கலம்பகங்களிலும் பெண் 
பாற் பிள்ளைத் தமிழ்களிலுங் காண்க. வட்டு - ஒரு வகை விளையாட்டுக் கருவி . 
இச்செய்யுள் உவமையணியாம் . 

( 20 ) 
சகஉ . எதிர்கொளுஞ் சுரர்விமானங்களிற் சுரர்களாய் 

ஏறுமா னவர்கடா மெண்ணுதற் கருமையிற் 
கதிர்விசும் பதனிலே யிதனிலும் பெரியதோர் 

காளையம் விளையுமா காண்மினோ காண்மினோ. 
ப - ரை : - எதிர் கொளும் - (தம்மை ) எதிர் கொண்டழைக் 
கும் , சுரர் விமானங்களில் - தேவர்களின் விமானங்களில் , சுரர்கள் 
ஆய் - தேவர்களாகி , ஏறும் மானவர்கள் தாம் - ஏறிச் செல்லும் 
வீரர்களை , எண்ணுதற்கு அருமையின் - கணக்கிட்டுச் சொல்லமுடி 
யாமையால் , கதிர் விசும்பு அதனிலே - ஒளியையுடைய தேவ 
லோகத்திலும் , இதனிலும் - இந்தப் போர்க்களத்தி லிருப்பதைக் 
காட்டினும் , பெரியது - பெரிதாகிய , ஓர் காளையம் - ஒப்பற்ற வீரர் 
களின் கூட்டம் , விளையும் ஆ ( று ) - தோன்றும் வகையை , காண் 
மினோ காண்மினோ 

வி - ரை : - அளவற்ற வீரர்கள் விமானங்களிலேறி வீரசுவர்க்கம் புக்கன 
ரென்பதாம் . பொருகளத்து உயிர் துறந்த வீரர்கள் சுவர்க்கம் புகுதலை மறப் 
பாசி என்ப . இதனை , மறப்படை மறவேந்தர் , துறக்கத்துச் செலவுரைத் தன்று 
( புறப் - வெ - மா - அஎ ) என்றதனாலறிக. குடையும் வாளும் ( தொல்கா 
புறத் - கங ) என்னுஞ் சூத்திரத்தின் இறுதியடிக்கு , எயிலுட் போதலும் புட் 
போல வுட்பாய்தலும் ஆண்டுப் பட்டோர் துறக்கம் புகுதலும் பிறவும் பாசி 
மறத்தின் பாற்படும் , என நச்சினார்க்கினியார் பொருள் வரைந்துள்ளமையும் 
ஈண்டுக் கவனிக்க . பே : - எதிர்கொளுஞ் சுரர்மடந் தையரெனுஞ் 
சிலர்களாய் . 

( உக ) 
சகூட . அவரிபஞ் சொரிமதங் கழியெனப் புகமடுத் 

தவர்பரித் திரையலைத் தமர்செய்கா லிங்கர்தங் 
கவரிவெண் ணுரைநிரைத் தவருடற் குருதியிற் 

கடல்பரந் தோடுமா காண்மினோ காண்மினோ. 
ப - ரை : - அமர் செய் காலிங்கர் அவர் - போர் புரியும் கலிங்க 
வீரர்களாகிய அவர்களுடைய , இபம் சொரி மதம் - யானைகள் 
பொழிந்த மதநீர் , கழி என - ( கடற்கரை ) கால்வாய்களைப் போல் , 
புக மடுத்து - ( தன்கண் ) புகும்படி கலந்தும் , அவர் பரி - அவர் 
குதிரைகளாகிய , திரை அலைத்து - அலைகளை வீசியும் , கவரி வெண் 


உசுசு 


கலிங்கத்துப் பரணி 


நுரை - ( அவர் ) சாமரமாகிய வெள்ளிய நுரைகளை , நிரைத்து - வரி 
சையா யமைத்தும் , அவர் உடல் - அந்தக் கலிங்க வீரர்களின் உடல் 
களிலிருந்து பெருகும் , குருதியின் கடல் - இரத்தமாகிய கடலா 
னது , பரந்து ஓடும் ஆறு - ( எங்கும் ) பாவி ஓடுந் தன்மையை , காண் 
மினோ காண்மினே 

வி - ரை : - கலிங்க வீரர்களின் குருதியாகிய கடலில் யானைகளின் மத 
நீர் கால்வாய்கள் போல் கலக்கவும் , குதிரைகளாகிய அலைகள் வீசவும் , கவரிக 
ளாகிய வெள்ளிய நுரை மிதக்கவும் அக்குருதியாகிய கடல் எங்கும் பாவியோடின 
தென்க . காலிங்கர் தம் - தம் சாரியை ; காலிங்கர் - முதல் நீண்டது ; குருதி 
யின் கடல் - இன் அல்வழிச் சாரியை ; செய்யுளாகலின் சுட்டுப் பெயர் முன் 
வந்தது ( நன் - நகச ) . இச்செய்யுளில் உவமையணியும் உருவகவணியும் 
இருத்தல் காண்க . 

( உஉ ) 
ச கூச . புவி புரந் தருள்செயுஞ் சயதரன் னொருமுறைப் 

புணரிமே லணைபடப் பொருவில்விற் குனிதலிற் . 
கவிகுலங் கடலிடைச் சொரிபெருங் கிரியெனக் 

கரிகளின் பிணமிதிற் காண்மினோ காண்மினோ 
ப - ரை : -- ஒரு முறை - ( முன்பு ) ஒரு காலத்தில் , புணரி மேல் - 
கடலில் , அணை பட - அணையை அமைக்க , புவி புரந்து அருள் செயும் 
உலகத்திலுள்ளவர்களைக் காத்து அருள் புரியும் , சயதரன் - முதற் 
குலோத்துங்கனுடைய , பொரு இல் வில் - ஒப்பில்லாத ( கோதண் 
டம் என்னும் ) வில்லானது , குனிதலின் - வளைதலினால் , கவி குலம் 

- 
குரங்குகளின் கூட்டம் , கடல் இடை - கடலில் , சொரி பெரும் கிரி 

சொரிந்த பெரிய மலைகளைப் போல , கரிகளின் பிணம் - யானை 
களின் பிணங்களை , இதில் - இந்த ( இரத்த ) கடலில் , காண்மினோ 
காண்மினோ - 

வி -ரை : -- கலிங்க வீரர்களின் கடல் போன்ற குருதியில் மலைகளைப் 
போன்ற யானைகளின் பிணங்கள் மிதந்தன வென்பதாம் . கடல் குருதி வெள் 
ளத்திற்கும் மலைகள் யானைகளுக்கு முவமை . இராமபிரான் வில்லை வளைத்துக் 
கணை தொடுத்த பின்பே வருணன் வழி விட்டமையால் , வில் குனிதலின் 
என்றார் . இராமபிரானே விசயதானாய்த் தோன்றினனென்பது கருதி புவி 
பரந்து .... குனி தலின் என்றார் ( தா - உஙஉ ) . சயதரன்னொரு முறை - ன் 
விரித்தல் விகாரம் . இச்செய்யுளில் உவமையணி யுள்ளமை யுணர்க . இராம 
பிரான் சீதாதேவியை இராவணனிடமிருந்து மீட்க இலங்கைக்குச் செல்லுங் 
கால் , குரங்குகளைக்கொண்டு இடைவழியிலுள்ள கடலை யணைத்த செய்தி 
வெளிப்படை ( தா - கச ) . 

( உங ) 
சகூரு . உற்றவா யம்புதம் பரிசையுங் கருவியும் 

உருவிமார் பகலமும் முருவிவீழ் * செறுநர்விற் 
கற்றவா வொருவன்விற் கற்றவா வென்று தங் 

கைம்மறித் தவரையுங் காண்மினோ காண்மினோ. 

ரை : - வாய் உற்ற அம்பு - ( போர்க் களமாகிய ) இடத்தில் 
பொருந்திய ( கருணாகரன் ) கணைகள் , தம் பரிசையும் கருவியும் 
( கலிங்கராகிய ) தங்கள் கேடகத்தையும் கவசத்தையும் , உருவி- ஊடு 


என - 


ககூ . களம் பாடியது 


உசுஎ 


ருவிச் சென்று , அகலம் மார்பும் உருவி - அகலமாகிய மார்பினையும் 
ஊடுருவுதலால் , வீழ் செறுநர் - ( போர்க்களத்தில் ) விழும் ( கலிங்க ) 
வீரர்கள் , ஒருவன் - ஒப்பற்றவனாகிய கருணாகரன் , வில் கற்ற 
ஆ ( று )-வில் தொழில் கற்ற விதம் ( என்னே) , வில் கற்ற ஆ ( று ) -வில் 
தொழில் கற்ற விதம் ( என்னே ), என்று என்று சொல்லி , தம் கை 
மறித்தவரையும் - தங்கள் கைகளால் ( தம் படைவீரரை ) விலக்கு 
வோரையும் , காண்மினோ காண்மினோ 

வி - ரை : - இறந்து படுங் கலிங்கவீரர் பலர் கருணாகான் வில் வித்தை 
யைப் புகழ்ந்து தம் படைவீரரை அவன் மேல் போர்க்குச் செல்ல வொட்டா 
மல் விலக்கின ரென்பதாம் . மார்பகலம் ஒரு பொருட் பன்மொழி யெனினு 
மாம் ; கற்றவா... கற்றவா என்றது இங்கு வியப்பை யுணர்த்தினது . 
கைம்மறித்த லாவது - கருணாகரன் விடுங் கூரிய கணைகள் தம் படைஞர் மேல் 
படாமல் அவர்களை விலக்கின ரெனினும் பொருந்தும் . வாய் - விளிம் 
பெனினுமாம் . கற்றவாறு என்பது கற்றவாவெனக் கடையிற் குறைந்து 
றது . என்னே 

இசையெச்சமாய் வருவிக்கப் பட்டது . பா - பே : 
* செருவினில் . 

(உச ) 
சகசு விண்ணின் மொய்த் தெழுவிமானங்களிற் சுரர்களாய் 

மீதுபோ முயிர்களே யன்றியே யின்றுதங் 
கண்ணிமைப் பொழியவே முகமலர்ந் துடல்களுங் 

கடவுளோர் போலுமா காண்மினோ காண்மினோ. 
ப - ரை : - மொய்த்து-(போர்க் களத்தில் ) நெருங்கி , எழு விமா 
னங்களில் - ( மேலே ) எழுகின்ற தேவ விமானங்களில் , சுரர்கள் 
ஆய் - தேவர்களாகி , விண்ணின் மீது - தேவ லோகத்தில் , இன்று - 
இப்போது , போம் உயிர்களே அன்றி- போகும் ( வீரர்களின் ) உயிர் 
கள் மாத்திர மல்லாமல் , உடல்களும் - ( அவர்கள் ) உடம்புகளும் , 
முகம் மலர்ந்து - முகமலர்ச்சி கொண்டு , தம் கண் இமைப்பு ஒழிய 
தங்கள் கண்கள் இமைத்தலைத் தவிர்தலால் , கடவுளோர் போலும் 
ஆ ( று ) - தேவர்களை ஒத்திருக்கும் விதத்தை , காண்மினோ காண் 


நின்றது . 


மினோ 


வி -ரை : - வீரர்களின் உயிர்கள் வானுல கடைந்த தன்றி , அவர்கள் 
உடம்புகளும் தெய்வத்தன்மை யடைந்தமையை யொத்திருந்தன வென்பதாம் . 
தேவர்கள் கண்ணிமையாதது போல் , உயிர் துறந்த வீரர்களின் கண்களும் 
கண்ணிமைப் பொழிந்தன வென்க . இதனால் அவர்கள் தங்கள் கண் திறந்த 
வண்ணம் ஆண்மையோடு முகமலர்ச்சியுற்று விளங்கினரென்பது தோன்றும் . 
உடல்களும் உம்மை இறந்தது தழுவியது . இதில் உவமையணி யுள்ளமை 
யறிக . 

( உரு ) 
பிறைப்பெரும்பணை வேழ முன்னொடு 

பின்று ணிந்துத ரைப்படுங் 
குறைத்தலைத்துணி கொல்ல னெஃகெறி 

கூட மொத்தமை காண்மினோ. 
ப - ரை : - பிறை பெரும் பணை - பிறைச் சந்திரனைப் போன்ற 
பெரிய கொம்புகளையுடைய , வேழம் - ( போரில்பட்ட ) யானைகள் , 
முன்னொடு- (தலையாகிய ) முற்பகுதியும் , பின்- (உடலாகிய ) பிற்பகுதி 


சஎை . 


உசுவு 


கலிங்கத்துப் பரணி 


2 


வி 


யும் , துணிந்து - வெட்டுண்டு , தரை படும் - நிலத்தில் விழுந்து கிடக் 
கும் , குறை - (உடல் ) குறைந்த , தலை துணி - ( தலைகளாகிய ) துண்டு 
கள் , கொல்லன் -- எஃகு எறி- (வாள் , வேல் முதலிய ) ஆயுதங் 
களை அடிக்கும் , கூடம் ஒத்தமை - சம்மட்டியை ஒத்திருத்தலை , காண் 
மின் 

* வி - ரை : - உடலின் பகுதி வெட்டுண்டு கிடக்கும் யானைகளின் 
தலைகள் சம்மட்டிகளை யொத்தன வென்பதாம் . யானைகளின் தலைகளைச் சம் 
மட்டிகளாகவும் , அவைகளின் துதிக்கைகளைச் சம்மட்டிப் பிடிகளாகவுங் 
கொள்க . குறைத்தலைத் துணி என்பதற்குத் தலை குறைந்த யானையின் பிணங் 
களாகிய துண்டுகள் எனின் , பொருள் சிறவாமை யுய்த்துணர்க . ( உசு ) 
சகூஅ . வாயி னிற்புகு வேல்கள் பற்றுவ 

லக்கை யோடுநி லத்திடைச் 
சாயு மற்றவர் காள மூதிகள் 

தம்மை யொத்தமை காண்மினோ. 
ப - ரை :-வாயினில் புகு வேல்கள் - ( தங்கள் ) வாயில் புகுந்த 
வேலாயுதங்களை , பற்று வலம் கையோடு - ( பறிக்க ) பிடித்த வலக் 
கைகளோடு , நிலத்திடை சாயும் மற்று அவர் - நிலத்தில் சாய்ந்து 
கிடக்கும் அந்த வீரர்கள் , காளம் ஊதிகள் தம்மை ஊது கொம்பை 
ஊதுகின்றவர்களை , ஒத்தமை - ஒத்திருத்தலை , காண்மின் 

ரை : - தங்கள் வாயிற் புகும் வேல்களைப் பறிக்கும் வீரர்கள் காளம் 
ஊதுவோரை ஒத்திருந்தன ரென்பதாம் . வாயிலுள்ள வேல்கள் காளத்திற்கும் 
அவ்வேலைப் பறிக்க முயன்ற வீரர்கள் காள மூதுவோர்க்கு முவமை . 
மூதுவோர் காளத்தை வலக்கையாற் பற்றுதல் போல் வீரர்களும் வேலை வலக் 
கையால் பற்றின ரென்க . 

( உஎ ) 
சகக . படவூன்று நெடுங்குந்த மார்பி னின்று 

பறித்ததனை நிலத்தூன்றித் தேர்மே னிற்பார் 
படவூன்றி விடுந்தொழிலோ ரென்ன முன்னம் 

* பசுங்குருதி தோன்றுமால் காண்மின் காண்மின் . 
ப - ரை : - படவு ஊன்றி விடும் - படகுகளை ( துடுப்புக்களால் 
நீரில் ) அழுத்திவிடும் , தொழிலோர் என்ன- தொழிலை யுடைய மாலு 
மிகளைப் போல , பட ஊன்று - அழுந்தத் தைத்த , நெடும் குந்தம் -- 
பெரிய வேலாயுதத்தை , மார்பின் நின்று பறித்து - ( தங்கள் ) மார் 
லிருந்து பிடுங்கி , அதனை - அந்த வேலாயுதத்தை , நிலத்து ஊன்றி 
தரையில் ஊன்றி , தேர் மேல் நிற்பார் முன்னம் - தேரில் நிற்கும் 
வீரர்களுக்கு எதிரில் , பசும் குருதி தோன்றும் - பச்சிரத்த மாகிய 
நீர் தோன்றும் , காண்மின் காண்மின்- . 

வி - ரை : - படகோட்டிகள் துடுப்புக்களை யூன்றிப் படகுகளை ஆற்றில் 
செலுத்துதல் போல் , வீரர்கள் தம் மார்பில் தைத்த வேல்களை யூன்றிக் குருதி 
யாற்றில் தேர்மேல் நின்றன ரென்பதாம் . படகோட்டிகள் வீரர்களுக்கும் , 
படகுகள் தேர்களுக்கும் , துடுப்புக்கள் குந்தங்களுக்கும் , பசுங்குருதி யாற்றுக்கு 
முவமை . என்ன - உவம் வுருபிடைச் சொல் 

; முன்னம் - அம் சாரியை ; 
தோன்றுமால் - ஆல் - அசை . இம் மூன்று செய்யுட்களும் உவமை யணியாம் . 
பா - பே : - * பைங்குருதி நீர்தோன்றும் . 

( உ.அ ) 


காள 


கங . களம் பாடியது 


உசுகூ 


ரு 00 . வாயகலம் பரத்தமொடு நிணங்கொண் டோட 

மற்றதனை வள்ளுகிரின் பருந்து கோணல் 
வாயகலம் பரத்தினிடைக் கௌவி வல்வாய் 

வகிர்ப்பட்டு நிலம்பட்ட வண்ணங் காண்மின் . 
ப - ரை : - வாய் அகல் அம்பு - ( கூர்மை ) பொருந்திய அகன்ற 
அம்பை , நிணத்தொடு - கொழுப்புடன் , அரத்தம் கொண்டு ஓட 
இரத்த வெள்ளம் இழுத்துக்கொண்டு ஓட , அதனை - அந்த அம்பை , 
வள் உகிரின் பருந்து - கூர்மையாகிய நகங்களை யுடைய பருந்து , 
கோணல் வாய் கௌவி - ( தன்னுடைய ) வளைந்த அலகால் கௌவிக் 
கொண்டு ( பறந்து ), அகல் அம்பரத்தின் இடை - அகன்ற ஆகாயத் 
தில் , வல் வாய் வகிர் பட்டு - வலியவாய் பிளவுண்டு , நிலம் பட்ட 
வண்ணம் - பூமியில் விழுந்த விதத்தை , காண்மின் 

வி - ரை : - அம்புகள் கொழுப்பால் மூடுண்டு கிடத்தலை யறியாமல் 
பருந்துகள் கௌவிச் சென்றமையால் , அந்த அம்புகளின் கூரிய விளிம்பு 
களால் அவைகளின் வாய் பிளவுண்டன வென்க . அகலம்பு - பண்புத்தொகை , 
அரத்தமொடு - இதிலுள்ள ஒடு உருபு நிணம் என்பதனோடு கூட்டப்பட்டது . 
மற்று - அசைநிலை . பா - பே : - * கொண்டல் , $ கௌவி யவ்வாய் . ( உக ) 
ருக. சாதுரங்கத் தலைவனைப்போர்க் களத்தில் வந்த 

தழைவயிற்றுப் பூதந்தா னருந்தி மிக்க 
சாதுரங்கந் தலைசுமந்து கமஞ்சூற் கொண்டு 

தனிப்படுங்கா ரெனவருமத் தன்மை காண்மின் . 
ப - ரை : - போர் களத்தில் வந்த - போரைப் புரியும் களத்தில் 
வந்த , தழை வயிறு பூதம் - பருத்த வயிற்றை யுடைய பூதமானது , 
சாதுரங்கம் தலைவனை - நால்வகைப் படைகளுக்கும் தலைவனாகிய 
ஒருவனுடலை , அருந்தி - ( தன் வயிறு நிரம்ப ) புசித்து , மிக்க சா 
துரங்கம் - இறந்துபட்ட மிகுதியாகிய குதிரைகளை , தலை சுமந்து - 
( தன் ) தலையில் சுமந்து , கமம் சூல் கொண்டு - நிறைந்த கருக் 
கொண்டு , தனி படும் - ஒப்பற்ற தன்மை பொருந்தும் , கார் என 
வரும் - மேகம் போல் வருகின்ற , அ தன்மை - அந்தத் தன்மையை , 
காண்மின் 

- 
வி - ரை : - பெரிய பெண் பூதமொன்று சிறந்த வீரனுடலைத் தன் வயிறு 
பருக்க உண்டு இறந்து பட்ட குதிரைகளைச் சுமந்து வருங் காட்சி , சூல் 
கொண்ட கரிய மேகம் வருதலை ஒத்திருந்த தென்பதாம் . சூல்கொண்ட கரிய 
மேகம் வயிறு பருக்கவுண்ட கரிய பூதத்திற் குவமை ; பூதம் உயிர் துறந்த குதி 
ரைகளைச் சுமந்து சென்றமை மேலும் உண்ணுதற் பொருட்டாம் . சாதுரங்கம் 
இரண்டனுள் முந்தினது சதுரங்கம் என்பதன் நீட்டல் ; பண்புத் தொகை . 
பிந்தினது வினைத் தொகையாம் . சதுரங்கம் - இதனை நசசு - ம் , தாழிசையிற் 
காண்க . கமஞ் சூல் - உரிச்சொற்றொடர் . இச்செய்யுள் உவமையணியாம் . 
பா - பே : --தனிமேகம் வருமந்த . 

( ங O ) 
ரு.உ. முதுகுவடிப் படியிருக்கு மென்ன நிற்கு 

முனைக்களிற்றோர் செருக்களத்து முந்து தங்கண் 


உஎ O 


கலிங்கத்துப் பரணி 


முதுகுவடுப் படுமென்ற வடுவை யஞ்சி 

முன்னம்வடுப் பட்டாரை யின்னங் காண்மின் . 
ப - ரை : -முது குவடு - பெரிய மலைகள் , இப்படி இருக்கும் 
இவ்வாறே யிருக்கும் , என்ன நிற்கும் - என்று ( கண்டோர் ) சொல் 
லும்படி நிற்கும் , முனை களிற்றோர் - போரைப் புரியும் யானைகளை 
யுடைய வீரர்கள் , முந்து - ( ஒருவரை யொருவர் வெல்ல ) முற்படும் , 
செரு களத்து - போர்க்களத்தில் , தங்கள் முதுகு வடு படும் - தங் 
கள் முதுகில் காயம் உண்டாகும் , என்ற வடுவை அஞ்சி 

என்ற 
பழிக்குப் பயந்து , முன்னம் - ( தங்கள் ) முன்புறமாகிய மார்பில் , 
வடு பட்டாரை காயமடைந்தவர்களை , இன்னம் - இன்னமும் , 
காண்மின் . 

வி - ரை :-யானை வீரர் ஒருவரை யொருவர் எதிர்த்து மார்பில் புண்பட்டுக் 
கிடந்தன ரென்பதாம் . முதுகுவடு ....அஞ்சி என்றது அவர்கள் ஆண்மை 
யை யுணர்த்தினது . போரில் புறங்கொடாத வீரர்களின் முகத்திலும் மார்பி 
லும் படும் புண் விழப்புண் எனப்படும் . ( தா - ஙருங ) இந்நான்கு செய்யுட்களி 
லும் யமகம் என்னுஞ் சொல்லணியுள்ளமை காண்க . களிற்றோர் - குறிப்பு 
வினையாலணையும் பெயர் . 

( நக ) 
ருக . களமடையக் காட்டுதற்கு முடிவ தன்று 

கவிழுமதக் கரிசொரியக் குமிழி விட்டுக் 
குளமடைபட்டதுபோலுங் குருதி யாடிக் 

கூழடுமி னென்றருளக் கும்பிட் டாங்கே . 
ப - ரை : - களம் அடைய - போர்க்களம் முழுதும் , காட்டு 
தற்கு - (உங்களுக்கு ) காட்டுவதற்கு , முடிவது அன்று - முடியாது , 
கவிழும் மதம் கரி - இறந்து படும் மதத்தைப் பொழியும் யானைகள் , 
குளம் மடை - குளத்தின் மடையானது , பட்டது போலும்- அழிந் 
தது போல் , குமிழி விட்டு - குமிழிகள் உண்டாக , குருதி சொரிய 
இரத்தத்தைச் சொரிதலால் , ஆடி - ( அதில் நீங்கள் எல்லாரும் ) 
மூழ்கி , கூழ் அடுமின் - கூழைச் சமைத் துண்ணுங்கள் , என்று 
அருள - என்று ( தேவி பேய்களுக்கு ) கட்டளையிட , ஆங்கு - அப் 
பொழுது , கும்பிட்டு - ( அப்பேய்கள் தேவியை ) வணங்கி , 

வி - ரை : - தேவி கூழ் சமைத் துண்ணுமாறு பேய்களுக்குப் பணித்தன 
ளென்பதாம் . மடை - நீரோடுங் கால்வாய் . கரி சொரிய ...... குருதி என் 
றது இரத்தப் பெருக்கை யுணர்த்தினது . மடையழிதலால் அதிலுள்ள நீர் 
பெருகி வழிதல் போல் , போர்க்களத்தில் உதிரம் பெருகிப் பரவி யோடின 
தென்க . விட்டு- விட என்பதன் திரிபு . அடுமின் - ஏவற் பன்மை வினை முற்று . 
இவ்விரண்டு செய்யுட்களிலும் உவமையணி யுள்ளமை காண்க . ( கூட ) 

பேய்கள் கூழடுதல் 
ருச.குறுமோ டீநெடு நிணமா லாய்குடை கல தீ கூரெயி றீ ch 

மறிமா டீகுதிர் வயிறீ கூழட வாரீர் கூழட வாரீரே . 

ப - ரை : - குறுமை மோடீ - குறுகிய வடிவமுடைய மோடி 
என்பவளே , நெடுமை நிணமாலாய் - நீண்ட வடிவமுடைய நிண 
மாலை யென்பவளே , குடை கலதீ - (உதிர வெள்ளத்தில் ) மூழ்கும் 


கா 


கங . களம் பாடியது 


உஎக 


- 


விளித்தன 


கலதி என்பவளே , கூர் எயிறீ - கூரெயிறி என்பவளே , நீலீ - நீலி 
யென்பவளே , மறிமாடீ - மறிமாடி என்பவளே , குதிர் வயிறீ 
குதிர் வயிறி என்பவளே , கூழ் அட வாரீர் - கூழ்காய்ச்ச வருவீ 
ராக , கூழ் அட வாரீர் 

வி - ரை : - மோடி , நீலி இவ்விரண்டும் தேவியின் பேர்கள் ; இவை பேய் 
களுக் கிடப்பட்டன . வென்க. நிணம் மாலை - கொழுப்பை மாலையாக 
அணிந்தவள் , கலதி - மூதேவி ; இடைவிடாமல் தூங்குதல் பற்றி அப்பேய் 
இப்பெயர் பெற்றது போலும் . கூர் எயிறி - கூர்மையாகிய பற்களை யுடைய 
வள் ; மறி மாடி - ஆட்டை விழுங்கும் வயிற்றை யுடையவள் ; மடி - 

- வயிறு ; 
குதிர் வயிறி - நெற்குதிர் போன்ற வயிற்றை யுடையவள் . தேவி கட்டளை 
யின்படி பேய்கள் கூழ் சமைக்கக் கருதி ஒன்றை யொன்று 
வென்க . மோடீ , நிணமாலாய் முதலியன சேய்மை விளிகள் ; கூழட 
வாரீர் இவ்வடுக்கு விரைவின் கண் வந்தது . 

( ஙங ) 
ருரு. பறிந்த மருப்பின் வெண் கோலாற் 

பல்லை விளக்கிக் கொள்ளீரே 
மறிந்த களிற்றின் பழுவெலும்பை 

வாங்கி நாக்கை வழியீரே . 
ப - ரை : - மறிந்த களிற்றின் -மடங்கி ( இறந்து .) விழுந்த யானை 
களி னின்று , பறிந்த - நீங்கிய , மருப்பின் - கொம்பாகிய , வெண் 
கோலால் வெண்மையாகிய பற்குச்சிகளால் , பல்லை விளக்கி கொள் 
ளீர் - பற்களைத் துலக்கிக் கொள்வீராக , பழு எலும்பை வாங்கி 
( அவைகளின் ) விலா வெலும்பைப் பறித்து , நாக்கை வழியீர்- , 
நாக்கை வழித்துக் கொள்வீராக . 

வி - ரை : - யானைக் கொம்புகளால் பற்களை விளக்கி அவைகளின் 
விலா வெலும்புகளால் நாக்கை வழித்துக் கொள்ளுங்கள் என்பதாம் . மருப் 
பின் வெண் கோல் - இன் அல்வழிச் சாரியை ; கொள்ளீர் , வழியீர் - இவ் 
விரண்டும் உடன்பாட்டுப் பொருளில் வந்த எவற் பன்மை வினைமுற்றுக்கள் . 
மறிந்த களிற்றின் - இடை நிலை விளக்கணி . இது முதல் 50 க - ம் , தாழிசை 
யளவும் பேய்கள் ஒன்றேடொன்று பேசிக்கொண்டு பல் விளக்கல் 

, 
நீராடல் முதலிய தொழில்கள் புரிந்தமையை யுணர்த்தும் . 

( நச ) 
ருசு. வாயம் புகளா முகிர்கொள்ளி வாங்கி யுகிரைவாங்கீரே 

பாயுங் களிற்றின் மதத்தயிலம் பாயப் பாய வாரீரே . 

ப - ரை : - வாய் அம்புகள் ஆம்-( கூர்மை ) பொருந்திய அம்புக 
ளாகிய , உகிர் கொள்ளி வாங்கி - நகங்களைக் களையும் கருவியை 
எடுத்து , உகிரை வாங்கீர் - (உங்கள் ) நகங்களைக் களைவீராக , களிற் 
றின் பாயும் - யானைகளி லிருந்து பெருகும் , மதம் தயிலம் - மத 
நீராகிய எண்ணெய் , பாய பாய - மிகுதியாய் பெருகும்படி , வாரீர் - 
(உங்கள் தலையில் ) வார்த்துத் தேய்த்துக் கொள்வீராக . 

-ரை : - கூரிய அம்புகளால் நகங்களைக் களைந்து , யானை மதநீராகிய 
எண்ணெயைத் தலையில் தேய்த்துக் கொள்ளுங்கள் என்பதாம் பாயப் பாய - 
அடுக்கு மிகுதியின் கண் வந்தது . அம்புகளாம் உகிர்க் கொள்ளி ; மதத்தயிலம் - 
உருவகவணிகள் . இப்பகுதியிலுள்ள ஏனைய உருவகவணிகளையும் உய்த்துணர்க . 


உஎஉ 


கலிங்கத்துப் பரணி 


கஙை 


ருஎ . எண்ணெய் போக வெண்மூளை யென்னுங் களியான் 

( மயிர் குழப்பிப் 
பண்ணை யாகக் குருதிமடுப் பாய்ந்து நீந்தி யாடீரே . 
ப - ரை : - எண்ணெய் போக- (தலையிலும் உடம்பிலும் பூசிய 
யானை மதநீராகிய ) எண்ணெய் நீங்கும்படி , வெண் மூளை எ 
என் 
னும் - வெண்மையாகிய மூளை யென்று சொல்லப்படும் , களியால் 
மயிர் குழப்பி - குழைந்த சேற்றை மயிர்க்குத் தடவி , குருதி மடு - 
உதிரமாகிய தடாகத்தில் , பண்ணை ஆக பாய்ந்து - கூட்டமாகப் 
பாய்ந்து , நீந்தி ஆடீர் - நீந்தி விளையாடுவீராக . 

வி - ரை : -- யானை மதநீராகிய எண்ணெய் போகும்படி மூளையாகிய 
குழைந்த சேற்றைத் தேய்த்துக் குருதி வெள்ளத்தில் மூழ்குவீராக வென்பதாம் . 
பேய்கள் உதிர வெள்ளத்தில் மூழ்குதலை , கழுது குருதி படிய ( பாண்டிக் 
ங ) எனப் பிறர் கூறியதனாலு மறிக . 

( ஙசு ) 
ரு.அ. குருதிக் குட்ட மித்தனையுங் * கோலும் வேலுங் குந்தமுமே 

கருவிக் கட்டு மாட்டாதீர் கரைக்கே யிருந்து குளியீரே . 
ப - ரை : - குருதி குட்டம் - உதிரமாகிய தடாகத்தில் , கோலும் 
வேலும் குந்தமும் - அம்புகளும் வேல்களும் ஈட்டிகளுமாகிய , இத் 
தனை கட்டு கருவியும்- இவ்வளவு மிகுதியாகிய ஆயுதங்களிலும் , மாட் 
டாதீர் - அகப்பட்டுக் கொள்ளாதவராய் , கரைக்கே 

கரைக்கே இருந்து - 
கரையிலிருந்து , குளியீர் - குளிப்பீராக . 

ரை : - குருதி வெள்ளத்திலுள்ள ஆயுதங்களில் அகப்பட்டுக் கொள் 

கருத்தாய் மூழ்குங்கள் என்பதாம் . மாட்டாதீர் - முற்றெச்சம் ; 
கரைக்கு உருபு மயக்தம் . பா - பே : 

பே : - * கொல்லும் வாளும் . ( ஙஎ ) 
ருகூ. ஆழ்ந்த குருதி மடுநீந்தி யங்கே யினையா திங்கேறி 
வீழ்ந்த கலிங்கர் நிணக்கலிங்கம் விரித்து விரித்துப் 

(புனையீரே . 
ப - ரை : - ஆழ்ந்த குருதி மடு - ( மிகவும் ) ஆழ்ந்த இரத்த 
மாகிய தடாகத்தில் , நீந்தி 

அங்கே இனையாது - அங்கே 
வருந்தாமல் , இங்கு ஏறி - இந்தக் கரையில் ஏறி , வீழ்ந்த கலிங்கர் - 
( போரில் ) இறந்து பட்ட கலிங்க வீரர்களின் , நிணம் கலிங்கம் - 
கொழுப்பாகிய ஆடையை , விரித்து விரித்து - நன்றாய் விரித்து , 

- அணிவீராக . 

ரை : - குருதி நீரில் மூழ்கிய பின் , கொழுப்பாகிய ஆடையைப் 
புனைந்து கொள்ளுங்கள் என்பதாம் . குரு - ம் , தாழிசை முதல் இதுவரை 
பேய்கள் பற்களைத் தேய்த்து நகங்களைக் களைந்து எண்ணெய் தேய்த்து 
மூழ்கி நிணத்துகில் புனைந்து கொண்டமை கூறினார் . நிணக் கலிங்கம் - 
இதனை கஎ 0 - ம் , தாழிசையிற் காண்க . பா - பே : - + இனையா திளைப்பாறி . 
டுக .மதங்கொள் கரியின் கோளகையை மணிச்சூ 

[ டகமாச் செறியீரே 
பதங்கொள் புரவிப் படிதரளப் பொற்பா டகமாப் புனையீரே . 

ப - ரை : - மதம் கொள் - மதத்தைப் பொழியும் , கரியின் 
கோளகையை - யானைகளின் கிம்புரிகளை , மணி சூடகம் ஆ ( க ) - அழ 


ளாமல் 


புனையீர் 


வி 


ககூ . களம் பாடியது 


உஎங 


கிய வளையல்களாக , செறியீர் - அணிவீராக , பதம் - அறுகம்புல்லை ,, 
கொள் - (உணவாக ) கொள்ளும் , புரவி படி - குதிரைகளின் அங்க 
வடிகளை , தரளம் - முத்துக்களைப் பதித்த , பொன் பாடகம் ஆ ( க ) 
அழகிய பாடகமாய் , புனையீர் அணிவீராக . 
வி - ரை : - யானைகளின் கிம்புரிகளை வளையல்களாகவும் , 

குதிரை 
களின் அங்கவடிகளைப் பாடகங்களாகவும் அணியுங்கள் என்பதாம் . கோளகை 
யானைகளின் தந்தங்களி லணியும் பூண் ; இதனைக் கிம்புரி யெனவும் வழங்குவ 
துண்டு . இது முதல் பேய்களணியும் அணிகளைக் கூறுகிறர் . பா - பே : 
* புனையீரே . 

( நாக ) 
ருகக . ஈண்டுஞ் செருவிற் படுவீர 

ரெறியும் பாரா வளையடுக்கி 
வேண்டுமளவும் வாய்நெகிழ்த்து 

விடுகம் பிகளாப் புனையீரே . 
ப - ரை : -- ஈண்டும் செருவில் - (நால்வகைப் படைகளும் ) 
நிறைந்த போர்க் களத்தில் , படு வீரர் - இறந்துபட்ட வீரர்கள் , எறி 
யும் - ( ஒருவர் மேல் ஒருவர் வீசி ) எறியும் , பாராவளை அடுக்கி - வளை 
தடிகளை அடுக்கி , வேண்டும் அளவு - ( அவரவர்கட்கு ) வேண்டிய 
வளவில் , வாய் நெகிழ்த்து - ( அந்த வளைதடிகளின் ) வாயை யகற்றி , 
விடு கம்பிகள் ஆ ( க ) - விடுகம்பி என்னும் ஆபரணங்களாக, புனை 
யீர் - அணிவீராக . 

வி ரை :-வளை தடிகளை விடுகம்பிகள் என்னும் ஆபாணங்களாக 
அணியுங்கள் என்பதாம் . பாராவளை இது பாராவளைய மெனவும் வழங்கப் 
படும் . பா - பே : - * கொள்ளீரே . 

( 10 ) 
ருகஉ . பணைத்த பனைவெங் கரிக்கரத்தாற் 

பரிய பருநாண் கட்டீரே 
இணைத்த முரசம் வாள் காம்பிட் 

டிரட்டை வாளி யேற்றீரே . 
ப - ரை : - பணைத்த - பெருத்த , வெம் கரி - கொடிய யானை 
களின் , பனை கரத்தால் - பனைமரம் போன்ற நீண்ட துதிக்கையால் , 
பரிய பரு நாண் - மிகவும் பெரிய ( காப்பு ) கயிற்றை , கட்டீர் - கட் 
டிக் கொள்வீராக , இணைத்த முரசம்- ( ஒன்றோ டொன்று ) சேர்த்த 
முரசங்களை , வாள் காம்பு இட்டு - வாளாயுதங்களாகிய காம்புகளை 
அமைத்து , இரட்டை வாளி - இரட்டைவாளி யென்னும் ஆபரண 
மாக , ஏற்றீர் - ஏற்று அணிவீராக . 

வி - ரை : - யானைத் துதிக்கையால் காப்புக் கயிறும் , முாசத்தால் 
இரட்டை வாளியும் அணியுங்கள் என்பதாம் . நாண் பொன்னாண் எனினுமாம் . 
பரிய பருமை என்னும் பண்படியாய்ப் பிறந்த குறிப்புப் பெயரெச்சம் 
ருகக . பட்ட புரவிக் கவிகுரத்தாற் 

பாகு வலயஞ் சாத்தீரே 
இட்ட சுரிசங் கெடுத்துக்கோத் 
தேகா வலியுஞ் சாத்தீரே. 


நடு 


2.எச 


கலிங்கத்துப் பரணி 


ப - ரை : - பட்ட புரவி - இறந்துபட்ட குதிரைகளின் , கவி 
குரத்தால் - கவிந்த குளம்புகளால் , பாகுவலயம் - தோள்வளைகளை , 
சாத்தீர் - அணிவீராக , இட்ட- ( இறந்தவர் களத்தில் ) போட்டுவிட்ட , 
சுரி சங்கு - சுழித்தலையுடைய சங்குகளை , எடுத்து கோத்து , ஏகா 
வலியும் - ஒற்றைச்சர முத்து மாலைகளாகவும் , சாத்தீர் - அணிவீராக . 

வி - ரை : - இறந்த குதிரைகளின் குளம்புகளால் தோள் வளைகளையும் 
சங்குகளால் ஏகாவலியும் அணிவீராக வென்பதாம் . சங்கு என்றது - இறந்து 
பட்ட வீரர்கள் போர்க்களத்தில் முழக்கின சங்குகளை யென்க . ஏகாவலி - ஏக 
ஆவலி , தீர்க்க சந்தி ; ஒற்றை வரிசை யென்பதாம் . பா - பே :- $ கவிகுளத்தால் . 
ருகச . பொருசின வீரர்தங் கண்மணியும் 

* போதக மத்தக முத்தும்வாங்கி 
வரிசைய றிந்து நரம்பிற்கோத்து 

வன்னச ரங்க ளணியீரே . 
ப -ரை: - சினம் பொரு - கோபத்தோடு போர்புரிந்த , வீரர் 
தம் - வீரர்களின் , கண் மணியும் - , போதகம் மத்தகம் - யானை 
களின் தலைகளிலுள்ள, முத்தும் வாங்கி - முத்துக்களையும் பறித்து , 
வரிசை அறிந்து - ( தக்க) முறையறிந்து , நரம்பில் கோத்து - ( அவை 
களை ) நரம்புகளில் கோத்து , வன்னசரங்கள் - வன்ன சரங்கள் 
என்னும் ஆபரணங்களாக, அணியீர் - அணிவீராக . 

வி ரை : -வீரர் கண்மணிகளையும் யானைத் தலையிலுள்ள முத்துக்களை 
யும் நாம்பிற் கோத்து வன்னசரம் என்னும் ஆபரணமாக அணியுங்கள் என்ப 
தாம் . போதக மத்தக முத்து - இதனை சகஅ - ம் , தாழிசையிற் காண்க . . 
வராக மருப்பு... முத்தமீனு மிருபதுமே ( இரத்தி - நரு ) என்றமையும் இங் 
குக் கவனிக்க . உம்மைகள் இரண்டும் எண்ணின் கண் வந்தன . பா - பே : 
* புனைபோ தகமத் தகமுத்தும் , மயிர்க்கோத்து . 

( சங ) 
ருகடு . கொள்ளு மெனைப்பல கோலமென்மேற் 

கொண்டிட வேளையு மீதூர 
உள்ளும் புறம்பும் வெதும்புங்காண் 

உண்பத னுக்கொருப் படுவீரே. 
ப - ரை : - கொள்ளும் - ( அணிந்து ) கொள்ளும் , 

பல 
கோலம் - மற்றும் பல அலங்காரங்களையும் , மேல் மேல் - மேலும் 
மேலும் , கொண்டிட- ( புனைந்து ) கொள்ள , வேளையும் மீதூர - காலம் 
அதிகரித்தலால் , உள்ளும் -( பசித்தழல் நமது வயிற்றின் ) உட் புறத் 
தையும் , புறம்பும் - ( உடலின் ) வெளிப் புறத்தையும் , வெதும்பும் - 
வருத்தும் , உண்பதனுக்கு- ( ஆதலால் இனிக் கூழைச் சமைத்து)உண் 
ணுவதற்கு , ஒருப்படுவீர்- (நீங்கள் அனைவரும் ) இணங்குவீராக. 

வி - ரை :-அலங்காரஞ் செய்து கொள்ளுவதால் காலம் நீட்டித்தல் கருதி , 
இனிக் கூழைச் சமைத்துண்ண முயலுங்கள் எனப் பேய்கள் ஒன்றோடொன்று 
சொல்லிக் கொண்டன என்பதாம் . எனை யென்பது எனையெனக் குறுகி 
நின்றது . காண் - முன்னிலையசை . பா - பே : - * வெதும்பும் புறம்பேணா( து ). 
ருகசு . மாகாய மதமலையின் பிணமலைமேல் 

வன் கழுகின் சிறகாற் செய்த 


தந்தி 


எனை 


ந 


கங . களம் பாடியது 


உ எரு 


ஆகாய மேற்கட்டி யதன் கீழே 

அடுக்களை கொண் டடுமி னம்மா . 
ப - ரை : - ஆகாயம் - ஆகாயத்தில் , வன் கழுகின் - வலிய 
கழுகுகளின் , சிறகால் செய்த -சிறகுகளால் அமைந்த , மேல்கட்டி 
அதன் கீழே பந்தலின் கீழ் , மா காயம் - பெரிய உடம்பை யுடைய , 
மதம் மலையின் , மதயானைகளின் , பிணம் மலை மேல் -பிணங்களாகிய 
மலையின் மேல் , அடுக்களை கொண்டு - சமையலறையை அமைத் 
துக் கொண்டு , அடுமின் - ( கூழை ) சமையுங்கள் . 

ரை : - பறவை நிழற் பந்தலில் யானைப் பிணங்களின் மேல் சமைய 
லறையை அமைத்துக்கொண்டு கூழ் சமையுங்கள் என்பதாம் . 

போர்க்களத்தி 
லிறந்துபட்ட பிணங்களின் தசை , நிணம் முதலியவற்றை யுண்ணுதற்குப் 
பறவைகள் வானத்தில் வட்டமிடலாயின வென்க. பறவைகளின் நிழலைப் 
பந்தலாகக் கூறு தலை , பரந்தன பறவைப் பந்தரே ( கம்பரா- அகலிகைப் - ருச ) 
எனவும் , இட்டகை கால்செறி களமுழு துங்கழு கிட்டன காவணமே ( வில் 
லிபா- கசு -ம் போர் - சக ) எனவும் வருமாற்றானறிக. மதமலை - அடையடுத்த 
உவமையாகு பெயர் ; அம்மா - அசை . பா - பே - * கீழி னிழற்கொண்டிங் 
கடுமி னம்மா . 
ருகஎ . பொழிமதத்தா னிலமெழுகிப் பொடிந்து திர்ந்த 

பொடித்தரளப் பிண்டி தீட்டி 
அழிமதத்த மத்தகத்தை யடுப்பாகக் 

கடுப்பாக்கொண் டடுமி னம்மா , 
ப - ரை : - பொழி மதத்தால் - ( யானைகள் ) பொழிந்த மதநீரால் , 
நிலம் மெழுகி பொடிந்து உதிர்ந்த - பொடியா யுதிர்ந்த , 
தரளம் பொடி - முத்துத் தூளால் , பிண்டி தீட்டி - கோலமிட்டு , 
அழி மதத்த - அழிந்த மதத்தை யுடையனவாகிய , மத்தகத்தை - 
யானைத் தலைகளை, அடுப்பு ஆக கொண்டு - அடுப்புக்களாக வமைத் 
துக்கொண்டு , கடுப்பு ஆ ( க ) - விரைவாய் , அடுமின் - ( கூழை ) 
சமையுங்கள் . 

வி - ரை : - யானை மதநீரால் நிலத்தை மெழுகி முத்துத் தூளால் கோல 
மிட்டு யானைத் தலைகளை அடுப்பாக வமைத்துக் கூழைச் சமையுங்கள் என்ப 
தாம் . இறந்துபட்ட யானைகளாதலால் , அழிமதத்த மத்தகம் என்றார் . 
பா - பே : - மத்தகங்கள் . 

( சசு ) 
ருக அ .கொற்றவாண் மறவ ரோச்சக் குடரொடு தலையுங் காலும் 

அற்றுவீ ழானைப் பானை யடுப்பினிலேற்று மம்மா . 
ப - ரை : - கொற்றம் வாள் மறவர் - வெற்றியை யுடைய 
வாளைப் பிடித்த வீரர்கள் , ஓச்ச - ( போரில் தங்கள் வாளை ) வீசுத 
லால் , குடரொடு தலையும் காலும் - குடல்களும் தலைகளும் கால் 
களும் , அற்று வீழ் - ( வெட்டுண்டு ) நீங்கி விழுந்த , ஆனை பானை 
ஆனைகளின் வயிறுகளாகிய பானைகளை , அடுப்பினில் ஏற்றும் - அடுப் 
பில் ஏற்றுங்கள் . 

வி - ரை : - யானை களின் வயிறுகளாகிய பானைகளை அடுப்பி லேற்றுங் 
கள் என்பதாம் . குடரொடு தலையுங் காலு மற்றுவீழ் யானை என்றதனால் , 


உஎசு 


கலிங்கத்துப் பரணி 


யானையின் . 

வயிறென்பது விளங்கும் . யானையின் மத்தகத்தை யடுப்பாகவும் , 
அதன் வயிற்றைப் பானையாகவும் கூறுதலை , வான யானைத் தலைகளு மடுப்புக் 
கொள்ளீர் , கடுப்பிலத் தாழி யேற்றீர் ( தக்கயா- எங 0 ) என்றதனா லறிக . 
ஆனை - யானை யென்பதன் மரூஉ . இது முதலாகு பெயராய் அதன் வயிற்றை 
யுணர்த்தினது . பா - பே :-வாள் வீரர் . 

( சஎ ) 
ருகக . வெண்டயிருஞ் செந்தயிரும் விராய்க்கிடந்த 

கிழான் போல வீரர் மூளைத் 
* தண்டயிரு மிடைவித்த புளிதமுமாத் 

தாழிதொறுந் தம்மி னம்மா . 
ப - ரை : - வெண் தயிரும் - வெண்மையாகிய தயிரையும் , 
செம் தயிரும் - சிவப்பாகிய தயிரையும் , விராய் கிடந்த - கலந்து 
வைத்த , கிழான் போல -பாண்டங்களைப் போல , மா தாழிதொறும் 
பெரிய குடங்க ளெல்லாவற்றிலும் , மிடைவித்த- நிரப்பு வித்த, வீரர் 
மூளை - வீரர்களின் மூளையாகிய , தண் தயிரும் - குளிர்ச்சியாகிய 
தயிரையும் , புளிதமும் - இறைச்சியையும் , தம்மின் - ( அடுப்பிலேற்ற) 
கொண்டு வாருங்கள் . 

வி -ரை: - வீரர்களின் மூளையையும் இறைச்சியையும் நிரப்பின பானை 
களை அடுப்பி லேற்றக் கொண்டு வாருங்கள் என்பதாம் . வெண்டயிர் மூளைக் 
கும் செந்தயிர் இறைச்சிக்கும் உவமை ; இறைச்சி செந்நிற மாதல் கருதிச் செந் 
தயிரை உவமை கூறினார் . செந் தயிராவது - பாலைச் சிவக்கக் காய்ச்சித் 
தோய்த்த தயிராம் . இறந்துபட்ட வீரர்களின் மூளைகளாகலின் , மூளைத் தண் 
டயிர் என்றார் . இதில் உவமையணியும் , உருவகவணியும் நிரனிறைப் 
பொருள்கோளும் உள்ளமையால் இது சேர்வையணியாம் . 

பா - பே : 
t விளாய்க் கிடந்த , * தண்டயிரி னுடனீரல் , 

( சஅ ) 
ருஉ 0 . கொலையினுட் படுகரிக் குழிசியுட் கூழினுக் 

குலையெனக் குதிரையின் னுதிரமே சொரிமினோ. 
ப - ரை : - கொலையினுள் - கொலையால் , படு ( போரில் ) 
இறந்து பட்ட , கரி குழிசியுள் - யானைகளின் வயிறுகளாகிய பானை 
களில் , கூழினுக்கு - கூழ் காய்ச்சுவதற்கு , குதிரையின் உதிரம் - 
குதிரைகளின் இரத்தத்தை , உலை என சொரிமின் - உலை நீராக ஊற் 
றுங்கள் . 

வி - ரை : -- யானைகளின் வயிறுகளாகிய பானைகளில் குதிரைகளின் 
இரத்தத்தை உலைநீராகச் சொரியுங்கள் என்பதாம் . கொலையினுள் -உருபு மயக் 
கம் ; கரி முதலாகு பெயராய் அதன் வயிற்றை யுணர்த்தினது . குதிரையின் 
னு திரம் - ன் விரித்தல் விகாரம் . 
ருஉக . துள்ளிவெங் களனில்வீழ் துாகவெண் பல்லெனும் 

உள்ளியுங் கிள்ளியிட்டுகிரினுப் பிடுமினோ . 
ப - ரை : - வெம் களனில் கொடிய போர்க்களத்தில் , துள்ளி 
வீழ் - சிதறி விழுந்த , துரகம் - குதிரைகளின் , வெண் பல் எனும் 
வெண்மையாகிய பற்களாகிய , உள்ளி கிள்ளி இட்டு வெள் 
ளுள்ளியைக் கிள்ளிப் போட்டு , உகிரின் உப்பும் - ( வீரர்களின் ) 
நகங்களாகிய உப்பையும் , இடுமின் - இட்டு ( கூழை ) சமையுங்கள் . 


ககூ . களம் பாடியது 


உஎஎ 


வி -ரை: - குதிரைகளின் பற்களை வெங்காயமாகவும் வீரர்களின் நகங் 
களை உப்பாகவும் அக்கூழுக்குப் போடுங்கள் என்பதாம் . உகிரின் உப்பு - இன் 
அல்வழிச் சாரியை . 

( 10 ) 
ருஉஉ . தனிவிசும் படையினும் படைஞர்கண் டவிர்கிலா 

முனிவெனுங் கனலை நீர் மூளவைத் திடுமினோ. 
ப - ரை : - தனி விசும்பு - ஒப்பற்ற வீர சுவர்க்கத்தை , அடை 
யினும் - சேர்ந்தாலும் , படைஞர் கண் - வீரர்களின் கண்களி 
லிருந்து , தவிர்கிலா - நீங்காத , முனிவு எனும் கனலை - கோபமாகிய 
நெருப்பை , நீர் மூள வைத்திடுமின் - நீங்கள் மூண்டெரிய வையுங் 


கள் . 


வி - ரை : - இறந்து பட்ட வீரர்களின் கோபமாகிய நெருப்பை மூட்டுங் 
கள் என்பதாம் . தனிவிசும் படையினும் என்றது மங்கல வழக்கு . 
ருஉங . குந்தமும் பகழியுங் கோல்களும் வேலுமாம் 

இந்தனம் பலவெடுத் திடைமடுத் தெரிமினோ. 

ரை : - குந்தமும் - ஈட்டிகளும் , பகழியும் - அம்புகளும் , 
கோல்களும் - தடிகளும் , வேலும் ஆம் - வேல்களுமாகிய , பல இந் 
தனம் எடுத்து - பல விறகுகளை எடுத்து , இடை மடுத்து எரிமின் - 
( அடுப்பின் ) நடுவில் நிரப்பி எரியவையுங்கள் . 

வி - ரை : - இறந்து பட்ட வீரர்களின் ஈட்டி முதலிய ஆயுதங்களை அடுப் 
பில் விறகாக நிரப்பி நெருப்பை மூட்டுங்கள் என்பதாம் . உம்மைகள் நான்கும் 
எண்ணின்கண் வந்தன . 
ரு உச . கல்லைக் கறித்துப் பன் முறிந்து 

கவிழ்ந்து வீழ்ந்த கலிங்கர் தம் 
பல்லைத் தகர்த்துப் பழவரிசி 

ஆகப் பண்ணிக் கொள்ளீரே . 
ரை : - கல்லை கறித்து - கற்களைக் கடித்து , பல் முறிந்து 
கவிழ்ந்து வீழ்ந்த - குப்புற விழுந்த , கலிங்கர் தம் - கலிங்க வீரர் 
களின் , பல்லை தகர்த்து - பற்களை யுடைத்து , பழமை அரிசி ஆக - 
பழைய அரிசியாய் , பண்ணிக் கொள்ளீர் 

வி - ரை : - கலிங்க வீரர்களின் பற்களை அரிசியாகக் கொள்ளுங்கள் 
என்பதாம் . கல்லைக் கறித்துப் பல் முறிதலாவது - கலிங்க வீரர்கள் தம்மினும் 
வலியவராகிய சோழ வீரர்களுடன் போர் புரிந்து உயிரிழந்தமை ; பற்களை 
அரிசியாகக் கூறுதலை , கசச , நசரு - ம் , தாழிசைகளிற் காண்க . பா - பே : 
* கலிங்கர் தங்கள் . 

( ருங ) 
ருஉரு . சுவைக்கு முடிவில் கூழினுக்குச் 

சொரியு மரிசி வரியெயிறா 
அவைக்கு முரல்க ளெனக்குரல்கள் 

அவிந்த முரசங் கொள்ளீரே . 
ப -ரை : - முடிவில் - ( சமைத்த பின் ) கடைசியில் , சுவைக் 
கும் -சுவை பார்க்கும் , கூழினுக்கு - கூழின் பொருட்டு , வரி எயிறு - 
( வெண்மையாகிய ) நிறத்தையுடைய பற்களை , சொரியும் அரிசி 


9 


உஎவு 


கலிங்கத்துப் பரணி 


ஆ ( க ) - ( உலையில் ) சொரியும் அரிசியாகவும் , குரல்கள் அவிந்த முரசம் 
ஒலியடங்கிய முரசங்களை , அவைக்கும் உரல்கள் என - ( அரிசி ) 
குற்றும் உரல்களாகவும் , கொள்ளீர் - (நீங்கள் ) கொள்வீராக . 

வி - ரை : - பற்களை அரிசியா கவும் , முாசங்களை உால்களாகவும் கொள்வீ 
ரென்பதாம் . குரல்கள் அவிந்த முரசம் என்றதனால் , சீர்குலைந்து களத்தில் 
விழுந்து கிடக்கும் முரசங்கள் என்பது விளங்கும் . 
உசு . இந்த வுரற்க ணிவ்வரிசி 

எல்லாம் பெய்து கொல்யானைத் 
தந்த வுலக்கை * தனையோச்சிச் 

சலுக்கு முலுக்கெனக் குற்றீரே. 
ப - ரை : - இந்த உரல் கண் - ( முரசங்களாகிய ) இந்த உரல் 
களில் , இ அரிசி எல்லாம் பெய்து - (பற்களாகிய ) இந்த அரிசி முழு 
தும் சொரிந்து , கொல் யானை - ( போரில் ) கொல்லப்பட்ட யானை 
களின் , தந்தம் உலக்கை தனை - தந்த மாகிய உலக்கையை , ஓச்சி - 
எடுத்து , சலுக்கு முலுக்கு என - சலுக்கு முலுக்கு என்னும் ஒலி 
யுண்டாகும்படி , குற்றீர் - குற்றுவீராக. 

வி - ரை : - ( கலிங்கர் பற்களாகிய ) அரிசியை ( முரசங்களாகிய ) உரல் 
களில் சொரிந்து யானைக்கோடுகளாகிய உலக்கைகளால் குற்றுங்கள் என்ப 
தாம் . யானைக் கோடுகளை உலக்கையாகக் கூறுதலை , கொல்யானைக் கோட் 
டால் வெதிர்நெற் குறுவாநாம் ( கலி - சஉ ) எனவும் , வஞ்சி மகளிர் குறுவரே 
வான்கோட்டால் ( சிலப் - உக - வள்ளி) எனவும் , யானை வெண்மருப் 
புலக்கை ( சீவகசி - கருகஉ ) எனவும் , வாரணக் கொம்பே யுலக்கையா 
( மோகவ - எசுச ) எனவும் வருமாற்றா னறிக . ஓச்சல் - எடுத்தல் ; இதனை 
நின்ம 
மதனுடை முழவுத்தோ ளோச்சி ( புறநா - ரு 0 ] எனக் கூறியதனா 
லுணர்க . பா - பே : - * எடுத்தோச்சி . 

( ருரு ) 
ருஉஎ . தணந்த மெலிவு தான்றீரத் 

தடித்த வுடல் வெம் பசி தீரப் 
பிணந்தரு நாச்சியைப் பாடீரே 

பெருந்திரு வாட்டியைப் பாடீரே . 
ப -ரை :-தணந்த ( இப்போது நம்மை விட்டு ) நீங்கிய , 
மெலிவு தான் தீர - தளர்ச்சி ( முற்றும் ) ஒழியவும் , தடித்த உடல் - 
(பிணங்களை உண்பதனால் ) பருக்கும் (நம் ) வயிற்றின் , வெம் பசி தீர 
கொடிய பசி தொலையவும் , பிணம் தரு நாச்சியை - பிணங்களை 
(உணவாக ) தந்த தேவியை , பாடீர் - பாடுவீராக , பெரும் திருவாட் 
டியை - பெருஞ் செல்வங்களுக் கெல்லாம் தலைவியாகிய அந்தத் 
தேவியை, பாடீர் , 
வி - ரை : - இது முதல் பேய்கள் 

வள்ளைப் பாட்டைப் பாடத் 
தொடங்கி முதலில் தமக் கிறைவியாகிய தேவியையும் பின்பு முதற்குலோத் 
துங்கனையும் வாழ்த்தலுற்றன . வள்ளைப் பாட்டி னியல்பை நாக - ம் , தாழிசை 
யிற் காண்க . யானை , குதிரை , வீரர்களின் பிணக் குவியல்களைக் கண்ட பேய் 
கள் தணந்த ........... பசிதீர என மொழிந்து பெருங்களிப் பெய்தின வென்க . 
உடல் - ஆகுபெயராய் வயிற்றை யுணர்த்தினது . 

( ருசு ) 


ககூ . களம் பாடியது 


உஎக 


னென்பது 


நூல் 


ருஉ அ . 

கவன நெடும்பரி வீரதரன் 

காவிரி நாடுடை யானிருதோள் 
அவனி சுமந்தமை பாடீரே 

அரவு தவிர்ந்தமை பாடீரே . 
ப - ரை : -கவனம் விரைந்தோடும் , நெடும் பரி - பெரிய 
குதிரைப் படையை யுடைய , வீர தரன் - வீரத்தைப் பொருந்திய 
வனும் , காவிரி நாடு உடையான் - காவிரி நதி பாயும் நாட்டை 
யுடையவனுமாகிய முதற் குலோத்துங்கனுடைய , இரு தோள் - 
இரண்டு தோள்களும் , அவனி சுமந்தமை பாடீர் - இவ்வுலகத்தைத் 
தாங்கின புகழைப் பாடுவீராக , அரவு தவிர்ந்தமை - ( அதனால் ) ஆதி 
சேஷன் (சுமை ) ஒழிந்தமையை , பாடீர் 

வி - ரை : ஆதிசேடன் உலகத்தைச் சுமக்கிறா 
வழக்காம் . முதற் குலோத்துங்கன் உலகத்தைச் சுமத்தலாவது - உலகம் முற்றும் 
தனக்கே உரிமையாக்கிக் கொள்ளுதல் ; அவ்வேந்தன் உலகத்தைச் சுமத்தலால் , 
ஆதிசேடன் பொறை நீங்கின தென்க ( தா - கஉச , ருசக ) . 

( ரு ) 
ருஉக . மன்னர் புரந்தரன் வாளபயன் 

வாரண மிங்கு மதம்படவே 
தென்ன ருடைந்தமை பாடீரே 

* சோருடைந்தமை பாடீரே . 
ப - ரை : - மன்னர் புரந்தரன் 

அரசர்களில் 

இந்திரனைப் 
போன்றவனும் , வாள் அபயன் வாளாயுதத்தை யுடையவனு 
மாகிய ( முதற் குலோத்துங்க ) சோழனுடைய , வாரணம் - யானை , 
இங்கு மதம் பட தென்னர் 

உடைந்தமை பாண்டியர் 
தோற்றமையை , பாடீர் சேரர் உடைந்தமை - சேரர்கள் 
தோற்றமையையும் , பாடீர் 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் பட்டத்து யானை மதம் பட்டால் , 
அது தவறாமல் அவன் பகை வேந்தரை யழிக்கு மென்பதாம் . அம்மன்னவன் 
எல்லா வாசரிடமுந் திறைப்பொருள் பெற்று இந்திரன் போல் செல்வத்திற் 
சிறந்து விளங்குதலால் , மன்னர் புரந்தரன் என்றார் . சோர் உடைந்தமை 
இதில் இறந்தது தழுவிய எச்சவும்மை விகாரத்தால் தொக்கது . பா - பே : -- 
* சேர ரிரிந்தமை . 

( ரு அ ) 
ருக 0 . வணங்கிய சேரர் மணிமுடியும் 

வழுதியர் தங்கண் மணிமுடியும் 
பிணங்கிய சேவடி பாடீரே 

பெருமான் றிருவடி பாடீரே . 
ப - ரை : - வணங்கிய சேரர் - தன்னை வணங்கிய சேர வேந்த 
டைய , மணி முடியும் - இரத்தினங்களைப் பதித்த கிரீடங்களும் , 
வழுதியர் தங்கள் - பாண்டியர்களின் , மணி முடியும் - , பிணங் 
கிய சேவடி - நெருங்கிய சிவந்த பாதங்களின் புகழை , பாடீர் , 
பெருமான் - பெருமையிற் சிறந்தவனாகிய முதற்குலோத்துங்க 
னுடைய , திரு அடி - அழகிய பாதங்களின் புகழை , பாடீர் 


9 


உ 40 


கலிங்கத்துப் பரணி 


-- 


2 


வி - ரை :-சேர பாண்டிய ரழிந்தமையை கசு , ங அக , ங அங - ம் , தாழி 
சைகளிற் காண்க . பா - பே : - திருமுடியும் . 

( ருக ) 
டுங்க . ஒளிறு நெடும்படை வாள பயற் 

குத்தர பூமிய ரிட்டதிறைக் 
களிறு வரும்படி பாடீரே 

கடமத நாறுவ பாடீரே . 
ப - ரை : -ஒளிறு-ஒளி வீசி விளங்கும் , நெடும் வாள் படை 
அபயன் கு - நீண்ட வாளாயுதத்தை யுடைய ( முதற் குலோத்துங்க ) 
சோழனுக்கு , உத்தரம் பூமியர் - வடக்கிலுள்ள பூமியையாளும் 
அரசர்கள் , இட்ட திறை - செலுத்திய பகுதிப் பொருளைச் சுமந்த , 
களிறு வரும்படி - யானைகள் வரும் தன்மையை , பாடீர் 
கடம் - ( அந்த ) யானைக் கூட்டங்களின் , மதம் நாறுவ - மத நாற்றம் 
வீசுவனவற்றை , பாடீர் - (சிறப்பித்து ) பாடுவீராக. 

வி - ரை : - உத்தர பூமியர் என்றது வடநாட்டு வேந்தரை ; அவர் 
ஆரிய மன்னரென்க . பா - பே : - வருங்கடல் . 

சு o 
ருகூஉ . பௌவ மடங்க வளைந்தகுடைப் 

பண்டித சோழன் மலர்க்கழலில் 
தெவ்வர் * பணிந்தமை பாடீரே 

சிலையா டியவலி பாடீரே . 
ப - ரை : பௌவம் அடங்க - கடல்கள் முற்றும் , வளைந்த 
குடை ( தனக்குள் அடங்கும்படி ) சூழ்ந்த குடையையுடைய , 
பண்டித சோழன் - முதற் குலோதுங்க சோழனுடைய , மலர் 
கழலில் - தாமரை மலர் போன்ற பாதங்களில் , தெவ்வர் பணிந் 

பகைவர் ( தம்முயிர் பிழைக்க ) வணங்கினமையை , 
பாடீர் - , சிலை ஆடிய வலி - ( தன் ) வில்லால் ( போர் ) செய்த 
( அவன் ) பராக்கிரமத்தை , பாடீர்- 

வி - ரை : - பெளவ மடங்க வளைந்த குடை என்றது நிலவுலகமே யன் 
றிக் கடல்களும் அவனாணைக் குட்பட்டிருந்தன வென்பதாம் . நாற்கடலைக் 
கவித்த குடை ( தா - ருசஉ ) எனப் பின்னும் வருமாறு காண்க . 

முதற் 
குலோத்துங்கனுக்குப் பண்டித சோழன் என்னும் பெயருண்மை இத்தாழிசை 
யால் விளங்குகிறது . பா - பே : - மதன் கழலில் , * அடைந்தமை , + சிலை வலி 
வாள் வலி . 

( சுக ) 
நெ . க . எற்றைப் பகலினும் வெள்ளணிநாள் 

இருநிலப் பாவை நிழலுற்ற 
கொற்றக் குடையினைப் பாடீரே 

குலோத்துங்கச் சோழனைப் பாடீரே. 
ப - ரை : -- எற்றை பகலிலும் - எந்த நாளிலும் , வெள்ளணி 
நாள் - ( முதற் குலோத்துங்கன் ) பிறந்த நாள் போல் , இரு நிலம் 
பாவை - பெரிய நிலமகளுக்கு , நிழல் உற்ற - நிழலாகப் பொருந்திய , 
கொற்றம் குடையினை - ( அவன் ) வெண்கொற்றக் குடையை , 
பாடீர்-- , குலோத்துங்கச் சோழனை பாடீர் 


தமை 


9 


கங . 


களம் பாடியது 


உவுக 


வி - ரை : - ( முதற் குலோத்துங்கன் பிறந்த நாளில் உலகம் மகிழ்ந்தமை 
போல் ) அவன் குடை நிழலில் நிலமகள் என்றுங் களிப்புறுவா ளென்பதாம் . 
வெள்ளணி நாள் - பிறந்த நாள் ; இது நாண் மங்கலம் எனப்படும் , அறந்தரு 
செங்கோ லருள் வெய்யோன் , பிறந்தநாட் சிறப்புரைத் தன்று ( புறப் - வெ 
மா - உகஉ ) என்றமை காண்க . குல + உத்துங்கன் = குலோத்துங்கன் , குண 
சந்தி ; ( தன் புகழால் தான் பிறந்த குலத்தை உயர்வடையச் செய்வோன் 
என்பதாம் . பே : - * தனை நிழற்றும் . 

( சுஉ ) 
டுஙச . வண்டை வளம்பதி பாடீரே 

மல்லையுங் கச்சியும் பாடீரே 
பண்டை மயிலையும் பாடீரே 

பல்லவர் தோன்றலைப் பாடீரே . 
ப - ரை : - வண்டை வளம் பதி- வண்டை யென்னும் வளப்ப 
மாகிய ஊரை , பாடீர் - (சிறப்பித்து ) பாடுவீராக , மல்லையும் - மல்லை 
யென்னும் ஊரையும் , கச்சியும் - காஞ்சி புரத்தையும் , பாடீர் 
பண்டை மயிலையும் - பழமையாகிய மயிலையென்னும் பதியையும் , 
பாடீர் , பல்லவர் தோன்றலை - பல்லவர் மரபில் பிறந்தவனாகிய 
கருணாகரனை , பாடீர் 

வி -ரை : - வண்டை முதலிய ஊர்களையும் கரூணாகானையும் சிறப் 
பித்துப் பாடுவீராக வென்பதாம் . பா - பே : - பழந்தி யமுனையும் . ( சுங ) 
ருகூடு . காட்டிய வேழ வணிவாரிக் 

கலிங்கப் பரணிநங் காவலன் மேற் 
சூட்டிய தோன்றலைப் பாடீரே 

தொண்டையர் வேந்தனைப் பாடீரே . 
ப - ரை : - காட்டிய - ( போரில் தம் வலிமையை ) காட்டிய , 
வேழம் அணி வாரி - ( பகைவர் ) யானைகளின் கூட்டங்களை அப 
கரித்துக் கொண்டு , நம் காவலன் மேல் - நமது அரசனாகிய முதற் 
குலோத்துங்கன் மேல் , கலிங்கம் பரணி சூட்டிய - கலிங்கத்துப் 
பரணி ( என்னும் பாமாலையை அணிவித்த , தோன்றலை - கருணா 
கரனை , பாடீர் , தொண்டையர் வேந்தனை - தொண்டை நாட்டி 
லுள்ளவர்களுக்கு அரசனாகிய கருணாகரனை , பாடீர் 

பாடீர்--- 
வி - ரை : - கலிங்க வெற்றிக்கும் , கலிங்கத்துப் பரணியைப் பாடுவித் 
தற்கும் கருணாகரன் காரணமாயிருந்தமை பற்றி , கலிங்கப் பரணி நங் காவலன் 
மேற் சூட்டிய தோன்றல் என்றார் . கருணாகரன் பகைவர் வேழங்களைக் 
கவர்ந்தமையை சருகு - ம் , செய்யுள் முதல் சடு அ - ம் , செய்யுள்ளவும் மொழிக் 
துள்ளமை யானுணர்க . இந்நூலின் பெயர் இத்தாழிசையில் அமைந்துள்ள 
மையும் , இங்குக் கவனிக்க . இவ்விரு செய்யுட்களிலும் கருணாகானைச் 
சிறப்பித்துக் கூறியுள்ளமை காண்க 

( சுச ) 
ருஙசு . இடைபார்த்துத் திறைகாட்டி யிறைவி திருப்புருவத்தின் 

கடைபார்த்துத் தலைவணங்குங் கதிர்முடிநூ றாயிரமே . 
ப - ரை : - இடை பார்த்து - சமயமறிந்து , திறை காட்டி - 
( முதற் குலோத்துங்கனுக்குத் தங்கள் ) பகுதிப் பொருளைச் செலுத்தி , 
இறைவி - காளிதேவியின் , திரு புருவத்தின் கடை பார்த்து - அழகிய 


உவு 


கலிங்கத்துப் பரணி 


( கண்களின் ) கடைப் புருவங்களைப் பார்த்து , தலை வணங்கும் - 
( தங்கள் ) தலையால் வணங்கும் , கதிர் முடி - ஒளியை வீசும் கிரீடங் 
கனை யணிந்த அரசர்கள் , நூறு ஆயிரம் - மிகப் பலராவார் , 

வி - ரை : - பகுதிப் பொருளைச் செலுத்த வரும் வேந்தர் பலர் தம் 
முறை வரும் வரையில் காத்திருத்தலால் இடை பார்த்து என்றார் . இறைவி 
திருப்புருவத்தின் கடை என்றது தேவியின் திருவருள் நோக்கினை ; திறைப் 
பொருள் செலுத்த வருவோர் தேவியை வணங்கிச் செல்வரென்க . நூறாயிரம் 
இங்கே மிகப்பல எனும் பொருளில் வந்தது . ( தா - கசுக ) இனிவருஞ் செய் 
யட்களிலும் இவ்வாறே கொள்க . முடி - ஆகு பெயர் . 
ருகூ எ . முடிசூடு முடியொன்றே முதலபய னெங்கோமான் 

அடிசூடு முடியெண்ணிலாயிர நூ றாயிரமே . 
ப - ரை : - முதல் அபயன் - முதற் குலோத்துங்க சோழனாகிய , 
எம் கோமான் - எமது அரசன் , முடி சூடு முடி ஒன்றே - ( தன் ) 
தலையி லணியும் கிரீடம் ஒன்றேயாம் , அடி சூடு முடி - ( ஆனால் 
அவன் ) பாதத்தில் ( அரசர் வணங்குதலால் ) அணியும் கிரீடங்களை , 
எண்ணில் - கணக்கிட்டால் , ஆயிரம் நூறு ஆயிரம் - மிகப் பலவாம் . 

வி -ரை: - முதற் குலோத்துங்கன் தன் தலையில் புனையு முடி ஒன்றே 
யாயினும் , அவன் பாதத்தில் சனையு முடிகள் மிகப்பல வென்பதாம் . பல வேங் 
தர்கள் தங்கள் தலையிலுள்ள மகுடங்கள் முதற் குலோத்துங்கன் பாதத்தில் 
படும்படி அவனை வணங்குவரென இதனால் இயம்பியவாறாம் ( தா - சருங ). 
கோவுடை நெடுமணி மகுட கோடியால் , சேவடி யடைந்தபொற் கழலும் 
தேயமால் ( கம்பரா - அரசியல் - அ ) என்றார் கம்பரும் . எண்ணில் - ஆலோசித் 
தால் எனினுமாம் . 

( சுசு ) 
ருஙஅ . முடியினால் வழிபட்டு மொழிந்ததிறை யிடாவேந்தர் 

அடியினால் மிதிபட்ட வருவரை நூ றாயிரமே . 

ரை : -- முடியினால் வழிபட்டு - ( தங்கள் ) தலையால் வணங்கி , 
மொழிந்த திறை - ( முதற் குலோத்துங்கன் ) சொன்ன பகுதிப் 
பொருளை , இடா வேந்தர் - செலுத்தாத அரசர்களின் , அடியினால் 
பாதங்களால் , மிதிபட்ட - மிதிக்கப்பட்ட , அரு வரை - பெரிய 
மலைகள் , நூறு ஆயிரம் - மிகப் பலவாம் . 

வி - ரை : - முதற் குலோத்துங்கனுக்குக் கீழ்ப்படிந்து பகுதிப் பொருளைச் 
செலுத்தாத அரசர்கள் தங்கள் நாட்டை யிழந்து மலைகளிலோடி யொளிப்ப 
ரென்பதாம் . பா - பே :-வழிபட்ட . 

( சுஎ ) 
ரு கூகூ. தார்வேய்ந்த புயத்தபயன் றன்னமைச்சர் கடைத்தலையிற் 

பார்வேந்தர் படுகின்ற பரிபவ நூ றாயிரமே . 
ப - ரை : - தார் வேய்ந்த - வெற்றி மாலையை யணிந்த , புயத்து 
அபயன் தன் - தோள்களையுடைய ( முதற் குலோத்துங்க சோழ 
னுடைய , அமைச்சர் கடைத்தலையில் - மந்திரிகளின் தலைவாசலில் , 
பார் வேந்தர் - பூமியையாளும் அரசர்கள் , படுகின்ற பரிபவம் - 
அடைகின்ற அவமதிப்பு , நூறு ஆயிரம் - மிகப் பலவாம் . 
வி - ரை : - போரில் தோல்வியுற்ற மன்னர் சமாதானத்தை நாடியும் , 

, 
பகை வேந்தரை எதிர்க்க வேண்டுவோர் முதற் குலோத்துங்கன் உதவியை 


ககூ . களம் பாடியது 


உவுங 


விழைந்தும் அவன் அமைச்சர்கள் பால் சென்று அவர்கள் வரவை நாடி நின்று 
குறையிரத்தலால் , பரிபவ நூறாயிரம் என்றார் . பரிபவம் - துன்பமெனினு 
மாம் . 

( சுஅ ) 
ருசா . தாங்காரப் புயத்தபயன் றண்ணளியாற் புயல்வளர்க்கும் 

ஓங்கார மந்திரமு * மொப்பில நூ றாயிரமே . 
ப - ரை : -- ஆரம் தாங்கு புயத்து அபயன் - (வெற்றி ) மாலையை 
யணிந்த தோள்களையுடைய ( முதற் குலோத்துங்க) சோழன் , தண் 
அளியால் - குளிர்ச்சியாகிய கருணையினால் , புயல் வளர்க்கும் - 
( பருவ ) மழை தவறாமல் பெய்விக்கும் , ஓங்காரம் மந்திரமும் - பிர 
ணவ மந்திரங்களும் , ஒப்பில நூறு ஆயிரம் - ஒப்பில்லாதனவாகிய 
மிகப் பலவாம் . 

வி - ரை : - விதிமறை யவர் தொழில் விளைகவே , விளை தவின் முகின் 
மழை பொழிகவே ( தா - க்க ) என்றபடி , பருவமழை தவறாமல் பொழிவதற்கு 
மறையவர் வேள்வியும் 

வேள்வியம் மந்திரங்களும் இன்றியமையா மையால் , அவற்றை 
வளர்ப்பவ னென்பது கருதி , புயல்வளர்க்கு மோங்கார மந்திரம் என்றார் 
[ தா - உஎக ) . ஒங்கார மந்திரம் - ஓம் என்னும் பிரணவ மந்திரம் ; ஓங்காரம் 
இதில் காரம் . சாரியை ; இது அ , உ , ம என்னும் மூன்றெழுத்தா லாகிய 
தோர் மந்திர மெனவும் , இவைகளில் அகரம் பகவானையும் , உகரம் திருமகளை 
யும் , மகாம் உயிர் வர்க்கங்களையு முணர்த்து மெனவுங் கூறுப . இதன் விரிவை 
முழக்ஷப்படி வியாக்கியானத்திற் காண்க . பா - பே : - * உலப்பில . ( சுக ) 
ருசக . போர்தாங்குங் களிற்றபயன் புயமிரண்டு மெந்நாளும் 

பார்தாங்கப் பரந்தீர்ந்த பணிப்பண நூ றாயிரமே . 
ப - ரை : - போர் தாங்கும் போரைப் புரியும் , களிறு அபயன் - 
யானைப் படையையுடைய ( முதற் குலோத்துங்க சோழனுடைய , 
இரண்டு புயமும் - இரண்டு தோள்களும் , எ நாளும் - எக்காலத்தும் , 
பார் தாங்க - உலகத்தைத் தாங்குதலால் , பரம் தீர்ந்த - ( அதனால் ) 
சுமை தவிர்ந்த , பணி பணம் நூறு ஆயிரம் - ஆதிசேஷன் தலைகள் 
மிகப் பலவாம் . 

வி - ரை : - முதற் குலோத்துங்கன் உலகத்தைத் தாங்குதலால் , ஆதி 
சேஷன் சுமை நீங்கின தென்பதாம் . ஆதிசேஷன் ஆயிரம் தலைகளால் சுமக்கும் 
பூமியை முதற் குலோத்துங்கன் இரண்டு தோள்களால் தாங்கின னென்க 
கஉச , ருஉ அ ) . இரண்டும் , எந்நாளும் - இவற்றிலுள்ள உம்மைகள் முற்றுப் 
பொருளன ; 

சினையாகு பெயர் . - பே : - புயமிரண்டும் 
பார்தாங்க . 

( எ 0 ) 
ருசஉ . நாற்கடலைக் கவித்தகுடை நரதுங்க னமுதமெழப் 

பாற்கடலைக் கடைந்தருளும் பணைப்புய நூ றாயிரமே . 
ப - ரை : - நால் கடலை - நான்கு திசைகளிலுள்ள கடல்களை 
யும் , கவித்த குடை - போர்த்த குடையையுடைய , நர துங்கன் 
மனிதர்களிற் சிறந்தவனாகிய முதற் குலோத்துங்கன் , அமுதம் எழ - 
அமுதம் தோன்றும்படி , பால் கடலை கடைந்தருளும் - திருப்பாற் 
கடலைக் கடைந்தருளிய , பணை புயம் - பருத்த தோள்கள் , நூறு ஆயி 
ரம் - மிகப் பலவாம் . 


பா 


பணம் 


உவுச் 


கலிங்கத்துப் பரணி 


இய 


-ரை: - திருப்பாற் கடலைக் கடைந்தவர் திருமாலே யாயினும் , திரு 
மாலே முதற் குலோத்துங்கனாய்த் தோன்றினா ரென்பது ஆசிரியர் கருத்தாத 
லின் இவ்வாறு கூறினார் . நாற்கடலைக் கவித்த குடை , என் றமைக் கேற்ப , 
பௌவ மடங்க வளைந்த குடை ( தா - ருஙக ) என்றார் முன்னும் . திருப்பாற் 
கடலைக் கடைந்த வாலாற்றை கஉஉ - ம் , தாழிசையிற் காண்க . பா - பே : 
பணை நெடுந்தோள் . 

( எக ) 
ருசங . தாளிரண்டா னிலவேந்தர் தலைதாங்குஞ் சயதுங்கன் 

தோளிரண்டால் வாணனைமுன் துணித்ததோ ளாயிரமே . 
ப - ரை : - தாள் இரண்டால் - ( தன் ) இரண்டு பாதங்களால் , 
நிலம் வேந்தர் - பூமியை யாளும் அரசர்களின் , தலை தாங்கும் - முடி 
களைத் தாங்குகின்ற , சயதுங்கன் - முதற்குலோத்துங்கன் , தோள் 
இரண்டால் - ( தன் ) இரண்டு கைகளால் , வாணனை - வாணாசுரனை ,, 
முன் துணித்த தோள் - முன்பு வெட்டிய தோள்கள் , ஆயிரம் 
மிகப் பலவாம் . 

வி - ரை : - முன் செய்யுளில் கூறியது போல் , திருமால் செய்கையை 
இங்கும் இவன் மேலேற்றிக் கூறினார் . தாளிரண்டால் ........ சயதுங்கன் 
என்றது , தன்னை யடைந்தோரை மிக்க பரிவுடன் பாதுகாப்பவ னென்பதாம் . 
சயதுங்கன் ( தா - அ , உக்க , உகசு ) . 

கண்ணபிரான் வாணன் தோள் துணித்த வரலாறு : - வாணன் மகளா 
உஷை யென்பவள் 

கண்ணபிரான் போனாகிய அநிருத்தனைக் கள 
வொழுக்கத்தால் கூடி யின் புற்றிருந்தனள் . இதனை யறிந்த வாணன் அவனைச் 
சிறைப்படுத்தினன் . பின்பு கண்ணபிரான் அதிருத்தனை மீட்கக் கருதி வாண 
னோடு போர் புரிந்து அவன் ஆயிரந் தோள்களையும் வெட்டி யெறிந்தன னென்ப 
தாம் . திருமால் வாணன் தோள் துணித்தமையை , வாணனை யாயிரந்தோளும் 
பொழிகுருதி , பாயச் சுழற்றிய வாழி வல்லானை ( திருப்பல் - எ ) எனவும் , 
வாணனாயி ரம்புயங்கள் குருதிநீர் , சிந்தி யோட நேமி தொட்ட திருவ ரங்க 
ராசரே ( திருவரங் - கலம் - ஙக ) எனவும் வருமாற்றானுணர்க. இ உ எ - ம் , தாழிசை 
முதல் இதுகாறுங் கூறினவை வள்ளைப் பாடல்களாம் . வள்ளைப் பாடல்களின் 
விரிவை நாக - ம் , தாழிசையிற் காண்க . பா - பே : - தலைகாக்கும் . ( எஉ ) 
ருசச . சூழிமுகக் களிற்றபயன் தூதுநடந் தருளியநாள் 

ஆழிமுதற் படையெடுத்த வணிநெடுந்தோ ளாயிரமே . 
ப - ரை : - சூழி - முகப் போர்வை யணிந்த , முகம் களிறு - 
முகத்தைப் பொருந்திய யானைப் படையை யுடைய , 
( முதற் குலோத்துங்க சோழன் , தூது நடந்தருளிய நாள் - ( துரி 
யோதனனிடம் ) தூது சென்ற காலத்தில் , ஆழி முதல் - சக்கரம் 
முதலாகிய , படை எடுத்த - ஆயுதங்களைப் பிடித்த , அணி நெடு 
தோள் - அழகிய பெரிய கைகள் - ஆயிரம் - மிகப்பலவாம் . 

வி ரை : - துரியோதனனிடம் தூது சென்றது கண்ணபிரானாம் . இச் 
செய்யுளிலும் திருமாலாகிய கண்ணபிரான் செய்கை சோழன் மேலேற்றிக் 
கூறப்பட்டது . கண்ணபிரான் தூது சென்று துரியோ தனன் அவைக்கள 
மணுகி , அங்குப் பலவகைப் படைக்கலங்களைத் தாங்கினமையை , * ஆயிரம் 
தடக்கை , திசைமுகம் பொதியச் செறிந்தன வவைதாம் , திண்சிலை குனிப்பன 
செஞ்சாஞ் தெரிவன , வெங்கணைத் தூணி வீக்குவன வெஞ்சுடர் , வாளுறை 


அபயன் 


கங . களம் பாடியது 


உ வுரு 


கழிப்பன கப்பண மெடுப்பன , அணிச்சுடர் நெடுவா ளொடுவே லடுப்பன 
( பாரதவெ - உகஉ ) என ஆன்றோர் விளம்பினமையானு முணர்க . 

கண்ணபிரான் தூது சென்ற வரலாறு :-துரியோதனன் பாண்டவர்க 
ளுடன் கவராடி அவர்கள் நாடு நகரங்களைக் கவர்ந்து கொண்டு அவர்களைக் 
கானகஞ் செல்ல விடுத்தனன் , பாண்டவர்கள் துரியோதனன் குறிப்பிட்ட 
காலத்தைக் காட்டில் கழித்துவிட்டுத் தந்தாட்டைத் தமக்கு வழங்குமாறு அக் 
காவலனைக் கேட்டனர் . அக்கொற்றவன் அதற் கிணங்கவில்லை . பின்பு தருமர் 
கண்ணபிரானாரைத் துரியோ தனன் பால் தூதாக விடுத்தனர் . பாண்டவ 
தூதர் அவ்வாறே சென்று அக்கொற்றவன் அவைக்களங் குறுகினர் . 

. 
காலை அவ்வேந்தன் வெண்ணெயுண்ட வாயர் ஆருயிரை வௌவக் கருதிப் படு 
குழி யொன்றைத் தோண்டுவித்தான் . பின்பு அக்காவலன் அதனை நன்கு 
மறைத்து , அதன்மேல் பொய்ப்பீட மொன்றை யமைத்தான் . கார் வண்ணர் 
அதில் வீற்றிருந்ததும் , அது மளமளவென்று முறிந்து குழியில் அமிழ்ந்தது . 
உடனே அவர் பல்லாயிரந் தலைகளுங் கைகளு முடைய விசுவரூபங்கொண்டு 
சக்கரம் , வில் , வாள் முதலிய பலவகைப் படைக்கலங்களை யேந்தி நின்றனர் . 
அதுகாலை பிரமன் முதலிய தேவர் பலர் அவரைப் போற்றினர் . பின்பு அவர் 
தஞ் சீற்றந்தணிந்து தருமரை யணுகித் துரியோதனன் நாடு கொடுக்க விசை 
யாமையை அவருக் குணர்த்தினர் . அதன் பின்னர் பாண்டவர் துரியோதனன் 
முதலானவர்களோடு கடுஞ் சமர் புரிந்து அவர்களை வென்று தங்கள் நாட்டைப் 
பெற்று இன்புற்றன ரென்பதாம் . 

( எங ) 
ருசரு . பல்லரிசி யாவுமிகப் பழவரிசி தாமாகச் 

சல்லவட்ட மெனுஞ்சுளகாற் றவிடுபடப் புடையீரே . 
ப - ரை :-பல் அரிசி யாவும் ( கலிங்க வீரர்களின் ) பற்க 
ளாகிய அரிசி யெல்லாம் , மிக பழமை அரிசி தாம் - மிகவும் பழைமை 
யாகிய அரிசி , ஆக - ஆகும்படி , 

சல்லவட்டம் எனும் சுளகால் - 
சல்லவட்ட மென்னும் முறத்தால் , தவிடு பட - ( அரிசியிலுள்ள ) 
தவிடு நீங்கும்படி , புடையீர் - ( அவற்றை ) புடைப்பீராக . 

வி - ரை : - பற்களைக் குற்றிப் புடைத்துப் பதஞ் செய்தமையால் , அவை 
பழவரிசி போலாயின வென்க ( தா - கசசு , ரு உச) சல்லவட்டமெனுஞ் சுளகு 
ஒருவகை முறம் . 

( எச ) 
ருசசு . பாணிகளா னிலந்திருத்திப் படைக்கலிங்க ரணிபகழித் 

தூணிகளே நாழிகளாத் தூணிமா வளவீரே.. 
ப - ரை : - பாணிகளால் - கைகளினால் , நிலம் திருத்தி - நிலத் 
தைச் சுத்தம் செய்து , படை கலிங்கர் - ஆயுதங்களைப் பிடித்த 
கலிங்க வீரர்கள் , அணி பகழி தூணிகளே - ( தம் முதுகில் ) அணிந்த 
அம்பறாத் தூணிகளையே , தூணி நாழிகள் ஆ ( க ) - தூணியென்னும் 
அளவு கருவிகளாக (கொண்டு ), மா அளவீர் - ( அரிசி ) மாவை 
அளப்பீராக . 

வி - ரை : - பேய்கள் பல்லரிசியை மாவாக்கி அளக்கத் தொடங்கின 
வென்பதாம் . தூணி - நாலு மாக்கால் கொண்டது ; நாழி - அளவு கருவி . 
நிலந் திருத்தல் மாவை யளத்தற் கென்க அணி - அழகெனினுமாம் . ( எரு ) 
ருசஎ . விரற்புட்டி லவைசிறிய விற்கூடை பெரியனகொண் 

டுரற்பட்ட வரிசிமுகந் துலைகடொறுஞ் சொரியீரே , 


உவுசு 


கலிங்கத்துப் பரணி 


ப - ரை : - விரல் புட்டில் அவை 

கைக் கவசங்களாகிய 
அவை , சிறிய - ( மிகவும் ) சிறியனவாம் , 

பெரியன - ( ஆகையால் ) 
பெரியனவாகிய , வில் கூடை - அம்பறாத் தூணிகளை , கொண்டு - 
( கைகளில் பிடித்து ) கொண்டு, உரல் பட்ட - உரல்களில் குற்றப் 
பட்ட , அரிசி முகந்து - அரிசி மாவை அள்ளி, உலைகள் தொறும் - 
உலைக ளெல்லாவற்றிலும் , சொரியீர் - சொரிவீராக . 

வீ - ரை : - விரற் புட்டில் - வீரர்கள் தங்கள் கைகளிலணியும் ஒருவகைப் 
போர்வை . விரல் - சினையாகு பெயர் . சிறிய , பெரியன-முரண் தொடை . ( எசு ) 
ருசஅ . களப்பரணிக் கூழ்பொங்கி வழியாமற் கைத்துடுப்பா 

அளப்பரிய * குளப்புக்கா லகப்பைகளாக் கொள்ளீரே . 
ப - ரை : -- களம் - (கலிங்க நாட்டு ) போர்க்களத்தில் , பரணி 
கூழ் - பரணி நாளில் சமைத்த கூழானது , பொங்கி வழியாமல் 
( மேலே ) பொங்கி வழியாதபடி , கை துடுப்பு ஆ ( க ) - (வீரர்களின் ) 
கைகளைத் துடுப்புக்களாகவும் , அளப்பு அரிய - அளவிட்டுச் சொல்ல 
முடியாத , குளம்பு கால் - ( குதிரைகளின் ) குளம்புகளை யுடைய . 
கால்களை , அகப்பைகள் ஆ ( க 

ஆ ( க ) - அகப்பைகளாகவும் , கொள்ளீர் - 
கொள்வீராக . 

வி - ரை : - பேய்மடையர் களத்தில் இறந்துபட்ட வீரர் கைகளைத் துடுப் 
பாகக் கொள்ளுதலை , தொடித்தோட்கை துடுப்பாக , வாடுற்ற வூன்சோறு 
(மதுரைக்கா - நச - ஙகு ) எனவும் , தொடித்தோட் டுடுப்பிற் றுழைஇய வூன் 
சோறு (சிலப் - உசு -உசங ) எனவும் வருமாற்றா னறிக . குளப்புக்கா லகப்பை 
குளம்பை அகப்பையாகவும் , காலை அதன் காம்பாகவுங் கொள்க . போர்க்களத் 
தில் பேய்கள் பாணி நாளில் கூழ் சமைத்துத் தேவியை வழிபட்டு உண்டு மகிழ் 
தலால் , இத்தகைய நூல்களுக்குப் பரணி யென்னும் பேர் வந்ததென்பது 
அறிஞர் கருத்தாம் . பேய்கள் தாம் சமைத்த கூழைத் தேவிக்குப் படைத்துப் 
பின்பு அவை உட்கொள்ளுதலை , கொடுத்தத னமுதந் தானுங் கொண்டன 
ளிறைவி ( தக்கயா - எருச ) எனவும் , அடங்க நீயமிர்து செய்க வென்ன வருள் , 
ஐயை தானமிர்து செய்யுமே எனவும் , அணங்கு தன்றிருவு ளப்பிர சாதமது 
அடைய வேநிறைய வயிலுவீர் ( அஞ்ஞவ - கூழ்வார்ப்பு - சுஎ ) எனவும் வரு 
மாற்றானறிக . குளம்பு + கால் = குளப்புக் கால் ; மெல்லொற்று வல்லொற் 
றாயிற்று ( நன் - கஅச ) . பா - பே : - * பரிக்குளம்பை . 

( எஎ ) 
ருசகூ . வைப்புக் காணு நமக்கின்று 

வாரீர் கூழை யெல்லீரும் 
$ உப்புப் பார்க்க வொருதுள்ளி 

உள்ளங் கையிற் கொள்ளீரே . 
ப - ரை : - இன்று கூழை - இப்போது நாம் சமைத்த ) கூழை , 
உப்பு பார்க்க - சுவை பார்க்க , எல்லீரும் வாரீர் - (நீங்கள் ) எல் 
லோரும் வருவீராக , ஒரு துள்ளி - ஒரு துளியை , உள்ளங்கையில் 
கொள்ளீர் - (உங்கள் ) உள்ளங்கைகளிற் கொள்வீராக , நமக்குவை 
காணும் நமக்கு ( இக்கூழ் ) புதையற்பொருள் போன்றதாம் . 

வி - ரை : - நமக்கு இன்று வைப்புக் காணும் என்றியைத் துப் 
பொருள் கோடலுமாம் . உப்புப் பார்க்க என்றது உப்புத் தக்கவளவாய் 
இருக்கிறதா இல்லையாவென்று சுவைபார்த்தலாம் . பேய்கள் இறைவிக்குக் 


ககூ . களம் பாடியது 


உஅஎ 


கை 


கூழ்படைத்தலை ஆசிரியர் இங்குக் கூறாதொழிந்த தென்னையெனின் , அவை 
அவ்வம்மையைத் தம் மனத்தால் பாவிப் பின்பு கூழைச் சுவை பார்க்கலாயின 
வெனக் கருதி யென்க . வைப்பு - தொழிலாகு பெயர் ; காணும் - முன்னிலை 
யசை ; பா - பே : - $ உப்புக் காண வொருதுளியை . 

( எ அ ) 
ருருள் . * அழலைக் கையிற் கொள்ளாமே 

அடுப்பை யவித்துக் கைத் துடுப்பாற் 
சுழலச் சுழலப் புடையெங்குந் 

துழாவித் துழாவிக் கொள்ளீரே. 
ப - ரை : -- கையில் -(உங்கள் ) கைகளில் , அழலை கொள்ளாமே 
(நெருப்பின் ) தணலைப் பற்ற விடாமல் , அடுப்பை அவித்து , 

துடுப்பால் - (வீரர்களின் ) கைகளாகிய துடுப்புக்களால் , 
புடை எங்கும் - ( கூழ்ப் பானையின் ) எல்லாப் பக்கங்களிலும் , சுழல 
சுழல - நன்றாய்ச் சுழலும்படி , துழாவி துழாவி கொள்ளீர் - 
நன்றாய்க் கிளறுவீராக . 

வி - ரை : - கூழைத் துழாவாவிட்டால் , அது பானையிற் பிடித்துத் 
தீய்ந்து போ மாதலால் , சுழலச் சுழல .......... துழாவிக் கொள்ளீர் எனப் 
பேய்கள் மொழிந்தன வென்க . சுழலச் சுழல , துழாவித் துழாவி - அடுக்குகள் 
மிகுதிப் பொருளன . பா - பே : - * அழலங்கையில் . 

( எக ) 
ருருக . பற்றிப் பாரீ ரினிக்கூழின் 

பதமுஞ் சுவையும் பண்டுண்ட 
மற்றைக் கூழின் மிக நன்று 

$ வாரீரிழிச்ச வாரீரே . 
ப - ரை : - இனி பற்றி பாரீர் - இனி ( இந்தக் கூழை ) பிடித்துப் 
பாருங்கள் , கூழின் பதமும் சுவையும் - (இந்த ) கூழின் பக்குவமும் 
இனிமையும் , பண்டு உண்ட - முன்பு ( நாம் ) குடித்த, மற்றை 
கூழின் - மற்றக் கூழ்களைக் காட்டினும் , மிக நன்று - மிகவும் 
நன்றா யிருக்கிறது , இழிச்ச வாரீர் வாரீர் - ( இனி அடுப்பிலிருந்து ) 
இறக்க வாருங்கள் வாருங்கள் . 

வி - ரை : பண்டுண்ட மற்றைக் கூழின் மிக நன்று என்றது , 
சக்காக் கோட்டம் ( தா - கசஎ) மதுரை ( தா - கசஅ ) மணலூர் ( தா - ருசுச ) 
முதலிய களங்களில் அட்ட கூழினுங் கலிங்கக்களத்துக் கூழே மிகவும் இனிய 
தென்பதாம் . தேவாசுர , ராமாயண , மாபாரதக் களங்களில் காய்ச்சின கூ 
னும் மிக நன்று எனினுமாம் . உம்மைகள் எண்ணுப் பொருளன . பா - பே : 

( அ 0 ) 
ருருஉ . எடுத்துக் கைகள் வேகாமே 

இவுளித் துணியிட் டிருமருங்கும் 
அடுத்துப் பிடித்து மெத்தெனவே 

அடுப்பி னின்று மிழிச்சீரே. 
ப - ரை :-- எடுத்து - ( கூழ்ப் பானைகளை ) எடுத்தலால் , கைகள் 
வேகாமே - ( அவற்றின் வெம்மையால் ) கைகள் வெந்து போகாமல் , 
இரு மருங்கும் - ( அந்தப் பானைகளின் ) இரண்டு பக்கங்களிலும் , 
இவுளி துணி இட்டு - குதிரைகளின் மாமிச துண்டமாகிய சீலைகளை 


N 


$ வாரீர் கூழை . 


உவுவு 


கலிங்கத்துப் பரணி 


வைத்து , அடுத்து பிடித்து - ( இறுக ) சேர்த்துப் பிடித்து , மெத் 
தென - மெல்லென , அடுப்பின் நின்றும் இழிச்சீர் - அடுப்பிலிருந்து 
இறக்குங்கள் . 

ரை : - கூழ் வெந்து பதமானமையால் , இனிக் கூழ்ப் பானையைக் 
குதிரைகளின் இறைச்சி யாகிய துணியைப் பிடித்து அடுப்பிலிருந்து மெல்ல 
இறக்குங்கள் என்பதாம் . இவுளி - முதலாகு பெயராய் அதன் மாமிசத்தை 
யுணர்த்தினது . 

( அக ) 
ருருங . ஒருவாய் கொண்டே யிதுதொலைய 

உண்ண வொண்ணா தென்றென்று 
வெருவா நின்றீ ராயிரம்வாய் 

* வேண்டு மோவிக் கூழுணவே . 
ப - ரை : - ஒரு வாய் கொண்டு - ( நம்முடைய ) ஒரு வாயால் , 
இது தொலைய - இந்தக் கூழ் தொலைந்து போகும்படி , உண்ண 
ஒண்ணாது - உண்ண முடியாது , என்று என்று - என்று பலவித 
மாய்ச் சொல்லி , வெருவாநின்றீர் - ( இந்தக் கூழின் மிகுதியைக் 
கண்டு ) பயப்படுகின்றீர் , இ கூழ் உண்ண - இந்தக் கூழைக் 
குடிக்க , ஆயிரம் வாய் வேண்டுமோ - பல வாய்கள் தேவையோ. 
( தேவையில்லை யென்பதாம் ) . 

வி - ரை : - இக்கூழ் முற்றும் நாமனைவரும் எளிதில் உண்ணலா மென்ப 
தாம் . வாய் கொண்டு - கொண்டு மூன்றாவதன் சொல்லுருபு . வேண்டுமோ 
எதிர்மறை. பா - பே : - $ இதுதேய , * வேண்டு மிக்கூழ் 

( அஉ ) 
ருருச . வெந்த விரும்பிற் புகும்புனல் போல் 

வெந்தீப் பசியால் * வெந்தெரியும் 
இந்தவிடம்பை நாத்தோய்க்கில் 

இக்கூ ழெல்லாஞ் சுவறாதோ . 
ப - ரை : - வெந்த இரும்பில் - ( நெருப்பில் பழுக்க ) காய்ந்த 
இரும்பில் , புகும் புனல் போல் - புகுந்து மறையும் தண்ணீர் 
போல் , வெம் தீ பசியால் - கொடிய நெருப்புப் போன்ற பசியால் , 
வெந்து எரியும் - வெந்து எரிகின்ற , விடம்பை - பிளவையுடைய , 
இந்த நா தோய்க்கில் - ( நமது ) இந்த நாவை ( சிறிது ) நனைத்தாலும் , 
இ கூழ் எல்லாம் - இந்தக் கூழ் முழுவதும் , சுவறாதோ - ( ஒன்று 
மின்றி ) வறண்டு போகாதோ , ( போகு மென்பதாம் ). 

வி - ரை : - பசித் தழலால் வெந்து கிடக்கும் நம்முடைய நாவைச் சிறிது 
நனைத்தாலும் இந்தக் கூழெல்லாம் வற்றிப் போமென்பதாம் . 
விரும்பிற் புகும்புனல்போல் என்றமைக்கேற்ப தீர விரும்புண்ட நீரது போல 
( திருவாய் - க 0 - க - ரு ) எனத் தமிழ் வேதந் தந்த காரிமாறப் பிரானும் , 
இரும்பனன் றுண்ட நீர் போல் ( திருக்குறுந்தா - ரு ) எனத் திருமங்கை 
யாழ்வாரும் , இரும்புண்ட நிர் ( சடாயு உயிர் - கச ) எனக் கம்பரும் , தீர 
விரும்புண்ட நீராக்கு மாறு (திருவேங் - அந் - ருசு ) 

ஐயங்காரும் 
கூறியுள்ளமை காண்க . இச்செய்யுளில் உவமை யணியும் , உயர்வு நவிற்சி 
யணியும் உள்ளமை காண்க . பா - பே : - * வெந்துலரும் , இந்த வடம்பை 
நாம் தோய்க்கில் , எல்லாக் கூழும் . 

( அங ) 


ஓகாரம் 
தானுணவே . 


( வெந்த 


என 


ககூ . களம் பாடியது 


உவுக 


ருருரு . பண்டு மிகுமோ பரணிக்கூழ் 

* பார கத்தி லறியேமோ 
உண்டு மிகுமோ நீர்சொன்ன 

உபாய மிதுவுஞ் செய்குவமே . 
ப - ரை : - பரணி கூழ் - ( நாம் ) பரணி நாளில் சமைத்த கூழ் , 
பண்டு - ( இதற்கு ) முன்பு, மிகுமோ - ( இதவிைட ) சிறந்திருக் 
குமோ, பார் அகத்தில் - ( இந்த ) உலகத்தில் , அறியேமோ - ( இதனை 
நாம் ) அறிய மாட்டோமோ , உண்டும் மிகுமோ - ( நாம் இதனை ) 
உண்ட பின்பும் மிகுதியா யிருக்குமோ , நீர் சொன்ன - ( அப்படி 
மிகுதியானால் ) நீங்கள் சொன்ன , உபாயம் இதுவும் - உபாயமாகிய 
இதனையும் , செய்குவம் - செய்வோம் . 

வி ரை : - உபாய மிதுவுஞ் செய்குவம் என்றது முற்செய்யுளில் 
கூறியபடி , பேய்கள் தங்கள் நாவைத் தோய்த்தலாம் . அறியேமோ - இரண்டு 
எதிர்மறைகள் சேர்ந்து ஓர் உடன்பாட்டுப் பொருளில் வந்தன . அறிவோம் 
என்பதாம் . பா - பே : - * பாரதத்தில் .. 

( அச ) 
ருருசு . வெம்புங் குருதிப் பேராற்றில் 

வேண்டுந் தண்ணீர் வேழத்தின் 
கும்பங் களிலே முகந்தெடுத்துக் 

குளிர வைத்துக் கொள்ளீரே. 
ப - ரை : - வெம்பும் - வெப்பங் கொள்ளும் , குருதி பேர் ஆம் 
றில் - உதிரமாகிய பெரிய நதியில் , வேண்டும் தண்ணீர் - ( உங்க 
ளுக்கு ) வேண்டிய வளவு தண்ணீரை , வேழத்தின் கும்பங்களில் - 
யானைகளின் மத்தகங்களாகிய குடங்களில் , முகந்து எடுத்து மொண் 
டெடுத்து , குளிர வைத்து கொள்ளீர் - ( நீங்கள் ) குளிர வைத்துக் 
கொள்ளுங்கள் . 

வி - ரை : -- யானைப் படை , குதிரைப் படை , காலாட் படைகளைக் கொன் 
றதனால் பெருகியோடிய புதிய வுதிரமாகலான் , வெம்புங் குருதி எனவும் , 
குளிரவைத்துக் கொள்ளீர் எனவும் பேய்கள் கூறின வென்க . கொள்ளீர் 
ஏவற் பன்மை வினைமுற்று ; இங்கு உடன்பாட்டுப் பொருளில் வந்தது . ( அரு ) 
ருரு எ . சோருங் களிற்றின் வாலதியாற் 

சுழல வலகிட் டலை குருதி 
நீருந் தெளித்துக் கலம்வைக்க 

* நிலமே சமைத்துக் கொள்ளீரே . 
ப - ரை : - சோரும் - ( உயிர் ) அழிந்த , களிற்றின் வாலதியால் - 
யானைகளின் வால்களால் , சுழல அலகிட்டு - சுற்றும் பெருக்கி ,, 
அலை குருதி நீரும் தெளித்து - ( அலைகளால் ) அசையும் உதிரமாகிய 
தண்ணீரையும் தெளித்து , கலம் வைக்க - உண்கலங்களை வைக்க , 
நிலம் சமைத்து கொள்ளீர் - இடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 

வி - ரை : - இறந்துபட்ட வேழங்களின் வால்களால் பெருக்கிக் குருதி 
நீர் தெளித்து இடமமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாம் . அலை குருதி - 
வினைத்தொகை . பா - பே : - * நிலமும் . 

( அசு ) 


கஎ 


உக 


கலிங்கத்துப் பரணி 


ருரு அ . போர்மண் டலிகர் கேடகத்தின் 

புளகச் சின்னம் பரப்பீரே 
பார்மண் டலிகர் தலைமண்டை 

பலமண் டைகளாக் கொள்ளீரே . 
ப - ரை : - போர் மண்டலிகர் - போரைப் புரியும் அரசர்களின் , 
கேடகத்தின் - கேடகங்களாகிய , புளகம் சின்னம் - சோற்றுத் 
தட்டுகளை , பரப்பீர் - பரப்பி வையுங்கள் , பார் மண்டலிகர் - உல 
கத்தை யாளும் அரசர்களின் , தலை மண்டை - தலை ஓடுகளை , பல 
மண்டைகள் ஆ ( க 

ஆ ( க ) - பல உண்கலங்களாக , கொள்ளீர் - கொள் 
ளுங்கள் . 

வி -ரை: - இறந்த அரசர்களின் கேடகங்களையும் மண்டை யோடுகளை 
யும் உண்கலங்களாகக் கொள்ளுங்கள் என்பதாம் . மண்டலிகர் - பூமியை 
யாளுவோர் ; புளகம் - சோறு ; சின்னம் - தட்டு ; மண்டை - ஒருவகைப் பாத் 
திரம் . கேடகத்தின் - இன் அல்வழிச் சாரியை . 

( அஎ ) 
ருருகூ . 

அழிந்த கலிங்கர் பொற்பரிசை 

அவைபொற் கலமாக் கொள்ளீரே 
விழுந்த தவளக் குடைமின்னும் 

வெள்ளிக் கலமாக் கொள்ளீரே . 
ப - ரை : - அழிந்த கலிங்கர் ( போரில் இறந்து ) அழிந்த 
கலிங்க வீரர்களின் , பொன் பரிசை அவை - அழகிய கேடகங்க 
ளாகிய அவற்றை , பொன் கலம் ஆ ( க ) - பொன் பாத்திரங்களாக , 
கொள்ளீர் - கொள்ளுங்கள், விழுந்த - (சிதைந்து ) விழுந்த , தவளம் 
குடை - வெண்மையாகிய குடைகளை , மின்னும் - ஒளி வீசும் , 

, 
வெள்ளி கலம் ஆ ( க ) - வெள்ளிப் பாத்திரங்களாக , கொள்ளீர் - 
கொள்ளுங்கள் . 

வி - ரை : - மடிந்து வீழ்ந்த மள்ளர்களின் கேடகங்களைப் பொற் பாத் 
திரங்களாகவும் வெண் கொற்றக் குடைகளை வெள்ளிக் கலங்களாகவுங் கொள் 
ளுங்கள் என்பதாம் . பொன் பரிசை - பொன்னாலாகிய கேடக மெனினு 
மாம் . கலம் ஆ - இதில் ககரந் தொகுத்தலாம் . 

( அ அ ) 
ருசு 0 . நிலத்தைச் சமைத்துக் கொள்ளீரே 

நெடுங்கைக் களிற்றி னிருசெவியாங் 
கலத்திற் கொள்ளக் குறையாத 

கலங்கள் பெருக்கிக் கொள்ளீரே . 
ப -ரை : - நிலத்தை சமைத்து கொள்ளீர் - (உண்பதற்கு ) 
இடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் , கலத்தின் - கல மென்னும் 
அளவு கருவியினும் , கொள்ள குறையாத - ( தம்மிடம் ) கொள்ளக் 
குறைவுபடாத , நெடும் கை - நீண்ட துதிக்கைகளை யுடைய , களிற் 
றின் - யானைகளின் , இரு செவி ஆம் - இரண்டு காதுகளாகிய , 
கலங்கள் - பாத்திரங்களை , பெருக்கி கொள்ளீர் - ( கூழ் வார்க்க )) 
மிகவும் அதிகமாய்ச் செய்து கொள்ளுங்கள் . 

வி - ரை : - ஒவ்வொரு கலங் கூழுக்குக் குறையாமற் கொள்ளும் 
யானைச் செவிகளாகிய பாத்திரங்களைச் சில பேய் மடையர்கள் கூழ் பங்கிடக் 


ககூ . களம் பாடியது 


உக்க 


கொண்டன ரென்க . இரு செவியாங் கலங்களென்க . கலம் - பன்னிரண்டு 
மாக்கால் கொண்டதோ ரளவு கருவி . பா - பே : - $ களிற்றின் பணைக் 
காலாம் , கலத்திற் குறையக் கொள்ளாத கலத்தை . 

( அக ) 
ருசுக . கதம்பெற் றார்க்குஞ் செறுநர்விழிக் 

கனலு நிணமு மணங்கின்பாற் 
பதம்பெற் றார்க்குப் பகல்விளக்கும் 

பாவா டையுமாக் கொள்ளீரே 
ப - ரை : - அணங்கின் பால் - தேவியினிடத்தில் , பதம் பெற் 
றார்க்கு - (உயர் ) பதவி பெற்றவர் பொருட்டு , கதம் பெற்று 
( போரில் ) சினமடைந்து , ஆர்க்கும் - ஆரவாரஞ் செய்யும் , செறுநர் 
விழி - வீரர்களின் கண்களிலிருந்து வரும் , கனல் பகல் விளக்கு 
( ஆக ) உம் - ( கோபமாகிய ) நெருப்பைச் சூரியனைப் போன்ற 
விளக்காகவும் , நிணம் பா ஆடை ஆ ( க ) உம்-( அவர்கள் ) கொழுப்பை 
( நிலத்தில் ) பரப்பும் துணியாகவும் , கொள்ளீர் - ( நீங்கள் அமைத்து )) 
கொள்ளுங்கள் . 

வி - ரை : -தேவி யருளால் உயர் பதவி யெய்துவோர்கட்குரிய விழிக் 
கனலாகிய பகல் விளக்கையும் நிணமாகிய பாவாடையையும் நீங்கள் அமைத்துக் 
கொள்ளுங்கள் என்பதாம் . இதில் நிரனிறைப் பொருள்கோள் அமைந்துள் 
ளமை காண்க . இச் செய்யுள் திரிபாம் . 

( 50 ) 
ருசுஉ . பரிசு படவே கலம்பரப்பிப் 

பந்தி பந்தி படவுங்கள் 
வரிசை * யுடனே யிருந்துண்ண 

வாரீர் கூழை வாரீரே . 
ப - ரை : - கலம் - உண் கலங்களை , பரிசு பட பரப்பி - ( ஒரே ) 
வகையாய்ப் பரப்பி வைத்து , உங்கள் வரிசையுடன் - உங்கள் மேன் 
மைக்குத் தகுதியாய் , பந்தி பந்தி பட - வரிசை வரிசையாய்ப் 
பொருந்த , இருந்து உண்ண - ( ஒன்றாய் ) இருந்து உண்ணுதற்கு , 
வாரீர் - ( அனைவரும் ) வாருங்கள் , கூழை வாரீர் - ( இனி ) கூழை 
ஊற்றுங்கள் . 

வி - ரை : பரிசு பட ... உண்ண வாரீர் என்னு மளவும் கூழைப் 
பங்கிடத் தொடங்கிய மடைப்பேய்கள் மற்றப் பேய்களை விளித்தவாறாம் . 
கூழை வாரீர் என்றது உண்ணத் தொடங்கிய பேய்களின் கூற்றாம் . வாரீர் 
இரண்டனுள் முந்தியதில் வா - பகுதி ; பிந்தியதில் வார் பகுதி என்க . வாரீர் 
இரண்டும் ஏவற்பன்மை வினை முற்றுக்கள் . கூழை யுண்ண வாரீர் வாரீர் 
என்றியைத்து மடைப்பேய்கள் மற்றப் பேய்களை விளித்தன வெனினுமாம் . 
பா - பே : - * வழியே . 

( காக ) 
ருசுக . கங்கா புரியின் மதிற்புறத்துக் 

கருதார் சிரம்போய் மிகவீழ 
இங்கே தலையின் வேல்பாய்க்த 

இவைமூ ழைகளாக் கொள்ளீரே . 
ப - ரை : - கருதார் சிரம் - பகைவர்களின் தலைகள் , கங்கா 
புரியின் - கங்கை கொண்ட சோழ புரத்தின் , மதில் புறத்து போய் - 


உகூஉ 


கலிங்கத்துப் பரணி 


மதிலுக்கு அப்பால் போய் , மிக வீழ - மிகவும் விழுதலால் , இங்கே 
இந்தக் கலிங்கப் போர்க்களத்தில் , வேல் பாய்ந்த தலை இவை 
வேல்கள் பதிந்த ( சில ) தலைகளாகிய இவைகளை , மூழைகள் ஆ ( க ) 
கொள்ளீர் - அகப்பைகளாகக் கொள்ளுங்கள் . 

வி - ரை : - கங்காபுரி - இது சோழநாட்டில் கங்கைகொண்ட சோழனால் 
அமைக்கப்பட்டதோர் நகரமாம் . ( தா - 202 ). அதனால் இதனைக் கங்கை 
கொண்ட சோழபுரம் எனவும் வழங்குவர் . இதுவே சோழர் காலத்தில் சோழ 
நாட்டின் தலைநகரமாய்த் திகழ்ந்தது . கருதார் சிரம் மிக வீழ என்றதனால் , 
சில அவ்வாறு - விழாமல் நின்றமையும் , பேய்கள் அவற்றை அகப்பைகளாய்க் 
கொண்டமையும் விளங்கும் . தலைகளை அகப்பைகளாகவும் வேல்களை அவை 
களின் காம்புகளாகவும் கொள்க . கருதார் என்றது இங்குக் கலிங்கவீரர் 
களையாம் . 

( க.உ ) 
ருசுச . 

கிடைக்கப் பொருது மணலூரிற் 

கீழ்நா ளட்ட பரணிக்கூழ் 
படைத்துப் பயின்ற மடைப்பேய்கள் 

பந்தி தோறும் வாரீரே . 
ப - ரை : - மணலூரில் ---, கிடைக்க - ( போர் ) கிடைக்க, 
பொருது - ( முதற் குலோத்துங்கன் ) போர் புரிதலால் , கீழ்நாள் - 
முன்னாளில் , பரணி அட்ட கூழ் - பரணிநாளில் சமைத்த கூழை , 
படைத்து பயின்ற - ( எல்லாப் பேய்களுக்கும் ) படைத்துப் பழகிய , 
மடை பேய்கள் - சமையல் தொழிலைச் செய்யும் பேய்களே , பந்தி 
தோறும் வாரீர் - பந்திக ளெல்லா வற்றிற்கும் ( கூழை ) வாருங்கள் . 

வி - ரை : - பாணிக் கூழ் - இதனை நச அ - ம் , தாழிசையிற் காண்க . 
முதற் குலோத்துங்கன் ஆறம் விக்கிரமாதித்தனுக்குத் தம்பியும் வனவாசிக்குப் 
பிரதி நிதியமாகிய சயசிங்கனை வென்று வனவாசியைக் கைப்பற்றினன் . அவன் 
மீண்டும் ஆறும் விக்கிரமாதித்தனோடு போர் புரிந்து மணலூர் வழியாய்த் துங்க 
பத்திரைநதிக்கப்பால் அவனைத் துரத்தி யடித்தனன் ( சோழவமி - பக் . ங O , 
க) . இப்போர் கி . பி . க 0 அக - ல் , நிகழ்ந்ததாம் ( தா - க o கூ - கூ அரு ) . ( கங ) 
ருசுடு . அவதி யில்லாச் சுவைக்கூழ்கண் 

* டங்காந் தங்காந் தடிக்கடியும் 
பவதி பிட்சாந் தேகியெனும் 

பனவப் பேய்க்கு வாரீரே . 
ப - ரை : -அவதி இல்லா - அளவில்லாத , சுவை கூழ் கண்டு - 
சுவையையுடைய கூழைப் பார்த்து , அடிக்கடியும் - பல முறையும் , 
அங்காந்து அங்காந்து - வாயை மிகுதியும் திறந்து , பவதி - அம் 
மையே , பிட்சாம் தேகி - பிச்சையைக் கொடு , எனும் - என்றுகேட் 
கும் , பனவம் பேய்க்கு - பிராமணப் பேய்க்கு , வாரீர் - ( கூழை ) 
வாருங்கள் . 

வி -ரை : - பிராமணப் பேய்க்குக் கூழை ஊற்றுங்கள் என்பதாம் . பிரா 
மணப் பேயா தலால் , பவதி பிட்சாந்தேகி என வடமொழியில் வினவின 
தென்க . பவதி - விளி வேற்றுமை ; இதன் முதல் வேற்றுமை பவதீ என்ப 
தாம் . இது முதல் – எஎ - ம் தாழிசை யளவும் மடைப் பேய்கள் மற்றப் 


கங . களம் பாடியது 


உகங் 


பேய்களுக்குக் கூழ் வார்த்தலை யுணர்த்தும் . பா - பே : - * அட்சாந்தங் 
கொண்டு . 

(( சுச ) 
ருசுசு . உயிரைக் கொல்லாச் சமண்பேய்கள் 

ஒருபோழ் துண்ணு மவையுண்ண 
மயிரைப் பார்த்து நிணத்துகிலால் 

வடித்துக் கூழை வாரீரே . 
ப -ரை: உயிரை கொல்லா - பிறவுயிர்களைக் கொல்லாத , 
சமண் பேய்கள் - சமணப் பேய்களானவை , ஒரு போழ்து உண் 
ணும் - ( ஒரு நாளில் ) ஒரு வேளையே புசிக்கும் , அவை உண்ண - அந் 
தப் பேய்கள் உண்ணும்படி , நிணம் துகிலால் - கொழுப்பாகிய 
சீலையால் , மயிரை வடித்து - ( கூழில் கலந்திருக்கும் ) மயிரை வடி 
கட்டி , பார்த்து - (மயிரில்லாமல் ) பார்த்து , கூழை வாரீர் 

வி - ரை : -- சமணப் பேய்களுக்குக் கூழை ஊற்றுங்கள் என்பதாம் .. 
உண்ணும் - செய்யு மென்னும் வினைமுற்று . 

( கூரு ) 
டுகஎ . முழுத்தோல் போர்க்கும் புத்தப்பேய் 

மூளைக் கூழை நாக்குழறக் 
கழுத்தே கிட்ட மணந்திரியாக் 

கஞ்சி யாக வாரீரே . 
ப - ரை : - முழு தோல் - முழுமையாகிய தோலை , போர்க்கும் - 
( ஆடையாக ) போர்த்துக் கொள்ளும் , புத்தப் பேய் - புத்த சமயப் 
பேய்களின் , நா குழற - நாக்குத் தடுமாறவும் , கழுத்தே கிட்ட - 
கழுத்தை நெருங்கவும் , மணம் திரியா - ( புலால் ) நாற்றம் நீங்காத , 
மூளை கூழை - மூளையாலாகிய கூழை , கஞ்சி ஆக வாரீர் - கஞ்சி 
யாக ஊற்றுங்கள் . 

வி - ரை : -புத்தர்களில் ஒருசாரார் தோலைப் போர்த்துக் கஞ்சியுண்பவ 
ராதலால் , இவ்வாறு கூறப்பட்டது . நாக்குழற , கழுத்துக் கிட்ட என்றது , 
வேண்டிய வளவு வயிறு நிரம்பக் கூழ் ஊற்று தலை யுணர்த்தினது . மூளைக் கூழ் 
மூன்றனுருபும் பொருளு முடன்தொக்க தொகை . 

( கசு ) 
ருசு அ . கொய்த விறைச்சி யுறுப்பனைத்துங் 

கொள்ளுங் கூழை வெள்ளாட்டின் 
பைத லிறைச்சி தின்றுலர்ந்த 

* பார்வைப் பேய்க்கு வாரீரே . 
ப - ரை : - வெள்ளாட்டின் - வெள்ளாட்டினுடைய , பைதல் 
இறைச்சி - இளந்தசையை , தின்று உலர்ந்த - தின்று ( அது போதா 
மையால் உடல் மெலிந்த , பார்வை பேய்க்கு - மேற்பார்வையிடும் 
பேய்க்கு , உறுப்பு அனைத்தும் - ( போரில் பட்ட யானை , குதிரை 
களின் ) 

உறுப்புக்க ளெல்லாவற்றையும் , கொய்த இறைச்சி - 
அறுத்த இறைச்சியால் , கொள்ளும் கூழை வாரீர் - சமைத்துக் 
கொண்ட கூழை வாருங்கள் . 

வி - ரை : - அனைத்தும் - உம்மை முற்றுப் பொருளது .. பைதல் 
பைது + அல் - எனப் பிரித்துப் பசுமையுடையதா யல்லாத எனப் பொருள் 
கோடலுமாம் . பா - பே : - * பாரப் பேய்க்கு , பார்சிவப் பேய்க்கு . ( கன ) 


G 


கலிங்கத்துப் பரணி 


ருசு கூ . ஊணா தரிக்குங் கள்ளப்பேய் 

ஒளித்துக் கொண்ட கலந்தடவிக் 
காணா தரற்றுங் குருட்டுப்பேய் 

கைக்கே கூழை வாரீரே . 
ப - ரை : - ஊண் ஆதரிக்கும் - உணவை ( மிகுதியும் ) விரும் 
பும் , கள்ளம் பேய் - திருட்டுப் பேயானது , ஒளித்து கொண்ட 
( திருடி ) மறைத்து வைத்துக் கொண்ட , கலம் தடவி - ( கூழ் ) பாத்தி 
ரத்தைத் தடவிப் பார்த்து , காணாது - ( அதனை ) காணாமல் , அரற்றும் 
( வாய்விட்டு ) கதறியழுகின்ற , குருட்டு பேய் கைக்கு 

குருட்டுப் 
பேயின் கைகளில் , கூழை வாரீர் - ( மீண்டும் ) கூழை ஊற்றுங்கள் . 

வி - ரை : - குருட்டுப் பேயின் கூழ் நிறைந்த கலத்தைக் கள்ளப்பேய் கள 
வாடிக் கொண்டமையால் , குருட்டுப் பேயின் கையில் கூழ்வார்க்க நேர்ந்ததாம் . 
கைக்கு - உருபு மயக்கம் . பா - பே : - கலந்தேடி . 

( கஅ ) 
ரு எ 0 . பையாப் போடு பசிகாட்டிப் 

பதலை நிறைந்த கூழ்காட்டிக் 
கையா லுரைக்கு மூமைப்பேய் 

கைக்கே கூழை வாரீரே . 
ப - ரை :-பையாப்போடு - துன்பத்தோடு , காட்டி - 
( தன் ) பசியை யுணர்த்தியும் , பதலை நிறைந்த - ( தன் கையிலுள்ள ) 
பானையில் நிறைந்த , கூழ் காட்டி - கூழைக் காட்டியும் , கையால் 
உரைக்கும் - கைகளால் ( தன் கருத்தை ) அறிவிக்கும் , ஊமை 

ஊமை பேய் 
கைக்கு - ஊமைப் பேயின் கைகளில் , கூழை வாரீர் 

ரை : -- கையா லுரைத்தலாவது - தனக்குக் கிடைத்த கூழ் பானை 
நிரம்ப விருப்பினும் , அது தன் பசிக்குப் போதாதெனத் தன் கைகளால் குறிப் 
பித்தலாம் ; ஊமைப் பேயின் பானையில் கூழ் நிரம்பி விட்டமையால் , அது தன் 
கைகளில் கூழை யேற்று உண்ணத் தொடங்கிற் றென்க . பா - பே : - பானை 
நிறைந்த . 

( கசு ) 
ரு எக . அடைத்த செவிக டிறந்தனவால் 

அடியேற் கென்று கடைவாயைத் 
துடைத்து நக்கிச் சுவைகாணுஞ் 

சூற்பேய்க் கின்னுஞ் சொரியீரே . 
ரை :-அடியேன் கு - அடியவளாகிய எனக்கு , அடைத்த 
செவிகள் - ( பசியின் கொடுமையால் ) அடைத்துக் கொண்ட காது 
கள் , திறந்தன - ( அந்தக் காதடைப்பு நீங்கி ) திறந்தன , என்று - 
என்று சொல்லி , கடை வாயை - ( தன் ) வாயின் கடைப் பகுதியை , 
நக்கி துடைத்து - (தன் நாவினால் ) நக்கித் துடைத்துக்கொண்டு , 
சுவை காணும் - ( முன்பு பருகிய கூழின் ) சுவையைப் பார்க்கும் , 
சூல் பேய்க்கு - கருவையுடைய பேய்க்கு , இன்னும் சொரியீர் 
இன்னும் ( கூழை ) வாருங்கள் . 

ரை : - பசியின் கொடுமையால் கா தடைத்த லியல்பு ; செவிகள் 
திறந்தன என்றது காதடைப்பு நீங்கினமையை யுணர்த்தினது . நக்கிச் 
சுவை காணும் என்றதனால் , கூழின் சுவை விளங்கும் . திறந்தனவால் - ஆல் 


ககூ . களம் பாடியது 


உகரு 


அசை ; அடியேற்கு - அடியேன் + கு ; இது குறிப்பு வினையாலணையும் பெயர் . 
கடைவாய் - இலக்கணப் போலி . பா - பே : - * அடியேனென்று , சூர்ப் 
பேய்க்கு . 

( 500 ) 
ருஎஉ . பொல்லா வோட்டைக் கலத்துக்கூழ் 

புறத்தே யொழுக மறித்துப்பார்த் 
தெல்லாங் கவிழ்த்துத் திகைத்திருக்கும் 

இழுதைப் பேய்க்கு வாரீரே . 
ப - ரை : - பொல்லா - உதவாத , ஓட்டை கலத்து கூழ் - 
ஓட்டைப் பாத்திரத்தி லூற்றிய கூழானது , புறத்தே ஒழுக - 
வெளிப்பக்கம் ஒழுகுதலை , மறித்து பார்த்து - திருப்பிப் பார்த்து , 
எல்லாம் கவிழ்த்து - ( அந்தப் பாத்திரத்திலுள்ள கூழ் ) எல்லாவற்றை 
யும் கவிழ்த்துவிட்டு , திகைத்து இருக்கும் - ( ஒன்றுஞ் செய்யத் 
தோன்றாமல் ) திகைப்படைந்து இருக்கும் , இழுதை பேய்க்கு - 
மூடத்தன்மையை யுடைய பேய்க்கு , வாரீர் 

வி -ரை : - கூழ் ஒழுகுதற்குக் காரணம் ஓட்டைப் பாத்திர மென்பதை 
யும் , அதனைத் திருப்பினால் அதிலுள்ள கூழெல்லாம் போய்விடு மென்பதையும் 
அறியாமையால் , அப்பேயை இழுதைப் பேய் என்றார் . ஒழுக - தொழிற் 
பெயர்ப் பொருளில் வந்தது . இதனைக் காரணப் பொருளில் வந்த வினையெச் 
சமாய்க் கொள்ளினுமாம் . 

( காக ) 
ரு எக . துதிக்கைத் துணியைப் பல்லின் மேற் 

செவ்வே நிறுத்தித் துதிக்கையின் 
நுதிக்கே கூழை வாரென்னு 

நோக்கப் பேய்க்கு வாரீரே . 
ப - ரை : - துதிக்கை துணியை - ( போரில் வெட்டுண்ட யானை 
யின் ) தும்பிக்கையின் துண்டத்தை , பல்லின் மேல்- ( தன் ) பற்களில் , 
செவ்வே நிறுத்தி - செவ்வையாய் நிறுத்திக்கொண்டு , துதிக்கை 
யின் நுதிக்கு - ( அந்த ) தும்பிக்கையின் நுனியில் , கூழை வார் 
என்னும் - கூழை ஊற்று என்று சொல்லும் , நோக்கப் பேய்க்கு - 
நோக்க சாதிப் பேய்க்கு , வாரீர்- 

வி - ரை : - நோக்கப் பேய்க்குப் பாத்திரங் கிடைக்காமையால் , அது 
யானைத் துதிக்கையை வளைத்துத் தன் வாயில் வைத்துக்கொண்டு அதன் 
நுனியில் ஊற்றுங் கூழைப் பருகலாயிற் றென்க . 

( க 02 ) 
ரு எச . தடியான் மடுத்துக் கூழெல்லாந் 

தானே பருகித் தன் கணவன் 
குடியா னென்று தான் குடிக்கும் 

கூத்திப் பேய்க்கு வாரீரே . 
ப - ரை : - கூழ் எல்லாம் - ( பானைமேல் வழியும் ) கூழ் எல்லா 
வற்றையும் , தடியால் மடுத்து - மாமிசத்துண்டத்தால் தடுத்து , 
தானே பருகி - தான் மாத்திரம் குடித்து , தன் கணவன் - தன் 
கொழுநன் , குடியான் என்று - குடிக்க மாட்டான் என்று சொல்லி , 
தான் குடிக்கும் - ( அவனுக்கு வாங்கின கூழையும் ) தானே குடிக் 
கின்ற , கூத்தி பேய்க்கு வாரீர் 


உகசு 


கலிங்கத்துப் பரணி 


வி - ரை : -- தன் கணவன் குடியான் என்றதனால் , கூத்திப் பேய் 
தன் கணவனுக்கும் கூழ் வாங்கினமை விளங்கும் . தானே பருகி என்றது 
அது தன் கணவனுக்கு மாத்திரமன்றித் தன் குழந்தைகளுக்குங் கொடாமல் 
தானே குடித்த தென்பதாம் . தானே - ஏகாரம் பிரிநிலை . இவ்வாறு தாழிசை 
களிலும் நகைச்சுவை செறிந்துள்ளமை காண்க . 

( காங ) 
ருஎரு . வருகூழ்ப் பரணிக் களங்கண்டு 

வந்த பேயை முன்னூட்டி 
ஒருகூழ்ப் பரணி நாமிருக்கும் 

ஊர்க்கட் பேய்க்கு வாரீரே . 
ப - ரை : - களம் - போர்க் களத்தில் , பரணி வரு கூழ் கண்டு 
பரணி நாளில் ( பலர்க்கும் ) கிடைக்கும் உணவைப் பார்த்து , வந்த 
பேயை - ( இங்கு விருந்தினராய் ) வந்த பேய்களை , முன் ஊட்டி - 
முதலில் உண்பித்து , நாம் இருக்கும் - நாம் வசிக்கும் , ஊர்கண் 
பேய்க்கு - ஊரிலுள்ள பேய்க்கும் , ஒரு கூழ் - ஒப்பற்ற கூழை , 
பரணி வாரீர் - பாத்திரத்தில் ஊற்றுங்கள் . 

வி - ரை : - வந்த பேயை முன்னூட்டி என்றதனால் , பேய்கள் விருந் 
தினரை உபசரித்தல் விளங்கும் . இச்செய்யுளில் திரிபு என்னுஞ் சொல்லணி 
யிருத்தல் காண்க . 

(கச ) 
ரு எசு . இரவு கனவு கண்டபேய்க் 

கிற்றைக் கன்றி நாளைக்கும் 
புரவி யுரித்தோற் பட்டைக்கே 

கூழைப் பொதிந்து வையீரே . 
ப - ரை : - இரவு - இரவில் , கனவு கண்ட பேய்க்கு - ( கலிங் 
கப் போர் நிகழுமென்று ) கனவு கண்டு சொன்ன கணிதப் பேய் 
களுக்கு , இற்றைக்கு அன்றி - இன்றைக்கு மாத்திரமல்லாமல் , 
நாளைக்கும் , புரவி உரி தோல் பட்டைக்கு - குதிரைத் தோலா 
லாகிய தொன்னையில் , கூழை பொதிந்து - கூழை நிரப்பி , வையீர் - 
வைப்பீராக . 

வி - ரை : - கணிதப் பேய்கள் கனவுகண் டுரைத்தமையை உஉ எ - ம் , 
தாழிசையிற் காண்க . பட்டை - வழிப்போக்கர் பனையோலை முதலியவற்றால் 
நீர் பருகச் செய்யும் தொன்னை போன்ற ஒருவகைப் பாத்திரம் . 

பேய்களாக 
லின் , குதிரைத் தோலால் தொன்னை கோலி அதில் கூழை நிரப்பி வைத்தன 
வென்க. உரித்தோல் - ஒரு பொருட் பன்மொழி . பட்டை - ஆகுபெய 
ராய்த் தொன்னையை யுணர்த்தினது . பா - பே :- போதக் கூழை வாரீரே . ( காரு ) 
ரு எஎ . இணக்க மில்லா நமையெல்லாம் 

எண்ணிக் கண்டே மென்றுரைக்குங் 
கணக்கப் பேய்க்கு மகங்களிக்கக் 

கையா லெடுத்து வாரீரே . 
ரை : - இணக்கம் இல்லா - ( ஒருவரோ டொருவர் ) சேர்த 
லில்லாத , நமை எல்லாம் 

எண்ணி - கணக்கிட்டு , கண்டேம் 
என்று உரைக்கும் - ( சரியாய் இருப்பதை பார்த்தோம் என்று 


3 


ககூ . களம் பாடியது 


உகள 


2 


சொல்லும் , கணக்கப் பேய்க்கும் அகம் களிக்க - ( அதன் ) 
மனத்தில் மகிழ்ச்சி யுண்டாகும்படி , கையால் எடுத்து வாரீர் 

வி - ரை : -பேய்கள் பெரும்பாலும் தனித்து வாழுமியல்புடையன வாத 
லால் , இணக்கமில்லா எனப்பட்டது . ருசுரு - ம் , செய்யுள் முதல் இதுகாறும் 
மடைப் பேய்கள் மற்றப் பேய்களுக்குக் கூழ் ஊற்றினமை கூறினார் . ( காசு ) 
ருஎஅ . மென்குடர் வெள்ளைகு தட்டீரே 

* மெல்விர லிஞ்சிய துக்கீரே 
முன்கையெலும்பினை மெல்லீரே 

மூளையை வாரிவி ழுங்கீரே. 
ப - ரை : - வெள்ளை மெல் குடர் - வெண்மையாகிய மெல்லிய 
குடல்களை , குதட்டீர் - மெல்லுங்கள் , மெல் விரல் இஞ்சி - ( வீரர் 
களின் ) மெல்லிய விரல்களாகிய இஞ்சியை , அதுக்கீர் - மெல்லுங் 
கள் , முன் கை எலும்பினை - முன் கைகளிலுள்ள லும்புகளை , 
மெல்லீர் - மெல்லுங்கள் , மூளையை வாரி விழுங்கீர் - மூளையை 
அள்ளி விழுங்குங்கள் . 

வி - ரை : - உண்டவுணவு செரித்தற் பொருட்டு மெல்விரல்களை இஞ்சி 
யாகக் கூறினார் . பேய்கள் விரல்களாகிய இஞ்சியைப் பதார்த்தமாய்க் கொண் 
டன வெனினுமாம் . குடல் சிறிது வெண்ணிறமா யிருத்தல் பற்றி , மென்குடர் 
வெள்ளை என்றார் . இது முதல் மூன்று தாழிசைகள் பேய்கள் உண்ணத் 
தொடங்குதலை யுணர்த்தும் . பா - பே : - * மெல்விர லஞ்சி . 

( க 0 எ ) 
ரு எக . அள்ளிய ருகிருந் துண்ணீரே 

அரிந்திடு தாமரை மொட்டென்னும் 
உள்ளிக றித்துக்கொண் டுண்ணீரே 

ஊதிவ ரன்றிக்கொண் டுண்ணீரே . 
ப -ரை - அருகு 

இருந்து - ( ஒருவர்க் கொருவர் ) அருகி 
லிருந்து , அள்ளி உண்ணீர் -( கூழை ) அள்ளிப் புசிப்பீராக , அரிந்திடு - 
( துண்டு துண்டாக ) அரிந்த , தாமரை மொட்டு என்னும் - தாமரை 
அரும்பாகிய, உள்ளி கறித்து கொண்டு - வெங்காயத்தைக் கடித் 
துக்கொண்டு , உண்ணீர் - ( கூழை ) உண்ணுங்கள் , தி - ( சூடு 
தணியும்படி வாயால் ) ஊதி , வரன்றி கொண்டு 

ஊதி , வரன்றி கொண்டு - வாரிக்கொண்டு , 
உண்ணீர் - உண்ணுங்கள் . 

வி - ரை : - இதில் தாமரை மொட்டையும் பேய்கள் தாம் பருகுங் கூழ்க் 
குப் பதார்த்தமாய்க் கொண்டமை காண்க . 

( க 04 ) 
ரு அ 0 . தமக்கொரு வாயொடு வாய்மூன்றும் 

தாமினி தாப்படைத் துக்கொண்டு 
நமக்கொரு வாய்தந்த நான் முகனார் 

நாணும் படிகளித் துண்ணீரே . 
ப - ரை : - தாம் தமக்கு பிரமதேவர் தமக்காக , ஒருவாயொடு 
( நம்மைப் போல் ) ஒரு வாயோடு , மூன்று வாயும் (மேலும் ) மூன்று 
வாய்களையும் , இனிது ஆ - நன்றாக , படைத்துக் கொண்டு - உண் 
டாக்கிக் கொண்டு , நமக்கு - ( பேய்களாகிய ) நமக்கு , ஒரு வாய் 


ஊ 


நன 


உகவு 


கலிங்கத்துப் பரணி 


நன் 


தந்த- ஒரே வாயைப் படைத்த, நான் முகனார் - ( அந்த ) பிரமதேவர் , 
நாணும்படி - வெட்க மடையும்படி , களித்து உண்ணீர் - சந்தோஷ. 
மாய்க் ( கூழை ) உண்ணுங்கள் . 

வி - ரை : - தமக்கு நான்கு வாய்களைப் படைத்துக்கொண்டு நமக்கு 
ஒரே வாயைப் படைத்த பிரமதேவர் மிகவும் வஞ்சகரெனவும் , அவரைப் 
போல் நான்கு வாய்கள் நமக்கு மிருப்பின் , நாம் இக் கூழை இன்னும் அதிக 
மாய்ப் பருகலாமெனவுங் கருதி , தமக்கொரு ........நான்முகனார் எனப் பேய் 
கள் கூறினவென்க . கிடைத்தற்கரிய அமுதினுமினிய இக்கூழை ஒரே வாயைப் 
படைத்த நாம் உண்ணும் பேறு பெற , மிகவும் வஞ்சகராகிய பிரமதேவர் 
நான்கு வாய்களைப் பெற்றும் , இதனை யுண்ணும் பேறு பெற்றில ரென்பது 
கருதி அவர் , நாணும்படி யுண்ணீர் எனப் பேய்கள் களிப்பின் மிகுதியால் 
மொழிந்தமை யுணர்க . தாம் - என்றது இங்கே பிரமதேவரை யுணர்த்தினது ; 
அசைச்சொல் எனினுமாம் . 

( காக ) 
ரு அக . ஓடி யுடல்வியர்த் துண்ணீரே 

உந்தி பறந்திளைத் துண்ணீரே 
ஆடி யசைந்தசைந் துண்ணீரே 

$ அற்ற தறவறிந் துண்ணீரே. 
ரை : - உடல் வியர்த்து - உடலில் 

வியர்த்து - உடலில் வேர்வை யுண்டாக , 
ஓடி உண்ணீர் - ( களிப்பால் ) ஓடி ( கூழை ) உண்பீராக , இளைத்து - 
( பட்டினியால் உடல் ) இளைத்தலால் , உந்தி பறந்து உண்ணீர் - கூட் 
டங்கூடி விளையாடி உண்ணுங்கள் , அசைந்து அசைந்து ஆடி 
ராய் உலாவி விளையாடி , உண்ணீர் 

- , அற அற்றது - ( முதலில் 
உண்ட வுணவு ) முற்றும் செரித்ததை, அறிந்து உண்ணீர் 
வி - ரை : - உந்தி பறத்தல் - மகளிர் கூட்டங் கூடி விளையாடும் ஒரு 

விளையாட்டு ; இங்கே பேய்களின் விளையாட்டை யுணர்த்தினது . 
வியர்த்து - எச்சத் திரிபு . பா - பே : - அற்ற மறிந் திருந் ( து ). ( கக 0 ) 
ரு அஉ . கொதித்த கரியின் கும்பத்துக் 

குளிர்ந்த தண்ணீர் தனைமொண்டு 
பொதுத்த தொளையாற் புகமடுத்துப் 

புசித்த வாயைப் பூசீரே . 
ப - ரை : - கொதித்த - ( போரில் ) கோபங்கொண்ட , கரியின் 
கும்பத்து - யானைகளின் தலைகளில் , பொதுத்த தொளையால் - ( கணை 
கள் ) தொளைத்த தொளைகளில் , குளிர்ந்த தண்ணீர் தனை 
மொண்டு மடுத்து - ( நன்றாய் ) புகும்படி மொண்டு நிரப்பி , புசித்த 
வாயை - ( கூழ் ) உண்ட வாயை , பூசீர் - கழுவுங்கள் . 

வி - ரை : -- கணைகளால் தொளைப்பட்ட யானைத் தலைகளில் தண்ணீர் 
மொண்டு வாயைக் கழுவுங்கள் என்பதாம் . தண்ணீர் தனை - தன் சாரியை ; 
தொளையால் - உருபு மயக்கம் . 

( ககக ) 
டு அந . பண்ணு மிவுளிச் செவிச்சுருளும் 

பரட்டிற் பிளவும் படுகலிங்கர் 
கண்ணின் மணியிற் சுண்ணாம்புங் 
கலந்து மடித்துத் தின்னீரே. 


வகை 


புக 


ககூ , களம் பாடியது 


ப - ரை : - பண்ணும் - அலங்கரிக்கப்பட்ட , இவுளி - ( போரில் 
இறந்த ) குதிரைகளின் , செவி சுருளும் - காதுகளாகிய வெற்றிலை 
யையும் , பாட்டின் பிளவும் - ( அவைகளின் ) கால் பரடாகிய பாக் 
குத் துண்டுகளையும் , படு கலிங்கர் - ( போரில் இறந்து ) பட்ட கலிங்க 
வீரர்களின் , கண்ணில் - கண்களிலுள்ள , மணியின் சுண்ணாம்பும் - 
( வெண் ) மணியாகிய சுண்ணாம்பையும் , கலந்து - ஒன்று சேர்த்து , 
மடித்து தின்னீர் - 

வி -ரை: - போரில் இறந்துபட்ட குதிரைகளின் காதுகளாகிய வெற் 
றிலையையும் , அவைகளின் பாடாகிய பாக்குப் பிளவையும் கலிங்க வீரர்களின் 
கண்களிலுள்ள வெண் மணியாகிய சுண்ணாம்பையும் கலந்து தின்னுங்கள் 
என்பதாம் . 

( ககஉ ) 
ரு அச . பெருக்கத் தின்றீர் தாம்பூலம் 

பிழைக்கச் செய்தீர் பிழைப்பீரே 
செருக்கும் பேய்காள் பூதத்தின் 

சிரத்தின் மயிரை மோவீரே. 
ப - ரை : - செருக்கும் பேய்காள் - (உணவை யுண்டு ) களிக் 
கும் பேய்களே , தாம்பூலம் பெருக்க தின்றீர் - வெற்றிலையும் பாக் 
கும் மிகுதியாய்த் தின்று , பிழைக்க செய்தீர் -( புரையேறும் ) தவறு 
உண்டாகும்படி செய்து கொண்டீர்கள் , பூதத்தின் சிரத்தின் 
மயிரை - பூதத்தின் தலையிலுள்ள மயிரை, மோவீர்- மோந்து பாருங் 
கள் , பிழைப்பீர் - ( அதனால் நீங்கள் ) பிழைப்பீர்கள் . 

வி - ரை : - பெருக்கத் தின்றீர் என்றதற்கு உணவை மிகுதியாய்த் 
தின்றீர் எனவும் , பிழைப்பீர் என்றதற்குப் பிழைக்க விரும்பும் பேய்களே 
எனவும் பொருள் கூறினு மமையும் . பேய்கள் பூதத்தின் தலைமயிரை மோந்தால் 
அவைகளுக்குப் புரையேறின துன்பந் தொலையுமென இதனால் தெரிகிறது . 
தின்றீர் - முற்றெச்சம் . 

( ககங ) 
ரு அரு . என்றுகளித்துக் குமண்டையிட்டே 

ஏப்ப மிட்டுப் பருத்துநின்ற 
குன்றுகு னிப்பன போற் களத்துக் 

கும்பிட் டேநட மிட்டனவே . 
ப - ரை : - என்று - ( பூதத்தின் தலைமயிரை மோவீர் ) என்று 
சொல்லி , களித்து - ( பேய்கள்) சந்தோஷ மடைந்து, குமண்டை 
இட்டு-(உணவை மிகுதியாய் உண்டு) தெவிட்டி , ஏப்பம் இட்டு - 

, 
பருத்து நின்ற குன்று - பெருத்து நின்ற மலைகள் , குனிப்பன 
போல் - கூத்தாடுதலைப் போல் , களத்து - போர்க்களத்தில் , கும் 
பிட்டு - ( தேவியை ) வணங்கி , நடம் இட்டன - கூத்தாடின. 

வி - ரை : - என்று உகளித்து எனப் பிரித்து என்று ஓடித் திரிந்து அல் 
லது (களிப்பால் ) குதித்து எனப் பொருள் கொள்ளினும் அமையும் . குமண் 
டையிட்டு, எப்பமிட்டு என்றதனால் பேய்கள் விலாப்புடைக்க வுண்டு களித் 
தமை விளங்கும் . இட்டகு மண்டைய பேய்பிண மிக்கன வென்றுக ளித் 
தனவே வில்லிபா -கசு -ம் போர் -டுக ) என வருமாறு காண்க . குன்று குனிப் 
பன போல் நடமிட்டன வென்க . இதில் இல்பொருள் உவமையணி யுள்ளமை 


கூ 00 


கலிங்கத்துப் பரணி 


காண்க . 


இது முதல் ரு அக- ம் , தாழிசையளவுமுள்ள ஐந்து தாழிசைகள் 
பேய்கள் கூழண்டதனாலாகிய களிப்பின் மிகுதியால் கூத்தாடத் தொடங்கு 
தலை யுணர்த்தும் . பா - பே : - குணலையிட்டே , * களித்து .. ( ககச ) 
ரு அசு . வாசிகி டக்கக் கலிங்கரோட 

மானத னேவிய சேனைவீரர் 
தூசியெ ழுந்தமை பாடி நின்று 

தூசியு மிட்டுநின் றாடினவே . 
ப - ரை : - வாசி - ( தாமேறி வந்த குதிரைகள் , கிடக்க - 
( போர்க்களத்தில் இறந்து ) கிடக்கவும் , கலிங்கர் ஓட - கலிங்க வீரர் 
கள் தோற்றோடவும் , மான தன் ஏவிய 

மான தன் ஏவிய - முதற்குலோத்துங்கனால் 
ஏவப்பட்ட , சேனை வீரர் - படை வீரர்களின் , தூசி எழுந்தமை 
கொடிப்படை யெழுந்தமையை , பாடி நின்று - ( பேய்கள் ) பாடி 
நின்று, தூசியும் இட்டு நின்று - (தங்கள் ) ஆடையையும் எறிந்து 
நின்று , ஆடின - கூத்தாடின . 

வி - ரை :-தூசி யென்றது படைவகுப்பின் முன்னணியை யென்க . 
களிப்பின் மிகுதியால் ஆடையை மேலே வீசி யெறிந்து விளையாடல் பண்டை 
வழக்காம் . தேவர் , எல்லாருந் தூசு நீக்கி யேறிட வார்த்த போது ( கம்பரா - 
இந்திரசித்து வதை - டுசு ) என்றார் கம்பரும் . மான தன் - ( தா - ஙக - க.அ ). இதில் 
தூசி என்னுஞ் சொல் வெவ்வேறு பொருளில் வந்தமையால் , இது சொற் 
பின்வருநிலை பணியாம் . பா - பே :-- தூசியெடுத்தமை . 

( ககரு ) 
ருஅஎ . 

பொருகை தவிர்ந்து கலிங்கரோடப் 

போக புரந்தரன் விட்டதண்டின் 
இருகையும் வென்றதொர் வென்றிபாடி 

இருகையும் வீசிநின் றாடினவே . 
ப - ரை : - போகம் - ( பலவகை ) செல்வங்களை யனுபவிக்கும் , 
புரந்தரன் - தேவேந்திரனைப் போன்றவனாகிய முதற் குலோத்துங் 
கன் , விட்ட தண்டின் - ஏவிய சேனையால் , கலிங்கர் - கலிங்க வீரர்கள், 
பொருகை தவிர்ந்து போர் புரிதலை யொழிந்து, இரு கையும்-( அவர் 
தம் ) இருவகைப் படை வகுப்புக்களும் , ஓட - ஓடும்படி , வென்றது . 
வெற்றி பெற்றதாகிய , ஒர் 

வென்றி பாடி - ( முதற் குலோத்துங்க 
னது ) ஒப்பற்ற வெற்றியைப் புகழ்ந்து பாடி , இரு கையும் வீசி - 
( தங்கள் 

கள் ) இரண்டு கைகளையும் வீசிக்கொண்டு , நின்று - ( போர்க் 
களத்தை விட்டு அகலாமல் ) நின்று , ஆடின - ( பேய்கள் ) கூத்தாடின . 

வி - ரை : - இரு கை என்றது முன்னணி பின்னணியை ; வலப்புற 
மிடப்புறமாய் எதிர்த்து வந்த சேனைகளை யெனினுமாம் . பொருகை- தொழிற் 
பெயர் . 

( ககசு ) 
ரு அ அ . வழுதியர் வரைமுழை நுழைவடி விதுவென 

மதகரி வயிறுகள் புக நுழை வனசில 
எழுதிய சிலையவர் செறிகடல் விழுமவை 

இதுவென வழிகுரு தியின் விழு வனசில . 
ப - ரை : - வழுதியர் - ( முதற் குலோத்துங்கனுடன் போர் 
புரிந்து தோல்வி யடைந்த ) பாண்டியர்கள் , வரை முழை - மலை 


ந 


ககூ . களம் பாடியது 


கூக 


களிலுள்ள குகைகளில் , நுழை வடிவு - (விரைவாய் ) நுழைந்த 
வடிவம் , இது என - இது போன்றதாம் என்று (கண்டோர் ) 
சொல்லும்படி , சில - சில பேய்கள் , மதம் கரி வயிறுகள் 

மத்த 
தைப் பொழியும் யானைகளின் வயிறுகளில் , புக நுழைவன புகும் 
படி நுழைந்து செல்வனவாம் , எழுதிய - ( துகிலில் ) எழுதப்பட்ட , 
சிலையவர் - விற்கொடியையுடைய சேரர்கள் , செறி கடல் - ( நீர் ) 
நிறைந்த கடலில் , விழும் அவை - விழுகின்ற அந்தத் தொழில்கள் , 
இது என - இவ்வாறே யாகும் என்று (கண்டோர் ) சொல்லும் 
படி , அழி குருதியின் - மிகுதியாகிய இரத்த வெள்ளத்தில் , சில 
விழுவன - சில பேய்கள் விழுவனவாம் . 

வி - ரை : - பாண்டியர் மலைக் குகைகளில் நுழைவது போல் சில பேய் 
கள் யானைகளின் வயிறுகளில் புகுந்தும் , சோர் கடலில் விழுவது போல் சில 
பேய்கள் இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்தும் விளையாடின வென்பதாம் . மலை 
யானைக்கும் , குகை யானையின் வயிற்றிற்கும் கடல் குருதி வெள்ளத்திற்கும் 
சேரபாண்டியர் பேய்களுக்கும் உவமை . இச்செய்யுள் உவமையணியாம் . 
அவை இது பன்மை ஒருமை மயக்கம் . பா - பே : - * எறிகடல் . ( ககஎ ) 
ரு அக . உருவிய சுரிகையொ டுயர்கணை விடுபடை 

உருள்வடி விதுவென வுருள்வன சிலசில 
வெருவிய வடுநர்த முடைவடி விதுவென 

விரிதலை யதனொடு மறிவன சிலசில . 
ப - ரை : - உருவிய - (உறையிலிருந்து ) கழித்த , சுரிகையொடு - 
உடைவாளும் , உயர் கணை - சிறந்த அம்புகளும் , விடு படை - பகை 
வர்மேல் ) விடும் ( மற்ற ) ஆயுதங்களும் , உருள் வடிவு - (நிலத்தில் ) 
புரளும் தோற்றம் , இது என - இதுவே யாமென்று, சில சில உருள் 
வன - சில சில பேய்கள் ( நிலத்தில் விழுந்து ) புரள்வனவாம் , வெரு 
விய - ( போரில் ) பயந்த , அடுநர்தம் - ( கலிங்க ) வீரர்களின் , உடை 
வடிவு - தோற்றோடிய வடிவம் , இது என - இதுவே யாமென்று , 
விரி தலை அதெனொடு - ( மயிர்கள் ) விரிந்த தலையோடு , சில சில - சில 
சில பேய்கள் , மறிவன - ( விளையாட்டின் களிப்பால் ) திரும்பி 
யோடுவனவாம் . 

வி - ரை : - பலவகை ஆயுதங்கள் நிலத்தில் உருள்வதைப் போல் சில 
பேய்கள் புரண்டன ; போருக்குப் பயந்த கலிங்க வீரர்கள் தலைவிரி கோலமாய் 
ஓடுவதைப் போல் சில பேய்கள் ஓடலாயின வென்க . 

அவை அவ்வாறு புரிந் 
தமை கூழ் சமைத்துண்ட களிப்பின் மிகுதியாலாம் . அடுநர் தம் - இதில் - ந் 
பெயரிடை நிலை ; தம் - சாரியை ; (பகைவரை) கொல்வோர் என்பதாம் .. 
உடை வடிவு - வினைத்கொகை. இதுவும் உவமையணியாம் . ரு அரு -ம் , 
தாழிசை முதல் இதுகாறும் பேய்கள் கூழுண்ட பின் , களிப்பின் மிகுதியால் 
பத்தாடினமை கூறப்பட்டது . பா - பே : -- விடவா சுடை . 

( ககஅ ) 
ருகா . உபய மெனும்பிறப் பாளரேத்த 

உரைத்த கலிங்கர் தமைவென்ற 
அபய னருளினைப் பாடினவே 

அணிசெறி தோளினை வாழ்த்தினவே . 


. 


கூ 02 


கலிங்கத்துப் பரணி 


ப - ரை : - உபயம் எனும் பிறப்பாளர் - இரு பிறப்பினர் 
என்னும் பிராமணர் , ஏத்த - புகழும்படி , உரைத்த கலிங்கர் தமை 
வென்ற - (சிறப்பித்து ) சொல்லப்பட்ட கலிங்க வீரர்களை வெற்றி 
கொண்ட , அபயன் அருளினை - ( முதற் குலோத்துங்க ) சோழ 
னுடைய கருணையின் திறத்தை , பாடின - (சில பேய்கள் ) பாடின , 
அணி செறி தோளினை - ஆபரணங்கள் நிறைந்த ( அவன் ) தோள் 
வன்மையை , வாழ்த்தின 

வி - ரை : - உபயமெனும் பிறப்பாளர் இதனைத் தாழிசை உசஉ - ல் , 
காண்க . அணி - அழகெனினுமாம் ; கலிங்க வெற்றிக்குக் காரணம் கருணா 
கானா யிருப்பினும் , தலைமை பற்றி அது முதற் குலோத்துங்கன் மேலேற்றிக் 
கூறப்பட்டது . இது முதல் ஐந்து தாழிசைகள் பேய்கள் முதற் குலோத்துங் 
கனை வாழ்த்துதலை யுணர்த்தும் . 

( ககக ) 
ருகக . திசையிற் பலநர பாலர்முன்னே 

$ தெரிந்துரைக் குஞ்சிசு பாலன்வைத 
வசையில் வயப்புகழ் வாழ்த்தினவே 

மனுகுல தீபனை வாழ்த்தினவே . 
ப - ரை : - திசையின் - ( எட்டு ) திக்குகளிலு முள்ள நாடுகளை 
யாளும் , பல நர பாலர் முன் - பல அரசர்களுக்கு எதிரில் , தெரிந்து 
உரைக்கும்- ( பொய்க் குற்றங்களை ) தெரிந்து சொல்லும் , சிசுபாலன் 
வைத - சிசுபாலன் என்பவன் பழித்த , வசை இல் - குற்ற பில்லாத , 
வயம் புகழ் - வெற்றியையுடைய புகழை , வாழ்த்தின -- 
குலம் தீபனை - மனுவின் குலத்தை விளங்கச் செய்பவனாகிய முதற் 
குலோத்துங்கனை வாழ்த்தின 

ரை : -கண்ணபிரானே முதற்குலோத்துங்கன் என்பது 
சிசுபாலன் ...... புகழ் என்றார் . சிசுபாலன் கண்ணபிரானை வைதமையை 
பூபால ரவையத்து முற்பூசை பெறுவார்பு றங்கானில்வாழ் , கோபால 
போவென் றுருத்தங் கதிர்த்துக்கொ தித்தோதினான் ( வில்லிபா - இராசசூ - 
ககச ) எனவும் , நாட்டவோர் குலமு மின்றி நண்ணிய குணமுமின்றி , வேட் 
டவா றொழுகு கின்றான் ( ஆரியப் - பாகவ -சிசுபாலனைக் கொன்ற- நசு ) என 
வும் கூறியவற்றா லறிக . அவன் வைத வசைவு கண்ணபிரானுக்குப் புகழையே 
பயந்த தென்பார் , வைத வசையில் வயப்புகழ் என்றார் . குல தீபன் - இதனை 
சு - ம் தாழிசையிற் காண்க . திசை - ஆகுபெயராய்த் திசைகளிலுள்ள நாடுகளை 
யுணர்த்தினது . 

கண்ணபிரானைச் சிசுபாலன் வைத வரலாறு : -- தருமர் இராசசூயம் என் 
னும் சிறந்த யாகம் ஒன்று செய்யத் தொடங்கினார் . அந்த யாகத்தின் முடிவில் , 
அவர் வியாச முனிவர் கட்டளையின்படி கண்ணபிரானுக்கு முதற் பூசை 
செலுத்த முயன்றார் . அப்போது சிசுபாலன் கடுஞ்சின மெய்திக் கண்ண 
பிரானை நோக்கி , கிருஷ்ணா, பல மன்னர்கள் நிறைந்த இச்சபையில் இடையனா 
கிய நீ முதற்பூசை பெறுவது தகுமோ ? எனப் பலவாறு இகழ்ந்து பேசினான் . 
அதனால் கண்ணபிரான் வெகுண்டு தனது சக்கராயுதத்தால் அவன் தலையை 
யறுத்துத் தள்ளினன் என்பதாம் . பா - பே : - $ தெழித்துப்பும் . ( க 20) 
ருகூஉ . பொன்னித் துறைவனை வாழ்த்தினவே 

பொருநைக் கரையனை வாழ்த்தினவே 


மனு 


9 


ககூ , களம் பாடியது 


கூகூ 


- ,பொருநை 


2 


கங்கை 


பா 


( கஉக ) 


கன்னிக் கொழுநனை வாழ்த்தினவே 

கங்கை மணாளனை வாழ்த்தினவே . 
ரை :-பொன்னி 

துறைவனை - காவிரிந்தித் துறையை 
யுடையவனாகிய முதற் குலோத்துங்கனை , வாழ்த்தின 
கரையனை - தாமிரபரணி நதியின் கரையை யுடையவனாகிய முதற் 
குலோத்துங்கனை , வாழ்த்தின கன்னி கொழுநனை கன் 
னியா குமரி நதிக்குக் கணவனாகிய முதற் குலோத்துங்கனை , வாழ்த் 
தின 

மணாளனை - கங்காநதிக்குக் கணவனாகிய 
முதற்குலோத்துங்கனை , வாழ்த்தின 

வி - ரை : - கன்னிக் கொழுநன் , கங்கை மணாளன் என்றதனால் , முதற் 
குலோத்துங்கன் தெற்கே கன்னியாகுமரி முதல் வடக்கே கங்கை நதி யளவும் 
அரசாட்சி புரிந்தான் என்பது விளங்கும் . நாட்டையாளும் அரசர்களை அந் 
நாட்டிலுள்ள நதிகளுக்குக் கணவராகக் கூறுத லியல்பாம் . நின்கணவன் , 
திருந்து செங்கோல் வளை யாமை யறிந்தேன் வாழி காவேரி (சிலப் - எ -உரு ) 
என்றமை காண்க . 

பே : - * கணவனை . 
ரு கூக . ஆழிக ளேழுமொ ராழியின் கீழ் 

அடிப்பட வந்த வகலிடத்தை 
ஊழிதொ றூழியுங் காத்தளிக்கும் 

உலகுய்ய வந்தானை வாழ்த்தினவே . 
ப - ரை : - ஏழு ஆழிகளும் - ஏழு கடல்களும் , ஓர் ஆழியின் 
கீழ் - ஒப்பற்ற ( தனது ) கட்டளைச் சக்கரத்தின் கீழ் , அடிப்பட 
அடங்கும்படி , வந்த அகல் இடத்தை ( தனக்கு ) கிடைத்த 
அகன்ற உலகத்தை , ஊழி தொறு ஊழியும் பல யுகங்கள் தோறும் , 
காத்து - காப்பாற்றி , அளிக்கும் - அருள் செய்யப்படும் , உலகு - 
உலகத்திலுள்ள உயிர்களெல்லாம் , உய்ய - கடைத்தேறும்படி , வந் 
தானை - ( இவ்வுலகத்தில் ) வந்து பிறந்தவனாகிய முதற் குலோத்துங் 
கனை , வாழ்த்தின 

வி - ரை : - உலகமுற்றும் ஏழு கடல்களும் அவனாணைக் குட்பட்டிருந்தன 
வென்பதாம் . எழு கடல்களை நசுரு - ம் , தாழிசையிற் காண்க . ஊழிதொ றூழி 
என்றது பன்னெடுங் காலமாம் , உலகுய்ய வந்தான் - இது முதற்குலோத்துங் 
கன் பெயர்களுள் ஒன்றாம் ; உலகத்திலுள்ள உயிர்கள் கடைத்தேறும்படி 
தோன்றினவ னென்பதாம் . உலகு - இடவாகு பெயர் . பா - பே :- காக்கவல்ல . ( ) 
நகச . பூப்பது மத்தன் படைத்தமைத்த 

புவியை யிரண்டா வதும்படைத்துக் 
காப்பது மென்கட னென்றுகாத்த 

$ கரிகாலச் சோழனை வாழ்த்தினவே . 
ப - ரை : -- பூ பதுமத்தன் - அழகிய செந்தாமரைப் பூவில் 
வீற்றிருக்கும் பிரமதேவன் , படைத்து - ( பூமியை ) படைத்து , 
அமைத்த - ( உயிர்களை ) அமைத்த , புவியை - ( இந்த ) உலகத்தை , 
இரண்டாவதும் படைத்து- இரண்டாம் முறையும் படைத்து , காப்ப 
தும் - ( உயிர்களை ) காப்பாற்றுவதும் , என் கடன் என்று - எனது 
கடமையாம் என்று நினைத்து , காத்த - (உயிர்களை ) காப்பாற்றிய , 


கூச 


கலிங்கத்துப் பரணி 


கரிகாலச் சோழனை - கரிகாலச் சோழனாகிய முதற்குலோத்துங்கனை , 
வாழ்த்தின . 

வி - ரை : - புவியை யிரண்டாவதும் படைத்தலாவது , மக்கள் இழந்த 
ஒழுக்கத்தை மீண்டும் உயிர்ப்பித்தல் ; இதனை உரு அ - ம் ,தாழிசைமுதல் உஎரு - ம் , 
தாழிசையளவும் காண்க . கரிகாலச் சோழன் பெருமையுற்றது போல் , ( தா - கஎஅ ; 
ககசு முதல் ககக வரை ) இவனும் பெரும்புகழ் படைத்தமை கருதி அவன் 
பெயரை இவன் மேலேற்றிக் கூறினார் . பா - பே : - கரிகால் வளவனை . ( கஉங ) 
ருகரு . யாவ ருங்களிசி றக்க வே * தருமம் 

எங்கு மென்றுமுள தாகவே 
$ தேவ ரின்னருட ழைக்க வேமுனிவர் 

செய்த வப்பயன்வி ளைக்கவே . 
ப - ரை : - யாவரும் களி சிறக்க - எல்லோரும் களிப்பால் 
சிறப்படைக , தருமம் - தருமமானது , எங்கும் - எல்லா விடங்களி 
லும் , என்றும் உளது ஆக - எப்போதும் நிலைபெற்றிருப்பதாக , 
தேவர் தேவர்களின் , இன் அருள் தழைக்க - இனிய அருள் 
பெருகுவதாக , முனிவர் - முனிவர்கள் , செய் தவம் பயன் செய் 
யும் தவத்தின் பயன் , விளைக்க - (உயிர்களுக்கு நன்மை ) தருவதாக . 
வி - ரை : - யாவரும் , எங்கும் , என்றும் - உம்மைகள் முற்றுப்பொரு 

பே : - * எழிலி , * தேவ ரின்னருள் சி றக்கவே யுயிர்கள் . ( கஉச ) 
ருகசு . வேத நன்னெறிப ரக்க வேயப்பயன் 

வென்ற வெங்கலிக ரக்கவே 
பூத லம்புகழ்ப ரக்க வேபுவிநி 

லைக்க வேபுயல்சு ரக்கவே . 
ரை : - வேதம் நல் நெறி - வேதங்களில் கூறிய நல்லொழுக் 
கங்கள் , பரக்க- ( எங்கும் ) பரவுக , அபயன் - ( முதற் குலோத்துங்க ) 
சோழன் , வென்ற வெம் கலி -வென்ற கொடிய துன்பங்கள் , கரக்க 
மறைவனவாக , பூதலம் - உலகத்தில் , புகழ் பரக்க - புகழ் பரவுவதாக , 
புவி நிலைக்க - உலகத்திலுள்ள உயிர்கள் நிலைபெறுக , புயல் சுரக்க - 
(பருவ ) மழை ( தவறாமல் ) பொழிவதாக . 

வி - ரை : - வெங்கலி என்றது பசி , பிணி , பகைகளை ; புவி - இடவாகு 
பெயர் . பரக்க , காக்க , சாக்க - இவை வியங்கோள் வினைமுற்றுக்கள் . 
பா - பே : -போத ரும்புகழ் . 

( கஉடு 


ளன . 


களம் பாடியது முற்றிற்று . 


163676 


நசஎ 


அமணர் 


உ 0 க 


இந்நூலிற் கண்ட அரும்பத முதலியவற்றின் 

அகராதி 
இந்நூலின் உரையிற் கண்ட தேவர் , அரசர் பெயர் 
முதலியனவும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன . 

( எண் - தாழிசையெண் ) 
அகண்ட வரு 

க அரு அந்தம் 

கஅங 
அகலம் உ.அ , சகஎ , சசஉ அந்தர துந்துமி 

உகரு 
அகலிடம் ருகங அந்தரம் 

உஙரு , ஙஎரு 
அகளங்கன் 

உக அ , உஉஎ அந்திக் கமலம் 
அகிலம் 

அபய தானம் 

உ அக 
அங்கண் ஞாலம் 

கூகஅ அபயன் 

உ , ச , கரு , கசங , கசடு , 
அங்காத்தல் 

கஉ , ருசுரு 

கசக ; கசுச , கச , கஅரு , உசகூ , 
அங்குலி 

உக அ உகக , ந 00 , நசுங , நஎங , நஎசு , 
அச்சச் சுவை கஎங , நஎக - நஎச , சசச , சசு , ருஉக 

( சரு - சருச அபிடேகம் 
அடர்த்தல் ஙஉ , சஅ , சருரு அப்ரமேயம் 

கஅடி 
அடனாகம் 

கருசு 
அடிசில் 

கசு அ அமா புயங்கன் 
அடி புறக்கிடல் 

நடுங அமார் 

உசுசு , நருங , ஙஎ , சசரு 
அடிப் பாணர் 

ககரு 
அடு களிறு 

உஅ அ அமர் 

சசஉ , சசரு , சசஅ 
அடுக்களை நகசு அமலம் 

க அச , க அசு 
அடுசிலை 

அமளி 

நஎ , ச அ O 
அடுநர் 

ரு அக அமுத வட்டம் 

அஎ 
அடுபரி 

அம்பரம் 
அடு மடைப் பேய் கருஉ அம்பொன் மேரு 

நகடு 
அட்டகம் கஅங அம்மங்கை தேவி 

உஙச , உசக 
அட்டம் 

அம்மனை 
அணங்கின் காடு 

அம்மானை 
அணங்கு 

கஎ , ககக , கஙச , கசச , அயம் ங ஙச , நசுக , சகஅ , உக 
கஎரு , உஉரு , உங O , ருசுக அயர்த்தல் 

உஉக 
அணி கசு , உ அ 0 , சசரு , ருசச அயன் 

உ , கஅசு 
அணித்து 

அயில் 
அணுக்கிமார் 

அரசர் திறை செலுத்தல் நஙச ஙஙக 
அண்டம் 

உ , கஙஉ அரணம் 

நச O , நஎள 
அதா பானம் 

அரணி 

க அரு 
அதாம் 

கங O , சஅஉ 

அரணியம் 
அதிகைப் பதி 

அரண் 

க 00 , கஅக , உங . உச , 
அதிகை மாநகர் 

உசு , நச O , நஎக , நஎஎ , சசுங 
அதிபதி 

அரத்தம் 
அதிராசேந்திரன் 

உசக , உசுச அரமகளிர் 
அதுக்கல் 

கஎ , கஎகடுஎது அரம்பையர் 
அத்தமனக் குவடு 

அரவணை 


அமரி 


T20 , 


சஉக 


Goo 


சகக 


உகஎ 


கூஉக 


உஎக 


ந 00 


உகக 


கஎக 


500 


ச அந 


ங 2 க 


சருசு 


கூ 0 சு 


கலிங்கத்துப் பரணி 


சங்க 


ருசுக 


ஆடகக்கிரி 
ஆடலயம் 


200 


உசுப் 


ந O 


கசு 01 


அருவர் 


ககஉ 


ஆதவம் 


சஎச 


ஙகரு 


ஆரணம் 
ஆரம் 


ககக 


உஙசு 


நசுங 


கக 


கசக 


சஎரு 


ருசுரு 


உஙஎ 


சகள் 


ருகா 


அரவம் 

கூக 
அரற்றல் 

கூநச 
அரி 

நகக , சஅ, சகஎ ஆடவர் தைத்தலத்தால் வருடல் உ அ 
அரிஞ்சயன் 

ஆடவர் நகக் குறிகளைக் கண்டு மக 
அரிவையர் 

ளிர் மகிழ்தல் 
அருக்கன் கஅசு , க அஎ , உசசு , உசுக , ஆடவர் மகளிர் கொங்கைகளைச் 

( உஅஉ 

சுவைத்தல் 
அருத்தி 

ஆடவர் மகளிர்பால் சேறல் 
சருஉ ஆடற்றுரங்கம் 

சஅடு 
அலகிடல் க o அ , ருரு எ ஆடுகழை 

கக அ 
அலகு 

நரு ந , நகஅ , சசங ஆண்டலைப் புள் 
அலகை கஎ , கஙச , ககங , உகக 

அக 
அலகைக் கணம் 

ஆதிமால் 

க அசு 
அலக்கு 

ஆயிரங்கதிர் வெய்யவன் 
அலதி குலதி சரும் 

கூ , கஅச 
அலந்தலை 

நஙச , ருச O 
அலர் மழை 
அவசம் 

ஆர்ப்பு 
அவதாரம் 

உஙங , உஙடு 

ஆலக்களம் 
அவதி 

ஆலவட்டம் 

அஎ 
அவனி உசக , உஎஉ , ருஉ அ ஆலி 

உ 00 
அவனிபர் 

ஆழி 

எ , அ , ருசச 
அவிப் பலி 

ஆழிகளேழு 
அவுணத் தொகை 

ஆறாம் விக்கிரமாதித்தன் க o ங , கசஎ , 
அவைத்தல் 

ருஉரு உங , உசு , உசுச , ஙஅரு , ருசுச 
அழகினால் அணிகள் அழகுபெறல் ஆனந்தப் பையுள் சஅக , சஅச 

( உஅ O 

உகூ , கககூ , 200 , உஎரு , 
அழி குருதி சசுரு , ரு அஅ 

( ங 0 க , நகச , சச 
அழுகைச் சுவை 

சஅக - சஅச இகன்மத வாரணம் 
அளகக் காடு 

இக்குவாகு 

கஅஏ 
அளக பாரம் 

இக்குவாகுவின் மகன் 

கஅஅ 
சசு , கால இடாகினி 

கருரு , சஅக 
அளத்தி 

ஙஅரு இடை உஉ , ருஎ , ரு அ , ரு உங , ருஙசு 
அளி 

சு , நச O , நடுஎ இடைநிலை விளக்கணி 
அறிஞர் தம்பிரான் 

( சகரு , குரு 
அறுகெடுத்திடல் 

இணக்கம் 
அறுவகைத் தொழில் 

இந்தனம் 

ருஉங 
அறுவகை வாழ்த்து 

இந்திரசாலம் 
அனக தானம் உஅக இந்திர ரதன் 

20 உ 
அனந்தபத்மன்சீற்றவுரை நஎரு - ந என இந்திர வில் 
அனந்தபத்மன் தோல்வி 

இந்திரன் கருநிறமுடைமை 
அனந்தபத்மன் வரலாறு 

இபம் 
அனந்தல் 

இமகிரி 
அனுக்கை 

இமயம் 

கஎஅ , 20 அ 
ஆகவ மல்லன் 

உங , உச, உசு இமையவர் 
ஆகவமளி 

இமையோர் 

கஅக , நகம் 
ஆகவம் 

சஅசு இம்பர் 

உஅச 


கஉஎ 


இகல் 


சு 2 


நக 


அளகம் 


கருசு , 


க 00 


உசுச 


நுஎன் 


உ o 


20 


கசுக 


கஉஎ 


கஎரு 


சகக 


கஎசு 


கூசுசு 


கங O , நடுச 


கள 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


கூ 0 எ 


கசா 


ருகஉ 


ககூசு 


கககா 


ளவரசு 


ககக 


கக 


உக 


கஉ 


200 


இனையாது 


ருக 


கஎரு 


உஎரு 


ககள் 


உஙச 


ஈகை 


எஅ 


உநச 


உஉங 


உ 00 


200 


( 5 


இயைபின்மை யணி 

உசஅ இழுதைப் பேய்க்குக் கூழ்வார்த்தல் 
இரட்டல் 

ருஎஉ 
இரட்டைவாளி 

இளங்கோவடிகள் 
இரணசூரன் 

20 உ இளஞ்சேட் சென்னி 
இரண்டாஞ் சோமேசுவரன் 
இரண்டாம் பராந்தகன் 

20 க இளவரி 

உரும் 
இரண்டாம் பிருதிவிபதி 

200 

இளவாளரி 
இரண்டாம் பெருஞ் சேரலாதன் ககசு 

இறுத்தல் 
இரத்தினங்கள் தணலுக்குவமை இறை 

உஎஉ , ஙசக , சசு o 
இரவி குலம் 

இறைஞ்சல் 

உஉக , உஎச 
இரவி குலோத்தமன் 

இறைவி 

நாக , சஎங 
இராச கேசரி 

இற்றை 

உசசு , ருஎசு 
இராச சிம்மன் 
இராச சுந்தரி 

இன்கலாம் 
இராச மகேந்திரன் 

உரு , உசக இன்னமு தளித்தவன் 
இராசராச நரேந்திரன் 
இராசராசன் 

ஈச்சோப்பி 

கடுடு 
இராசாதித்தன் 

200 ஈண்டல் 

நாடு 
இராசாதி ராசன் 

உங , உசக ஈமவிளக்கு 

க 0 அ 
இராசேந்திர தேவன் 

உச 

ஈமவெரி 
இராசேந்திர மிருத்யுசித் 

ஈரிரு மருப்பு 
இராசேந்திரன் 

ஈழம் 
இராட்டிர கூடர் 

உகநான்கு 
இராமபிரான் கடலை யணைத்தமை 

உகிரினுப்பு 
( கசு , உகக , சகச 

உரும் 
இராமா நுஜா சாரியர் 

உகிர் கொள்ளி 
இரிதல் 

உகைத்தல் கசக , 200 , உசரு , 
இருகுலம் கஉ , உஙஅ 

( உசசு , உருக , நடுரு 
இருக்கு 

க அக உடலல் 

ககக , நகஅ , ச ச , சருங 
இருசிறை வாரணம் 

உடுக்கை 
இருப்பணை வேழம் 

உடுமணி 
இருவருந் தபுநிலை 

உட்குதல் 
இரைபெறு புலி 

சங உணங்கல் 

அக , ஙங , நஉஎ 
இரைவேட்ட பெரும்புலி 

உதகை 
இலக்கு சஉக , சஉஉ உதயகிரி 

2 க 2 , சசுடு 
இலங்கை 

சுச , உங்க , உஙஉ உதயபானு 
இலச்சினை கஉடு உதயன் 

2oo 
இலாடர் 

உதாம் 
இலைப்புரை தடவல் 

உதியர் 

கசு , கக , ககரு , ககக , 
இல்பொரு ளுவமையணி அஉ , உ 05 , 

உத்தம சோழன் 
உ அஉ , உஅஎ - உகூ , நகஎ , நகஅ , 
நரு , சக , சமஎ , சகங , சகச , 

உத்தர பூமியர் 
சருஅ 

உத்தரியம் 

உத்திரம் 
இவுளி ஙருஉ , சஙஎ , குரு 

உந்திச் சுழி 
இவளிச் செவிச்சுருள் 

ரு அக உந்தி பறத்தல் 
இழிவுச் சுவை 

உபநிடத மொருநானகு 


ருஉக 


உகச 


ருசு 


நருஅ 


உஎசு 


5 உசு 


கஉஉ 


சகக 


கூகாசு 


20 க 


உ 0 க 


ககம் 


ச . கஉஎ 


[ உ 0 க , உஎ . 


குஙக 
கஉ அ 
க 00 


ரு அக 


கஎஎ 


கூவு 


கலிங்கத்துப் பரணி 


உஉக 


சருஎ 


குகள் 


உகந , 


கஉஉ 


T ங 


காசு 


நஎசு 


சகச 


சரும் 


ககக 


சசும் 


உபய கரம் 

உஎக 
உபய குலம் 
உபய குலோத்தமன் 
உபய தனம் 
உபய பலம் 

சங்க , சசச 
உபயமெனும் பிறப்பாளர் 
உபரிசான் 
உம்பர் 

உசு , உ அச 
உயர்வு நவிற்சியணி கசு , ககச , கஉச , 
கசக , நசசு , நசஅ , நடுக , ஙருச 

நசுக, ச 00 , சாரு 
உரகம் 

கஉ அ 
உாக வடம் 
உரகர் கண்மணி கொண்டவன் ககரு 
உரம் 

கஅஅ , சகஎ , சஙஎ , சச O 
உரவோன் 

கஅ அ , க அக 
உரித்தோல் 
உரிமை யரிவையர் 

நகரு 
உருத்திர யோகினி 

கஎஎ 
உரும் 

ககங , ஙரு , சக 
உருள் 

ஙருஉ 
உருவகவணி க , ஙக , சஉ , சக , அஎ , 

கக , க o அ , கஉஉ , கஙஎ , கசடு , 
கருச , ககங , கஎ , உசுரு , உசுஎ , 

சஅ , சஅசு , சக ங , ருகக 
உவகை 
உவகைச் சுவை 

உஎசு , உஎஎ 
உவட்டல் 

கருரு 
உவணம் 

கஎ , உகங 
உவமையணி 

உக , சஉ , 
சஅ , சு 0 , அஉ , கூஉ , கரு , கச , 
காக , ககச , கஉஉ , கஉரு , கஙரு , 
கஙஎ , கச , கசங , கருக , கசுந , 
கஎக , உரு , உ எக , உகக , நகசு , 
ங 20 , ஙஉக , ஙருக , ஙருரு , ஙசுசு , 
நஎக , நகசு - நகக , சஅ , சகச , 
முகரு -சஉ O , சஉச - சஙக , சநச , 
சஙரு , சஙஎ , சருஎ , சசுச , சஎரு 
-சஅ 0 , ச அஎ, 
சகஎ , ருகக , ரு அஅ , ரு அக . 

கஉக , நஙரு 
உழத்தல் 

உ எஅ , ந அஎ 
உழபுல வஞ்சி கரு , உருஉ , ஙஎன 
உளப்பு 
உள்ளி 

ருஉக , ருஎக 
உறுதி 

நஎக , நகக 
ஊசல் 

கஎ 


ஊமன் 
ஊமைப் பேய்க்குக் கூழ்வார்த்தல் 

[ –எ 0 
ஊர்பவர் 
ஊர்ப்பேய்க்குக் கூழ்வார்த்தல்- ருஎங 
ஊறு புனல் 
எங்கராயன் 

நஎஅ 
எங்கராயன் அறவுரை நகூ - ஙஅகூ 
எடுத்துக்காட்டுவமையணி 

( உசரு , உசசு 
எதிர்நிலையணி அஅ - கூக , கஙக , நகச , 

( சஎரு , சஎசு 
எதிர்மிடைப்படை 
எதிர்முனைகள் 

உரு 
எயில் 
எயிறு கஎ , கஎக , ஙரு , சகங , 

( சகசா , ருஉரு 
எயிறுகளுடைய பொருப்பு 
எரி 
எரிவிளக்கு 
எழுகலிங்கம் நசக , நகரு , சசச , ச என 
எழுகலிங்கர் 
எழுவகைப் பிறப்பு 

கஅஉ 
எள்ளல் நகை 
எறிகிற்பவர் 

சஉச 
எற்றை 

ருநங 
எஃகம் 

ச அக 
எஃகு 
ஏகவடம் 
ஏகாவலி 
ஏதுவணி ருரு , ருசு , நசசு , சஅரு , 

( சஅசு 
எமுழை 

கஙஅ 
ஏழிசை வளர்க்க வரியாள் உ அரு 
ஏழு கடல்கள் 

ஙருசு , நகரு 
ஏழு தளைகள் 
ஏழு மேகங்கள் 
ஏழுலகு ( எழுதீவுகள் ) ககக , உ அரு 
ஏழ் கலிங்கர் . 

சசஅ , சரு 
ஏழ் பரி 
ஐங்கரத்த தொருகளிறு 
ஐந்தாங் காசிபன் 
ஐந்தாந் தப்புலா 
ஐந்தாம் மகிந்தன் 

202 
ஐம்படை 
ஐம்படைத் தாலி 

கசசு , உச O 
ஐம்படைப் பருவம் 


கருக 


நமக 


நகசு 


க 0 


ருகங 


உஎச 


சக , 

சகசா , 


உவை 


200 


200 


எடு 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


கூகை 


ககக 


கரும் 


ஐயவணி 


நசுக 


ருஙக 


கசஉ 


கஎஎ 


கசஉ 


உஙக 


கூகங் 


நசுக 


சகக 


( 


ருஙக 


உகஎ 


சாக 


உசாரு 


ந 0 அ 
ருச O 


கஎச 


(ருஉசு 


கூசுசு 


ஐயணர் 

கடதடம் 

நாரு , சசுடு கடதாரை 
ஐவகைக் கருவிகள் 

கூஉச கடமதம் 
ஐவகைத் தாய்மார் 

கடம் 

நடுசு , சருசு 
ஒக்கலை 

கடம்பர் 

ஙகள் 
ஒடி யெறிகிற்பவர் 

கடலாண் 
ஒட்டல் 

கடலலைகள் குதிரைகட்குவமை 
ஒட்டிாட்டி , 

( நடுக , சசு 
ஒட்டினர் உருக , ஙருக கடலேழு 

நகடு 
ஒட்டு 

கஙஅ , ச எரு 

கடலொலி ஆயுதவொலிக்கு வமை 
ஒண்சுடர் 

( நகஅ 
ஒண்ணாது 

கடல்சேனைகட் குவமை நஎக , நகூ அ 
ஒப்புமைக் கூட்டவணி ரு , எச கடல் நான்கு 
ஒலிநீர் மலி துறை 

கடல் நுரை குடைகட் குவமை நகஎ, 
ஒழித்துக் காட்டணி உஎங - உஎரு 

( ச 
ஒளிறுதல் 

கடல் நுரை சாமரைகட் குவமை 
ஒறுவாய் 

( ஙகஎ , ஙகள 
ஒற்றர்கள் 

கடாரம் 

கருக , உஉ 
ஒன்னலர் 

கடியலூர் உருத்திரங் கண்ணனார்கக அ 
ஓகை 

கடும் புனல் 
ஓங்காரம் 

கடைபோகல் 
ஓச்சல் 

கட்செவி 
ஒடை 

கட்டு 

க . சருஎ , 500 
ஒடை வரை 

கணக்கப் பேய்க்குக் கூழ்வார்த்தல் 
கருக , உங்க 

( ரு என 
கஎ , உகச கணங்கள் 

கஎரு , உஉ O , நலங 
ஓமத்தீ 

கணித நூல் 

உ « o 
ஓமவெரி 

உஉங கணிதப்பேய் 
ஒமை 

கணிப்பு 

நருஎ , நகச 
கணைமாங்கள் 
ககக , உஉங கண்டம் 

கஅசு 
ஓவாவுரை 

சஎ 2 கண்டராதித்தன் 
ஓவியம் 

கண்ணபிரானே முதற்குலோத்துங்க 
ஓவியர்கள் 

சஎ O 

னாய்த் தோன்றினானெனல் 
ஔவை 

கண்ணபிரானைச் சிசுபாலன்வைதமை 
ககுத்த மன்னன் கஅஅ 

( ருகக 
கங்கர் 

நம 

கண்ணபிரான் தூது சென்றமை குசச 
சுங்காநதி 

கண்ணபிரான்பால் உலகங்கள் ஒடுங் 
கங்காபுரி 

நசுங 

கிக் கிடத்தல் 
கங்கை 

202 , உகஉ , சகஎ கண்ணபிரான் வாணன் தோள் துணித் 
கங்கைகொண்ட சோழன் 202 

தமை 

( ருசக 
கங்கை மணாளன் 

ருகஉ கதம் உருக . உஎச , நடுசு , நசுக 

ந 00 , ருநச கதலி 
கச்சியர் 

கதழ்பரி 
கடகரி 

நரும் , சஎ, சஎக கதிராழி 
கடகர் நஙஅ கதிர்ச்சுடர் விளக்கு 

உஉஉ 
கடகளிறு உஅஉ , சஎக கதுவல் 

உக்க , சகக , சகஉ 


நசுக 


ஓதம் 


ககம் 


எசு 


க 00 


ஒாழி 
ஓரி 


உ 00 


உகஉ 


கஎசு 


கஎக 


க 


உகரு 


கஙக 


நருக 


உங 2 


கூகம் 


கலிங்கத்துப் பரணி 


ககக 


கஉள 


ச சஎ , 


0 


சஎசு 


காம் 


ககஎ 


ககசு 


500 


நகரு 


கந்தாம் 

2 கச 
கந்துகம் 
கமஞ்சூல் 

ருக 
கமலம் 

நக , கஅசு 
கமலயோனி 

கஅச 
கமழ்தல் 

உஉங , உஉச 
கமுகம் 

உகரு 
கம்பிலியில் சயத்தம்பம் 
சயத்தம்பம் நட்டமை 

உங 
கயல் 

உஎ , ஙஉ , டுசு , கசங , நகஎ 
கயிலைக் களிறு 

கஉஅ 
கா கமலம் 

கஉக 
காடம் 

அக , கஉஎ , கஉக, சகச 
கரத்தல் 

உசுக , சசக 
எக , கசந , ஙஙங , சகச 
கராளர் 

கூந O 
கரிகாலச் சோழன் 

நுகச 
கரிகாலன் காவிரிக்குக் கரைகட்டு 

வித்தமை 
கரிகாலன் சேர பாண்டியரை 

வென்றமை 
கரிகாலன் சேரபாண்டியர் தலையில் 

ரிவிளக்கேற்றினமை ககக 
கரிகாலன் சோழர் வரலாற்றை எழுதி 

முடித்தமை 20 அ 
கரிகாலன் பரிசளித்தமை கக அ 
கரிகாலன் புலிக்கொடி பதித்தமை 

கஎஅ 
கரிமுகன் 

கஅப் 
கரியுரிவை 

கஉஅ 
கருங்காகம் வெண்காக 

மொத்தல் 

ச அசு 
கருங்கொண்டல் செங்கொண்ட 
லொத்தமை 

ச அரு 
கருஞ் சேவகம் 

சகல 
கருணாகரனுக்கும் , மன்மதனுக்கும் 

சிலேடை 
கருணாகரன் களங்கொள் சிறப்பு சுச 
கருணாகரன் தன் யானையைப் போர்க் 

களத்தில் செலுத்தல் 
கருணாகரன் போர்க்களச்சிறப்பு சஎஉ 
கருணாகரன் முதற் குலோத்துங்கனை 

வணங்கல் 
கருணாகரன் யானை மேலேறிச் 

சென்றமை 
கருணைச் சுவை 

உ அக 
கருதார் 


கருநாடியர் 
கருந்தலை 

கூக , கக்கூ 
கருமுகி லொப்பவன் 
கருவி 
கருவிக் கட்டு 

ருஅ 
கருவிளம் 

ருஉ 
கலச கொங்கை 
கலணை 
கலதி 

ருமா 
கலம் 

நகக , சஎரு , ருசு o 
கலவி 

நச சுக , சுங , கஉசு , சகசு 
கலாபம் 

உஎரு 
கலாம் 

உ எரு 
கலிங்கக் குடிகள் முறையீடு ஙஎங , 

( ங எச 
கலிங்கச் சேனைகள் போர்க்குச் 

சென்றமை T02 
கலிங்க நாட்டார் நடுக்கம் நஎக , ஙஎஉ 
கலிங்கநாட்டுத் தீநிமித்தங்கள் உஉஉ , 

( உஉச 
கலிங்கர்படை விரைந்து சென்றமை 

யால் நிகழ்ந்த நிகழ்ச்சி 
கலிங்கப் பரணி 
கலிங்கப்பேயின் கூற்று ந.உ- ஙசு 
கலிங்கப்பேய் களங்காணத் தேவியை 

வேண்டல் 
கலிங்கப்பேய் தேவியை யணுகல் கூகை 
கலிங்கம் சுங , சுச , எரு , நாஉ , ஙகரு , 

சருச , சசுசு , சஎக 
கலிங்கர் எரு , ஙஉ , ஙகஉ , ந ஙஅ , 
நஎஎ , சருரு , சசுங , சசுசு , சசுக , 
ருகே , ருஉச , ரு அங , ருகூ 
கலிங்கவீரர் அந்தணர் கோலங் 

கொள்ளல் 
கலிங்க வீரர் உதிரம் ஆறுபோல் 

பெருகல் 
கலிங்கவீரர் கருணாகரன் போரைப் 

புகழ்தல் 
கலிங்கவீரர் சமணர் கோலங் 

கொள்ளல் 
கலிங்கவீரர் தோற்றோடல் 

( சரு உ 
கலிங்கவீரர் பாணர் கோலங் 

கொள்ளல் 
கலிங்கவீரர் புத்தர் கோலங்கொள்ளல் 

( சசு அ 


சஎங 


எம் 


சகரு 


சருக , 


சஎக 


கூசுக 


நசுங் 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


நகக 


கஉசு 


கறங்கல் 
கற்பனைகள் 


கஎக 


நகரு 


கனலமளி 
கனல் 


கனவரை 


ருஎசு 


கூஉக 


கூகச 


கரு 


ஙகரு 


உஎஎ 


கூஉக 


கரு 


கலிங்கவீரர் முழைகளில் மறைதல் களிமயக்கு 

நச , நஎ 
( சருங 

களிற்றுரி 
கலிங்கவேந்தன் ஆண்மையுரை 

ஙகரு , சநச 
( ஙகள் - நகச 
கலிங்கவேந்தன் சீற்றவுரை 

கனகக் குவை 
( ங எரு , நஎசு கனக தானம் 

உஅக 
கலிங்கவேந்தன் தோல்வி சசஅ கனகத் திரள் 

கங O 
சலிங்கவேந்தன் மீண்டும் அரசுரிமை கனக நிறத்தவன் 

கஉஎ 
யெய்தல் 

சஅ 
கலிங்கவேந்தன் போரில் மறைதல் 

நசசு , நரும் , சமக , ருஉஉ 

சமஎ 
கலித்தல் 

நசச , ஙருசு கனவு கண்டுரைத்த பேய்க்குக் கூ 
கலிப் பகைஞன் 

பொதிந்து வைத்தல் 
கலி யிருள் 

அ , உசுக , உசுஎ கன்னடர் 
ஈலுழி 

கஉக கன்னிக் கொழுநன் 

(ருகூஉ 
கலை கஅ , ஙச , சஎ , கஉஎ , கஎச , உ என 

காசிபன் 

க அசு 
கலைத் துறை 

ஙகக காஞ்சனம் 
கலைமாது 

காஞ்சி 

சுங , எங , நகச 
கலைவளருத்தமன் 

கஉஎ 

காஞ்சி மாளிகையின் தன்மை 
கலைவாணர் 

காடவர் 
கல்யாணர் உங காந்தர் 

அ 0 
கல்லாறு 

காந்தளூர்ச்சாலை உ 0 க , உங , ங அங 
கவந்தம் 

சஙஉ , ச அக காரண காரியங்கள் 
கவரி 

உஅஉ , நகஎ , சகங காரண மாலையணி 
கவனம் 

நடுக , ருஉ அ காரை 
கவி 

உஎஉ , உஎஎ காரிபர் 
கவிகுலம் 

கார்முகம் 
கவிகை ச , க 0 , 20 , உகக , உசுஎ , 

காலக்களம் 

சஎங 
( உகஉ 

காலமுகில் 
கவிந்தர் 

கங 0 

காலமும்மை 
கவின் 

காலனுக்கு வழக்குரைத்தவன் ககஉ 
கவுள் 

காலாட்படைச் சிறப்பு 

கூருக 
கவேரன் 

ககூஉ கால்வழித்தளை வெட்டி யாசிட்டவன் 
கழங்கு 

( ககடு 
கழப்பு 

கருசு காவிரி 

ருக , உஎஅ 
கழல் கசு , சுங , உஎ , ஙஉஎ , நஙஅ , காவிரிக்குக் கரை கட்டுவித்தவன் 
( ஙசக 

( ககள் 
கழாய் 

சஅஅ 

காவிரி நாடுடையான் 
கழாத்தலையார் 

விரிப்புனல் கொணர்ந்தவன் ககஉ 
கழுநீர் 

50 , எச காளமூதிகள் 
கழை கூங , ககஎ , ககஅ , கசஉ 

காளம் 
கழை வனம் 

சகக , ச eo 

காளிதேவியின் வடிவழகு கஉஉ - கஙக 
களத்தில் கொலையுண்ட கணவரைக் காளையம் 
கண்டு அவர் மனைவியர் உயிர் கானரண் 
துறத்தல் சஅஉ , சஅங கிடைத்தல் 

சமசு , சஙக 
களபம் 

சு 0 , சகஎ 

கிம்புரி 
ககரு 

கிரிகளெட்டு 
களவழி 

20 க 


எசு 


கூஉக 


கசு 


உஉஉ 


கஎக 


உசுக 


கருசு 


ககக 


ருஉஅ 


ககசு 


சக அ 


கூஉச 


சகஉ 


கஎஎ 


20 ங 


கூகஉ 


கலிங்கத்துப் பரணி 


கஙஉ 


கசுஎ 


கூகூக 


குஞ்சி 


2.ருக 


கருங 


குலமகளிர் 


ரு.அ 


கூகஉ 


ருகக 


முசுஉ 


கஙஉ 


குதலை 


சஎக 


கூருக 


குழிசி 


கிழான் ( 5 கக குருதிப் புனல் 

ககஅ , கசுக 
கிழிகள் 

குருதி யுண்கென வளித்தவன் 

ககங 
கிளவி 

எக , கஙக குருமி 

ககூஅ 
கிள்ளிவளவன் 

ககஉ , ககடு குலகிரிகள் 
குசைத்தலை 

குலசேகரன் 

உஅரு 
குச்சார் 

குல திலகன் 
குஞ்சாம் 

ங அசு 

குலதீபன் 
ககட் , சசு அ 

குலதுங்கன் 
குடக்கோ நெடுஞ்சேரலா தன் ககசு குலநான்கு 
குடதிசை 

குலப்பாவை 

20 * 
குடர் மென்கச்சு 

சருக 
குடுமிக் கதவு 

குலமடந்தை 

உகக 
குடைகலதி 

குலமறை 

உஎ 
குட்டம் 

கலிங்கர் 
குணத்தர் 

குலோத்துங்க சோழன் 
குணிப்பு 

குவடு 

சகட் , சசுங , ருஉ 
குதம்பை 

குவலயத்தோர் 
உரு , கஙக குவலயம் 

கஅ , உசு 
குதிரைகள் குதிரைத் தறிகளை யொத் 

குழப்பல் 

நருசு , ருளை 
தமை 

குழல் 

உங , 50 , எச , ஙஉங 
குதிரைப் படைச் சிறப்பு 

குழவி 

ங , க o சு , கககூ , கசஉ , உங அ 
குதிரைகள் வானளாவப் பாய்தல் 

ரு உ O 
( கூருரு குழை 

கூஉ , உ 
குதிர் வயிறி 

ருச 

குளப்புக் கால் 
குத்தர் 

குறள் 
குந்தம் சகூக , ருஅ , ரு உங 

குறுகலர்கள் 
குந்தவை 

உ 0 க , உஙச குறுமோடி 
குந்தளரை வென்றவன் 

குறைத்தலை 

ககங , கஎ , சகஎ 
குமண்டையிடல் 

ரு அரு 

குறையுடல் 
குமரி மாதர் 

குற்றுழிஞை 
கும்பம் குருசு , ரு அஉ குனித்தல் , 

உஉ அ , ரு அடு 
குயிற்றல் 

உசுரு குன்றாணம் 
குரகதம் 

குன்றி 

கூசு அ 
குரக்கு வாதம் 

எஅ 
குரங்குகள் மலைகளை யெடுத்து மயங்கி கூடம் 

க 0 , சகஎ 
கூடல் 

ஙஉ , டுக , 200 
ருகக கூடற் சங்கமம் 

உசு 
குருக்கர் 

கூத்திப் பேய்க்குக் கூழ் வார்த்தல் 
குருட்டுப் பேய்க்குக் கூழ் வார்த்தல் 

( ரு எச 
( ருசுக கூபகர் 
குருதிக் கடல் 

கூறெயிறி 

( ருச 
குருதிக் குட்டம் 

கூளி 

கசு 0 , 220 

கேடகம் 
குருதி நீர் க க , க o அ , ருருஎ கேழல் 

கஅ , க o உ , உகந 
குருதி நீர் கடலையும் யானைகள் மலை கைதவர் 

கூஉக 
களையு மொத்தல் 

கைத் துடுப்பு 

நிசஅ , டுடு 
குருதி நெய் 

கைம்மாறு 

சகள் 
ச 


நிச அ 
கரும் 


கூகஉ 


ருச 


உசு 


கரும் 


க 00 


உருக 


கருக 


கூகை 


னமை 


குரம் 


கூகஉ 


ஙக 


ரு.அ 


சகல 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


கூகங் 


ககக 


நசுக 


சதுக்கம் 
சதுரர்கள் 
சத்த மாதர்களும் அவர் தம் 

கொடிகளும் 
சந்தப்பேர் நதி 
சமணப் பேய்க்குக் கூழ் வார்த்தல் 

( ருசுசு 
சமாம் 
சமுத்திரசித் 
சயசிங்கன் கங , கசஎ , உசு , ந அசு , 

( ருசுச 
சயதான் 20 , ஙரு , க 2 ச . நடும் , 


கைம்மிகல் 

உசும் 
கொக்கரித்தல் 
கொங்கணர் 
கொங்கர் 
கொங்கை 

ருசு , சுஉ , உகச 
கொடியில் இந்திரனை வைத்தவன் 

[ ககங 
கொடிறு 

கஙஅ , 22.அ 
கொடை 

உச , நக , நகச 
கொட்டு 
கொண்டல் 

உஅங , சஅடு 
கொந்தளகம் 
கொப்பை 

20 ச 
கொல்லி 
கொழுநர் ந O , ஙஎ , ந அ , சச , சரு , எ 0 
கொள்ளிவாய்ப் பேய் 

கசை , ககக 
கொற்றம் 

உஉச , ருநங 
கொற்றலம் 
கொற்றவர் கோன் 
கொற்றவன் 
கொற்றவை 
கோகன த மலர் 
கோசலர் 
கோச்செங்கணான் 
கோட்டம் 

உருச 
கோட்டாறு 
கோதண்டராமன் 


( சசுச 
ருசங 


கூசுஎ 


சய துங்கன் அ , உகக , உகசு , 
சயத் தம்பம் 

க 0 , 20 க , சஎக 
சயப் பாவை 

ங 20 சகக 
சய மகள் 

உருரு , சகஎ , சக அ 
சயமாது 


ககஎ 


கஎசி 


சயிந்தர் 


ந mo 


கருஉ 


ககக 


சகஎ 


நகை 


கூடு 


கஎ 


சரம் 

சஉங , சச , சஉ அ 
சலுக்கு முலுக்கு 

ருஉசு 
சல்லவட்டம் 

செரு 
சவளம் 
சவுந்தியர் 
சன நாதன் 

20 சு 
சனபதி 
சாக்காடு 

உக 5 
சாக்கியர் 
சாதகர் 

ககரு , ச அக 
சாதன மந்திரம் 
சாதுரங்கம் 

நசக , ருகை 
சாபகர் 
சாமரம் 


200 


கோதமை 


நசுக 


சசு அ 


கஎசு 


உசுஉ 


கூஉக 


கூஉரு 


சாமரை 


கூகஎ 


ருகா 


சாயை 


எக 


சாலை 


கோதாவரி 
கோதையோதி 
கோப்பு 
கோமகன் 
கோம்பி 
கோல் 

உஎங , 50 அ , ருஉ ங 
கோளகை 
சக்காக் கோட்டம் 

கசஎ , உருச, 

நஅச 
சக்கரம் 

உசஎ , ஙஅஅ , சஉ அ 
சக்குவாயிர முடைக்களிறு கஅ அ 
சங்கிதை 

கஅந 
சங்கிராம ராகவன் 
சங்கிராம விசயதுங்கன் 20 உ 
சங்கீரண வலங்காரம் 

கருஎ , நசச , நசரு 
சடசடவெனல் 
சதயவிழா வேற்படுத்தியவன் 20 க 

ககடு . கஉச 


உகசு 


ககக 


200 


கரு 2 


சாருநர் 

சஎஅ 

கூஅங 
சாபம் 
சிங்கம் அரசர்கட் குவமை சஅ 
சிங்கவாகனி 
சிங்களம் 
சிங்களர் 
சிங்கிக் கூத்து 

நக , சங 2 
சித்திரதன்வன் 
சித்திர மண்டபம் 

ககரு 
சித்திரன் 
சிபிச்சோழன் 

ககள் 


ககக 


ச 20 


ச O 


கலிங்கத்துப் பரணி 


சகள் 


கரு 


ஙகக 


அங 


சகக 


கஙக 


ககூக 


சகே 


சின்னம் 


கருக 


கூக 


ககக 


கருரு 


சிமயம் 

கந O , கஎஅ செங்கயல்கள் 

உகரு 
சிரமலை 

நசு செங்கழுநீர் 
சிலம்பு 

ரு அ , உஎரு செங்களம் 

க o ங , ச அள 
சிலேடையணி ஙஉ , ருக , 
ருகூ , எங செங்குமுதம் 

உகரு 
சிலை கஅ , சுச , கஉஎ , சாரு , சகே , செங்குருதி 

உஉஉ , உஉச 
( சசுஎ செங்கை மலர் 

சான் 
சிலைத்தல் 

சஅ செஞ்சோற்றச் செய்தல் 
சிலைமாரன் 

செண்டு 

கஎஅ 
சிலையவர் 

ரு அ அ செந்திரு மாது 
சிவபெருமான் நஞ்சுண்டமை 

கங O 

செந்நாய் 
சிறத்தல் 

செந்நீர் 

நசு 
சிறுகுதலை 

செப்புக் கிண்ணம் தனங்கட்குவமை 
சிறுமுறுவல 

( கஉரு 
சினவழல் 

செம்பியர் 

கஅ , 20 உ 
ருரு அ 

செம்புனல் 
சீத்தல் 

செம்மலை 

சசுடு 
சீயம் காஉ செம்மல் 

உஙஅ 
சீவல்லவ மதனன் உங செய்கை 

கூஉஅ 
சுடலையிலுள்ள பொருள்கள் 

கககூ , 

செய்யவர் 

( க 20 செரு ருஉ , உரு ங , உஎசு , நகங , 
சுந்தர பாண்டியன் 

உங 

ஙருஉ , சாரு , சசங 
சுரகுரு கருஎ , கஎசு செருகல் 

50 , எச 
சுரநதி 

செருக்களம் 

நகச , சககூ , 
சுரம் 

செருக்கு 
சகஉ , சகசு 

செலவு 
செவிச் சுருள் 

ரு அங 
சுராதி ராசன் 
சுரிகுழல் 

செவ்வண்ணம் 
சுரிகை சநக , ரு அக செவ்வி 

ஙகஅ 
சுரிசங்கு ருகங செவ்விளநீர் 

ருஉ 
சுருதி 

உசக , உரு அ 

செழியர் கசு , சருரு , உஎ 0 , உக அ 
செறுத்தவர் 

கூசஅ 
சுவடு 

செறுநர் 

நகச , ச கரு , ருசுக 
க o எ , ருசரு 

சென்னி கங , கரு : சுங , கஅ , உ அசு 
சுறாமீன் வீரர்கட் குவமை 

சேகரன் 
சேகுணர் 
சேடியர் 

சேதிபர் 
சூரியன் சாயாதேவியைத் தேடல் எ 0 சேது பந்தனம் 

சேயரி 

ருஉ 
சூரியன் தேர் இரவில் செல்லாமை 

( அரு சேரபாண்டியர் தங்கொடிகளை இமய 
சூரியன் தேர் ஒற்றைச் சக்கர 

மலையி லிருத்தினமை கஎஅ 
முடைமை சேரமான் கணைக்கா லிரும்பொறை 

( 

( ககூடு 
சூரை 
சூற்பேய்க்குக் கூழ்வார்த்தல் 

ரு எக சேரர் 

ந அஉ , ரு உக , ருங . 
செங்கட்சோழன் 

சோன் செங்குட்டுவன் 
செங்கதிரோன் 

சேர்வையணி 


காசி 


சுரவி 


செவிச் சுளகு 


கமஎ 


உங 


கருங 


கஎO 


சுலாவல் 


சுளகு 


ருக 0 


நங்க 


கூஉஉ 


கஉசு 


சூடகம் 
சூதர் 
சூரவர்க்கன் 


கஉக 


உகக 


எச 


ககசு 


ககக 


சுக 


சகரு 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


கூகரு 


சேவணர் 


ககக 


கூஉக 


காசு 


கஎ 


உகசு 


தாணி 


கஎ 


கூகங 


Im 21 


உருக 


உலக 


தண்டு உச O , ஙஎசு , நஎஎ , ஙஅக , 
சொற்பின் வருநிலை யணி 

( ங அஉ , ஙஅரு , ந அ அ , நகங 
சொற்பொருட்பின் வருநிலை யணி தண்ணுமை 
[ 20 , உஎஉ , உஅந 

தபனகுலம் 
சொற்று 

தமாம் 

சஉ O 
சோதி மென் கொடிகள் 

தமருகங்கள் 

ககச , ககரு 
சோரி 

சநச , சஅஎ தரங்கம் 
சோழ குலசேகரன் உ அரு 

கஉச , க அரு 
சோழ குலதுங்கன் 

தாளம் சக . கஉ அ . கஙக , ருக , ருக 
சோழ நாட்டில் நிகழ்ந்த தீங்குகள் தராதிபர் 

உருசு 
( உரு அ - உசு o 
சோழ நாட்டில் நிகழ்ந்த தீய நிமித்தங் தருமன் படைக்கு தவி செய்தவன் 
கள் 

( 
சோழ மாபினர் பிறர் பிழைகளைப் தலை தடுமாறல் 
பொறுத்தல் 

தலை மகன் 
சோழ மன்னர் புகழைக் கேட்டுத் தலையொடு முடிதல் ச அஉ , ச அங 
தேவி களிப்பெய்தல் 

தவளப் பிறை 

கஉரு 
சோழர் படை போர்க்குப் புறப்பட்ட தவளப் பொடி 

கஉடு 
தனால் நிகழ்ந்தமை நரு அ , நசுக 

கஉ அ , ருருக 
சோழ வீரர் கலிங்க வேந்தன் மறைந் 

தழங்கல் 

உஅங 
திருந்த மலையை யணுகல் 

தழல் 

கஉ அ , சக்க , சகஉ 
சோழ வீரர் கலிங்க வேந்தனைப் பாது 

தழை வயிறு 
காத்தல் 

உருக , ஙஅரு 
சோழ வீரர் கலிங்க வேந்தன் யானை தளவு 
களைக் கவர்தல் சருரு - சரு அ 

ககரு , உ எச 
சோழ வீரர் தீமூட்டிச் சூறையிடல் 

க , க 0 
நஎ 0 தறுகண் 

காக , ஙஎரு 
சோழ வீரர் பலவகைப் பொருள் தற்குறிப் பேற்ற வணி கங , கச , ருஎ , 
களைக் கவர்தல் 

ரு அ , சு 0 , எக - அக , அச - அஎ , 
சோழ வீரர் மதில்களையும் சோலை 

கச , உகசு - உகூஅ , ச ந ங 
களையு மழித்தல் 

தன தடங்கள் 
சோழ வேந்தனைப் பாண்டியனெனல் தன பாரத்தால் இடை துவளல் டுஅ 


தவளம் 


ருகே 


தளம் 


ககரு 


தளை 


ஏறி 


கஎஉ 


( கசு 


தனராசி 


உருரு 


ககரு 


உச 0 , உருச 


தனு 
தன்மை நவிற்சியணி உங , ஙங , ருங , 


சுஉ 


சோழன் செங்கணான் 
சோள சேகான் 

கங 
ஞாலம் 

ஙக அ 
ஞானறு 
தகர்த்தல் கசக , ஙஅ , டுஉச 


கூக 


தாதகி 


தாமரை மொட்டென்னு முள்ளி 


கரும் 


ருஎக 


தகைதல் 


நகசு 


ருஉசு 


எச 


கசஎ , ஙஅச 

சஅ அ 
ருகக 


தந்தவுலக்கை 
தடி 
தணத்தல் 

நிஉஎ 
தண் கமுகம் 
தண்டலை 

உஎஅ 
தண்டாயுதம் மழுவாயுத மொத்தல் 


உகரு 


தாரகை 
தாரா வர்ஷன் 
தாரை 
தாழி 
தாளமுஞ் செலவும் 
தானம் 
தானவர் 
தானவாரி 


கஉ 


அச . உஅக 

கஅ அ 


சஎக 


நகசு 


கலிங்கத்துப் பரணி 


தானை 


ங TO 


காக 


துங்கபத்திரை 
துங்கம் 
துஞ்சல் 


சுக 


உஎ 


கசச , ககரு , சந 0 


உசஎ 


கங O 


துரக்கணம் 
துரகம் 
துரகராசி 


கங 2 


கசக 


காக 


ககூடு 


திகிரி 

உருக 
திகிரி வரை 
திகை 

நருச 
கிக்கயம் 
திக்கு விசயம் 
திங்கள் 

உஙஅ 
திசைக்கரி 
திசை நான்கு சு , உஎக , ஙருக 
திசை மலை 
திசை முகம் 

FOG 
திசை யானை 

க 0 , நஎசு 
திசை விபம் 

நசச , நருஎ 
திடர் 

ஙருஉ 
திமிரி 
திமிர்த்தல் 

நடுச 
திமில குமிலம் 
தியாகவல்லிக்கு மன்னர் மனைவியர் 

தொண்டாற்றிச் செல்லல் உஅகா 
திரிசங்கு சுவர்க்கம் புகல் 
திரிபு ருஉ , கஎந , உருச , சஎங , ருங 

ரு 
திரிபுவனம் 

20 எ , உசுந 
திரிலோசனன் 
திரு மடந்தை 
திருமந்திர வோலையாள் 
திருமாலினிடம் உலகங்கள் தோன்றி 

னமை கஅஉ 
திருமாலே முதற் குலோத்துங்க 

னெனல் க அச , உஙஉ 
திருமால் ஆலிலையில் பள்ளி கொண் 


கூக 


உஎ 


ருஎரு 


தூளி 


ங 20 
ஙஉஅ 


துணங்கை 

நமக 
துணங்கைக்கூத்து மகளிர்க்கும்மைக் 

தர்க்கு முரித்தெனல் நாக . சஙஉ 
துமிந்தர் 

சகரு , சகசு 
சசரு , ருஉக 

கசுரு 
துரங்கம் 

ச அரு 
துருக்கர் 
துருத்தியாளர் 
துலாம் 
துலையிற் புக்கவன் 
துவர் நிறம் 
துவர்வாய் 
துளுநாடியர் 
தூங்கெயிலெறிந்தவன் 

நசுரு . ரு அசு 
தூணிகள் 

கூசு நசுஉ 
தூளிபடலம் 

நருகூ 

சருக , சசுசு 
தெரிவைமீர் 

சசு , எம் 
தெலுங்கர் 
தெலுங்கவீமன் 
தெவ்வர் 

சசுரு , ருகூஉ 
தெழித்தல் 

நருச , சரு 
தெளி 

உஅ அ 
தெற்றல் 
தென்குடதிக்கு 
தென் மதுராபுரி 
தென்னர் 

கரு , ஙசக 
தென்னவர் 

கரும் , நஉக 
தேங்கல் 
தேர்ப்படைச் சிறப்பு 

ஙருஉ 
தேர்மொட்டு 

ச அள 
தேவகி 
தேவர்கள் ஆலவட்டம் பிடித் 
திருத்தல் 

அள 
தேவர்கள் திருப்பாற் கடலைக் கடை 
தல் 

கஉஉ , ருசஉ 
தேவர்கள் நிலத்திலடியிடாமை 
தேவி கலிங்கப்போரின் கொடுமை 
கூறல் 


நசுக 


-மை 


உங்சி 


கருஉ 


கஉங 


ககச 


ககக 


எக 


திருமால் புவி யிரந்தமை 
திரை கங O , உ எக , நகஎ , சசு , 

( சசஎ , சக 
திரைக் கரங்கள் 
திலகம் 
திலீபன் 
திளைத்தல் 
திறம்பல் 
திறை சக , உக அ , உஎஉ , ஙஉஅ , 

நஙஎ , நஙஅ , ருஙசு , ரு ங அ 
தினகரன் 
தீபக்கால் கட்டில் 
துகில் உரு , நச , சசு , உ அக , 
துகிற் கொடிகள் மீன்கட் குவமை 

( ஙகள் 


கஎ2 


கஉக 


கருக 


கஎச 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


கூகள் 


நடை வயப்பரி 
நமன் கோட்டம் 

26 
நமன்மேல் வென்றி கொண்ட 

வன் 
நம்பியாண்டார் நம்பி 

20 க 
நயனக்கடை 

உ அ 
நாதுங்கன் 

உச , ருச 
நாபாலர் 

(ருகக 
நராதிபர் 
நவநிதி 


நஉசு 


நவமணி 


கருச 


கருக 


நாகம் 


கஎக 


கலை 


கஉகூ 


கஉசு 


தேவி கூழடுமாறு கூறல் Gom 
தேவி பகடுபலி கொள்ளல் 
தேவி பரணிப்போர் 

மூளுமெனல் 

( உஉஎ 
தேவி பேய்கட்கு விடைகூறல் உஉச , 

( உஉள 
தேவி போர்க்களச் சிறப்புரைத்தல் 

( சஎரு , உ 
தேவி முதுபேயின் பிழை பொறுத் 

தல் கசு 
தேவியின் உத்தரியம் 

கஉஅ 
தேவியின் கட்டில் 
தேவியின் கா தணிகளும் மாலையும் 

( கஙஉ 
தேவியின் கைகள் கறுத்தமை 
தேவியின் கொங்கைகள் 
தேவியின் கோயிலமைப்பு கூஅ , க.அ 
தேவியின் கோயிலில் ஈ , எறும்புகள் 
அணுகாமை 

கருடு 
தேவியின் சிலம்பு 

கஉஉ 
தேவியின் திருவதரம் 
தேவியின் திலகம் 
தேவியின் துகிலும் கச்சும் 
தேவியின் நடனம் 
தேவியின் பஞ்ச சயனம் கருச 
தேவியின் மக்கள் 
தேவியின் வதனம் 
தேவியின் விளையாட்டுக் கருவி 

கள் 
தேவேந்திரவர்ம ராசராசன் 

எஅ 
தொங்கல் 

ச அவ 
தொடுகடல் 
தொடை 

உகச , சஉங 
தொண்டைமான் கூஉ எ.நசஉ , சஎக 
தொண்டையர்க்கரசு 
தொண்டையர் வேந்தன் 
தொழு 
தொளை முக மதமலை 
தொன்மரபு 

20 அ 
தோகை 

கள, உஅக 
தோயக் கலவி 
தோன்றல் 
நகக்குறி பற்குறிகள் மைந்தர்க்கு 

முரியனவாதல் 
நகை ச்சுவை 

நசுக , ருஎச 
நக்காஞ்சி 


கூஉக 


கஉஎ 


கருக 


ககக 


நவிலை 

ந அசு 
நவ்வி 

அங 
நன்னி நுளம்பன் 

கடுசு 
நாசிகை 

க 02 
நாண்மங்கலம் 
நாபி கமலம் 

க அசு 
காமாது 

கங 
நாரதர் கரிகாலனைக் காணல் 
நாரதர் சோழர் வரலாற்றை 
யெழுதுமாறு கூறல் 

கஅக 
நாரதர் தம்மிருப்பிட மேகல் 

க அரு 
நாலாறு 

காஎ 
நால்வகைப் பண் 
நால்வகை யரண் 

கஎஎ 
நால்வன 
நாழி 

ருசக 
நாற்கடல் 

சுக , ருசஉ 
நாற்கூடம் 
நான்காம் சயசிங்கன் 

20 சு 
நான்காம் விசயாதித்தன் 200 
நான்மறை 

கஅக , உஙடு 
நான்முகன் 
நிகளம் 

2.கஅ , உ உஎ 
நிணக்கலிங்கம் 

50 க 
நிணக்கூழ் 

எரு 
நிணக்கொடி 

காசு 
நிணச்சட்டை 

கருசு 
நிணச்சேறு 
நிணத்துகில் 

கஎருசுசு 
நிணப்பூ 

க 0 அ 
நிணப்போர்வை 

சஅசு 
நிணமணம் 
நிணமாவை 

நிச 
நிணமெத்தை 
நிணம் கூக , க 20 , 500 , ருசுக 


கூஎரு 


கன 


கூகசு 


ரு அ O 


நகரு 


சசுச 


கூகக 


சஎசு 


சுக 


கசுஎ 


கருச 


எங் 


கூகறு 


கலிங்கத்துப் பரணி 


உகம் 


எஎ 


சங 2 


உக அ 


கூகசு 


சுஎ 


22 க 


கஉக 


நசுக 


2 உஎ 


சு 


T20 


நகச 


கருக 


காஅ 


சங 2 


நெய்த்து 
நெல்லி 
நெற்று 
நேமி 

உச O , சங O , சஙக 
நேயக்கலவி 
நேரிழை 
நொடிவரை 
நோக்கப் பேய்க்குக் கூழ்வார்த்தல் - 

( ரு எங 
பகடு 

ககச , உஎஉ , நநரு 
பகல் விளக்கு . 
பகழி சஉ 0 , சஉஉ , சஙசு , ரு உங , 

( ரு 
பகழிப்படை 
பங்கயக் காம் 
பங்கயப் பொய்கை 

சஅஎ 
பசுங்குரு 

க o அ , ககச , சகக 
பசுந்தலை 
பசும்புரவி 

அரு 
பஞ்ச சயனம் 
பஞ்சப்பன் 
பஞ்சவ மாராயன் 
படம் 
படரெரி 
படர் 

உச 0 , சஅ 
படல துளி 

உகம் 
படவு 
படி 

சஉ , ருகல் 
படைகள் வேட்டையாடத் திரளல் 

(உஎக 
படைக்கும் கண்களுக்கும் சிலேடை 

( கூஉ 
படைஞர் நருங , ச சஉ , ருஉஉ 
படை நான்கு 
பட்டினப் பாலை 

ககஅ 


ககசு 


கூக 


நகசு 


ககக 


உலக 


நிதம்பம் 

கக , 20 , சருக 
நித்தகாரர் 
நித்திலப் பந்தர் 
நித்திலம் உகஉ , உக. அ , நகசு , நஙச . 

( சகசு 
நிமித்தம் 
நிமிரவிடல் 

உங , சஉச 
நிரனிறைப் பொருள் கோள் சக , 

[ உகஉ , ருக்க 
நிருத்தம் 
நிருபர் 
நிலநான்கு 
நிலப்பாவை 

உசச , ருகக 
நிலமாது 

உச O 
கிலமுதுகு 
நிலவறை 
நிவத்தல் 
நிழற்கொடி 

சகக , சகஉ 
நிறைக் கவசம் 
நீண்முகடு 
நீலமணிப்பல்லக்குகளுக்கு யமுனை 
யும் முத்துக்குடைகட்குக் கங்கை 
யும் உவமை 
நீலி 

ருச 
நுகர்தல் 
நுடங்கல் 

ககசு , உகந 
நுண் திவலை 

உகஅ 

சசக , சசஉ 
கதி 
நுளம்பப்பாடிப் பாண்டியன் 

கரு உ 
நூக்குதல் 
நூழிலாட்டு 
நெடுங்கடை ருஉ , ருரு , ருகூ , எக 
நெடுங்கழை 

ககஎ , கசவ 
நெடுங்குஞ்சி 
நெடுங்குந்தம் 
நெடுஞ்சிரம் 
நெடுஞ்செழியன் 
நெடுஞ்சேரலாதன் 
நெடுந்தூண்டில் 

ககஅ 
நெடுமதில் 
நெடுமால் 

ச , உஙக 
நெடுமுடிக்கிள்ளி 
கெடுமோடி 

அஅ 
நெடும் பேய் தடியைப் பிடித்திருத்தல் 

( சடுசு 


கனக 


உக 2 


கஎ O 


சகக 


நுதல் 


ரு எங 


சாசு 


2 எக 


ககஉ 


பட்டை 


ககக 


ககசு 


சகசு 


பணத்து ரகம் 

கஉஉ 
பணபணி 
பணிப்பணம் 

கூகக , ருசக 
பணிலம் 

உச , உஅக 
பணை உலக , சகச , சங , சகள் , 

( ருசஉ 
பண் 

எக , ஙஉக 
பண்டித சோழன் 

ருகூஉ 
பண்டு 

கடு , கஅ , ருருரு 
பண்ணுதல் 

நகச 
பண்ணை 

குஎ 


ககசு 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


கூகக 


பதடிகள் 


உகஎ 


காக , ககள் , ருரு 


பழுவெலும்பு 
பறந்தலை 
பனுவல் 


கூகக 


உரு 


காக 


பாகு 


சஎஎ 


காக 


பாடகம் 


பாணி 


பதம் கஅஉ , உரும . உஎச , சகரு , 

ருக , ருசுக 
பதயுகளம் 
பதலை 

ருஏ o 
பதுமத்தன் 

(ருகச 
பதுமம் 
பந்தி 

நசுஉ , ருசுச 
பம்பா நதி 
பயிரவி 

சஅச 
பரகேசரி 

ககக 
பாட்டிற் பிளவு 

ரு அந 
பாணி 

கஉச , கசுச , உஉஎ , ருஎரு 
பாணிக் கூழ் நச அ . ருருரு , ருசுச 
பாவை 
பராசான் மகன் 
பரி உருரு , ஙரு , நகசு , நககூ , 

சச , சசு , ச 22 , சசக , சக ங 
பரிசில் 
பரிசில் வாணர் 

ககஅ 
பரிசு 

க அசு , க அஎ , ககசு , நசுஉ 
பரிசை 

சகரு , ருருக 
பரிதி 

எக , உநஅ 
பரித்தல் 

கஉஉ , கஉச 
பரித்திறலவன் 
பரிபவம் 

ஙருஉ , ருநக 
பரிபுரம் 

உங , கஉஉ 
பரிவிருத்தி 

க 0 அ 
பரிவு 
பரிவேட்டை 

உஎஅ 


உகசு 
பாகுவலயம் 

ருகக 
பாசடை 

சஅஎ 
பாசிமறம் 

ருகம் 
பாணர் 

கூஉச , சசுகூ 

ருசசு 
பாதம் 

கஅ 2 
பாதவம் 

அக 
பாந்தள் 

கச O 
பாந்தியிருத்தல் 

கச O 
பாரதப் போர் 
பாரதம் கஅ , கஅக , ககச , சஎஉ 
பாராவளை 

ருகக 
பாரித்தல் 

உஙஎ 
பாரிபோகம் 

உருரு 


கநல 
க அ 


உஎ 


பாரை 


எசு 


பார்த்திபர் 

உருரு 
பார்வைப் பேய்க்குக் கூழ் வார்த்தல் 

( ருசு அ 
பாலாறு 

உஎஅ , நசுஎ 


கஉஎ 


பாலை 


எசு 


கஉசு 


பாலை நிலக் காற்றின் கொடுமை கச 
பாலை நிலத்தில் மாநிழலின்மை 
பாலை நிலப் பறவைகள் அம , அஉ 
பாலை நிலமரங்கள் 

எசு , எஎ , என் 
பாலைநில விலங்கு 

அந 
பாலையில் பேய்த்தேருஞ் சூறாவளியு 
மிக்கிருத்தல் 


பருநாண் 


(ருகஉ 


கஅ , கஉஉ 


கள் 


அச 


பாவாடை 


ருசுக 


கூஉக - ஙகஉ 


பாறு 


ககக 


பானு 


கசசு , செரு 


நாச , ச அக 

20 க 
க 20 , ருநல 

நிஉஎ 
கருச 


கூஉக 


ககாசு 


பருமணி 
பரும் யானை 
பருவயிரத் தோள் 
பலதேயத் தாசர்கள் 
பலிபீடம் 
பல்லரிசி 
பல்லவர் 
பல்லவர்கோன் 
பல்லவர்க்காசு 
பல்லவர் தோன்றல் 
பல்லியம் 
பவதி பிட்சாந்தேகி 
பவனபதம் 
பவனி 
பவித்திரம் 
பழவடியார் 


நசுச 


தகள் 


நகச 


கருரு 


பிணங்குதல் 
பிணந் தருநாச்சி 
பிணமெத்தை 
பிண்டி தீட்டல் 
பிண்டி பாலம் 
பிதிர்தல் 
பிரகதீசுவரர் 
பிரதாப ருத்திரன 
பிரமன் 
பிரளயம் 


நருகூ 


குசுரு 


20 க 


சகரு 


ககஎ 


கஅக 


lino 


கஎஎ 


ங 20 


கலிங்கத்துப் பரணி 


பிராமணப் பேய்க்குக் கூழ்வார்த்தல் 


காது 


ருரு அ 


நகசு. 


கஎ 


பிளவு 


புவனி 

உ அசு 
புவி கஎக , உச , நஙசு , ச கூச , ருகச 
புளகச் சின்னம் 
புளிதம் 
புள் 
புறக்கிடல் 

நருங , ஙஅஉ 
பறம்பு 

ருகரு 
புறவொடு ஒக்கநிறை புக்கவன் 
ககம் 
புனல் க , அக , அசு , உஉச , உசுங , 

( ஙருஉ , சஎசு 
புனனாடு 


புன்கு 


எஅ 


கநடு 


சுசு 


ரு அஉ 


கரும் 


ருக 


சக 


கங் 


5 


உஙக 


ருசஎ 


சஉக 


புணரி 


கஙச 


பிரான் 

கச , உருச 
பிருதுலாட்சன் 

ககள் 
பிலம் 

கஙசு , சசக , சருக்க 

ரு அங 
பிளிறல் 
பிறங்கல் 
பிறிதினவிற்சியணி உரு சு , உருஎ , 

சருக , சருச 
பிறிதுமொழி தலணி 
பிறைமுகப்பகழி 
பிற்றைநாள் 
புகர்முகம் , 
புகலிடம் 

ருஎ , நஎக 
புகழை வெண்ணிறமாகக் கூறல் கச , 

உருசு 
புகழ் மடந்தை 
புகைக் கொடி 
புடை 

உஉ , ஙகள , ஙருஉ 
புடைபேர் தல் 

அ அ , நஎ O 
புடைப்படலம் 
புட்டில் 

ககங , சகச 
புணரி புகவிட்டவன் 

சஎஅ 

ச அரு 
புத்தப்பேய்க்குக் கூழ்வார்த்தல் நசுஎ 
புயல் 

க , கசங , ருச O , ருகசு 
புயல்வண்ணன் 
புரசை 
புரந்தான் கஅ அ , உஙஎ , ருஉக , ரு அவ 
புரமெரிமடுத்தமை 

உருஉ 
புரம் 

கஅக 
புரவி அரு , நசஎ , நகங , நகூச , நகங 
புரவிப் படி 
புரவி யுரித்தோல் 
புருவத் தனு 

உருச 
புலகேசி 

உச 
புலம்பு 

의 에 
புலவி 

உஅ , சஅஉ 
புலால் 
புலி அரசர்கட்குவமை 
புலிக்குறி 

கஎஅ 
புலிக்கொடி சிறந்து விளங்கல் 
புலி வீரர்கட்குவமை 

Tor 
புவனம் 


ஈசு 


துணர்ச்சி 
புண்ணீர் 


ககரு 


பூசல் 
பூசுதல் 
பூதகணங்கள் 
பூதங்களுக்கும் பேய்களுக்குமுள்ள 
வேற்றுமை 

கடு . 
பூதம் மேகத்தை யொத்தல் 
பூதலம் 

கஎ , உகக , நகசு 
பூமாது 
பூமிசையோன் 
பூழியர் 
பூழை 
பெட்டகம் 
பெண்ணை 
பெண் பூதங்களை ஆண் பேய்கள் 
புணர்தல் 

கரும் 
பெய்கலம் 
பெய்வளை 

உஅஎ 
பெருஞ் சோலா தன் 
பெருநற் கிள்ளி 
பெருந் திருவாட்டி 

குஉஎ 
பெருந் தேவி 
பெரும் பாணாற்றுப்படை 
பேயணை 
பேய்களின் உடல் கூனியானமை 

( கடுக 
பேய்களின் உடல் மயிரும் , மூக்கும் , 

செவியும் 
பேய்களின் கண் குருடாதல் 
பேய்களின் கண் சுழலல் 
பேய்களின் கன்னங்களும் , கண்களும் 

( கஙஅ 
பேய்களின் காது செவிடானமை 


ககக 


ககசு 


நிகஉ 


ககூஅ 


கருச 


ருகா 


நஎசு 


கச O 


கசஎ 


ககள் 


சரு அ 


உகக 


பேய்களின் கால் முடமாதல் ( கசடு 
பேய்களின் குழவிகள் 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


கூஉக 


கநடு 


நகஉ 


-கஎ e 


குருசு 


கசங் 


கசக 


கருக 


ககஎ 


கஙசு 


கரும் 


கஎஉ 


ருகஎ 


ருஉசு 


உகஉ - உக்க 


பேய்களின் கை , கால்கள் 

பேய்கள் காப்பும் இரட்டை 
பேய்களின் கை முடமாதல் 

வாளியுமணிதல் 
பேய்களின் நகங்கள் 

பேய்கள் குருதிமீர் முகத்தல் 
பேய்களின் நாக்கு 

பேய்கள் கூத்தாட்டு விப்போரை 
பேய்களின் பசித்தழல் 

யொத்தல் 
பேய்களின் பற்களும் , தாலியும் , பேய்கள் கூழடத் தீ மூட்டல் ருஉஉ 
தலையும் , உதடும் 

[ உங 
பேய்களின் முதுகும் உந்தியம் பேய்கள் கூழடத் தொடங்கல் டுகரு 
பேய்களின் மெலிந்த உடல் 

பேய்கள் கூழை உப்புப் பார்த்தல் 
பேய்களின் வாய்களும் முழங்கால் 

( ருசக 
களும் 

பேய்கள் கூழ் துழாவல் 
பேய்களுக்குப் புரையேறல் 

ரு அச 

பேய்கள் கூழ் வார்க்கத் தொடங் 
பேய்களைக் கண்டு யோகினி மாதர் 

கல் 

ருசு 
நகைத்தல் 

பேய்கள் கொக்கரித்தல் 
பேய்கள் அகப்பைகளைக் கொள்ளல் பேய்கள் துடுப்பும் அகப்பை 
( ருசுங யுங் கொள்ளல் 

டுசஅ 
பேய்கள் அடுப்பை யமைத்தல் 

பேய்கள் துணங்கை யாடல் 

ஙகூ, 
பேய்கள் அடைக்கா யருந்தல் ரு அங 

( ரு அரு 
பேய்கள் அரிசி குற்றல் 

பேய்கள் தேவிபால் முறையிடல் 
பேய்கள் அரிசி புடைத்தல் 
பேய்கள் அரிசிமாவை யளத்தல் குசசு பேய்கள் தேவியைப் பாடுதல் ருஉஎ 
பேய்கள் அரிசி மாவை யுலையிற் பேய்கள் தேவியைவிட்டகலாமைகசச 
சொரிதல் 

ருசஎ பேய்கள் தோள் வளையும் ஏகா 
பேய்கள் ஆடையணிதல் 

வலியு மணிதல் 
பேய்கள் ஆபாண மணிதல் 

பேய்கள் நடனம் புரிதல் உஅஅ 

ருகச பேய்கள் நன்னிமித்தங் காணல் உகக 
பேய்கள் உண்ணத் தொடங்கல் பேய்கள் நிலஞ் சமைத்துக் 
ருஎஅ - ரு அக கொள்ளல் 

ருருள 
பேய்கள் உண் கலங்கொள்ளல் ருரு அ , பேய்கள் பாணிப்போர் நிகழ்தல் 

ருருக கேட்டுக் களிப்பெய்தல் உஉ அ , 
பேய்கள் உதிரத்தில் மூழ்கல் ருமஎ 

( உ உக 
பேய்கள் உரல்களைக்கொள்ளல் ருஉரு பேய்கள் பல்லை விளக்கி நாக்கை 
பேய்கள் உலைநீர் சொரிதல் 

ருஉ O 

வழித்துக் கொள்ளல் ருரு 
பேய்கள் ஊமையாதல் 

கசஅ பேய்கள் பாடக மணிதல் 
பேய்கள் எண்ணெய் தேய்த்துக் பேய்கள் பானைகளைக் கொள் 
கொள்ளல் 

ருசு 
பேய்கள் ஒட்டகங்களைத் தங்குழவி 

பேய்கள் பிரமனை யிகழ்தல் 

பேய்கள் மரங்கட் குவமை அஅ 
பேய்கள் ஒன்றன் மேலொன்று பேய்கள் மாய வித்தையால் 
விழுதல் 

கசு அ 

ஏமாந்தமை 
பேய்கள் கடலில் நீந்தல் 

பேய்கள் மாய வித்தையை நிறுத் 
பேய்கள் களிப்பால் விளையாடல் 

தத் தேவியை வேண்டல் 
ரு அரு - ரு அக பேய்கள் முதற் குலோதுங்கனை 
பேய்கள் களிப்பெய்தல் 

வாழ்த்தல் 

டுகள் 
பேய்கள் கனவுரைத்த பேய்க்குக் பேய்கள் வள்ளை பாடல் கூக , ருஉஎ 
கூழ் பொதிந்து வைத்தல் ரு எசு 


ருகே 


நகங 


ருகம் 


ருகள் 


எல் 


நகஅ 
ரு அ 0 


களாகக க 


கருதல் 


கசுக - கஎக 


கருஉ 


கஎக 


கூஉஉ 


கலிங்கத்துப் பரணி 


(ருகச 


ருசுக 


சு அ 


கூசுச 


உகரு 


கூஉ 


உசு 


பொரு கயல் 


நக 


(52 


பொருகை 


பேய்கள் வன்னசர மணிதல் 

மகாதோரணம் 

காரு , க o எ 
பேய்கள் வாய் கழுவல் 

ரு அஉ 

மகளிரும் மன்னரும் முதற் குலோத் 
பேய்கள் விடுகம்பி புனைதல் ருகக துங்கனைச் சூழ்ந்து செல்லல் உஅள 
பேய்கள் விளக்கும் பாவாடை மகளிரைத் தண்மதி வருத்தல் சு அ 
யங் கொள்ளல் 

மகளிரைத் திறைப் பொருளாகச் 

அ 
பேய்கள் வெங்காயமும் உப்பு 

செலுத்தல் 
மிடுதல் 

உக மகளிர் ஊடல் நீங்கிக் கூடல் 
பேய்த் தேர் 

மகளிர் களத்திற்பட்டதங் கேள்வ 
பேய் நிலை 

சஎஅ ருறுப்புக்களைக் காண விழைதல் 
பேராண் முல்லை 

( ச அச 
பேராறு 

மகளிர் களத்திற்பட்ட தங்கேள் 
பைங் குமிழ்கள் 

வரைக் கண்டு கலுழ்தல் சஅஉ 
பைதல் ருசு அ 

ச அச 
பைம்பொன் மௌலி 

மகளிர் கனவிற்கும் நனவிற்கும் வேற் 
பையாப்பு 

ருஎ O றுமை யறியாமை 
பொடித்தல் 

மகளிர் கூடலிழைத்தல் 

நிக 
பொதுத்தல் 

ரு அஉ 

மகளிர் கூந்தலில் வண்டுகள் 
பொதும்பு 

அக மொய்த்தல் 

சு , சுசு 
பொய்கை 

ககூரு . ச அஎ மகளிர் கொங்கைகள் பசலை நிற 

மடைதல் 
பொருகளத்தில் முடிகவித்தவன் உசை மகளிர் கொங்கை வேதொற்றிக் 

ரு அஎ 

கையால் கட்டுதல் 
பொருட் பெண்டிர் 

மகளிர் கொங்கை வேதொற்றி வாய் 
பொருணான்கு 

மருந்தூட்டல் 
பொரு துறை க அக மகளிர்க்கு மயில் உவமை 

உங , சஉ 
பொருநர்கள் 

மகளிர்க்கும் காவிரிக்கும் சிலேடை 
பொருநைக் கரையன் ருகஉ 

( ரு 
பொருப்பு 

சகக , சகச 

மகளிர்க்கு வாய் வெளுத்துக் கண் 
பொரூஉம் 

கசடு சிவத்தல் 

ந ங , ருச , சுக 
பொலிந்து 

மகளிர் செங்கழுநீரும் இளைஞ 
பொழில் 

ருயிரும் முடித்தல் 

5.0 , எச 
பொறி 

மகளிர் தங்கேள்வருடன் உயிர் பல 
இ solo 
பொறித்தல் 

துறத்தல் சஅஉ , சஅங 
கேஎ அ 
பொறை 

உஉ , நசக 

மகளிர் தங்கேள்வ ருயிரையு உணர் 
பொன்மாரி பொழிந்தவாலாறு நகச வையும் பிளத்தல் as சஅ 
பொன்முகரி 

மகளிர் தங்கேள்வர் செலவைக் 
பொன்னி கசஅ , ககஎ கண்டு திகைத்தல் 

எட் 
பொன்னித் துறைவன் 

மகளிர் தங்கேள்வர் தோள்களைத் 
பொன்னி வளநாடு 

தழுவி வால் 

வாசஉ 
போக புரந்தரன் 

மகளிர் தங்கேள்வர் பிரிவால் துயி 
போகம் ஙஎ , சரு , உருரு 

லின்றிக் கிடத்தல் 
போதகக் கொம்பு 

மகளிர் தங்கேள்வர் பிழைகளை 
போதக மத்தகம் 

நினைத்தலும் மறத்தலும் 
போதம் 

மகளிர் தங்கேள்வர் மார்பில் துயி 
போர் முகம் 

கக , சஅச 

லல் 
பௌவம் 

ருகூஉ மகளிர் தங்கேள்வர் மாலையை விழை 


சஎக 


ரு 


நிரு 


நுக 


நஎ 2 


நகங , சகக 


ICUma 


நசுஎ 
LGIS 


ருகூஉ 


உகசு 


ரு அஎ 


கூர் 


கசசு 


கூஎ 


மகாக் குழை 


ஙகரு 


தல் 


கூக 


உகசகசு 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


கூஉங 


சுக 
scal 


மதர்விழி - 


மதன வேள் 


எக 


உரு 


உகம் 


உசு 


கஉஎ 


G 


பகநெரு 


ந mo 


வல் 


நகக 


நங O 


மகளிர் தங்கேள்வர் வாவைக் மதத் தயிலம் 

இருசு 
காணாது வருந்தல் 

நஅ மதமலை நச , நகசு , சசஅ , நகசு 
மகளிர் தங்கேள்வர் வாவை நோக்கி மதமா 

மகன் சசரு 
யிருத்தல் 

உக , சஅ 
மகளிர் தம் நெஞ்சினோ டூடுதல் உச 
மகளிர் தம் பார்வையால் தங்கேள் 

iranae சஅ 
மதுகாம் 

பருஎ, நக 
வரை வருத்தல் 

மது பானம் 
மகளிர் தம்மைத் தழுவிய தங்கேள் 

மதுர வாரி 

வைகை அடு 
வர் கை வழுவ மயங்கல் 

மதுராந்தகி 

உச , உ அசு 
மகளிர் துகிலை மைந்தரீர்த்தல் மதுரித்தல் வயகசஅ 
மகளிர் தேரிற் செல்லல் 

மதுரை 

க o எ , கசஅ 
மகளிர் நகக்குறி கண்டு மகிழ்தல் சஎ 

மதுரை மன்னர் 

Pro- ககக 
மகளிர் நகக்குறி தடவல் 

மத்திரர் 

பா கஙஉ 
மகளிர் நனவைக் கனவாகக் கருதல் மந்திரப் பாாகர் - 

மயக்கவணி 

உசு , நச , ஙரு , அங , 
மகளிர் நிலாக் கதிரைத் துகி 

ககஉ , கஙகூ , கசஉ , கசுகூ கஎக 
லெனக் கருதல் lice அல் மயிந்தர் 
மகளிர் நிலா வொளிக்கு வெரு 

மயிலை 

நாகச 

மரக்கலம் தேருக் குவமை 
மகளிர் பிடிமேற் சேறல் உஅஎ 
மராடர் 
மகளிர் பேசியவற்றைக் கிளிக 

களக மரீசி 

க அசு 
ளுரைத்தல் Se சுஎ 

மருங்கு காசு , க o அ , கருரு , உ எ அ , 
மகளிர் முகமலர்ச்சியுடன் துயிலல் 

D OFsales 

கு 

மருப்பு காக , கஅ உஉஉ , உசாரு , 
மகளிர் முதற்குலோத்துங்கனைக் கன 

1 ஙரு , சகக , சகசு , சகஎ , ஒரு 
விற் கண்டு மகிழ்தல் asia உக 

மலங்கல் 
மகளிர் முதற்குலோத்துங்கனைக் 

மலர் மடந்தை 
காணத் திரளல் 

மலைகள் யானைகட்குவமை Fo எ, 
மகிணர் இப்ன உள 
மகிபாலன் 

( சடு அ , சகச 
படைப்பு 202 

மலைத்தல் 
மங்கல நாண் ess உசஉ 

PoalbussRing 
மங்கலப் பாடகர் 

மலை நாடியர் 
பாலியல் 

மலை நாடு 
மங்கலப் பொரி 

பொன் ச மலை மத்து 

பை 
மச்சர் தான் நஙஉ 

மலையாண் 

எண் க 
மடுத்தல் aa 

மல்லை பபை Rea பாய 

ருஙச 
மடைப் பேய் கடுஉ , டுசுச 
மணலூர் Po stiamo 

மழபுல வஞ்சி 
மணிக்கொடித் தொகை 
மணித் துவர்வாய் க் 

மறத் துறை 
மணிப்புனல் 

நசுஅ 

மறப்பாசி 
மணிமகாக் குழை நா 

கூஅ , சரும 
மணியூசல் ஒருகம்களை 
மண்டலம் 

400 : 20 க , 202 மறிகடல் 
மண்டலீகர் . கஉஎ , இரு அ மறி திரை 
மண்டை asses 

நடுஅ மறித்தல் 

கஎசு , நசுசு , நிக 
மண்ணாறு ஒரு நசுஅ. மறிபுறம் 

கெஙக 
asia - 2 மறிமாடி மாப்கானில்வாகம் 

6 


க ஙகூடு 


சமசு 


உகஎ 


கஎஎ 


கூஎம் 


மழுக்கள் 


உஎ 


சங்க 
ARGE 

உஙக 
la 

சகஉ 
U 


கூநரு 


மறலி 
மறவர் 


MS 


டுக அ 


நகள் 
ifos 


மண்ணை 


கலிங்கத்துப் பரணி 


உஎ 


ருகக 


ந O 


மறைகள் உ.எ , உஙடு , உஎ , உஎஎ , 

நசக 
மறை மன்னர் 

உ அக 
மறையவர் 

கக , உரு அ , உசுச 
மறை வலாளர் 
மனுகுல தீபன் 
மனுக் கோட்டம் 
மனுச்சோழன் 

க அஎ 
மனுபான் 
மனுவினுக்கு நான்மடியாஞ் 
சோழன் 

உ O ரு 
மன்றினடமாடி 
மன்னாதிபன் 

உரு எ , நகஉ , சஙங , ச 
மாகதர் 
மாகாயம் 


சங 


கஉசு 


உகக 


கஉசு 


மா 


ககஉ 


நசுக 


(நகசு 


மாசு 


சசுசு 


(நகஎ 


மாந்தாதா 


முகடு 

அஎ , ககச , நகசு 
முகத்தல் 

உசக , ஙஉ O 
முகரி 
முகிணகை 
முகில் கக , அசு , உஅக , நசஎ , ஙரு , 

( நடுக, கருரு 
முகிழ் முலை 
முகிற்றிரை 

அஎ 
முக்கணுடைப் பரமர் 
முசுகுந்தன் தேவரைப் புரந்தமை 

( கஅக 
முசுகுந்தன் காலனுக்கு வழக் 

குரைத்தமை ககஉ 
முடத்தாமக் கண்ணியார் 

கக அ 
முடிகொண்ட சோழன் 
முடை 
முண்டித்தல் 

சசு அ 
முதலபயன் 
முதலாதித்தன் 

200 
முதலிராசராசன் 

20 க , உஙச 
முதலிராசாதி ராசன் 
முதலிராசேந்திரன் 

உ o உ , உகச 
முதற் குடக்கோ நெடுஞ் 

சேரலாதன் 
முதற் குலோத்துங்க னளத்தியை 
வெல்லல் 

ங அரு 
முதற் குலோத்துங்க னறத்தை 

நிலைநாட்டல் 
முதற் குலோத்துங்க னாட்சியில் 

சோழநாடு சிறப்புறல் உசுசு உஎரு 
முதற் குலோத்துங்கனுக்கு 
மன்னர் மனைவியர் தொண் 
டாற்றல் 
முதற் குலோத்துங்கனுக்கு வேந்தர் 

தொண்டாற்றல் 
முதற் குலோத்துங்கனை மறை 

யவரும் மன்னரும்வாழ்த்தல் உ அச 
முதற் குலோத்துங்கனை அமைச்சர் 

சூழ்ந்திருத்தல் 
முதற் குலோத்துங்கனோடு 
தியாகவல்லி செல்லல் 

உஅசு 
முதற் குலோத்துங்கனோடு மகளிர் 

தேரிற் செல்லல் 
முதற் குலோத்துங்கனோடு மன்ன 

ரும் படைகளும் செல்லல் உ.அ அ 
முதற் குலோத்துங்கனோடு மன்னரும் 
மகளிருஞ் செல்லல் உ.அஎ 


உசுரு 


மாசுணம் 

உகங் 
மாட்டேறில்லா வுருவகம் 
ககஎ 
மாணுரு 

உசங 
மாதிரம் 

கசக 

கஅக 
மாயன் 

கஅஉ , உச 
மாரன் 

கரு 
மாருதம் 

கசஎ 
மார்பகலம் 

உஅ , சகூரு 
மால்வரை 

கஎஅ , உ 0 அ 
மாளுவர் 

கூகஉ 
மாறல் 
மாறு 

நஅச 
மாற்று நிலையணி 

சுக , காக 
மான தன் நக , ஙஉ , கூஅ , ரு அசு 
மானாபாணன் 

உங 
மிகைக் கண் 

சகஎ 
மிகையுயர்வு நவிற்சியணி 

சசுக 

கஉக , கங O 
மிடுக்கு 
மிடை 

நகஎ , அஎ 
மிடைபடை 

சஉ , சங 
மிதிலை 

ககே 
மிலேச்சர் 

கூகஉ 
மிளிர்தல் 

ககஎ 
மிறைத்தல் 

சகஎ 
மீளிமா 

க 02 
மீனவ ரைவரு மழிந்தமை 

நஅக 
மீனவர் 

PO 
மீன்கள் கொடிச்சீரைகட்குவமை நநஎ 


கூகசு 


கஉசு 


ங உரு 


மிடறு 


கஉஎ 


உக 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


கூஉடு 


னமை 


ந 00 


உஎ 


ககள் 


காஉ 


கஎங 


முதற் குலோத்துங்கனோ 

முதற் குலோத்துங்கன் வயிரா 
டேழிசை வல்லபி செல்லல் உஅரு காம் வெல்லல் 

உருஉ 
முதற் குலோத்துங்கன் களிப் முதற் குலோத்துங்கன் விழிஞ 
பால் பொழுது போக்கல் 

உஎசு , மும் காந்தளூரும் கைப்பற்றி 
( உ என 

ங அங 
முதற் குலோத்துங்கன் காஞ்சியை முதற் குலோத்துங்கன் வேட்டை 
யணுகல் 

யாடக் கருதல் 
முதற் குலோத்துங்கன் குதிரை முதற் குலோத்துங்கன் வேதங் 
யேற்றங் கற்றல் 

கற்றல் 
முதற் குலோத்துங்கன் சக்காக் 

முதற் சோமேசுவரன் 

உங , உச , 
கோட்டம் வெல்லல் 

( உ O சு 
முதற் குலோத்துங்கன் சபை 

முதற் பராந்தகன் 

200 
யில் பல தேசத்தாசர் திரளல் முதற் பெருநற்கிள்ளி 

நநஉகூ - நங 2 . முதுபேயின் மாயவித்தை 
முதற் குலோத்துங்கன் சீற்றம் நஙக 

( கசுஎ 
முதற் குலோத்துங்கன் சோரை முதுபேயின் மாயவித்தையால் 
வெல்லல் 

நஅஉ , ஙஅங மற்றப் பேய்கள் ஏமாந்தமை 
முதற் குலோத்துங்கன் திருவ 

( கசுக- கஎக 
பிடேகம் 

முதுபேயின் மாயவித்தையை 
முதற் குலோத்துங்கன் திரு 

நிறுத்துமாறு பேய்கள் தேவியை 
வோலக்கச் சிறப்பு நகரு- ஙஉஎ வேண்டல் 
முதற் குலோத்துங்கன் தென் முதுபேய் தன் மாயவித்தையை 

மதுரை வென்றமை கரு உ மீண்டுங் காணுமாறு தேவியை 
முதற் குலோத்துங்கன் நடராசரை வேண்டல் 
வணங்கல் 

முதுபேய் தேவியை யணுகல் 
முதற் குலோத்துங்கன் நவிலையை முத்துக்கள் கண்ணீர்த் துளிகட் 
வெல்லல் 

நஅசு குவமை 
முதற் குலோத்துங்கன் படை 

முத்துக்கள் வியர்வைத் துளிகட்கும் 
பயிலல் 

கொப்புளங்கட்கு முவமை 
முதற் குலோத்துங்கன் பலவகைக் முந்நூல் 

உசஉ , சசுஎ 
கல்விகளில் வல்லனாதல் உசஅ மும்முடிச் சோழன் 
முதற் குலோத்துங்கன் பல்லிய 

முயங்கல் 
முழங்கச் செல்லல் 

உஅங முரசு உஉங , உ எக , உ அக , ருகஉ , 
முதற் குலோத்துங்கன் பாண்டி 

[ ரு உரு 
யரை வெல்லல் 

ங அக 

முருகு 
முதற் குலோத்துங்கன் பிறப்பு உஙச முலை முகிழ் 
முதற் குலோத்துங்கன் முடி 

முழவு 

ககக , உசுசு 
புனைதல் 
முதற் குலோத்துங்கன் முந்நூ 

முழை 

கஙஅ , நகக , சசகூ , சருங , 
லணிதல் 

( ரு அஅ 
முதற் குலோத்துங்கன் யானை முள்ளாறு 

கரு 
யேறிச் செல்லல் 

242 முள்ளி 
முதற் குலோத்துங்கன் யானை 

முறுகிய சினம் 
யேற்றங் கற்றல் 

முறுவல் 

உஎ , சக , கஙக , நஙக 
முதற் குலோத்துங்கன் வத்தவ முறை நிரனிறை 
வேந்தனை வெல்லல் கசஎ , உருச , முனிவு எO , கஎசு , நஙக , ருஉஉ 

( ங அச | முனிவெகுளி 


கஎம 


கருக 


கக 


உ 0 க 


கூடு 


50 


உசுச 


நகசு 


முழு மதி 


என 


சாக 


உசு 


கலிங்கத்துப் பரணி 


மூரி 


உஙக 


ருசுங 


சஎரு 


கசரு 


200 


ரு எஅ 


கூகசு 


கஎ 


வகிர் 


நகசு 


கருக 


சங O 


T00 


கஉ 


நடு அ 


முனை நடுக , ஙருஉ , சஙசு , ரு 02 யானைப்படைச் சிறப்பு கூடு 
மூங்கில் தூண்டில்போல் தோன்றல் யானைப்போர் 

சக்க , சக , சகச 
ககஅ 

யானை மதநீர் கருநிறமுடைமை 
நசஎ , நருக 

( கஉசு , சகங 
மூரி யானை 

உஅக யானை மத்தக முத்துக்கள் சகஅ , 
மூவுலகு 

( சஉக , ருகச 
மூழை 

யானை மாக்கல மொத்தல் 
மூளைச் சேறு 

யானை முத்து நெற்பொரி யொத் 
மூன்றாம் ராசசிம்மன் 
மெத்துதல் 

உருக 

யானை முழக்கத்திற்கு இடி 
மெல்விரலிஞ்சி 

யோசை யுவமை 
மேகலை 

ருங , உக யானை முழக்கத்திற்கு முகிலஞ் 
மேதி 

சுதல் 

ஙருசு 
மேதினி 

கஅஎ 

யானை மேகத்திற்குவமை 
மேரு 

கஅ , நகடு 

யோகம் 
மேரு சிகரம் 

க அ 0 யோகினி 

ககசு , கஎஉ 
மேழி கஅ , கசக , உக ங 

சஉச , ரு o 
மேற்கட்டி 

வங்கர் 

கூகப் 
மைம்முகடு 

அஎ வங்களர் 
மைந்தர் 5 

வசுதேவன் 

உஙங , உ To 
மொகுமொகெனல் 

ககச , சகே வஞ்சித் தழிஞ்சி 
மொடுமொடெனல் 

வஞ்சி மான தன் 
மொட்டுஙருஉ , ச அஎ , ரு எக வஞ்சி யாவம் 
மொய்த்தல் 

வடகலிங்கர் பதி 

நநஅ 
மொழி வடை 

வடக்கர் 
மோடி 

அஅ . கஉக வடமலை 
மேௗலி 

வடம் 

ந 0 , சுஉ , சகஅ 
யமகம் fha சுங , சருச , சககூ , Foo , 

வடவனல் 

நரும் , சக, சகரு 
வலை ( ருகே வடுநிரை 

நடுங 
யமுனை -4 

வட்டணங்கள் 

சஉரு , சஉசு 
யாதவர் 

கநஉக வட்டு 
யாழ்களின் வகைகள் 

6. கஉக 
கூஉங வண்டல் 

கசஅ 
யானைகட்கு நீரூட்டிக் கடாரத் வண்டுகள் விலைமாதரை யொத் 
இதைக் கைப்பற்றினவன் 

தல் 
யானைகள் கணவர்க்கும் கொடிச் வண்டைநக ராசன் 
சீரைகள் கற்புடை மகளிர்க்லிய வண்டைமன் 
கும் குருதிநீர் கனலமளிக்கு 

கனலமளிக்குலவண்டையர்கோன் 
முவமை 

சஅ வண்டையர்க்கரசு 

நசுச , சசஉ 
யானை கைக்கோள் நஅசு , சருரு 
ங அசு , சருடு- வண்டை வளம்பதி 

ருஙச 
els 

( சடு அ வண்டை வேந்தன் 
யானைக்கோடு மகளிர் maica வதனம் 

கஉங , கஙக 
கொங்கைகட்குவமை சகசு , சகல 

வத்தவர் 

நஙஉ , ஙஅச 
யானைத் துதிக்கைகள் சக்கரங்களை வயக் களிறு 
கயொத்தல் : 

சஉஅ வயப் பரி 

சருக 
யானைத் துதிக்கைகள் யானைத் வையப் புகழ் 
உதலைகளாதல் கை 010 கசுஉ 

வயப் புரவி 
யானை நிகளம் பூணல் கும் உகவு | வய மான் 


கூக 


கசரு 


எக 


கஉஉ 


R 


உகஉ 


20 உ 


கசக 


கஉஎ 


சஎக 


கூசுசு 


குகள் 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


கூஉஎ 


கசஎ 


சரு அ 


சசுசு 


500 


க உரு 


உசுர் 


உசசு 


கஎக 


எஎ 


Goo 


நக 


கஉக 


நுஎ 


(நகச 


வயிரத் தோள் 

விசயமகள் 

சகள் 
வயிராகரம் 

விசயாதித்தன் 
வயிர் 

விசயாலயன் 

200 
வான்றல் 

( 5 எக விசும்பு அரு , கஎ , உருஎ , நசஅ , 
வரிசிலை 

( சகஉ , டுஉஉ 
வரியெயிறு ரு உரு விச்சை 

கஎங் , கஎசு 
வருக்கம் கஅந , க அஎ விடம்பை 

திருச 
வரை 

விடர்கள் 
வரைக் கலிங்கர் 

விடவிகள் 
வலம்புரி 

உஅங விடுகம்பி 

நிக்க 
வழு 

விடைத்தலைவர் 
வழுதியர் களை , ககசு , ருங , ரு அ அ விடைத்தல் 
வளவ துங்கன் 

விண் 

அஎ , 200 , சகசு 
வளவர் பிரான் 

கச , உடுச விண்டு 

எஅ 
வளவன் 

சருங விண்ணோர் 

அஎ 
வளாகம் 

விதி 

கக , கஅங 
வளை 

சஉ , நசச 

விதிர்த்தல் 
வள்ளி 

விது குலத்தோன் 
வள்ளுகிர் 

வித்தியா தான் 

200 
வள்ளை 

விந்தத் துறைவாள் 
வனப்பு 

விமலாதித்தன் 
வனிதையர் 

20 க , உநச 

விமானம் வான்மிசை யுயர்த்தவன் 
வன்னசரம் 

( ககச 
எஅ , சசச 

வியத்தர் 
நசுடு , நகக , ரு அசு 

வியப்புச் சுவை கசு - கசுஎ , நசஎ , 
வாணகோவரையன் 

நசஅ 
வாதராசனைப்பணிகொண்டவன் ககங 

விரகு 
வாயம்பு 

ச கரு , ருசு 

விரற் புட்டில் 
வாய்மருந்து 

குரு 

விராடர் 
வாரணம் க 00 , க o உ , 90 க , 

விருதராச பயங்கரன் 
உசரு , உஎசு , உ அக , உகந , நசுங , 

விருதராசர் 
நசுரு , சஙரு , ருஉக 

விருதர் நருச , சஉச , சஙஎ , சச 
வாரி 

( 
வார்சிலை 

விலாவலக்கு 
வார்முரசு 

வில்லவர் 
வாலதி 

ருருஎ 

வில்வீரர் சிறப்பு சாகக - சஉஉ 
வாளரி 

விழிஞம் 

ங அங 
வாளுகிர் 

உஎங விழித்தல் 

கூருச 
வானவராதிபன் 
வானவர்க் கமுது தந்தவன் 

விழித்தழல் 
வான் முகடு 

விழியம்பு 
விகுட்சி வேந்தன் 

கஅஅ 

விழுந்தசை 
விக்கிரம சோழன் 

விழுப்புண் 

நருக , ரு.உ 
விக்கிரம பாகு உங 

ருசஎ 

விற்கூடை 
விக்கிரம பாண்டியன் 

உஙே வீணைகளின் வகைகள் 
விக்கிரமாதித்தன் க o ங , உசு , 

வீரகோளன் 

205 
( ஙஅடு , டுசுச வீரசலாமேகன் 

Com 


வாகை 


கரு 


வாசி 


நசுரு 


நசஎ 


ஙக 


கசஎ , உருசு 


اس 
تی 
ال 
| 


சகசு 


உஉக 


ககக 


கூஉசு 


உஎக 


ககள் 


PO 


கசுக 


நசு 


கஉக 


கூட்வு - 


கலிங்கத்துப் பரணி 


ககம் 


200 


ககசு 


கான 


எசு 


கஎ 


கூகஎ 


ககசு 


சகசு 


வெயில் தாரை 


கஎரு 


நகரு 


ககக 


வெள்ளாறு 


வீரச்சுவை காக - ககங ; நகூ --நகூச ; 

வீரர் வெட்டுண்ட தந்தொடை 
சகசு - சகஅ ; சஉக - சஉச ; சநசு களை யானைமே லெறிதல் சநஅ 

[--சசஉ வீரர் வேள்வி யியற்றல் 
வீரதான் ருஉ அ வெகுளி 

உரு , நஎரு 
வீரநாராயணன் 

வெகுளிச் சுவை நஎரு , நஎசு 
வீரமகள் 

வெங்கரி முகன் 

சுஅய 
வீரமங்கை 

வெஞ்சிலை நாண் 
வீரராசேந்திரன் உ 0 சு , உசக , உடு வெஞ்சோரி 

ச அஎ 
( உசுச வெடுவெடு சிரித்தல் 

நடுச 
வீரை 

வெட்டுண்ட யானைத்தலைகள் 
வீரர் ஆரவாரத்தால் தேவர்களும் சம்மட்டிகளை யொத்தல் 
திசை யானைகளும் நடுங்கல் நடுச 

வெண்சாமரை 
வீரர் உடல்கள் தெய்வத்தன்மை யெய் வெண்ணி 
தினமை யொத்தல் 

வெங் 

நஉரு 
வீரர் உலோபிகட்குவமை சஎஅ 

ச அஅ 
வீரர் கழைக் கூத்தர்களின் மூங்கிலை வெய்துயிர்த்தல் 
யொத்தல் 

[ ச அஅ வெய்யவன் 
வீரர்களின் தலையும் உடலும் தேவி வெய்யோன் 
யை வணங்கல் 

வெருவருநிலை 

சஅஅ 
வீரர்களின் வெட்டுண்ட தலைகள் பகை வெருவல் 

அக , சஉ , சாரு 
வரை வெல்லுமாறு கூறல் 

வெளில் 
வீரர் காளமூதுவோரை யொத்தல் வெள்ளணிநாள் 

சசஅ 
வீரர் குதிரைகளைக் கொடிபோல் வெள்ளி மலையோன் 

வெள்ளில் 
வீரர் சுறாமீன் கட்குவமை 

வெற்பு 

நசஅ , சசுச 
வீரர் தம்மார்பில் தைத்த கணை வேட்கை 
களைப் பறித்துப் பகைவர்மேல் வேட்டையாடப் படை திரளல் உஎக 
தொடுத்தல் 

வேதங்கணான்கு 
உசக , உசுங 
வீரர் தலைகளை யணுகப் பேய்க வேதத்தின் உட்பிரிவுகள் கஅங 
ளஞ்சுதல் 

வேதியர் 

க அங , உசங 
வீரர் தலைகள் ஆண்டலைப் புட் 

ருரு , ருசு 
களை யச்சுறுத்தல் 

வேய் 

எசு , கஉ 
வீரர் தலைகள் வீரமகளின் விளையாட் வேலி 

சஉரு , சசச 
டுக் கருவிகளை யொத்தல் 

வேலை கருஉ , உசுங , நசஎ , ஙஅங , 
வீரர் துருத்தியாட்களை யொத் 

( சஙச 
தல் சநடு வேல் 

எஎ , சஅஅ , ருஅ 
வீரர் தேவியைப் போற்றல் 

வேழம் கஎ , 200 , உகஎ , நசுடு , 
வீரர் பலிக்கடன் செலுத்தல் 

நகங , சசங , சகஎ 
வீரர் புலிகட்குவமை 

சாஅ வேழம்பர் 

சஅ அ 
வீரர் போரில் அஞ்சினாரைக் கண்டு வேளம் 

வேள்வி 

க அரு , உரு அ 
வீரர் மாலுமிகளை யொத்தல் 

வேற்றுமை யணி உசரு , உசசு 
வீரர் வள்ளல்கட் குவமை 

வைகுவோர் 
வீரர் விழுப்புண்பட்டமை நடுங . நி 2 வைப்பு 
வீரர் வீரசுவர்க்கம் புகல் 

வையகம் 


கரு 


தூக்கி வால் 


சகஎ 


எஎ 


கசு 


சஙா 


ககஎ 


வேது 


காக 


ககக 


நாணல் 


சஎஎ 


சகல 


ருசக 


சகஉ 


உகா 


கஎ e 


சக 


கஎ 


ருஎ 


சஉசு 


அடனாகவெ 


ருஎசு 


உங 


முருக 


சம் 


தாழிசை முதற்குறிப் பகராதி 

எண்- தாழிசையெண் ) 
அகளங்கனமக் 

உக அ அலகினொடலகு நகஅ இடிகின்றன 
அகிலவெற்பு நசஎ அலர்மழைபோன் உஙசு இடைபார்த்து நசு 
அக்கணமாளு கஎ அலை நாடிய 

இடையிடை 
அக்கிரிகுலங் உகஅ அலைபடை சகக இடையினிலை 
அங்கண் ஞால நகஅ அவசமுற்று நங இட்டவட்ட 
அசையவுரத் சநஎ அவதியில்லா ருசுரு இணக்கமில்லா குஎன் 
அஞ்சியேகய கூஉ அவரிபஞ்சொரி சகங இத்துயின்மெய் 
அடக்கமன்றிது கசுச அவனிபர்க்கு உநஎ இந்தவாற்க குஉசு 

கருசு அவ்வருக்கன் க அஎ இந்நிலத்து 
அடிக்கழுத்தி ககக அழகின் மேலழகு உ « 0 இப்புறத்திமய 

உ 0 அ 
அடியொடுமுடி சஉங அழலைக்கை ருரு இரவுகனவு 
அடுசிலைபகழி சஉக அழிந்தகலிங் 

டுருக இருண் முழுது 
அடைத்தசெவி 

ருஎக அழைக்கவென் கருக இருதொடையற் சஙஅ 
அடையவத்திசை நசஉ அளகபார் 

ருங இருநிலத் 

ஙருஉ 
அட்டமிட்ட கசஉ அள்ளியருகி ரு எக இருபொழுது அடு 
அணிகளொரு சசரு அறிஞர் தம்பி க 00 இருப்புக்கவந் 
அணிகொண்ட கசு அறியுமுழை சசக இருவருரத்தி 
அண்டமுறு கங 2 அறைகழலாச உசுசு இலங்கையெறி 
அதன் முதற்கண் கஅஉ அறைகழலிளை சாக இவர்கண்மே 
அதிர்ந்தன நடுக அற்றதோளிவை கசுசு இவைகவர்ந்த 
அந்தநாளக் கசசு அனகதான உ அக இவையுமிவை 
அந்தமுட்பட கஅங அன்றிலங்கை உஙஉ இவ்வண்ணத் 
அந்தாமொன் ங எரு ஆடற்றுரங்கம் ச அரு இறைமொழிந்த 
அந்நெடுமா ச ஆடியிரைத் 

உங 0 இற்றைவரை 
அப்படிக்கலிங் சருரு ஆடிவருபேய் நகக இன்றுசீறினு நஅக 
அப்பேயி கடுஅ ஆடுகின் றசிறை அ . ஈண்டுஞ்செரு 
அமர்புரிதம சசஉ ஆதவம்பருகு அக ஈரிருமருப் 
அம்பொன் மேரு நகரு ஆதிமாலமல கஅசு உகத்தின் முடி 
அரசாஞ்சலென நநஎ ஆரமிவை நஙச உகநான்கும் 
அரசர்சீறுவ நஎக ஆர் காப்பா உகங உங்கள் குறி 
அரணிவேள்வி கஅரு ஆழிகளேழு ருகங உடலின் மேற் சஎரு 
அரவொடு திக் கஉச ஆழ்ந்தகுருதி ருக உணங்கல் வயிறு 
அரனுறையும் 

உசுஅ ஆளுங்கொழு ந.அ. உதிர்ந்தவெள் 
அரிதுயிலும் உசு ஆளைச்சீறு 

உந்திச்சுழி 
அரிந்த தலை ககஅ ஆறலை தரங்க உகசு உபயதன 
அரியமிடற்றலை கஉக ஆறுடைய 

உகஉ உபயபலமு 
அருத்தியிற் 

கச ஆனைசாய கசக உபயமெனும் 
அருமறையினெறி உ இகலிழந்தாசர் உக உயிரைக்கொல் ருசுசு 
அருமறையொத்த கஉங இக்கரித்தலை ககங உய்ந்துபோயி 
அலகில்கட் நச்சு இக்குவாகுவின் க அஅ உருகுதலுற் 
அலகில் செரு சசங இசையுடனெடு உசக உருவியசுரிகை ரு அக 
அலகில்வெற்றி நருங இடத்திடை சக உரைகள்பிற் 


ச O 


நகரு 


கருங 


கூசக 


ருகக 


நகரு 


ந 


நங 


எஎ 


கசடு 


நக 


ருஅ 


ருகா 


கசுக 


ககக 


சசுக 


கூகூம் 


கலிங்கத்துப் பரணி 


ஙகரு 


உஎஎ 


கஉஎ 


சங 2 


சு 


எரு 


ச 02 களமடைய 


ருங 


சகசு 


சஙக 


சமஎ 


சுக 


ருகூரு 


உரைசெய்பல உச அ ஏறியருள நநசு கலிங்கமவை 
உரையிற்குழறி நஎச எனைவேந்தை நஅ ) கலிங்கர்குருதி 

hoe 
உலகுக்கொரு நஎங ஒட்டகங்கள் சநங கலியிருள் 
உலகையெலாங் உகக ஒட்டறப்பட்ட சருஎ கலையினொடுங் 
உவையுவை கஉக ஒருகலிங்க 

சருச கலைவளருத்த 
உழந்து தாமுடை ஙஅஎ ஒருகளிற்றின் உச கல்லைக்கறித்து ருஉச் 
உள்ளொடுங்கி கஙஅ ஒரு துணிகருது சஉஉ கவந்தமாட 
உறுவதென்கொ நஙக ஒருதுறைப்பு க அக கவளமத 

கஉஅ 
உற்றவாயம்பு சகரு ஒருமலைமத் 

கவனநெடும் 

ருஉஅ 
உன்னுடைய கஎஎ ஒருவயிற்றிற் ங கழப்பில்வெளில் ஙருசு 
ஊடுவீர்கொழு எ ஒருவரையொரு 

களபவண்ட 
ஊணாதரிக் ருசுக ஒருவரொருவரி சருஉ களப்பாணி 

ருசஅ 
எக்குவடு 

சசுங ஒருவர்க்கொரு நகங களப்போர்விளை 
எங்குமுள உகரு ஒருவர் தமுடலி 
எடுத்துக்கை ருரு உ ஒருவர் முன்னொர் ககக களமுறு துரக 
எடுமெடுமெடு 

சச ஒருவலம்புரி உ அங களித்தவீரர் 
எண்ணெய்போக நிஎை ஒருவாய்கொண் ருருங களிறு கங்கை 
உஉ 
எண்மடங்கு 

கச ஒளிறுநெடும் ருஙக சுறுத்தசெழி 
எதிர்கொளுஞ் சகஉ ஓகை சொன்ன ந 0 அ கனவரையொடு 
எதிர்பொருகரி சகஎ ஓடியுடல் ரு அக காஞ்சியிருக்க 
எது கொலிது சரும் ஓதிவந்த 

கஎ காடிதனை 

அசு 
எந்நகரங்களு நநங ஓய்கின்றே உகச காட்டியவேழ 
எயிறுகளுடை சகச ஓரிரண்டு 

கஉ காப்பெலாமுடை உசுஉ . 
எவ்வணங்கு கஙச கங்கர்காளர் 

காரணகாரிய 
எவ்வளவு திரி 

கங்காநதி 

நஎக காரிரும்பின் காடு 
எழுதிமற்றுரை உலக கங்காபுரியின் 

ருசுங 

காலக்கள 
நசுஉ கடகர் தந்திறை நஙஅ காலமும்மை 
எழுந்தது சேனை நரு அ கடலில் விட 

ச அ காலனுக்கிது 
எளியனென் நசம கடல் கலக்கல் 

காலாற்றண் 
எறிகடலொடு சாசு கடல் கலக்கவெழு 

கானாணு 
எற்றைப்பக ருநங கடல்களைச் சொரி நரும் கிடைக்கப்பொ 
என தடங்க உசு கடற்கலிங்க சஎக குடதிசைபுக 
எனவெடுத்து நசக கடனமைந்தது ககங குடைநிரைத்த 
எனாவுரைத்த நகம் கடிதழிந்து கக குந்தமும்பகழி ருஉங 
எனாவுரைமுடி உஉரு கடுத்தவிசை நருஎ குந்தளரை 

உசு 
என்செயப்பாவி நாச கடையிற்புடை நஎ குருதிக்குட்ட 50 அ 
என்றபோதி கசுஅ கண்ட நாயகர் 

ங அசு குருதியினதி 
என்றவோசை 

கண்டுகாணுன் நஅ அ குவிகைகொடா 
என்றிவையு நகம் கதங்களிற் உஎச குளமுதிர 
என்று களித்து ரு அரு கதம்பெற்றார்க் ருசுக குறியாகக்குருதி சசு அ 
என்றுகூறலு நஎஅ கமலயோனி 

க அச குறுமோடீ 
என்று பல 

உஉ 0 கம்பிலிச்சயத் உங கூடியவின் கன 
என்று மற்ற 

கயிற்றுறி 

கஎக கூடுமிளம்பிறை 
என்னுடையதோள் நகஉ 

கரிகள் கருவி சசஎ கெடாதபடி 

கருடு 
என்னுமித கருணையொடுங் 

கண்டைமா 
என்னேயொரு சஎச கலக்கமற்ற சஉஎ கேழன்மேழி கஅ 
ஏறரின்னிரு கசுஉ கலவிக்களி 

நச கைதொழுதிறை உஉக 


நங O 


உ 0 எ 


சஎங 


எழுதூளி 


கஎக 


ககஉ 


கசக 


உஎ அ 


ககள் 


கஎஎ 


(ருசுச 


கூசது 


சகல 


நஎ 


உசுஎ 


உருரு 


ருச 


ககசு 


சுஉ 


கை 


உஎக 


உகங் 


தாழிசை முதற்குறிப் பகராதி 


கூகூக 


கரு 


கஉரு 


கஉக 


கூக 


ருசஉ 


கசுஎ 


க 20 


உஉஎ 


உசுடு 


ருசு 


கூகப் 


이의 
உஎ 


கஎசு 


உகஉ 


சஎசு 


சுஎ 


கைம்மலர்மே கநக தங்குகண்வேல் ருரு தோலா தகளிற் 
கொட்டுமேழி கசக தடித்தனமெனத் உஉ அ நக்காஞ்சி 
கொதிக்கக்கரி ரு அஉ தடியான்மடுத்து ருஎச நடைவயப் 
கொய்தவிறைச்சி ருசுஅ தணந்தமெலிவு ருஉஎ நனவினிற்சய 
கொலையினுட்படு ருஉ தணிதவளப் 

நாடகாதி 
கொல்வாயோரி கககூ தண்கொடை 

நாற்கடலைக் 
கொள்ளிவாய் 

காச தண்ணரின் நசுங நிணங்கள் பார் 
கொள்ளுமெனை ருகரு தத்து நீர்வரால் 

கக அ 

நிணமுந்தசை 
கொற்றவர்கோன் கஎச தமக்கொரு ரு அ நிருபாணி 
கொற்றவாண் ருகஅ தமருகங்கடரு ககரு நிரைமணிபல 
கோதாவரி நசுக தயங்கொளி நசுக நிலத்தைச்சமை 
சக்கரமுதற் உசஎ தருமடங்க நஉ O நிலந்தருதுளி 
சதயநாள் 

உ O க தரைமகடன் ச அந நிலம்புடை 
சயமகள் களப் சகஅ தலமுதலுள் உ 0 நிழலிலடைந் 
சரிகளந்தொறுந் உருரு தழல்படுகழை சஉ ) நிழற்கொடி 
சலியாததனி ககூ தழுவுங்கொழு சச நிறைச நிமி 
சாதிகளொன்றொ உருக தளத்தொடும் நஅரு நிறைவாழ்வைப் 
சாதுரங்கத் ருகே தளவழிக்கு ககூடு நின்முனிவுஞ் 
சாமளவும் சஎ அ தனித்தனியே க 0 நீண்டபலி 
சாய்ந்து விழுங் 

ச அ 0 தனிவிசும்படை ருஉஉ நீலமாமணிச் 
சாவத்தாற் உகசு தாங்காரப்புயத் ருசா நெடுங்குதிரை 
சிங்களத்தொடு கரு உ தாயர்தரு உசக நெருங்காகவச் ச அசு 
சிங்களர்வங்களர் நஙக தார்வேய்ந்த ருநக நேயக்கலவி 
சிதைந்தவுடற் கக தாளமுஞ்செல நஉச நேர்முனையிற் 
சிமையவரை கங 0 தாளிரண்டா ருசங பகடிடந்து 
சிரமலைவிழுங்க நசு திங்களினிளங் உநஅ படவூன்று 
சினப்புலி உநக திசையிற்பல ருகக படைவலங்கொடு 
சுரகுருவின் கருஎ திருமார்பின் உசஉ பட்டபுரவி 
சுராதிராசன் ககக தீயவக்கொடிய எக பணிப்பணத்து 
சுரிகுழலசைவுற உங தீயின்வாயினீர் 

அங பணியாத 
சுவடுபெற்றில் சசுஉ துங்கபத்திரைச் கங பணைத்தபனை 
சுவைக்குமுடி 

ருஉரு துஞ்சலுக்கணி கசச பண்டுதென்ன 
சுற்றநிணத் கஎ துஞ்சிவீழ்துாக 

பண்டுபாரத 

கஅ o 
சூ தர்மாகத் கூஉஉ துதிக்கைத்துணி ருஎங பண்டுமிகுமோ 
சூதளவள உக துவர்நிறக்களிற் 

பண்டுவசு 
சூழிமுகக் ருசச துள்ளிவெங்க 

பண்ணுகவயப் 
செக்கச்சிவந்த எச தென்றிசையி 

பண்ணுமிவுளி 

ருஅக 
செண்டுகொண்டு கஎஅ தென்னராதி 

பண்படுகிளவி 
செந்நெருப்பினை அஉ தென்னவர்வில் 

கூஉக பதடிகளாய்க் 
செம்மலையா சசுரு தேங்கு தூங்கெ ககச பரக்குமோத கருக 
செய்யாதிரு 

கரு தேரின்மீது உக பரிசில்சுமங் 
செருவிளநீர் டுஉ தேவரெலாங் உஙங பரிசுபடவே 
சேனைமடி சசுக தேவாசுர 

பரிவகலத் 
சொருகுகொந் சசு தொடைகள் கந் உகச பரிவிருத்தி க 04 
சொல்லரிய ககள் தொண்டையர்க் 

பல்காற்றிண் 
சோருங்களிற்றி குருஎ தொழுதுமன்ன ககள் பல்லரிசி 
தங்கணவருடன் சஅக தொளை முகமத நகசு பறிந்தமருப்பின் நிரு 


சக 


சகக 


ககசு 


ருகக 


கூகக 


கஎ 


டுகஉ 


கரும் 


கசுடு 


நடுரு 


ருஉக 


கஉசு 


எக 


உகஎ 


உஎஉ 


சஎஉ 


கஉசு 


கூசுச 


( 5 சரு 


கூகூஉ 


கலிங்கத்துப் பரணி 


ருக 


கசு 


கஎ 


கூகஎ 


நகசு 


உஉஉ 


நகரு 


சகக 


எ 2 


ருங O 


புடைபடவிள 


நஎசு 


கக 


நசு அக 


பற்றிப்பாரீ ருருக பொன்னின்மாலை உ அசு முனிபவசொத் உஎ 
பனியாழி அ போகவமளி 

நஎ முனைகளொட்டி நடுக 
பனுவலுக்கு 

உரு போதங்கொண் உசங முக்கருகே 
பாணிகளா ருசசு போதும் போதா உஙக மெய்யிலணை 
பாந்தணால்வன கசம் போரின் மேற் ங அஉ மெய்யே கொழு 
பாரதத்தினுள கஅக போர்தாங்குங் ருசக மென் கலாப உஎரு 
பாரெலாமுடை நகச போர் மண்டலிகர் ருரு அ மென்குடர் 

ருஎஅ 
பார்சிறுத்தலிற் நசஅ பௌவ மடங்க ருகூஉ மேதிபுள்ளலகை 
பாலாறு குசைத் நசுஎ மண்டலீகரு ங உஎ மேற்கவித்த 
பிடியின்மேல் 

உஅஎ மண்ணோடி கூஉ மொய்த் திலங்கிய 
பிணமெத்தை கருச மதக்கரி 

யாவருங்களி 
பிழைக்கவுரை ஙகக மதங்கொள்கரி ருக யானைப்படைச் 
பிழை நினைந்து 

மதுரமான 

ருச யானைமீது உஅ அ 
பிள்ளை வீழ நாக மத்தயானை சஉஅ யானைமேலிளம் 
பிறங்கு சோரி 

சநச மயிற்கழுத்து காசு வட்டவெண்குடை க. அ 
பிறைப் பெரும் சகஎ மருப்பொடு 

வணங்கியசேரர் 
உஉ மழலைத்திரு 

வணங்குதலுங் 

கஎரு 
புண்டருகுருதி சருசு மழைகளதிர் சருக வண்டல்பாய் 

கசஅ 
புயலளிப்பன 

கசங மறித்தோடி நசுசு வண்டினுக்கு 
புயல்வண்ணன் க மறிந்தகேட் சங O வண்டைவளம் ருஙச 
புரசைமதமலை 

சசஅ மறையவர் வேள் உரு அ வத்தவர்மத்திரர் 
புரமெரிமடுத்த உரு உ மற்றவெங்கட உ அஉ வந்தருளி 

உஙரு 
புலியெனக்கொடி ககங மனுக்கோட்ட 

உருச வயலாறு 
புவிபுரந்தருள் சகச மன்னர்சீர்சய 

உ அச வயிறுகளென்னி 

நாடு 
பூப்பதுமத்தன் ரு கூச மன்னர் புரங் ரு உக வருகூழ்ப்பாணி ருஎரு 
பூமாதுஞ் 

மாகாயமத நகசு வருசெருவொன் உஎசு 
பூவிரிமது 

நக மாமழை போற் சஎகூ வருஞ்சேனை 
பூவிரியுமாலை 

உஉச மாவாயிரமும் நகஉ வருவார்கொழு 
பெருக்கத்தின் ரு அச மாவுகைத் தொரு உரு எ வரைக் கலிங்கர் 
பெருநெடும்பசி மாறுபட்டெழு ங அச வரை சிலபுலி 

சடு அ 
பேணுங் கொழு சுடு மிடையுற்ற 

ச அஎ வழிவர் சிலர் 
பேராழி 

எ மீளிமாவுதைத் கஉ வழுதியர்வரை 
பையாப்போடு – எ 0 மீனம்புகு 

ச வளர்வதொர் உரும் 
பொங்குமதி சுஅ முகிலின்மேன் 

உ அகூ வளை கலிப்பவு 
பொதுவறவுல 

உசுசு முடிசூடுமுடி ருநஎ வற்றலாகவுலர் 
பொரிந்தகாரை எசு முடியினால்வழி ருஙஅ வற்றல்வாகை எஅ . 
பொருகை தவிர் ரு அஎ முடுகியபவன சகடு வற்றிய பேய் 
பொருங்கண்வே ருசு முருகிற் சிவந்த 

குல வன்பிலத்தொடு 
பொரு சினவீரர் 

நகச முதுகுவடிப்படி ருஉ வாசமார் முலை 
பொருதடக்கை சஅச முத்து வடஞ்சேர் ங வாசிகிடக்க 
பொருதராதி உருசு முரசறைகென் 

வாசிகொண்டா நசுஅ 
பொருநர்கள் சச முலைமீது 

வாயகலம் 

Goo 
பொருபுலி புலி சமஅ முழுத்தோல் ருசுஎ வாயம்பு 

ருசு 
பொல்லாவோட் ரு எஉ முள்ளாறுங் கரு வாயிற்சிவப்பை 
பொழிமதத்தா ருகஎ முறம்பலபோல 

வாயினிற்புகு சகூக 
பொன்னித்துறை ருகூஉ முறுவன்மாலை 

வாய்மடித்து ச அஉ 
பொன்னிரண்டு கக முறையிடத் திரு நஉ அ வார்மாசி 


கங 


சுக 


சசுசு 


கஙரு 


ரு அஅ 


காக 


அக 


கருசு 


சுனா 


ருஅ 


உஎக 


சஎ 


சுக 


கஎவ 


தாழிசை முதற்குறிப் 


கூகூகூ 


குருசு 


சரு 


ககஎ 


சாஎ 


வாழி சோழ உஅடு விருதரிரு துணி ச . சு வெம்புங் குருதி 
வாளில் வெட்டி சநரு விருந்தினரும் ச எஎ வெயிற்றாரை சஅஅ 
விசைபெறவி ஙகக விலக்குகவிலக் உஉக வெருவாவரிசிலை 
விடவிகண் ச 00 விலையிலாத 

சஉ வெளியரிதென 
சங 
விடுத்தவீர சஉரு விழிசுழல 

கல வெற்றெலும்பை 
விடுபடை சசக விழித்தவிழி நடுச வேகம் விளைய சரு 
விடுமினெங்க உரு விழுந்து கொழுங் கசுக வேகைக்குவிற உகடு 
விட்டதண்டி ங அக விளை கனல் விழி சாக வேடத்தாற்கு 
விட்டவதிகை ந 00 விசைபெறவிடு நகக வேதநன்னெறி 
விண்ணின் மொய் சகசு வீங்கு தலை 

ககள் வேலை கொண்டு 

ங அரு 
விதிமறையவர் கக வீணையாழ்குழ நஉங வேழ நிரை 
விம்முகடுவிசை அஎ வெங்களிற்றிலி 

வேழ மிரதம் 
விரற்புட்டி டுசஎ வெங்களிற்றின் மத் சஉக 

வேழ மொன்று 
விரித்த வாளுகிர் உஎங வெடித்த கழை 
விரிபுனல்வேலை உசுங வெண்டயிருந் ருகக வைப்புக்காணு 
விருதராச கசஎ வெந்தவிரும்பி 

வையகமாங் 


நகசு 


உகஎ 


கூஉரு 


கூகங் 


கங் 


(நடுச 


உகம் 


4A 
3-92 


3FAK 

- 


2057 


amoa 


பிழை திருத்தம் 


ம 


(mae 


பக்கம் 


வரி 


பிழை 


திருத்தம் 

sanam 


கச 


நெற்றியிலிருந்து 


ருங 


al64814alalor 


அக 


கச 


ககக 


ககஅ 


கஉ 


கஉச 


BE 
to 
al 
al 
al 

கக 


மே 
( முகவுரை ) புலவர் கன் 

புலவர்கள் 

trasterof 

மே 
நெற்றியில் 

உன் 
சூறை 

சூரை 
உழ்புலவஞ்சி 

உழபுலவஞ்சி 
காசுக 

க 0 எO 
விமானத்தோடு வழங்கினன் விமானத்தோடு வழங்கினர் 
கெடுஞ்செழியன் 

நெடுஞ்செழியன் 
செப்பியன் 

செம்பியன் 
வீரகோளனை 

வீரகோளனை 
பிரகாரம் 

பிராகாரம் 
கூடர் சங்கமத்து 

கூடற்சங்கமத்து 
என்றது 

என்றது 
களிப்பெய் தினனென்க களிப்பெய்தினளென்க 
( தாம் ) பசியை 

( தாம் ) பசித்த பசியை 
அணியும் 

கட்டும் 
என்பதாம் 

என்பதாம் 
வடக்கு திக்கில் 

வடக்குத் திக்கில் 
உணங்கள் 

உணங்கல் 
தருஞ்செவி 

தஞ்செவி 
சிறுதும் 

சிறிதும் 
சென்றனென 

சென்றனனென் 
நெருங்கி 

நெருங்கி 
( பகைவர்களை 

(பகைவர்களை ) 
இதவிைட் 

இதைவிட 


கஉரு 


o 


ககச 


கஎஉ 


கஎச 


ச 


கஎரு 


கள 


ககக 


ன 


* சு 
உஉங் 


உங்க 


கக 


உஅக 


Al03676 


nexa 
. 


배 


3-61 


